சோழர்கள் 


[ நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் கொண்டது ] 


புத்தகம் 1 


பேராசிரியர் K. A. நீலகண்ட சாஸ்தா 


முதற் பதிப்பு : நவம்பர் , 1989 


© INDIAN COUNCIL OF HISTORICAL RESEARCH 


Code No. A 375 


தமிழாக்கம் 
கே . வி . ராமன் , எம்.ஏ. , எம்.விட் ,, டிப் : ( ஆர்க் . ) , பிக் 4 . 


Tamil Translation of 


THE COLAS 


by 


Prof. K. A. NILAKANTA SASTRI, M.A. 


இரண்டு பாகங்கள் விலை: ரூ.160-00 


மூல ஆசிரியரின் இரண்டாம் பதிப்பின் முகவுரை 


இந்த நூல் பல ஆண்டுகளாகக் கிடைக்காமல் இருந்தது . 
இரண்டா பதிப்பை அச்சிடுவதற்குத் திருத்தங்கள் செய்து தரும் 
படி , சென்னைப் பல்கலைக் கழகத் துணை வேந்தரும் ஆட்சிக் 
குழுவினரும் என்னைக் கேட்டுக் கொண்டனர் . அதற்கு நான் 
அபர்களுக்கு நன்றியுடயவனாக இருச்கிறேன் . முதற் பதிப்பு , 
இரண்டு தொகுதிகளாக 1935 லும் 1937 லும் வெளிவந்தது . 
வெளியிடப்படாத கல்வெட்டுகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில 
கல் வெட்டுகளின் சுருக்கங்களும் பிற்சேர்க்கையாக அத்தொகுதி 
களில் கொடுக்கப்பட்டன . பக்கங்களை ஓரளவிற்கு 

மிச்சப் 
படுத்தவும் , இப்போது அந்தச் சான்றுகள் வாசகர் களுக்கு நன்கு 
அறிமுகமாகி இருப்பதை முன்னிட்டும் இந்தப் பதிப்பில் அப் 
பிற்சேர்க்கை சேர்க்கப்படவில்லை . மற்றும் , இதற்கு வேறொரு 
பொருத்தமான காரணமும் உண்டு . “ தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆப் தி 
மெட்ராஸ் பிரசிடன்ஸி என்னும் 

பெயரில் பேராசிரியர் 
அரங்காச்சாரியார் தந்திருக்கிற , பலருக்கும் அறிமுகமான 
பட்டியலைப்போல , இதுவரை கிடைத்துள்ள 

கிடைத்துள்ள தென்னிந்தியக் 
கல்வெட்டுக்களின் தலைப்புவாரி அடங்கலை இந்திய 
அரசாங்கத்துத் தொல்பொருள் துறை , 

துறை , விரைவில் 

வெளியிட 
வேண்டும் என்று ! த்திய தொல்பொருள் ஆலோ சனைக் குழு 
தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது . இந்தப் பட்டியல்களைத் 
தொகுக்கும் வேலையும் இந்தக் கல்வெட்டுக்களின் மூலங்களை 
வெளியிடுவதை விரைவுபடுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப் 
பட்டிருப்பதாகத் தெரிகிறது . எனவே , சோழரைப் பற்றிய 
கல்வெட்டுக்கள் வாசகருக்கு எளிதில் கிடைக்குமென 

நம்பு 
கின்றேன் . 


சோழர் காலை பற்றித் தனியாக ஒரு நூல் எழுதலாம் என்று 
முதற் பதிப்பின் முகவுரையில் நம்பிக்கையோடு தெரிவித்திருந்தேன் . 
அந்த ஏற்பாடு நிறைவேறவில்லை . விரிவான ஆராய்ச்சிக்கு 


இன்னும் எவ்வளவோ இடையூறுகள் உள்ளன . தொல்பொருள் 
துறையோ , ஒரு தென்னிந்தியப் பல்கலைக் 

கழகமோ 
பாதுகாக்கப்பட்டுள்ள இடங்களை முறைப்படி ஆராய்ந்து 
அவற்றின் விளக்கங்களையும் புகைப்படங்களையும் வரைபடங் 
களையும் உயரத்தைக் காட்டும் படங்களையும் தயாரித்து 
வழங்க முன்வந்தால் தான் இந்த இடையூறுகள் நீங்கும் . அவ்வாறு 
மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் காம்போஜம் , அன்னாம் , ஜாவா 
ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த பிரஞ்சு , டச்சு தொல் பொருள் 
ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்திருப்பதை முன்மாதிரியாகக் 
கொள்ள வேண்டும் . இவ்வளவு பெரிய வேலையைச் செய்வதற் 
குரிய வசதிகள் இந்த நூலாசிரியருக்கு வாய்க்கவில்லை . எனவே ,, 
சென்னைப் பல்கலைக்கழக அதிகாரிகளின் இசைவுடன் இவர் 

அதிகாரத்தைப் புதியதாகச் சேர்ப்பதோடு நிறுத்திக் 
கொண்டிருக்கிறார் . இந்நூலில் இடம் பெற்றுள்ள இந்தப் புதிய 
அதிகாரத்தில் சோழர் கலையின் வரலாற்றின் சிறப்பு இயல்புகள் 
சுருக்கமாகத் தரப்பட்டுள்ளன ; தேவையான அளவு விளக்கப் 
படங்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . தென் மா நிலத்துத் 
தொல்பொருள் கண்காணிப்பாளர் திரு . கே . ஆர் . ஸ்ரீநிவாசன் , 
தென் மாநிலத்தில் இரசாயன அதிகாரியாக இருக்கும் டாக்டர் 
எஸ் . பரமசிவம் ஆகிய இருவரும் எழுதியிருக்கும் சருத்துக்களும் , 
நூலாசிரியருடன் சலந்துரையாடியபொழுது தெரிவித்த கருத்துக் 
களும் இந்த அதிகாரத்தை எழுத மிகவும் பயன்பட்டமை 
நன்றியுடன் இங்குக் குறிப்பிடத் தக்கதாகும் . 


ஓர் 


நூல் 


முழுவதும் கருத்தாகத் திருத்தம் செய்யப்பட்டிருக் 
கிறது . மேலும் , சமீபகால கண்டுபிடிப்புக்கள் , மற்றும் விளக்கங்கள் 
ஆகியவற்றின் அடிப்படையில் 

ஆங்காங்கே சில பகுதிகள் 
புதிதாகவே எழுதப்பட்டிருக்கின்றன . கப்பம் கட்டிய சிற்றரசர் 
களின் வம்சங்களைப் பற்றிச் சொல்லப்பட்ட சில துணைச் 
செய்திகள் நூலை மொத்தமாகப் படிப்பவர்களுக்கு இடையூறாக 
இருந்ததுபோல் தெரிந்ததால் அவை நீக்கப்பட்டிருக்கின்றன . 
ஒவ்வொரு பக்கத்திலும் 

கொடுக்கப்பட்டிருந்த 
குறிப்புக்கள் யாவும் ஒவ்வொரு அதிகாரத்தின் இறுதியிலும் 
அடிக்குறிப்புக்கள் என்று இந்தப் பதிப்பில் மொத்தமாகத் தரப் 
பட்டிருக்கின்றன . 


அடியில் 


குறிப்புகளிலிருந்து , முந்தைய நூலாசிரியர்களுக்கு நான் 
எவ்வளவு கடமைப் பட்டிருக்கிறேன் என்பது தெரியவரும் . 
கலைபற்றிய புதிய அதிகாரத்திற்கு காலஞ்சென்ற மூவே 
தூப்ராய் , திரு . பெர்சி பிரவுன் ஆகிய இருவருடைய எழுத்துரை 


vi 


மட்டுமே , 
களை நான் மிகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் . ஏடுகளின் 
விவரங்களைச் சொல்லும்போது , அவற்றின் படங்களுக்குரிய 
சான்றுகளைச் சுட்டிக் காட்டியிருக்கிறேன் . பெரும்பான்மையான 
படங்கள் தொல்பொருள் துறையின் தலைமை இயக்குநர் அவர் 
களுடைய பேரன்பால் கிடைத்தவை . திரு . கே . ஆர் . ஸ்ரீநிவாசன் 
அவர்கள் தனிப்பட்ட முறையில் சேகரித்து வைத்திருந்த படங்கள் 
சிலவற்றை இந்நூலில் நான் வெளியிட்டுக் கொள்ளச் சம்மதித் 
தார் . இந்திய அரசாங்கத்தின் கல்வெட்டு ஆராய்ச்சியாளரான 

லட்சுமிநாராயண ராவ் , கல்வெட்டுகளின் 
மூலங்களைப் பார்ப்பதற்கு வேண்டிய எல்லா வகையான வசதி 
களையும் எனக்கு அளித்ததோடு , மிகவும் பயனுள்ள அரிய 
சான்றுகளை எனக்குக் 

கொடுத்து 

உதவினார் . கரந்தைச் 
செப்பேடுகளின் 

அவரிடம் 

இருந்ததையும் 
எனக்குத் தந்து உதவினார் . இந்தச் செப்பேடுகளில் 
உள்ள 

இரண்டு முத்திரைகளில் 
பாதுகாக்கப்பட்டும் மிக நேர்த்தியாகவும் இருக்கிறது . அதை 
அச்சிட்டுக் கொள்ளவும் அவர் எனக்கு இசைவு வழங்கினார் . 
இந்தப் பதிப்பில் , இந்த முத்திரையையே வெளியிட்டிருக்கிறேன் . 
எனவே , முதற் பதிப்பின் முதல் தொகுதியில் சேர்க்கப்பட்டிருந்த 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளின் முத்திரை இந்நூலில் 
நீக்கப்பட்டிருக்கிறது . 


திரு . 


என் . 


நகல் 


பல 


சென்னை அரும்பொருள் காட்சிக் கூடத்தின் கண்காணிப் 
பாளர் டாக்டர் ஏ . ஐயப்பனும் அவருடைய தொல்பொருள் 
துறை உதவியாளர் திரு . பி . ஆர் . ஸ்ரீநிவாசனும் சென்னை 
அரும் பொருள் காட்சிக் 

கூடத்தின் பழைய நாணயங்கள் 
பகுதியின் உதவியாளரும் , அவர்களுடைய வேலை நேரத்தைப் 

தடவைகளில் கொள்ளை கொண்டதைப் பாராமல் மிக 
ஆர்வமாக , தவலேஸ்வரம் நாணயங்களை நான் பார்ப்பதற்கு 
உதவி செய்தார்கள் . திரு . பி . ஆர் . ஸ்ரீநிவாசன் , அவர் பெயர்க் 
குறிப்புடன் உள்ள படங்களின் விரிவான விளக்கத்தை எழுத 
அன்புடன் முன்வந்தார் . பொருள் குறிப்பு அட்டவணையை 
தயாரிக்கும் பொறுப்பை மைசூர்ப் பல்கலைக் கழகத்து இந்திய 
இயல் விரிவுரையாளர் திரு எச் . எஸ் . ராமண்ணா ஏற்று 
அன்புடன் செய்தார் , 


இந்த நண்பர்கள் எல்லோருக்கும் நான் பெரிதும் நன்றி 
கூறக் கடமைப் பட்டிருக்கிறேன் . இந்த நூல் செம்மையாகவும் 
விரைவாகவும் வெளிவருவதில் , சென்னைப் பல்கலைக்கழகத்தின் 


vii 


துணைவேந்தர் டாக்டர் ஏ . லட்சுமணசாமி முதலியார் நேரடி 
யாக அக்கறை காட்டினார் . இதற்காக , அவருக்கு எவ்வாறு 
தக்கவகையில் நன்றி தெரிவிப்பது என்பது எனக்கே தெரிய 
வில்லை . நிர்வாக முடிவுகள் முதலியவற்றை உடனடியாகப் பல 
சமயங்களில் செயல்படுத்திக் கொடுத்து அவ்வப்போது உதவிய 
தற்காக ,பல்கலைக் கழகப் பதிவாளர் திரு ஆர் . ரவி வர்மாவிற்கும் 
என்னுடைய நன்றி உரித்தாகும் . அச்சுத்துறையில் ஏற்கெனவே 
பெரும் புகழ்பெற்றிருக்கும் திரு . ஜி . ஸ்ரீநிவாசாச்சாரி , ஜி . எஸ் .. 
அச்சகத்தின் உரிமையாளர் ஆவார் . இந்த நூலை மிக விரைவிலும் 
நல்ல முறையிலும் அவர் அச்சிட்டுக் கொடுத்திருக்கிறார் . 
அவருக்கும் என் நன்றி உரியது . 


கே , ஏ . என் . 


மைசூர் 
1955 , ஜனவரி 22 


மூல ஆசிரியரின் முதற் பதிப்பின் முகவுரை 


தென்னிந்திய வரலாற்றில் மிகவும் படைப்பாக்கம் நிறைந்த 
காலப்பகுதி சோழர் காலமாகும் . அக்காலத்தில் முதன் முதலாகத் 
தென்னிந்தியா முழுவதும் ஒரே அரசாங்கத்தின் ஆளுகையின் 
கீழ் கொண்டுவரப்பட்டது . புதிய சூழ்நிலைகளில் தோன்றிய பொது 
ஆட்சி முறைச் சிக்கல்களைச் சமாளிக்கவும் தீர்க்கவும் சோழர் 
காலத்தில் அக்கறையுடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன .. 
உள்ளூர் ஆட்சிமுறை , கலை , சமயம் , இலக்கியம் ஆகிய பல்வேறு 
துறைகளில் பிற்காலங்களில் மீண்டும் அடைய இயலாத ஒரு 
பொற்காலத்தை , ஓர் உ.யர்வைத் தமிழ் நாடு இக்காலத்தில் 
பெற்றது . வெளிநாட்டு வாணிகம் , கடலக வாழ்வின் செயல் 
முறைகள் ஆகியவற்றைப் போல , முன் சொன்ன துறைகளிலும் 
ஏற்கெனவே பல்லவர்கள் காலத்தில் தொடங்கப்பெற்ற 
இயக்கங்கள் , சோழர் காலத்தில் முழுமை பெற்றன , 


சோழர்கள் பற்றிய இவ்வரலாறு , பெரியதொரு 
சகாப்தத்தைப் பற்றி , முதல் தடவையாகச் செய்யப்பட்ட 
முறையான ஆராய்ச்சியாகும் . இந்தியத் தொல்பொருள் துறை 
அரை நூற்றாண்டு காலமாக ஒவ்வோர் ஆண்டிலும் படிப்படி 
யாகச் செய்திருக்கிற பணிகளே , இந்த நூல் எழுதுவதைச் சாத்திய 
மாக்கியிருக்கின்றன . இந்தத் துறையின் பல்வேறு வெளியீடுகளில் 
அறிஞர்கள் , சோழர் வரலாற்றுக்கு அடிப்படை அமைத் 
துள்ளார்கள் . அவர்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக் 
கிறேன் என்பது , பின் வரும் பக்கங்கள் ஒவ்வொன்றினாலும் 
தெரியவரும் . ஆனால் , மூலங்களை என் கருத்திற்கிணங்கப் 
படித்து அதன் அடிப்படையிலேயே நான் எழுதியிருக்கிறேன் . 
இதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தொல்பொருள் துறை 
யின் தலைமை இயக்குநரும் , சென்னை அலுவலகத்தில் பொறுப்பில் 
உள்ள அதிகாரிகளும் எனக்குத் தாராளமாய்ச் செய்து கொடுத் 
திருக்கிறார்கள் . 


ஒன்பதாம் நூற்றாண்டில் , விஜயாலயன் பட்டத்திற்கு 
வந்ததிலிருந்தே கல்வெட்டுக்கள் நமக்கு உதவுகின்றன . அவற்றின் 
கால , இட , இடைவெளிகள் ஒருசீராக இல்லை , ஒரு காலத்தில் 
சோழர்கள் என்பவர்களே இல்லையா ? என்பதும் நமக்குத் 
தெரியாது . ஆதிகாலத்திய வரலாற்றிற்கு நன்கு கால வரையறை 
செய்யப்படாத சங்க இலக்கியத் தொகை நூல்களில் சிதைந்தும் 
எஞ்சியுமிருக்கும் பகுதிகளை மட்டுமே நாம் நம்பியிருக்கிறோம் . 
இந்நூல் எழுதும்போது , நிறைவு அளிக்கும் விளக்கங்களைப் 
பெறுவதற்காக ; ஆதாரங்களைப்பற்றி நான் சில முதனிலையான 
விவாதங்களைச் சில கட்டங்களில் செய்ய நேரிட்டது . சோழா 
ஹிஸ்டரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற என்னுடைய 
ஆராய்ச்சி 

விரிவாகச் சொல்லப்பட்டிருக்கும் 
பொருள்கள் குறித்து இந்த நூலில் மேற்போக்காக மட்டும் 
குறிப்பிட்டிருக்கிறேன் . 


நூலில் 


மிக 


இப்போது வெளியிடப்பட்டுள்ள முதல் பகுதி , முதலாம் 
குலோத்துங்கன் பட்டத்துக்கு வந்தது வரை , வரலாற்றைச் 
சொல்லுகிறது 

இரண்டாம் பகுதி , அரசியல் வரலாற்றை 
அதன் இறுதிவரைச் சொல்லுவதோடு , சோழப் பேரரசின் 
நிர்வாகம் , சமூக வாழ்வு , ஆகியவைப்பற்றிய விவரங்களையும் 
தரும் . கொங்குச் சோழர்கள் தவிர , சோழருக்கு உட்பட்டிருந்த 
எல்லா அரச மரபுகளின் நிலைமையையும் நான் பொதுவாகச் 
சுட்டிக்காட்டியிருக்கிறேன் . சோழர் கலை பற்றிய ஆராய்ச்சி 
இந்த நூலில் இடம் பெறவில்லை ; இதைக் குறித்து நான் விளக்க 
மாக ஒரு சில சொற்களைச் சொல்ல வேண்டும் . கவர்ச்சியான 
இந்தப் பொருளில் மிகச் சிறிதளவே ஆராய்ச்சி நடந்திருக்கிறது 
என்னிடமுள்ள குறிப்புக்கள் வளமானவை , பல வகைப்பட்டவை . 
இந்தத் தலைப்பில் நான் சொல்லக் 

கூடியதை எல்லாம் 
ஏற்கெனவே அளவு கடந்து பெருத்துவிட்ட ஒரு நூலில் ஒரே 
அதிகாரத்தில் அடக்கி ஒடுக்கித் தர இயலாது . தனி நூலாக 
அதை எழுதலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை . 

வரலாற்றுக்கு அடிப்படையாக உள்ள கல்வெட்டுக்களின் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் பிற்சேர்க்கையில் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . சுருக்கங்கள் , முக்கியமாக வெளியிடப்படாத 
கல்வெட்டுக்களின் சுருக்கங்கள் , வேறு வெளியீடு களில் கிடைக்காத 
நுட்பமான விவரங்களைக் கூடுமான வரை தருகின்றன . 


இந்திய வரலாற்றுத் துறை , 
சென்னைப் பல்கலைக்கழகம் , 
1934 , ஜூலை. 22 . 


} 


கே . ஏ . என் . 


: 


4 . 


5 


பொருளடக்கம் 
அதிகாரம் 

பக்கம் 
புத்தகம் 1 
1 . ஆதாரங்கள் 

1 
2 . முற்காலக் குறிப்புக்கள் 

24 
பண்டைத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 

42 
சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 

86 
சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 134 
6. விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 

147 
( கி . பி . 850-907 ) 
7 . முதலாம் பராந்தகன் ( கி . பி . 907-955 ) 

162 
8 . முதலாம் பராந்தசனின் மறைவிலிருந்து 

( கி . பி . 955 ) முதலாம் இராஜராஜன் அரியணை 
ஏறும் வரை ( கி . பி . 985 ) 

191 
9 . 

இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985 
1014 ) 

2291 
10 . இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

265 
11 . இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044 ~ 70 } ... 335 
12 . முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் 
( கி . பி . 1070 ) 

389 
13 . 

முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) ... 413 
14 . முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட 
அரசர்கள் ( கி . பி , 1120-63 ) 

466 


xi 


15 . 


16 . 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் 
குலோத்துங்கனும் ( கி . பி. 1163-1216 ) 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந் 
திரனும் சோழர்களின் இறுதிக்காலம் 
1216-1279 ) 


573 


... 


புத்தகம் 2 


609 


691 


17. சோழர் ஆட்சிமுறை 
18 . ஊராட்சி முறை 
19 . வரிவிதிப்பும் நிதியும் 
20 . மக்கள் தொகை : சமூகப் பிரிவுகள் : 

வாழ்க்கைத் தரம் 
21. விவசாயமும் நில உரிமைகளும் 
22 .. ெதாழிலும் வியாபாரமும் 
23 . நாணயங்களும் அளவைகளும் 

கல்வியும் அறிவும் 


744 


*. 


772 


802 


24 , 


821 


25 . 


சமயம் 


831 


870 


26. சோழர் காலத்தில் இலக்கியம் 
27 , சோழர் கலை 


915 


4 . 


பட விளக்கம் 


993 


குறிப்புகள் 


... 1025 


படவிளக்க அட்டவணை 


முகப்புப் படங்கள் 


ஏடு 1 


படம் -1 : சிவன் கோயிலின் தோற்றம் . விஜயாலயச் சோழீச்சு 
வரம் , மேல மலை , (வடகிழக்காக ) நார்த்தாமலை . 
( புதுக்கோட்டை மாவட்டம் ) திருச்சி மாவட்டம் . 
படம் -2 : மேலமலையிலுள்ள 

மேலமலையிலுள்ள விஜயாலய சோழீச்சுவரம் , 
வடமேற்கிலிருந்து . 


ஏடு 2 


படம் -3 : அகத்தீசுவரர் கோயில் , பனங்குடி ( வடமேற்கி 
லிருந்து ) புதுக்கோட்டை மாவட்டம் , 
படம் -4 : 

சிவன் கோயில் , ஏனாதி ( புதுக்கோட்டை 
மாவட்டம் ) . 


ஏடு 3 


படம் -5 : சிவன் கோயில் - விமானம் வடகிழக்குத் தோற்றம் , 
கொற்கை , திருநெல்வேலி மாவட்டம் . 

படம் -6 : நாகேஸ்வரர் ஆலயம் , கும்பகோணம் ( தஞ்சை ) . 


ஏடு 4 


படம் -7 : மூவர் கோயில் , எண் -1 , தெற்குத் தோற்றம் , 
கொடும்பாளூர் ( புதுக்கோட்டை மாவட்டம் ) . 

படம் -8 : அகத்தீசுவரர் ஆலயம் , மேலைப்பழுவூர் ( திருச்சி 
மாவட்டம் ) . 


ஏடு 5 


படம் -9 : அகத்தீசுவரர் கோயில் - சிங்கத்துடன் 

கூடிய 
தூண்கள் , மேலைப்பழுவூர் , திருச்சி மாவட்டம் . 

படம் -10 : கொரங்கநாதர் கோயில் ( தென்மேற்கிலிருந்து ) , 
ஸ்ரீநிவாசநல்லூர் , திருச்சி மாவட்டம் . 


ஏடு 6 


படம் -11 : பிரகதீஸ்வரர் ஆலயம் ( தென்கிழக்கு ), தஞ்சாவூர் , 
தஞ்சை மாவட்டம் . 

படம் -12 : பிரகதீசுவரர் ஆலயம் , விமானம் , வடகிழக்கி 
லிருந்து , கங்கைகொண்ட சோழபுரம் , திருச்சி மாவட்டம் . 


ஏடு 7 


படம் -13 : பிரகதீசுவரர் ஆலயம் , வடக்கு நுழைவாயிலில் 
துவாரபாலகர் . கங்கைகொண்ட சோழபுரம் , திருச்சி மாவட்டம் , 

படம் -14 : கோபுரவாயில் , லட்டிகம் . 


ஏடு 8 


படம் -15 : ஐராவதேசுவரர் கோயில் ( தென்கிழக்கிலிருந்து ) , 
தாராசுரம் , தஞ்சை மாவட்டம் . 


ஏடு 9 


படம் -16 : ஐராவதேசுவரர் கோயில் ( வடகிழக்கிலிருந்து ) 
தாராசுரம் ; தஞ்சை மாவட்டம் . 

படம் -17 ; ஐராவதேசுவரர் கோயில் , அலங்கார மண்டபம் 
( வடகிழக்கிலிருந்து ) , தாராசுரம் , தஞ்சை மாவட்டம் 


ஏடு 10 


படம் -18 : தேவநாயகி அம்மன் ( தென்கிழக்காக ) தாரா 
சுரம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -19 : சுவாமி விக்கிரகம் ( வடமேற்காக ) , திரிபுவனம் , 
தஞ்சை மாவட்டம் . 


ஏடு 11 


படம் -20 : ( A ) தா - ஹிசியுங் - பாய்தியூ மண்டபத்தின் 
அடித்தளம் , சுவான்சூ ( சயிடன் ) , 


xiy 


படம் -20 : ( B ) : சிவ லிங்கத்தை யானை வழிபடுவது . 
படம் -20 : ( C ) : சிவ லிங்கத்தை ஒரு பசு வழிபடுவது . 


ஏடு 12 


படம் -21 : கொரங்கநாதர் கோயில் - தேவகோட்டத்தில் 
அடியார் ஒருவரின் உருவம் . தெற்குப் பக்கம் அமைந்துள்ளது . 
ஸ்ரீநிவாசநல்லூர் , திருச்சி மாவட்டம் . 

படம் -22 ; கொரங்கநாதர் கோயில் - தேவகோட்டத்தில் 
இளவரசி ஒருத்தியின் உருவம் . மேற்குப் பக்கம் அமைந்துள்ளது . 

படம் -23 : கொரங்கநாதர் கோயில்- தேவகோட்டத்தில் 
இளவரசி ஒருத்தியின் உருவம் . மேற்காக அமைந்தது . 


ஏடு 13 


படம் . - 24 : நாகேஸ்வர சுவாமி கோயில் - கோட்டத்திலுள்ள 
பெண்ணின் சிற்பம் , கும்பகோணம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -25 : அதே கோயிலிலுள்ள மற்றொரு புரையிலுள்ள 
பெண் உருவம் . 

படம் -26 : நாகேஸ்வர சுவாமி கோயில் - கோட்டத்திலுள்ள 
பெண்ணின் சிற்பம் , கும்ப கோணம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -27 : நாகேஸ்வர சுவாமி கோயில் - கோட்டத்திலுள்ள 
பெண்ணின் சிற்பம் , கும்பகோணம் , தஞ்சை மாவட்டம் . 


ஏடு 14 


படம் -28 : நாகேசுவரர் - கும்பகோணம் . 
படம் -29 : நாகேசுவரர் - கும்பகோணம் , 

படம்-30 : சிவன் கோயில் இரு அடியார்கள் உருவம் , 
திருவாடுதுறை (தஞ்சை மாவட்டம் ) , 


ஏடு 15 


படம் -31 : இலட்சுமி ( ? ) . 
படம் -32 : சோழமாதேவி , காளஹஸ்தி . 
படம் -33 : மூன்றாம் குலோத்துங்கன் , ( ? ) , காளஹஸ்தி , 


KY 


ஏடு 16 


படம் -34 : கோலக மகரிஷி , கோடிக்கரை , தஞ்சை . 

படம் -35 : கொரங்கநாதர் கோயில் , - வடப்பக்கத்தில் 
தேவ கோட்டத்திலுள்ள அடியார் ஒருவரின் உருவம் , ஸ்ரீநிவா, ச 
நல்லூர் , திருச்சி மாவட்டம் . 


படம் -36 : நரசிங்க முனையரையர் என்று வழக்கமாகக் 
கூறப்படும் செப்புப் படிமம் ; சிவன்கோயில் , திருநாமநல்லூர். 


ஏடு 17 


- 


படம் - 37 : புதுக்கோட்டை மாவட்டம் , திருக்கட்டளை 
திருமேனி நாதஸ்வாமியின் ஆலயம் - தட்சணாமூர்த்தி ( ? ) 
( நின்ற நிலை ) கருவறையின் தெற்குச் சுவரில் தேவ கோட்டத்தி 
லுள்ள சிவபிரானின் சிற்பம் . 

படம் -38 : வீணாதர தட்சணாமூர்த்தி , மூவர்கோவில் , 
கொடும்பாளூர் ( புதுக்கோட்டை ), திருச்சி மாவட்டம் . 


கொடும்பாளூர் , 


படம் -39 : திரிபுராந்தக மூர்த்தி , 
புதுக்கோட்டை , 


படம் -40 : திரிபுரசுந்தரி , கொடும்பாளூர் , புதுக்கோட்டை . 


ஏடு 18 


படம் -41 : கொடும்பாளூர் கோயில் , எண் - 2 - 

2 - அர்த்தநாரி 
( புதுக்கோட்டை , திருச்சி மாவட்டம் ) . 


படம் -42 : அர்த்தநாரி , நாகேசுவரர் கோயில் , கும்பகோணம் . 


படம் -43 : பிரம்மா , நாகேசுவரர் கோயில் , கும்பகோணம் . 


படம் -44 : கொரங்கநாதர் கோயில் --தெற்காக அமைந்த 
தேவகோட்டத்திலுள்ள 

சிவன் , 

ஸ்ரீநிவாசநல்லூர், திருச்சி 
மாட்டம் 


ஏடு 19 


படம் -45 : கொரங்க நாதர் கோயில் - தெற்காக அமைந்த 
தேவ கோட்டத்திலுள்ள தட்சிணாமூர்த்தி , ஸ்ரீநிவாசநல்லூர் , 
திருச்சி மாவட்டம் . 


படம் -48 : அதே கோயிலிலுள்ள தெற்குப் பக்கம் அமைந்த 
விமானத்திலுள்ள நடராஜரின் சிற்பம் , வாலீசுவரர் ஆலயம் , 
திருவாலீசுவரம் , திருச்சி மாவட்டம் 

படம் -50 : அதே கோயிலிலுள்ள கஜாக மூர்த்தி , வாலீஸ் 
வரர் ஆலயம் , திருவாலீஸ்வரம் , திருநெல்வேலி மாவட்டம் . 

படம் -53 : பிக்ஷாடனர், நாகேசுவரர் கோயில் (கும்பகோணம் ) . 


ஏடு 20 


படம் -46 : விமானத்திலுள்ள அர்த்தநாரி , வாலீசுவரர் 
ஆலயம் , திருவாலீசுவரம் , திருநெல்வேலி மாவட்டம் . 

படம் -47 ; கங்காதரரும் ரிஷபாந்தியும் , வாலீசுவரர் 
கோயில் , திருவாலீசுவரம் , திருநெல்வேலி மாவட்டம் . 


ஏடு 21 


படம் -49 : விமானத்தின் மேற்புறத்திலுள்ள சிற்பம் , வாலீ 
சுவரர் ஆலயம் , திருநெல்வேலி மாவட்டம் . 

படர் -51 : சண்டேசானுகிரக மூர்த்தியும் சிவனும் , வாலீஸ் 
வரர் கோயில் , திருவாலீசுவரம் , திருநெல்வேலி மாவட்டம் . 


ஏடு 22 


படம்-52 : தட்சணாமூர்த்தி , அங்காளம்மன் 
காவேரிப்பாக்கம் , தென் ஆர்க்காடு மாவட்டம் . 


கோயில் , 


படம் -55 : நடராஜர் உருவம் தெற்குச் சுவரில் கர்ப்பக் 
கிரகத்தில் அமைந்துள்ளது , கங்கைகொண்ட சோழபுரம் , 
திருச்சி மாவட்டம் . 

படம் -56 ; பிரகதீசுவரர் ஆலயம் - ஹரிஹரர் , தெற்குப் 
பக்கத்தில் தேவகோட்டத்திலுள்ள விமானத்தில் அமர்ந்துள்ளார் , 
கங்கைகொண்ட சோழபுரம் , திருச்சி மாவட்டம் . 


படம் -57 சிவன் கோயிலிலுள்ள கர்ப்பக்கிரகத்தில் வடப் 
பக்கமாக அமைந்த சண்டேசானுகிரகமூர்த்தி , கங்கை 
கொண்ட சோழபுரம் , திருச்சி மாவட்டம் . 


ஏடு 23 


படம் -54 : சரஸ்வதி ( ? ) , பிரகதீசுவரர் ஆலயம் , தஞ்சாவூர் . 


படம் -59 : விஷ்ணு , கங்கைகொண்ட சோழபுரம் . 

படம் -60 ; சூரியன் ( கமலயந்திர நிலை) , மேற்கு முகமாக , 
பிரகதீசுவரர் ஆலயத்தின் மகா மண்டபம் , கங்கை கொண்ட 
சோழபுரம் ; திருச்சி மாவட்டம் . 


ஏடு 24 


படம் -58 : பிரகதீசுவரர் ஆலயம் - தேவகோட்டத்திலுள்ள 
வடக்குச் சுவரில் பத்ம பீடத்தில் அமைந்த காமாந்தகரின் 
சிற்பம்- கங்கைகொண்ட சோழபுரம் . 

படம்-61 : கங்காளமூர்த்தியின் சிற்பம்- ஜராவதீசுவரர் 
கோயில் , தாராசுரம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -62 : கர்ப்பக்கிரகத்தின் வடக்குப் பக்கமாக அமைந்த 
கஜமூர்த்தி , ஐராவதீசுவரர் கோயில் , தாராசுரம் , தஞ்சை 
மாவட்டம் . 


ஏடு 25 


படம் -63 : பிரகதீசுவரர் ஆலயம் - நடராஜரின் செப்புத் 
திருமேனி, தஞ்சாவூர் . 

படம் -64 : நடராஜர் , வேளாங்கண்ணி ( தஞ்சாவூர் ) . 
படம் - 65 : நடராஜர் , திருவாலங்காடு (சித்தூர் ) . 


ஏடு 26 


படம் -66 : நடராஜரின் உருவம் , எட்டுக் கைகளுடன் 
கூடியது , முன் , பின் தோற்றம் , நல்லூர் , தஞ்சை மாவட்டம் , 

படம்- 67 : சிவன் கோயில் , நடராஜரின் செப்புத்திருமேனி 
( சந்தியாதாண்டவ மூர்த்தி ) , திருவரங்குளம் , புதுக்கோட்டை 
மாவட்டம் , 


ஏடு 27 


படம் -68 : தேவியுடன் கூடிய ரிஷபமூர்த்தி செப்புப் படிமம் 
முன்தோற்றம் , ( புதையல் ) , திருவெண்காடு (சீர்காழி தாலுகா ) , 
தஞ்சை மாவட்டம் 


படம் -69 : கங்கைகொண்ட சோழபுரம் , கங்கைகொண்ட 
சோழீசுவரர் ஆலயம் - சிவனின் செப்புத் திருமேனி( ரிஷபாந்திகர்) . 


ஏடு 28 


படம் -70 : சுகாசன மூர்த்தி ( பிற்காலத்தியது ) , புதுக் 
கோட்டை அரும்பொருள் காட்சிக்கூடம் , 


xviii 


படம் -71 : கிராதமூர்த்தியின் செப்புச்சிலை - திருவேட்களம் 
( இன்றைய அண்ணா மலை நகர் ) , சிதம்பரம் அருகில் , 

படம் -72 : கிராதார்ஜுன மூர்த்தியின் செப்புப் படிமம் , 
ராதா நரசிம்ம புரம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -73 : ஆலிங்கநாத மூர்த்தியின் செப்புப் படிமம் , 
தஞ்சை மாவட்டம் , 


ஏடு 29 


படம் -74 : பிக்ஷாடன மூர்த்தியின் செப்புப் படிமம் 
( பிச்சாண்டார் ) , சிவன் கோயில் , திருநாமநல்லூர் . 
படம் -75 : சைலாசநாத 

சுவாமி கோயில் , பிக்ஷாடன 
மூர்த்தியின் செப்புப் படிமம் ( பிற்காலத்தியது ) , திருச்செங்கோடு , 
சேலம் மாவட்டம் 

படம் -76 : சுப்பிரமணியர் ஆலயம் - கந்தரின் செப்புப் படிமம் , 
நான்கு கைகளுடன் அமைந்தது . திருவிடைக்கழி , தஞ்சை 
மாவட்டம் , 


ஏடு 30 


படம்-77 : விஷ்ணு 
படம் -78 : விஷ்ணு 
படம் -79 : இலட்சுமி ( ? ) 

படம் -80 ; இலட்சுமி 
ஏடு 31 

படம் -81 : விஷ்ணு கோயில் , இராம - லட்சுமணர் , சீதை 
ஆகியோரின் செப்புப் படிமம் , திருக்கடையூர் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -82 : வெண்கலப் படிமத்தாலான கல்யாணசுந்தரர் . 
விஷ்ணுவும் இலட்சுமியும் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் . 
( புதையல் ) , திருவெண்காடு (சீர்காழி தாலுகா ) , தஞ்சை 
மாவட்டம் . 


ஏடு 32 


படம். - 83 : கரந்தைப் பட்டயங்களிலுள்ள அரச முத்திரை : 


ஏடு 33 


படம் -84 : துவாரபாலகன் , விஜயாலயச் சோழீச்சுவரம் , 

, 
நார்த்தாமலை . ( புதுக்கோட்டை மாவட்டம் ) . 


படம் -86 : சமணக்குடகின் முன்னுள்ள மேடை-நாத்தா, 
மலை ( புதுக்கோட்டை மாவட்டம் ) . 


படம் -87 : யானையும் சிங்கமும் திறந்த 

வெளியில் 
சண்டை போடுவது போன்ற சிற்பங்களின் விவரம் , ஐராவதீசுவரர் 
ஆலயம் , தஞ்சை மாவட்டம் . 

படம் -85 : பெண் காப்பாளர் - கம்பரேசுவரர் கோயில் , 
திரிபுவனம் , தஞ்சை மாவட்டம் . 


ஏடு 34 


படம் -88 : சுருள் யாளி, திரிபுவனம் . 


படம் -92 : நாகேசுவரர் , அக்கினி, தசரதனுக்குப் பாயசம் 
வழங்குதல் . 

படம் -93 : நாகேசுவரர்- தசரதன் , மனைவிய ருக்குப் 
பாயசம் வழங்குதல் . 

படம் -94 : நாகேசுவரர் இராமனின் பிறப்பு , 


ஏடு 35 


படம் -89 : திரிபுவனம் - விமானத்தின் வடக்குச் சுவரிலுள்ள 
பிறை ஒற்றைத்தள விமானத்தின் சிறு வடிவு . 

படம் -90 : திரிபுவனம் - வேலைப்பாடுகளுடன் கூடிய தேவ 
கோட்டம் , தெற்குச் சுவரிலுள்ள மகாமண்டபத்தின் அடித்தளம் . 

படம் -91 : திரிபுவனம் - மற்றொரு வேலைப்பாடுடன் கூடிய 
தேவ கோட்டம் . 

படம் -99 : புஞ்சை , கிருஷ்ணனும் பூதகியும் , 


ஏடு 36 


படம் -95 : நாகேசுவரர் - தாடகை இராமனுடன் சண்டை 
யிடுதல் . 


பின்னால் 


படம் -96 : நாகேசுவரர் - இராவணனுக்குப் 
ஹனுமான் . 


படம் -97 : திரிபுவனம் , இராவணன் , சீதை , ஜடாயு . 
படம் -98 : புஞ்சை , வராகவதாரம் 


ஏடு 37 


நாணயங்கள் . 


நாட்டுப் படங்களும் வரைபடங்களும் 


கரிகாலனது ஆட்சியின் பரப்பு 


47 


முதலாம் பராந்தகனின் ஆட்சிக்குட்பட்ட 

சோழ நாட்டின் எல்லை 


180 


இராஜேந்திரனின் கடாரப் படையெடுப்பு 


287 


முதலாம் குலோத்துங்கனது ஆட்சியில் சோழப் பேரரசு 


441 


517 


மூன்றாம் குலோத்துங்கனின் கீழ் சோழப் பேரரசு 
விஜயாலய சோழேஸ்வரர் கோயிலின் அமைப்பு 


925 


திருக்கட்டளையிலுள்ள சுந்தரேஸ்வரர் 

கோயிலின் பரப்பு 


928 


கொடும்பாளூரிலுள்ள மூவர் கோயில் 


936 


மூவே தூப்ராயின் ஆர்க்கியாலஜி தூ சுட்தெ லின்தெவில் 
கண்டுள்ள வரைபடங்கள் 

991-92 


1 ) அடிப்பீடத்தின் பகுதிகள் 2 ) தூணின் பகுதிகள் 

( உப பீடம்) 
3 ) பலகை வளர்ந்த விதம் 4 ) போதிகையின் பகுதிகள் 
5 ) தண்டையக்கட்டு வளர்ந்த 6 ) பஞ்சரத்தின் இரண்டு 
வரலாறு 

வடிவங்கள் 


பெயர்ச் சுருக்கங்கள் 

( ABBREVIATIONS ) 


ஏ . ஆர் . ஏ . 


Annual Reports on Archaeology , 
Madras . 


ஏ . ஆர் . பி . 


ஏ . ஆர் . இ . 


Archaeological Report, Burma . 
Annual Reports on Epigraphy , 
Madras .. 


ஏ . எஸ் . சி . 


ஏ . எஸ் , ஐ . 


Archaeological Survey Reports , 
Ceylon . 
Archaeological Survey of India , 
Annual Reports of the Director 
General. 


ஏ . எஸ் . எஸ் , ஐ . 


Archaeological Survey of South 
India ., 


பி . இ . எப் , இ . ஒ . 


Francaise 


Bulletin de l Ecole 
d Extreme Orient . 


பி . ஜி . 


Bombay Gazetteer. 


சி . எஸ் , ஐ . 


Coins of Southern India by Sir 
Walter Elliot ( 1886 ) . 


சி . வி . 


Culavamsa , edited and translated 
by Geiger . ( Pali Text Society ) . 
Dynasties of the Kanarese 
Districts , by Fleet ( in the B G ) , 


டி . கே . டி. 


xxii 


A). சி 


Epistathia Carnatica . 
1933 

Early History of India , V. A. 
Smh 


இப் . பிர் . 


- 


இ . இசட் , 


எச் . ஏ . எஸ் . 


எச் . ஐ . எஸ் . ஐ . 


ஐ . ஏ . 


ஐ . ஏ . எல் . 


ஐ . எச் . க்யூ . 


Borgraphia Indica , 

Epigraphia Birmanica . 
- Epigraphia Zeylanica . 

Hyderabad Archaeological Series , 
Historical Inscription of Southern 
India , Sewell ( 1932) 
Indian Antiquary .. 
Journal of Indian Arts and 
Letters ( India Society , London ) . 
Indian Historical Quarterly . 
Indian Museum Catalogue ( of 
Coins ) , Vol . I , V. A. Smith . 
Journal Asiatique. 
Journal of the Andhra Historical 
Research Society . 
Journal of the Bombay Branch 
of the Royal Asiatic Society . 
Journal of the Indian History . 
Journal of the Indian Society of 
Oriental Art ( Calcutta ) 


ஐ . எம் . சி . 


ஜே . ஏ . 


ஜே . ஏ . எச் . ஆர் . எஸ் . 


ஜே . பி . பி . ஆர் . ஏ . எஸ் . 


ஜே . ஐ . எச் . 


ஜே . ஐ . எஸ் . ஓ . ஏ . 


ஜே . எம் . யூ . 


- 


Journal of the Madras Univer 
sity . 


ஜே . ஒ . ஆர் . 


Journal of the Oriental Researc 
Madras .. 


ஜே . ஆர் . ஏ . எஸ் . 


Journal of the Royal As 
Society ( London ) . 


xxiii 


லிஸ்ட் 


எம் . ஏ . ஆர் . 


எம் . வி : 


என் . ஐ . 


I 


Kielhorn : List of Inscriptions, 

Southern . ( EI. vii and viii ) 
- Mysore Archaeological Reports. 

Mahavamsa , edited and trans 
lated by Geiger ( Pali Text 
Society ) Continued in C. V. 
Nellore Inscriptions, edited by 
Butterworth and Venugopal 
Chetty . 
Ostasiatische Zeitschrift . 
The Pandyan Kingdom by 
K , A. Nilakanta Sastri ( 1929 ) . 
Inscriptions of th : Pudukotta 
State , 


ஓ . இசட் . 


9. Co. 


பி . எஸ் . ஐ . 


க்யூ . ஜே . எம் . எஸ் . 


Quarterly Journal of the Mythic 
Society , Bangalore . 
South Indian Inscriptions, 


எஸ் . ஐ . ஐ . 


ஸ்டடீஸ் 


டி . ஏ . ஆர் . 


Studies in Cola History and 
Adiministration by Ki A. Nila 
kanta Sastri ( 1932 ) . 
Tranvancore Archaeological 
Reports. 
Travancore Archaeological 
Series , 


1 


டி . ஏ . எஸ் ., 


அதிகாரம் 1 


ஆதாரங்கள் 


சோழருடைய வரலாறு , இந்திய வரலாற்றின் பல்வேறு 
பகுதிகளைப் போன்று , தேவையான நம்பத்தகுந்த சான்றுகளை 
ஏறக்குறைய 1900 - ம் ஆண்டு 

வரை பெறவில்லை . சென்ற 
நூற்றாண்டின் முற்பகுதியில் , சென்னை மாநிலத்தில் கிடைக்கப் 
பெற்ற பழம்பொருள் சின்னங்களையெல்லாம் தம் பெருமுயற்சி 
யினால் , கர்னல் மெகன்சி திரட்டியபோது , தஞ்சை மாவட்டத்தில் 
இப்பணியில் அவருக்கு உதவியவர்கள் " சோழ வமிச சரித்திரம் 
என்ற நூலைத் தவிர சோழர் வரலாற்றுக்கு உதவக்கூடிய மற்ற 
முக்கியக் குறிப்புக்களைக் காணத் தவறினர் . இந்நூல் ( " சோழ 
வமிச சரித்திரம் ) அண்மையில் எழுதப்பட்டதுடன் , செவிவழிச் 
செய்திகளையும் அதிசய நிகழ்ச்சிகளையும் கொண்ட 
தலபுராண வடிவைக் கொண்டதாகும் . இந்நூலின் உதவியைக் 
கொண்டு பண்டைச் சோழ மன்னரது வரலாற்றைப் பற்றி 
யாதும் அறிய இயலவில்லை . மற்றும் , அவருடைய மரபில் 84 
மன்னர்கள் ஆட்சி செய்தார்களா அல்லது 16 மன்னர்களே 
ஆட்சி புரிந்தனரா என்பதைப் பற்றிக்கூட ஒன்றும் தெளிவாக 
அறிய இயலவில்லை . கடந்த 50 ஆண்டுகளாகத் தென்னாட்டில் 
கல்வெட்டுத்துறையின் பணி வியக்கத்தக்க வகையில் முன்னேற்ற 
மடைந்துள்ளது . ஹுல்ஷ் , வெங்கையா , கிருஷ்ணசாஸ்திரி 
" போன்ற அறிஞர்கள் பல கல்வெட்டுகளைச் சிறந்த முறையில் 
தொகுத்து ஆய்வுப் பதிப்புகள் வெளியிட்டுள்ளனர் . மேலும் , 
நமக்குக் கிடைத்துள்ள தமிழிலக்கியங்களுள் மிகத் தொன்மை 
யானவையெனக் கருதப்படும் சங்ககால இலக்கியங்களின் பல 
முக்கியப் பகுதிகள் , அண்மையில்தான் மீட்கப்பட்டு நூல்களாக 
வெளியிடப்பட்டுள்ளன , இதனால் , தற்போது சோழரது 


- 


2 


சோழர்கள் 


வரலாற்றை ஒரு சீரான முறையில் தொடர்புள்ளதாக எழுத 
வேண்டிய தேவையும் , காலமும் வாய்ப்பாக அமைந்துள்ளன . 


இம்முயற்சியில் பல முக்கிய ஆதாரங்களைப் பயன்படுத்த 
வேண்டிய நிலையில் , ஏற்கெனவே இத்துறையில் எழுதப்பட்டுள்ள 
அடிப்படை.... வரலாற்றுக் கட்டடத்தின் அடித்தளம் - சிறிது 
பலமிழந்து , அதன்மீது நாம் எழுப்பும் மேற்கட்டடம் முழுமை 
யடையும் முன் சரிந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது . 
இவ்வாறு கூறுவது , சோழரது வரலாற்றைப் பற்றிய அளவில் , 
ஏற்கெனவே செய்யப்பட்டுள்ள ஆராய்ச்சி முடிவுகளை நாம் 
மிகவும் குறைத்து எடை போடுவதாகும் . ஏனெனில் , இவ் 
வாராய்ச்சி முடிவுகளை நாம் கூர்ந்து கவனிப்போமாயின் , கீழைச் 
சாளுக்கிய மன்னர்களின் செப்பேடுகளில் கிடைத்துள்ள குறிப்பு 
களையும் , தஞ்சையிலும் தமிழ் நாட்டின் மற்ற இடங்களிலு 
முள்ள சோழரது கல்வெட்டுக்களில் கிடைத்துள்ள குறிப்புக் 
களையும் ஒருங்கு இணைத்துப் பல முடிவுகளை அளித்த நாள் 
முதல் , தென்னிந்திய வரலாற்றின் பெரும் பகுதி சிறந்த சான்று 
களின் அடிப்படையிலேயே நிலையாக எழுதப்பட்டுள்ளது என் 
பதைக் காண்போம் .. அண்மை ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ள முதலாம் இராஜேந்திரனின் கரந்தை செப்பேடும் வீர 
இராஜேந்திரனி சாரால செப்பேடுகளும் 1 கூட , ஏற்கெனவே 
எழுதப்பட்டுள்ள சோழ மன்னர்களின் அரசியல் வரலாற்றில் 
எவ்விதப் பெரிய மாற்றங்களையும் உண்டாக்குவனவாக இல்லை . 
ஆகவே , சோழரது அரசியல் வரலாற்றைத் தொடர்புள்ள , 
அறுதியிட்ட ஒன்றாகத் தொகுத்து எழுதும் வாய்ப்புக்கள் இருப் 
பினும் , அத்தகைய முயற்சி எளிதான ஒன்றாக இராது . மேலும் , 
ஆட்சிமுறை , இலக்கியம் , நுண்கலை ஆகிய துறைகளிலும் இவரது 
சாதனைகள் , எவ்வாறு பத்து , பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் 
தமிழரது நாகரிகத்தை ஓர் உன்னத நிலையை அடையச் 
செய்தன என்பதை நோக்குங்கால் , இம்முயற்சியை ஏற்றுக் 
கொண்டே தீரவேண்டும் என்னும் எண்ணம் உறுதிப்படுகிறது . 
இப்பேரரசின் ஆட்சியின் கீழ்தான் , தென்னிந்திய மக்கள் சிறந்த 
முறையில் தொலை கிழக்கு நாடுகளுடன் கடல் கடந்த வாணிகத் 
தொடர்பு கொண்டு மேன்மை நிலையை அடைந்தனர் . மேலும் , 
அந்நாடுகளில் தமக்கென்று ஓர் அரசையும் சில காலத்திற்கு 
அமைத்துக் 

கொண்டனர் . இத்தகைய பெருமை வாய்ந்த 
நிகழ்ச்சிகளைக் கொண்ட 

காண்ட இந்நாட்டின் வரலாற்றைக் கூறும் 
முயற்சியில் , இனியும் காலம் கடத்துதல் கூடாது . இவ்வேளையில் , 
இவ்வரலாற்றின் பல பகுதிகளுக்குத் தேவையான குறிப்புக் 


ஆதாரங்கள் 


நாம் 


களைத் தேடித் தரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய 
இன்றியமையாமையையும் 

உணரவேண்டும் . சோழரது 
வரலாற்றை அறுதியிட்டு எழுதவேண்டும் என்னும் முயற்சியே 
இத்தகைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வழிகளை 
வகுக்கக்கூடும் . 


பொருட் பாகுபாடு 


சோழர்களது நீண்ட வரலாற்றை நான்கு பகுதிகளாகப் 
பிரிக்கலாம் . சங்க இலக்கிய காலம் ; சங்ககால இறுதிக்கும் 
விஜயாலய அரசமரபின் தோற்றத்திற்கும் இடைப்பட்ட காலம் ; 
விஜயாலயனுடைய மரபு புகழ்பெற்று விளங்கிய காலமான கி.பி. 
ஒன்பதாம் நூற்றாண்டு முதலான காலம் ; சாளுக்கிய - சோழ 
குல மன்னன் முதலாம் குலோத்துங்கனும் அவனது பின்னோரும் 
புகழ்பெற்று விளங்கிய 

பதினோராம் நூற்றாண்டின் 
பிற்பகுதி முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி 
வரையிலான காலம் . தஞ்சைப் பகுதியில் விஜயாலய சோழர் 
ஆட்சி புரிவதற்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே , 
கடப்பை , கர் நூல் , 

அனந்தப்பூர் ஆகிய பகுதிகளடங்கிய 
தெலுங்கு மாவட்டங்களில் சோழ அரசு ஒன்று தழைத்திருந்தது . 
இச்சோழ மன்னர் , தாம் கரிகாலனின் குடிவழியைச் சார்ந்த 
வர்கள் என்றே கூறிக்கொண்டனர் . ஆயினும் , இவர் பண்டைச் 
சோழர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதை 
உறுதியாகக் 

கூற இயலவில்லை . மேலும் , பன்னிரண்டாம் 
நூற்றாண்டு முதலே பல குறுநில மன்னர்கள் , தாம் கரிகாலனின் 
வழி வந்தவர்கள் என்றும் , காசியப் கோத்திரத்தைச் சேர்ந்த 
வர்கள் என்றும் உரிமை பாராட்டினர் . இம்மன்னரைப் பற்றிய 
பண்டைய குடிவழிகளில் காணப்படும் குறிப்புகளைத் தவிர , 
பண்டைச் சோழர்களுடனே இவரது தொடர்பை விளக்கும் 
வேறு சான்றுகள் இருப்பதாகத் தெரியவில்லை . ஏராள 

கல்வெட்டுக்களையும் , செப்பேடுகளையும் விட்டுச் 
சென்றுள்ள இப்பிற்காலத் தெலுங்கு - சோழ மன்னர்களைப் 
பற்றி இந்நூலில் ஆங்காங்கு சில குறிப்புகளை மட்டுமே 
காணலாம் . 


மான 


ஆதாரங்கள் : பண்டைக் காலம் 


பண்டைச் சோழ மன்னர்களைப் பற்றிய செய்திகளை 
அளிக்கும் மிக முக்கியச் சான்று கடைச் சங்க காலத்தைச் சேர்ந்த 


சோழர்கள் 


பண்டைத் தமிழிலக்கியமாகும் . சோழ நாடு , அதன் நகரங்கள் , 
துறைமுகப் பட்டினங்கள் , வாணிகம் ஆகியவற்றைப் பற்றி 
பெரிப்ளூஸும், தாலமியும் விட்டுச் சென்ற சில குறிப்புக்களை 
இத்தமிழிலக்கியத்தின் மூலம் நன்கு விளக்க முடிகிறது . அயல் 
நாட்டு ஆசிரியர்களின் குறிப்புக்களிலும் , கடைச்சங்க நூல்களிலும் 
காணப்படும் ஒத்த செய்திகள் இச் சங்க இலக்கியம் கிருத்துவ 
சகாப்தத்தின் முதற் சில நூற்றாண்டுகளைச் சார்ந்தது என்பதற் 
கான தக்க ஆதாரங்களாகக் கொள்ளலாம் . ஈழ நாட்டு மக்க 
ளுக்கும் , தமிழ் நாட்டிலிருந்து ஈழத்தில் குடியேறிய தமிழர் 
களுக்கும் இடையே உண்டானதாகக் கூறப்படும் பல பூசல்களைப் 
பற்றி மகாவமிசம் குறிப்பிடுவதோடு , சில பெயர்களையும் 
தருகிறது . இதே பெயர்கள் , சங்க இலக்கியத்திலும் காணப் 
படுவதால் , மகா வமிசத்தின் சான்று வலிவு பெறுகிறது . முதலாம் 
கயவாகு மன்னனும் , சேர மன்னன் செங்குட்டுவனும் ஒரே 
காலத்தவர் என்ற கூற்றை ஹுல்ஷ் என்ற அறிஞர் ஏற்கத் 
தயங்கினார் . இவ்வண்ணம் மகாவமிசத்திலும் , சிலப்பதிகாரத் 
திலும் கூறப்படும் மன்னர்களுடைய பெயர்களின் அடிப்படையில் 
மட்டுமே எழுந்ததன்று . தென்னிந்தியாவிற்கும் ஈழத்திற்கு 
மிடையே நிலவிய அரசியல் மற்றும் பண்பாட்டு உறவுகளையும் 
நாம் மனத்தில் கொள்ள வேண்டும் . 


நமக்குக் கிடைத்துள்ள சங்க இலக்கியத்தின் கால அளவை 
அறுதியிட்டுக் கூறத்தக்க சான்றுகள் கிடைக்கவில்லை . எனினும் , 
இக்காலம் ஐந்து அல்லது ஆறு தலைமுறைகளுக்குள்ளாகவே இருந் 
திருக்கக் கூடும் எனத் தோன்றுகிறது . சங்க காலத்திற்குப் பிற் 
பட்டதாகப் பெரும்பாலோராலும் கருதப்படும் சிலப்பதிகாரம் , 
மணிமேகலை நீங்கலாக , மற்ற சங்க இலக்கியங்கள் அனைத்தும் 
நன்கு தொகுக்கப்பட்ட செய்யுட்களாக நமக்குக் கிடைத்துள்ள 
தோடு , அகநானூற்றைப் போன்று அமைப்பில் மிக நுணுக்கமான 
முறையையும் உடையன . ஒவ்வொரு தனிப்பாடலின் முடிவிலு 
முள்ள பாயிரம் அப்பாடலாசிரியரைப் பற்றியும் , பாடலின் 
பொருள்பற்றியும் கூறுவதாக அமைந்துள்ளது . புறப் பொருள் 
களைப் பற்றிக் குறிப்பிடும் புறம் ( புறநானூறு ) எனப்படும் 
செய்யுட் பகுதியில் , பாடலில் குறிப்பிடப்படும் மன்னன் அல்லது 
தலைவன் , அவர்களை அப்பாடல்களில் புகழ வேண்டிய நிகழ்ச்சி 
கள் ஆகியவற்றைப்பற்றியும் காண்கிறோம் . பல மன்னர்களது 
பெயர்களையும் , குறுநில மன்னர்களின் பெயர்களையும் , அவரது 
ஆதரவைப் பெற்ற புலவர்களைப் பற்றியும் இப்பாயிரங்களி 


ஆதாரங்கள் 


லிருந்தே பெரிதும் நாம் அறிகிறோம் . இப் பெயர்களைக் கொண்டு 
யார் , யார் எந்தெந்த தலைமுறையில் சம காலத்தவராய் வாழ்ந் 
தனர் என்பதை அறுதியிட்டுக் கூறுதல் எளிதன்று . சில அறிஞர் 
கள் , ஆதாரங்கள் இன்றியே தம் கற்பனையின் அடிப்படையில் 
இவர்களிடையே பரம்பரை உறவுகளைக் கற்பித்துள்ளனர் . 
மற்றும் சிலர் , இம் முயற்சியில் தம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு , 
இப்பாயிரங்கள் அனைத்துமே பிற்சேர்க்கை என்றும் நம்பத் 
தகாத யூகங்களே என்றும் , இவை நவீன வரலாற்று ஆசிரியர்க்கு 
எவ்வகையிலும் பயன்படக்கூடிய சான்றுகளல்ல என்றும் கருதி 
யுள்ளனர் . இக்கூற்றை ஏற்றுக் கொள்வதற்கு முன் ஒன்றை 
மட்டும் நாம் மனத்தில் கொள்ள வேண்டும் . அதாவது , கலித் 
தொகை போன்ற தொகை நூல்களில் காணப்படும் 
சிரியர்களுள் ஒருவரே , இவற்றைத் தொகுத்தார் என்ற இலக்கிய 
மரபேயாகும் . இம் மரபை மறுப்பதற்கான சான்றுகளும் தரப் 
படவில்லை . 5 இப்பாயிரங்களிலிருந்து கிடைக்கும் குறிப்புக்களை 
முறையாகப் பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் இறங்கும் 
போது , இவற்றைத் தொகுத்த புலவனின் நோக்கமும் , தற்கால 
வரலாற்றாசிரியர்களின் நோக்கமும் பெரிதும் வேறுபட்டிருப்பதை 
நாம் மறந்துவிடக் கூடாது . அல்லது , தொடர்பற்ற இச்செய்தி 
களைக் கொண்டு ஒரு தொடர்பான வரலாற்றை எழுதக்கூடும் 
என்ற தவற்றைச் செய்துவிடக் கூடாது . 


பாடலா 


விஜயாலய மரபு 


விஜயாலய சோழ மன்னர்களின் வரலாற்றை எழுதப் பல 
துறைகளிலிருந்து பேரளவில் தக்க சான்றுகள் கிடைக்கின்றன . 
இதன்மூலம் , இவரது வரலாற்றைக் கூறுவது ஒருவாறு எளிதா 
கின்றது . ஆனால் , சங்ககால இறுதிக்கும் விஜயாலயனின் எழுச் 
சிக்கும் இடைப்பட்ட காலத்தில் , அதாவது , பாண்டிய - பல்லவ 
ஆதிக்கம் ஓங்கியிருந்த காலத்தில் , சோழர்களின் நிலையைப்பற்றிக் 
கூறத்தக்க யாதொரு சான்றும் நமக்குக் கிடைக்கவில்லை . 
பல்லவ , 

கல்வெட்டுக்களில் இவர்களைப்பற்றிக் 
கிடைக்கும் குறிப்புக்களும் , சைவ வைணவப் 

பாடல் 
களிலுள்ள குறிப்புக்களும் 

மிகக் 

குறைந்த அளவிலேயே 
கிடைக்கின்றன . 


சாளுக்கியக் 


கல்வெட்டுகள் 


விஜயாலய வமிசத்து மன்னர்கள் ஏராளமான பயனுள்ள கல் 
வெட்டுக்களையும் , சில செப்பேடுகளையும் வரலாற்றாசிரியர்க்கு 


சோழர்கள் 


6 


விட்டுச் சென்றுள்ளனர் . தென்னிந்தியாவில் இதுகாறும் கிடைக் 
காத சிறப்பை முடியாட்சிக்கு ஏற்படுத்திக் கொடுத்த முதலாம். 
இராஜராஜ மன்னன் , தன் கல்வெட்டுக்களின் தொடக்கத்தில் 
தன் ஆட்சியின் பெருமைகளைக் கூறும் அழகிய தமிழ்ப் பாக் 
களைக் கொண்ட மெய்க்கீர்த்திகளைச் சேர்க்கும் முயற்சியில் முதன் 
முறையாக ஈடுபட்டான் . அதில் அவ்வப்போது தானடைந்த 
வெற்றிகளைச் சேர்த்தும் வந்தான் . இராஜராஜன் ஆட்சிக்குப் 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே எல்லா மன்னர்களும் , 
குறுநில மன்னர்களும் ,, ஸ்மிருதிகள் , தரும சாத்திரங்கள் 
உண்டாக்கிய மரபையொட்டி , தங்கள் சாசனங்களில் தாமளித்த 
தானங்களைப்பற்றியும் , தம் முன்னோர்களின் சிறப்பைப்பற்றி 
யும் குறிப்பிட்டு வந்தனர் . ஆனால் இம்முறை , செப்புப் பட்டயம் 
எழுத மட்டுமே பின்பற்றப்பட்ட முறையாக அமைந்தமையால் , 
இவ் வழக்கம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படவில்லை . இவ் 
வழக்கம் , சாசனங்களை எழுதிய புலவர்களின் கற்பனை வளத் 
திற்குப் பேரிடம் அளித்ததோடு , சில வேளைகளில் ஒரே பன்னன் 
அளித்த பல தானங்களைப்பற்றிக் குறிப் பிடும்போது முரணான , 
குழப்பமான குறிப்புக்களையும் தருகின்றன . தன் ஆட்சியில் 
நடந்த பல முக்கிய நிகழ்ச்சிகளைப்பற்றி அதிகார சார்பான 
மெய்க்கீர்த்திகளை எளிய மொழியில் கற்களில் பொறிக்குமாறு 
பணித்த இராஜராஜனின் செயல் , இவரது வழித்தோன்றல் 
களாலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டது . இம் மெய்க்கீர்த்தி 
கள் , சோழ மன்னரின் ஆட்சிக் காலத்தைப் பற்றிய ஆதாரங் 
களாக வரலாற்றாசிரியர்க்கு மிகவும் பயனுற்று விளங்குகின்றன .. 
இம் மெய்க்கீர்த்திகளின் சிறப்பைப்பற்றி ஹுல்ஷ் , வெங்கையா 
போன்ற அறிஞர்கள் “ தென்னிந்தியக் கல்வெட்டுக்கள் என்ற 
தொகுப்பில் சிறந்த முறையில் விரிவாக விளக்கியுள்ளனர் . இவை , 
சில வேளைகளில் பொய்க்கீர்த்திகளாகவே மாறினும் , சோழ 
மன்னரின் காலநிலை , அவர்தம் ஆட்சியில் நடந்த முக்கிய 
நிகழ்ச்சிகள் , அவற்றின் விவரங்கள் போன்ற முக்கியச் செய்தி 
களை அளிப்பதில் சிறப்புடையனவாகும் . 


வரலாற்றுச் செய்திகள் கொண்ட கல்வெட்டுகள் 
சிலவே கிடைத்துள்ளன . எடுத்துக்காட்டாக திருவேந்திர புரத் 
தில் கிடைத்துள்ள கல்வெட்டு , மூன்றாம் இராஜராஜனுக்கு 
ஏற்பட்ட இன்னல்களையும் , அவை , அப்பொழுது வாழ்ந்த 
ஹொய்சாள மன்னனின் குறுக்கீட்டினால் களையப்பட்டதையும் 
கூறுகின்றது . கல்வெட்டுகள் பெரும்பாலும் கோயில்களுக்கு 
அளிக்கப்படும் . அவை , பொது அல்லது தனியாரது தானங் 


ஆதாரங்கள் 


7 


களை 


களைப் பற்றியும் மடங்கள் , அந்தணர் ஆகியோருக்கு அளிக் 
கப்பட்ட கொடை . பற்றியும் கூறுகின்றன . சில கல்வெட்டுகள் 
கோயில் எடுப்பித்தல் , அல்லது புதுப்பித்தல் , புதிய படிமங் 
பிரதிட்டை 

செய்தல் போன்ற நிகழ்ச்சிகளையும் 
கூறுகின்றன . கோயில்களில் விளக்குகள் ஏற்றி வைக்க ஆகும் 
செலவினை ஏற்றுக் கொள்வதன் மூலம் , தாம் செய்த பாவத் 
தினின்று விடுபடுதல் அல்லது புண்ணியம் தேடுதல் எனும் 
வழக்கம் நம் நாட்டில் பரவலாகக் காணப்பட்டது . ஒவ்வொரு 
விளக்கிற்கும் ஆகும் செலவு பணமாகவோ , அல்லது ஆடு மாடு 
களாகவோ தானமாகத் தரப்பட்டது . 

சில 

சமயம் இவ் 
விளக்குகளுக்கான 

செலவைப் பலர் கூடித் தமக்குள் பகிர்ந்து 
கொண்டனர் . பொதுவாக , இரவிலும் பகலிலும் எரியக்கூடிய 
நந்தா விளக்குகளே தானமாக அளிக்கப்பட்டன . ஆனால் , 
பகல் விளக்குகளும் இரவு விளக்குகளும் சந்தி பூஜைகளுக்கு 
ஏற்பத் தனித்தனியே அளிக்கப்பட்டன . விளக்கேற்றத் தான 
மாக அளிக்கப்பட்ட கால்நடைகள் சாவாமூவாப்பேரோடு 
என்றே குறிக்கப்பட்டன . பசுக்களையும் இப்பெயராலேயே 
குறித்தனர் . தானமாக அளிக்கப்பட்ட பசுக்களின் எண்ணிக்கை 
நாளடைவில் குறையுமேயானால் 

( ஒரு சமயம் 

தானமாக 
அளிக்கப்பட்ட ஐம்பது பசுக்கள் மூன்றாண்டுகளில் இருபத் 
தைந்தாகக் குறைந்தன ) 10 , அதற்கு ஏற்றவாறு அம்மாடுகளை 
வளர்த்தவன் கோயிலுக்குச் செலுத்த வேண்டிய நிவந்தங்கள் 
தக்க முறையில் மாற்றி நிர்ணயிக்கப்பட்டன . மன்னர்களும் 
அவரது அதிகாரிகளும் மட்டுட்டன்றி டல வாரியங்களும் , தொழிற் 
சங்கங்களும் , வணிகப் பெரு மக்களும் , சமூகக் கூறுகளும் 
படைக் குழுக்களும் , ஊர்ச் சபைகளும் ,, பாமர மக்களும் 
தானங்களை அளித்து கோயில்களைப் போற்றினர் . கோயில் 
களுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தேவரடியார்கள் 
தங்கள் சேவைக்காகப் பரம்பரை உரிமைகளைப் பெற்றனர் . 


பொதுவாக , 


மக்களின் பொதுப் பிரச்சினைகளின் மீதான 
தீர்ப்புக்களையும் , ஒப்பந்தங்களையும் வெளியிடவும் அவற்றை 
நிலையாகப் பாதுகாக்கவும் இக்கல்வெட்டுகள் 

பொறிக்கப் 
பட்டன . இவ்வகைக் கல்வெட்டுகள் , தானங்களைக் குறிக்கும் 
கல்வெட்டுகளைப் போன்று அதிக அளவில் கிடைக்கப்பெற 
வில்லை . எனினும் , அவற்றைவிட வரலாற்று மாணவர்க்குப் 
பயனுள்ளனவாக இவை இருக்கின்றன . இவற்றில் நிலவரி , 
மற்றவர்களுக்கு மன்னர்களின் கட்டளைகள் , தங்கள் சட்ட 


8 


சோழர்கள் 


திட்டங்களின் 

மீதான கிராம மன்றங்களின் தீர்மானங்கள் , 
வகுப்புச் சண்டைகள் மீதான தீர்ப்புகள் , 

கொலை , களவு , 
கலப்படம் செய்தல் போன்ற பல குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட 
தண்டனைகள் , குறிப்பிட்ட பகுதிகளில் வாழ்ந்த சிற்றரசர் 
களிடையே ஏற்பட்ட அரசியல் உடன்பாடுகள் போன்ற பல் வறு 
செய்திகளை அவற்றில் நாம் காண்கிறோம் . சொத்துக்களை 
விற்பது , அடைமானம் வைப்பது , ஊர் நிலங்களின் உரிமை 
மாற்றங்கள் செய்தல் போன்ற பல முக்கிய விவரங்களைக் 
கோயிற் சுவர்களில் பொறிப்பதன் மூலம் இக்கோயில்கள் பொது 
மக்களின் சிறந்த பதிவுச் செயலகங்களாகவே விளங்கின .11 
கல்வெட்டுக்கள் பல செப்பேடுகளின் நகல்களாகவும் விளங்கின. 12 
திருவிடை வாயிலில் (தஞ்சை ) கிடைத்துள்ள ஓர் ஒப்பற்ற 
கல்வெட்டில் அவ்வூர் கோயிலைப் பற்றிய இதுகாறும் கிடைக் 
கப் பெறாத திருஞான சம்பந்தரின் தேவாரப் பாடல் 
ஒன்றைக் காண்கிறோம் . 


மொழியும் , எழுத்தும் 


சோழர்களின் கல்வெட்டுகளில் காணப்படும் மொழியும் 
எழுத்து வடிவமும் காலத்திற்கும் , இடத்திற்கும் ஏற்றவாறு 
வேறுபடுகின்றன . பேரளவிற்குக் கையாளப்பட்ட யொழி 
தமிழேயாகும் . சில வடமொழியிலும் பல தமிழ் , வடமொழி 
ஆகிய இரு மொழிகளிலும் எழுதப்பட்டன . கருநாடகப் பகுதி 
யிலும் , தெலுங்குப் பகுதியிலும் முறையே சன்னடமும் , 
தெலுங்கும் பயன்படுத்தப்பட்டன . சோழ மன்னர்களின் கல் 
வெட்டுக்கள் கிடைத்த பகுதிகளிலெல்லாம் தமிழ் மொழியே 
வழக்கிலிருந்தது என்றும் , அவரது ஆட்சி காலத்திற்குப் பிறகு 
இப்பகுதிகளில் தமிழ் தொடர்ந்து வழக்கில் இல்லாமல் போய் 
விட்டது என்றும் ஒருவித கருத்து வெளியிடப்பட்டது . 
சோழரது ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அன்னிய பகுதிகளில் 
தமிழர்கள் குடியேறினார்கள் என்பதற்கு மட்டுமே இதைச் 
சான்றாகக் கொள்ளலாம் . விஜய நகர மன்னர்கள் , அவர்களது 
பிரதிநிதிகளாகயிருந்த நாயக்கர்கள் , ஹொய்சாள மன்னர்கள் 
ஆகியோரின் தெலுங்கு கன்னடக் கல்வெட்டுகள் சில , தமிழகத் 
தில் கிடைப்பதாலேயே , இக்கல்வெட்டுக்களின் காலத்தில் தமிழ் 
நாடு தமிழுக்குப் பதிலாகத் தெலுங்கையோ கன்னடத்தையோ 
ஏற்றுக் கொண்டது எனக் கூற இயலாது . தஞ்சையில் கிடைத்த 
1803 - ம் ஆண்டின் நீண்ட மராத்திய கல்வெட்டும் இதற்கு 


ஆதாரங்கள் 


9 


14 


வரை 


ஓர் எடுத்துக்காட்டாகும் . கிருத்துவ சகாப்தத்தின் தொடக்க 
நூற்றாண்டுகளிலிருந்தே வட்டெழுத்து வழக்கிலிருந்தது . ஏறக் 
குறைய , பாண்டிய நாடு சோழர்களின் ஆதிக்கத்திற்குக் கீழ் வந்த 
காலத்திலிருந்து வட்டெழுத்து மறைந்து , தமிழ் எழுத்தே 
வழக்கிற்கு வரலாயிற்று . ஆனால் , மலை நாட்டிலோ இவ் 
வட்டெழுத்து கி . பி . 18 - ம் நூற்றாண்டின் இடைப் பகுதி 

தொடர்ந்து வழக்கிலிருந்தது . வடமொழி கிரந்த 
எழுத்து முறையில் எழுதப்பட்டது . கிரந்த எழுத்து தமிழ் 
எழுத்தின் வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருந்தது . வெளியிடப் 
பட்டுள்ள 

எண்ணற்ற கல்வெட்டுகளின் மூலம் , எழுத்தின் 
வளர்ச்சியை ஒருவாறு நிச்சயமாக அறிய முடிகிறது . ஆனால் , 
அவற்றைக் காலவரையறைப் படுத்துவதில் நாம் எதிர்பார்க்கும் 
அளவிற்கு உறுதிப்பாடு உண்டாகவில்லை . எனவே , இவற்றை 
மிகுந்த கவனத்துடனே நாம் ஏற்றுக் கொள்ளல் வேண்டும் . 


வினதாக 


ஆட்சி 


போலியான சாசனங்கள் கிடைப்பதும் உண்டு . செப்பேட்டுப் 
பட்டயங்களை விடக் கல்வெட்டுகளில் இவை குறைந்த அள 
உள்ளன . 

குறிப்பாக , சோழர் கல்வெட்டுகளில் 
போலி என்று கூறக் கூடியவை 

மிகச் சிலவே . அவற்றில் 
இராஜேந்திர சோழ இராஜகேசரி மன்னனின் 29 - ம் 
யாண்டில் எழுதப்பட்டதாகக் கருதப்படும் ஒரு கல்வெட்டு 15 
குறிப்பிடத்தக்கது . இச் சாசனத்தில் காணப்படும் மெய்க்கீர்த்தி 
யில் , வேறு ஆட்சிக் காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் 
சேர்த்திருப்பதே இச்சாசனத்தைப் பற்றிய ஐயப்பாட்டை 
எழுப்புகிறது ; இதன் எழுத்து வடிவைப் பார்த்தால் , இது 14 - ம் 
நூற்றாண்டைச் சேர்ந்ததாகத் தெரிகிறது . மேலும் , இச்சாசனம் 
கிடைத்துள்ள கோயிலில் , மூன்றாம் இராஜராஜனின் காலத் 
திற்கு முற்பட்ட கல்வெட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை , 


கி . பி . பத்தாம் நூற்றாண்டு முதல் , சோழரது ஆதரவில் 
பல புதிய கற்கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டன . நாளடைவில் , 
இப்புதிய கோயில்களின் சுவர்களிலும் , தூண்களிலும் அடிப்பீடங் 
களிலும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன . இதுபோன்று 
தஞ்சை இராஜ இராஜேசுவரப் பெருங்கோயில் சுவர்களிலும் 
கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன . இது இவ்வழக்கத்திற்குச் 
சிறந்ததோர் எடுத்துக்காட்டாய் விளங்கியது . பழைய கோயில் 

இடித்துவிட்டு , அவ்விடங்களில் புதிய கோயில்களைக் 
கட்டியபோது , முன்பிருந்த கோயிற் சுவர்களில் காணப்பட்ட 


களை 


சோழர்கள் 


10 


கல்வெட்டுகளைப் புத்தகங்களில் எழுதி வைத்துக் கொண்டு பிறகு 
அதை மீண்டும் புதியதாக எடுக்கப்பட்ட கோயிற் சுவர்களில் 
பொறிக்கப்பட்டன . இதை நமக்கு அக்கல்வெட்டுகள் மூலமே 
தெளிவாக அறிவிக்கப்படுவதைக் 19 காணலாம் . செங்கற் சட்ட 
டங்களின் சுவர்களில்கூடச் சில சமயங்களில் கல்வெட்டுகள் 
பொறிக்கப்பட்டிருந்தன .17 அண்மையாண்டுகளில் தெய்வ 
பக்தியின் காரணமாகத் தொன்மையான கோயில்களைப் புதுப் 
பித்துக் கட்டினர் . இதன் விளைவாக ஏற்பட்ட அழிவை , நாம் 
ஒரு நாளும் அளவிட்டுரைக்க முடியாது . அரசாங்கமும் இவ்வழியை 
நிறுத்தக்கூடிய முயற்சிகளை எடுக்க முன்வரவில்லை . பழங் 
கோயில்களைப் புதுப்பிக்கும் பணியில் இவ்வழியைக் குறைத்து 
ஒழுங்குபடுத்தவும் மறுத்து விட்டது ; சில கட்டுப்பாடுகளைக் 
கூட வகுக்க மறுக்கின்றது . கோயில்களில் மட்டுமன்றி , தனிப் 
பட்ட பாறைக் கற்களிலும் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட் 
டுள்ளன . ஆனால் , அவை மிகச் சிலவே . 


18 


புராண மன்னர்கள் 


போன்ற 


அன்பில் , பெரிய லெய்டன் , திருவாலங்காடு , கரந்தை 

செப்பேடுகளும் , கன்னியாகுமரி கல் வெட்டும் , 
வீர இராஜேந்திரனின் சாரால பட்டயமும் சோழர் குலம் சூரிய 
அரச மரபு என்று கூறி , நீண்ட மரபு வழிகளை அளித்துள்ளன .19 
இரண்டாம் பிருதிவீபதி ஹஸ்தி மல்லனின் உதயேந்திரம் 
பட்டயம் விஜயாலய மன்னனின் முன்னோர்களுடைய 

கால் 
வழியைச் சிறிய பட்டியலாகவே அளிக்கிறது . இப்பட்டியல்கள் 
ஒன்றுக்கொன்று ஒத்தனவாகக் காணப்படவில்லை . " இவற்றி 
லுள்ள பல்வேறு மன்னர்களின் பெயர்களில் , இரண்டு அல்ல - 
மூன்று பெயர்களே உண்மை வரலாற்றிலுள்ள மன்னர்களின் 
பெயர்களாகத் தோன்றுகின்றன . கரிகாலன் , கோச்செங்கணான் , 
கிள்ளி போன்ற மன்னர்களை , சங்க இலக்கியங்கள் கூறும் இதே 
பெயர்களைக் கொண்ட மன்னர்களாகக் கருதலாம் . விஜயாலய 
சோழ மரபிற்கும் , பழம் பெருந்தமிழிலக்கியங்களில் கூறப்படும் 
சோழ மன்னர்களுக்கும் இடையே இருந்த உறவைப் பற்றி 
இம்மன்னர்களின் பெயர்களிலிருந்தும் , சில செவி வழியாகவரும் 
கதைகளிலிருந்தும் நாம் அறிகிறோம் . ஆனால் , இவற்றிற்கு 
வேறு சான்றுகளே கிடைத்தில . ஒரு பசுக்கன்று தன் தேர்ச் 
சக்கரத்தில் சிக்கி இறக்கச் செய்த தன் மகனுக்கு , மரண தண்டனை 
விதித்த மனுநீதிச் சோழன் , கழுகிடமிருந்து புறாவைக் காத்த 


11 


இளம் வயது முதலே நாட்டை நன்கு 
ஆதாரங்கள் 
சிபிச் சக்கரவர்த்தி ஆகியோரது கதைகளை நாம் அறிகிறோம் . 
கரிகாலன் , கோச்செங்கணான் போன்ற மன்னர்களைப் பற்றிச் 
செப்பேடுகளில் கிடைக்கும் செய்திகள் பெரும்பாலும் கட்டுக் 
கதைகளாயிருப்பதுடன் , பழந்தமிழிலக்கியங்கள் தரும் செய்தி 
களுடன் மாறுபட்டவையாகவும் உள்ளன . 
வானவியல் சான்றுகள் 

பிற்கால பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளைப்போல , 
சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் புதிர்களாய் விளங்காமல் 
கோள்களின் நிலையையொட்டிய , பயனுள்ள சில குறிப்புக்களைத் 
தருகின்றன . இக்குறிப்புகளைக் கொண்டு கீல்ஹார்ன் 
போன்ற சில அறிஞர்கள் சோழர்களின் 

நிலையைக் 
கணக்கிட்டுள்ளனர் . இக்குறிப்புக்களின் முக்கியத்துவத்தை 
மிகைப்படுத்துதல் மிக எளிதாகும் . தவறான நாட்குறிப்புக்களைக் 
குறிக்கும் கல்வெட்டுகள் எவ்வாறு போலியாகக் கருதப்படு 
கின்றனவோ , அதேபோல் , உண்மையான நாளைத் தருவதனா 
லேயே ஒரு கல்வெட்டு பயனுள்ளதாகக் கருத முடியாது . ஒரு 
சில கல்வெட்டுகளிலேயே சகம் அல்லது கலியுக ஆண்டுகள் குறிக் 
கப்படுகின்றன . 

ஆனால் 

சல்வெட்டுகள் சில மன்னர்களின் 
ஆட்சிக் காலத்தைப் பற்றிய பல விவரங்களையும் , அவர்களது 
ஆட்சி ஆண்டுகளையும் குறிப்பதனால் , அவர்களது காலநிலையை 
நிச்சயிக்க வகுவாக உதவுகின்றன . சோழப் 

சோழப் பேரரசர்கள் 
தங்களுக்குப் பின் பட்டத்திற்கு வரவேண்டியவர்களைத் தங்கள் 
வாழ் நாட்களிலேயே தேர்ந்தெடுத்து , அவர்களுக்கு ஆட்சி 
முறையில் பயிற்சி அளிக்கும் வழக்கத்தை மேற்கொண்டதை 
இம் முடிவுகள் மூலம் அறிகிறோம் . இவ்வழக்கம் பதவிக்காக 
ஏற்படும் பூசல்களைத் தடுத்ததோடு அல்லாமல் , எதிர்காலத்தில் 
ஆளக்கூடிய பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பையும் அளித்தது . 


கால 


21 


நிர்வாகம் 


சில சமயங்களில் , அரச கட்டளைகளும் , மற்ற விவகாரங் 
களைப் பற்றிய குறிப்புக்களும் பல ஆண்டுகளுக்குப் பிறகே 
கல்வெட்டுகளாகப் பொறிக்கப்பட்டன . எடுத்துக்காட்டாக 
முதற் பராந்தக மன்னனின் 30 - ம் ஆண்டில் தானமாக அளிக்கப் 
பட்ட தொகையின் ஒரு பகுதி அவரது 35 - ம் ஆண்டில்தான் 
அருகிலுள்ள ஒரு கிராம சபையிடம் அளிக்கப்பட்டது என்று ஒரு 


12 


சோழர்கள் 


வரிகள் , 


கல்வெட்டு நமக்குக் கூறுகிறது .28 குறிப்பாக , வரிகள் மீதான 
மன்னர்களது கட்டளைகள் நடைமுறைப் படுத்தப்படுவதற்கு 
முன் பல நிலைகளைக் கடந்து செல்ல வேண்டியனவாக இருந்தன 
என்று பல கல்வெட்டுகள் கூறுகின்றன . இக்கல்வெட்டுகளை 
ஊன்றிப் படிப்போமானால் அக்காலத்திய ஆட்சி முறையைப் 
பற்றி நாம் நன்கு அறிய முடியும் , மேலும் பலவித 
தீர்வைகள் , கடமை இறைகள் , பாக்கிகள் ஆகியவற்றைப் 
பற்றியும் , சோழர் காலத்தில் அடிக்கடி தோன்றிய ஊர்ப் பெயர் 
மாற்றங்களைப் பற்றியும் இக்கல்வெட்டுகள் பேரளவில் குறிப்பிடு 
கின்றன . சமுதாயம் , சமயம் , நுண்கலைகள் , கைத் தொழில்கள் 
ஆகியவற்றைப் பற்றியும் இக்கல்வெட்டுகளிலிருந்து 
அறிகிறோம் . 


நாம் 


ஏனைய குலத்தவரின் கல்வெட்டுகள் 


சோழ வரலாற்றிற்கு உதவும் சில குறிப்புக்கள் , இவர்களது 
அண்டைப் பகுதிகளில் ஆட்சி செய்த ராஷ்டிரகூட மன்னன் 
மூன்றாம் கிருஷ்ணன் , கீழைச் சாளுக்கிய மன்னர்கள் , கீழைக் 
கங்க மன்னர்கள் , மேலைச் சாளுக்கிய மன்னர்கள் ஆகியோர் 
களது கல்வெட்டுகளிலிருந்தும் 

கிடைக்கின்றன . 

சோழர் 
கல்வெட்டுகளில் காணும் விவரங்களை உறுதிப்படுத்தவோ , 
சிறிது மாற்றியமைக்கவோ இவை பயன்படுகின்றன . சோழரது 
வீழ்ச்சியைப் பற்றி ஆராயும் போது , இவர்களுக்குக் கீழிருந்த சில 
முக்கிய குறுநில மன்னர்களின் கல்வெட்டுக்களும் அல்லது 
கோப்பெருஞ்சிங்கன் போன்ற தனியுரிமை பெற்ற அரசர்களின் 
கல்வெட்டுகளும் மிக இன்றியமையாதனவாயுள்ளன . ஹொய்சாள 
மன்னர்களது சாசனங்களும் , சோழர்களின் வீழ்ச்சிக்குரிய 
நிகழ்ச்சிகளைப் பற்றி ஒருவாறு விளக்குகின்றன . 


வரலாற்றுச் சின்னங்கள் 


கல்வெட்டுகளுக்கு 

அடுத்தாற்போல் தொல்பொருள் 
சின்னங்கள் , வரலாறு எழுதுவதற்குப் பல சுவையான முக்கிய 
சான்றுகளை அளித்துள்ளன. இவற்றில் சோழ மன்னர்கள் 
கட்டிய கோயில்களும் , சிற்பங்கள் நிறைந்த மண்டபங்களும் 
கோபுரங்களும் , குறிப்பிடத்தக்கவை . செப்புப் படிமங்கள் வார்க் 
கும் கலையிலும் இக்காலம் ஒப்புயர்வற்ற இடத்தைப் பெற்றி 
ருந்தது . சோழர் காலம் முதற்கொண்டு கட்டப்பட்ட கோயில்கள் 
சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டனவாக நமக்குக் கிடைத் 
துள்ளன . எனினும் , இவற்றின் கட்டடக் கலைத் திறனைப் 


ஆதாரங்கள் 


13 


பற்றி முறையான ஆய்வு செய்ய எவ்வித முயற்சியும் இதுவரை 
மேற்கொள்ளப்படவில்லை . 


இவற்றின் பொதுவான 

கூறுகளைப் 

பற்றி மட்டுமே 
எம் . நூவே தூப்ராய் தம் தென்னிந்திய தொல் பொருள் 
ஆராய்ச்சி ” என்ற நூலில் சிறப்புற எழுதியுள்ளார் . மற்ற இயல்பு 
களைப் பற்றிய குறிப்புகள் , தொல்பொருள் ஆராய்ச்சித் துறை 
யினரது பல்வேறு அறிக்கைகளில் சிதறிக் காணப்படுகின்றன . கண் 
ணெதிரே காணப்படும் இப்புராதனச் சின்னங்களின் சிறப்பு 
களையே நாம் அறியாதபோது , மண்ணிற்கடியில் புதைந்து 
கிடக்கும் தொல்பொருள்களின் பெருமையைப் பற்றி அறிய 
விழையாதது வியக்கத்தக்கது அன்று . ஆயினும் , தென்னிந்தியா 
வின் பண்டை வரலாற்றை அறிய இத் தொல்பொருள் ஆய்வின் 
முக்கியத்துவத்தைக் குறைத்து மதிப்பிட இயலாது . ? 


காசுகள் 


பல 


புதைபொருள் ஆராய்ச்சியின் ஒரு கிளையாக விளங்கும் 
நாணயவியல் இந்திய வரலாற்றுக்கு மிகப் பயனுள்ளதாகும் . 
ஆனால் தென்னிந்திய வரலாற்றைப் பொறுத்த மட்டும் இவ் 
வியல் , சில சமயங்களில் தவிர , எவ்வித முக்கியப் பயனையும் 
அளித்து விடவில்லை . 

வட இந்திய நாணயங்களைப் பற்றிய 
ஆராய்ச்சிகள் வரலாற்று முக்கியத்துவமுடைய 

முடிவு 
களைத் தந்திருக்கின்றன . ஆனால் , தென்னிந்திய நாணயங்களைப் 
பற்றி அறிவியல் முறையில் எவ்வித ஆராய்ச்சியும் இதுவரை 
செய்யப்படவில்லை . - 5 

இங்குக் கிடைத்துள்ள ரோமானியக் 
காசுகளும் , மதுரைச் கல்தான்களின் காசுகளும் மட்டுமே 
ஆராயப்பட்டு நல்ல சில முடிவுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன . 
தென்னிந்தியாவில் தங்கள் ஆட்சி சிறந்த நிலையிலிருந்தபோது , 
சோழ மன்னர்கள் பொன் , வெள்ளி , செப்புக் 
வெளியிட்டனர் . இவர்களது பொற் காசுகள் கிடைப்பது 
அரிதாகும் . ஆயினும் , இவர்களது வெள்ளி , செப்புக் காசுகள் 
* சாதாரணமாக எங்கும் கிடைக்கின்றன . பொதுவாக , இக் 
வகையாகப் பிரிக்கலாம் . 

வகைக் 
காசுகளில் , இரு பக்கங்களின் நடுவிலும் சோழர்களது சின்ன 
மாகிய புலியும் , சோழராட்சிக்கு உட்பட்டிருந்த மன்னர்களாகிய 
சேரர்களின் வில் சின்னமும் , பாண்டியர்களின் மீன் சின்னமும் 
புடை சூழ மன்னரின் பெயர் பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றது , 
மற்றொரு வகைக் காசினை . ஈழக்காசு ( Ceylon Type ) என்று 


காசுகளை 


காசுகளை 


14 


சோழர்கள் 


இவ் 


20 


பிரின்சிப் , எலியட் போன்றோர் குறிப்பிடுகின்றனர் . 
வகைக் காசுகளில் இலச்சினைகளுக்குப் பதில் முன் பக்கம் ஒரு 
மனித உருவம் , நிற்கின்ற நிலையிலும் , மறுபுறம் உட்கார்ந்த 
நிலையிலும் காணப்படுகின்றது . ? ஈழக் காசுகள் முதலாம் 
ராஜராஜன் காலத்திலிருந்தே வழக்கில் உள்ளன . இம் முதல் 
வகைக் 

காசுகள் , முதலாம் குலோத்துங்கன் காலம் வரை 
புழங்கின . எனவே முதல் வகைக் காசுகளைவிட , இலங்கை 
வகைக் காசுகள் பிற்பட்டவை என்று நிலவிவரும் கருத்தை 
நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் . முதலாம் இராஜராஜனின் 
காலத்திற்கு முன்பு வழங்கிய காசுகள் நமக்குக் கிடைக்க 
வில்லை . இதனால் இலங்கை வகைக் காசுகள் மற்ற வகைக் 
காசுகளின் காலத்தையே சேர்ந்தவையாகத் தோன்றும் . 27 
நமக்குக் கிடைத்துள்ள சோழர்சளின் காசுகளில் ஒன்றைக்கூட 
அவற்றின் சமகாலக் கல்வெட்டுகளில் குறிக்கப்படும் 
களுடன் இணைத்துக் கூற இயலவில்லை . 


காசு 


இலக்கியங்கள் 


ஒரு நாட்டின் வரலாற்றை எழுத அந்நாட்டின் இலக்கியமே 
அடிப்படையாக அமைவதைப் பிற நாடுகளில் நாம் காணு 
கின்றோம் . ஆனால் , இந்தியாவில் இலக்கியம் பெரிதும் ஓரிட 
ராகவே இருந்து வருகிறது . பண்டை இந்திய வரலாற்றை முழுமை 
யாகவோ அல்லது சில பகுதிகளையோ இலக்கியச் சான்றுகளை 
மட்டும் ஆதாரமாகக் கொண்டு எழுதுவதை இக்கால மாணவர்கள் 
குறை கூறியுள்ளனர் . உண்மையான வரலாற்று இலக்கியங்கள் 
கிடைக்கவில்லை ; தொன்மையானவையாகக் கருதப்படும் பல 
இலக்கியங்கள் உருவான இடம் , அவை எழுதப்பட்ட காலம் ஆகிய 
வற்றைப் பற்றி நம்மால் அறுதியிட்டுக் கூற முடியவில்லை . 
இராமாயணம் , மகாபாரதம் போன்ற பெருங்காப்பியங்கள் 
பல்லாண்டுகளாக நம் நாட்டின் பண்பாட்டை விளக்கும் களஞ்சி 
யங்களாக விளங்குகின்றன . எனினும் அவை அவ்வப்பொழுது 
மாற்றி எழுதப்பட்டன . இம்மாற்றங்களை ஏற்படுத்திய காலங்கள் , 
ஆசிரியர்கள் , மாற்றங்களின் அளவு ஆகிய விளக்கங்கள் நமக்குக் 
கிடைக்கவில்லை . இந்நிலையில் இவ்விலக்கியங்கள் மூலம் கிடைக் 
கும் செய்திகளை வரலாற்றுக்குப் பயன்படுத்துதல் தகாது . * 
மற்றும் , ஒரு சில இலக்கியங்களின் ஆசிரியர்களைப் பற்றியும் , 
நூலின் ஆதாரத்தைப் பற்றிய விவரங்களையும் நிச்சயமாக அறிந் 
தாலும் , அவற்றில் வழக்கமான வருணனைகளைக் காண்கிறோமே 
தவிர , வரலாற்றுச் செய்திகள் நமக்குக் கிடைப்பதில்லை . 


ஆதாரங்கள் 


15 


தமிழ் இலக்கியத்தில் , சங்க காலப் பாடல்கள் இயற்கை 
யாகவும் , நம்பத் தகுந்தவையாகவும் உள்ளன . ஆனால் , இவற்றின் 
காலத்தைக் குறித்துப் பெருங் குழப்பம் ஏற்பட்டுள்ளது . இவ்விலக் 
கியங்களின் , குறிப்பாக சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக் 
கியங்களின் பாடலாசிரியர்களையும் , காலத்தையும் நாம் அறிந்த 
போதிலும் , இவற்றில் பல அவைக்களப் பாடல்களாயிருப்பதால் , 
வெறும் புகழ்ச்சிக்காகவே பாடப்பட்ட பாடல்களும் அவற்றில் 
உள்ளன . இக்குறைகளை நீக்கிப் பார்ப்போமானால் சோழர் 
வரலாற்றை எழுத உதவும் விவரங்கள் நமக்கு ஏராளமாகக் 
கிடைக்கின்றன . இவ்விவரங்களைக் கவனத்துடன் கையாளு 
வோமேயானால் , தொல் இயல் ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கும் 
சில சான்றுகளும் நமக்கு நல்ல துணை புரியும் . 


சைவ 


சமய 


விஜயாலயன் தொடங்கிய சோழராட்சியின்கீழ் தென்னிந்திய 
இலக்கியம் , சமயம் ஆகிய துறைகளில் ஒரு பெரும் மறுமலர்ச் 
சியைக் கண்டன . கி.பி. 10 

10 அல்லது 11 - ம் நூற்றாண்டில் 
தென்னிந்திய சைவத் திருமுறைகள் , இப்போது நாம் காணும் 
வடிவில் நம்பியாண்டார் நம்பிகளால் தொகுக்கப்பட்டன . 
இத்தொகுப்பின் அடிப்படையிலேயே பெரியபுராணம் என்று 
பொதுவாக வழங்கும் திருத்தொண்டர் புராணத்தை , 12 - ம் 
நூற்றாண்டில் , இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த 
சேக்கிழார் மேலும் விரிவாக எழுதினார் . சைவ சமயத்தைப் 
பற்றிய பல மரபுகள் இருவராலும் பாதுகாக்கப்பட்டுள்ளன . 
இம்மரபுகள் அவர்களது காலத்தில் நிலவிய சமயக் கோட்பாடு 
களுக்குத் தக்க சான்றுகளாகவே உள்ளன . ஆனால் , 

வரலாற்றின் முதற் பகுதியைக் கூறும் வகையில் அமைய 
வில்லை . இதை உணராத சில வரலாற்றாசிரியர்கள் , சேக்கிழார் 
வாழ்ந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடைபெற்ற நிகழ்ச்சி 
களுக்கான மேற்கோள்களைப் பெரியபுராணத்திலிருந்து எடுத்துக் 
கையாண்டுள்ளனர் . நாயன்மார்களைப் பற்றிய நம்பியாண்டார் 
நம்பிகளின் சிறு குறிப்புக்களிலே காணப்படாத பல செய்திகள் , 
முதன் முறையாகப் பெரிய புராணத்திலே காணப்படுகின்றன .. 
இப்புராணத்தைக் கருத்தாகப் படித்தால் இவ்வுண்மை நன்கு 
புலனாகும் . இச்செய்திகளைக் கொடுப்பதில் சேக்கிழாரின் 
கற்பனை வளமும் , நாட்டு மக்களின் நம்பிக்கைகளுமே இவருக்கு 
உதவின எனலாம் . இச்செய்திகள் சைவத்திருமறைகள் வளர் 
வதற்குப் பேருதவி செய்தன . எனினும் , மற்ற ஆதாரங்களுடன் 
ஒத்திருந்தாலன்றிச் 

வரலாற்றின் ஓர் 
உறுப்பாக இவற்றை ஏற்றுக்கொள்வது 

தவறாகும் . 


வை 


சைவ 


சமய 


16 


சோழர்கள் 


சமகாலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு அல்லது மற்ற நம்பத்தக்க 
ஆதாரங்களில் 

கிடைக்கும் சான்றுகளுக்கு இக்குறிப்புகள் 
முரணாயிருக்குமேயானால் , இவற்றை நாம் புறக்கணித்தே தீர 
வேண்டும் . ஆகையால் , சேக்கிழார் , தமது பெரு நூலில் அழகாக 
வரைந்து காட்டும் மக்களது வாழ்க்கை , சமுதாயம் ஆகியவை , 
அவரது வாழ்நாளில் தாமே நேரில் கண்டவையேயன்றிக் கடந்த 
காலத்தைப் பற்றியவையல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதே 
முறையாகும் . நந்தனார் கதையில் காணும் ஆதனூரில் வாழ்ந்த 
அந்தணர்களைப் பற்றியும் , அவ்வூரை அடுத்து ஹரிஜனங்கள் 
வாழ்ந்த சேரியைப் பற்றியும் கிடைக்கும் விவரங்களிலிருந்து , 
சோழர் காலத்தில் நிலவிய கிராமப்புற வாழ்க்கையைப் பற்றி 
நாம் அறியக் கூடும் . ஆனால் , இலக்கிய மரபை ஒட்டி எழுந்த 
சில குறிப்புகளை நாம் தவிர்க்க வேண்டிய நெருக்கடி உண்டா 


கிறது . 


நம்பியாண்டார் நம்பிகள் சைவத்திருமுறைகளைத் திரட்டிய 
அதே காலத்தில் , வைணவப் பாசுரங்களும் நாலாயிர திவ்வியப் 
பிரபந்தமாக தொகுக்கப்பட்டன என்பது மற்றொரு 

குறிப் 
பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் . சைவத்திருமுறைகளில் 

பெரிய 
புராணம் பெறுமிடத்தை , வைணவத் திருமுறைகளில் திவ்ய 
சூரிசரிதமும் , குரு பரம்பரையும் பெறுகின்றன . ஆனால் , இவ்விரு 
நூல்களும் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் வைணவ அடியார் 
களின் கால நிலையைப் பற்றிய நம்ப முடியாத பல விவரங்களைத் 
தருகின்றன . இவை இயற்றப்பட்ட காலத்தில் வழக்கிலிருந்த 
மரபுகளையும் மத நம்பிக்கைகளையும் இந்நூல்கள் வெளியிடு 
கின்றன . மற்றும் , வைணவ மத வரலாற்றில் இராமானுஜருக் 
குரிய இடத்தையும் , அவ்விடத்தை அவர் அடைவதற்கான 
சூழ்நிலையையும் நமக்கு அவை விளக்குகின்றன . ஆழ்வார்கள் 
பாடிய பிரபந்தங்களின் மீது சிறந்த உரைகள் எழுதப்பட்டன , 
அவை , மணிப்பிரவாளம் என்று சொல்லப்படும் நடையில் 
வடமொழியையும் , தமிழையும் ஒன்றுசேர்த்து எழுதப்பட்டன . 
இவ்வுரைகள் சோழர் காலத்திற்கு சற்று பிறகு எழுதப்பட்டாலும் , 
சோழர் காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளைத் தற்செயலாகக் 
குறிப்பிடுவதனால் இவை நமக்கு மிகவும் பயன்படுவனவாக 
உள்ளன , மேலும் , இவ்வுரைகளிலுள்ள மொழியின் அமைப்பு 
சில சமயம் சோழர் கல்வெட்டுகளை விளக்க நமக்கு உதவு 


கின்றன . 


மதச் சார்பற்ற இலக்கியங்களில் ( நமக்கு மிகவும் பயன்படக் 
கூடியது ) புத்தமித்திரர் எழுதிய " வீர சோழியம் ” , ஜெயங் 


ஆதாரங்கள் 


17 


கொண்டார் இயற்றிய “ கலிங்கத்துப் பரணி ” , ஒட்டக்கூத்தரின் 
குலோத்துங்கன் பிள்ளைத் தமிழ் ” , " மூவருலா ஆகிய 
நூல்கள் நமக்குப் பெரிதும் பயன்படக் கூடியனவாக உள்ளன . 
மற்றும் , இவை எழுதப்பட்ட காலத்தையும் அறுதியிட்டுக் 
கூறத் தக்கனவாகவும் உள்ளன . இவற்றில் முதலில் குறிப்பிடப் 
பட்ட நூல் ஒரு பௌத்த ஆசிரியரால் , வீரராஜேந்திரன் காலத்தில் 
இயற்றப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும் . இலக்கணத்தின் 
மற்றொரு கிளையான யாப்பிலக்கணத்தைப் பற்றிக் கூறும் 
மற்ற நூல்களான யாப்பருங்கலமும் , யாப்பருங்கலக் காரிகை 
யும் , அமிதசாகரர் என்ற சமண ஆசிரியரால் இக்காலத்தில் 
எழுதப்பட்டன . இம்மூன்றும் , முன்னர்க் குறிப்பிடப்பட்ட 
நூல்களுக்கு முன்பே எழுதப்பட்டன எனலாம் . கடைசி மூன்று 
நூல்களிலும் பின்னர் , சேர்க்கப்பட்ட உரைகளைக் 

காண் 
கிறோம் . இலக்கண விதிகளை விளக்கும் வகையில் இவ்வுரை 
யாசிரியர்கள் கையாளும் உதாரணங்கள் புதுமையானவையாக 
உள்ளன . 


வற்றிலிருந்து புதிய விவரங்கள் கிடைப்பதோடு , கல் 
வெட்டுகளினின்று கிடைக்கும் விவரங்களை உறுதிப்படுத்தவும் , 
சில வேளைகளில் அவற்றை விளக்கவும் செய்கின்றன . ஜெயங் 
கொண்டார் இயற்றிய கலிங்கத்துப் பரணி , பரணி வகையைச் 
சேர்ந்த போர்ப் பாடலாகும் . இது முதலாம் குலோத்துங்க 
மன்னனின் புகழ்மிக்க தானைத் தலைவனான கருணாகரத் 
தெதொண்டைமான் கலிங்க நாட்டைக் கைப்பற்றிய நிகழ்ச்சிகளைப் 
பற்றிக் கூறுகிறது . இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள நடையும் , 
அழகிய சீர்களும் இதன் சிறப்பை மிகுதிப் படுத்துவனவாகும் . 
இப்பாக்களின் நயமிகு நடையும் , கற்பனை வளமும் ஆசிரிய 
ருக்குக் கவிச் சக்ரவர்த்தி என்ற பட்டத்தைப் பெற்றுக் 
கொடுத்ததுடன் அவைக்களப் புலவர் பதவி வகிக்கவும் உதவி 

பட்டம் ஒட்டக்கூத்தருக்கும் அளிக்கப்பட்டது . 
ஒட்டக்கூத்தர் சிறப்புமிக்கப் பெரும் 

புலவர் . 

இப்புலவர் 
ஜெயங்கொண்டாரின் பாணியில் , தக்கயாகப் பரணி என்ற 
நூலினைப் படைத்ததன் மூலம் தன் சிறந்த பாராட்டுதலை 
அவருக்கு அளித்திருக்கிறார் . கலிங்கத்துப் பரணி நம்ப முடியாத 
இயற்கைக்குப் புறம்பான தத்துவங்கள் , பொருளற்ற உயர்வு 
நவிற்சிகளைக் கொண்டதாயிருப்பினும் , சோழர் குல வழி ,, 
குலோத்துங்க மன்னனின் கலிங்கப் போர் , அப்படையெடுப்பின் 
அவனது 

சென்ற பெருவழி போன்ற பல 
விவரங்களைக் கொடுப்பதனால் இந்நூல் வரலாற்றாசிரியருக்கு 

A 375-2 


போது 


படை 


18 


கனகசபை 


உள் நாட்டுக் குழப்பம் அல்லது வெளிநாட்டுப் 

சோழர்கள் 
மிக்கப் பயனுள்ளதாயுள்ளது . 

இப்பாடலின் 

பல பகுதிகள் 
அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப் 
பட்டு " இந்தியன் ஆன்டிக்குவரி ” யில் வெளியிடப்பட்டுள்ளன . 
ஒட்டக்கூத்தரோ , முதலாம் குலோத்துங்கனுக்குப் பின் ஆட்சிப் 
புரிந்த மூன்று சோழ மன்னர்களின் புகழை உலாக்கள் மூலம் 
பாடினார் . பரணியைப் போன்று உலாப் பாடல்களும் மரபு 
வழிவந்த இலக்கிய முறையாகும் . யுத்தப் பாடல்களில் பரணி 
மிகச் சிறந்ததென்றால் , அதற்கு நேர் முரணாக அமைந்தவை . 
உலாப்பாக்கள் . 
படையெடுப்புப்பற்றி எவ்விதக் கவலையுமின்றி , மன்னன் தன் 
பரிவாரம் சூழத் தலைநகரில் உலா வருதலையே இப்பாடல்கள் 
விளக்குகின்றன . இவ்வுலாக்களின் தொடக்கத்தில் மன்னனும் , 
அவரது முன்னோரும் சாதித்த சாதனைகள் நன்கு விவரிக்கப் 
படுகின்றன . அரச சபையிலிருந்த முக்கிய மனிதர்களைப் பற்றி 
யும் விரிவாகக் காண்கிறோம் . உலாவின் இப்பகுதி சிறந்த 
வரலாற்றுப் பயனுடையதாக அமைந்துள்ளது . உலாவின் இப் 
பகுதிக்குப்பின் காணப்படும் பாடல்கள் நமக்கு தேவையற்றவை . 
அப் பகுதியில் தலைநகரில் வாழ்ந்த பொது மகளிர் பவனி 
வரும் மன்னனைக் கண்டதும் மருண்டு , அவன் மீது காதல் 
வேட்கை கொள்வது போன்ற பல விவரங்கள் காணப்படு 
வதால் , வரலாற்று மாணவனுக்கு இவை சுவையற்றனவாகவே 
உள்ளன . விக்கிரம சோழன் , ரண்டாம் குலோத்துங்கன் , 
இரண்டாம் இராஜராஜசோழன் ஆகிய மூவர் மீது பாடப்பட்ட 
மூவருலாவைத் தவிர , இரண்டாம் குலோத்துங்கனைப் பற்றிய 
குலோத்துங்க சோழன் பிள்ளைத் தமிழை யும் ஒட்டக்கூத்தர் 
இயற்றியுள்ளார் . 

ஆனால் , 

இந்நூல் நமக்கு அவ்வளவு 
பயனுடையதன்று . 


பிற்காலத்தில் தொகுக்கப்பட்ட காலவழிச் செய்திக் கோவை 
களும் தல புராணங்களும் ஏராளமாகக் கிடைக்கின்றன . வீரசைவர் 
ஒருவரால் தொகுக்கப்பட்ட நவசோழ சரிதம் , தெலுங்கு , 
கன்னட மொழிகளில் உள்ளது . வடமொழியிலுள்ள பிரகதீசுவர 
மகாத்மியம் அல்லது சோழ வமிச சரித்திரம் , மெகன்சி 
கையெழுத்துப் பிரதித் தொகுப்பில் காணப்படும் அதன் 
தமிழாக்கம் , “ கொங்குதேச இராசாக்கள் போன்றவை இவ் 
வகையைச் சார்ந்த தலைசிறந்த உதாரணங்களாகும் . ஆனால் , 
அறிஞர் ஃபிளீட் கூறுவதுபோல் , ‘ இவை கற்பனையானவை ; 
வரலாற்றுக்குப் பயனற்றவை என்பது , இவற்றைச் சிறிதே 
ஆராய்ந்தாலே வெளிப்படும் . 20 


19 


ஆதாரங்கள் 


வெளிநாட்டுச் சான்றுகள் 

சீன நாட்டவரின் குறிப்புக்கள் அதிகமான அளவில் கிடைக்கா 
விடிலும் , கால வரையறைகளைத் தருவதாலும் , உறுதியான 
செய்திகளைத் தருவதாலும் , அவை மிகவும் பயனுள்ளவை . 
அரேபிய பயணிகளும் , 

முகமதிய வரலாற்றாசிரியர்களும் , 
மார்க்கோபோலோ போன்று முதலில் வந்த ஐரோப்பிய பிரயாணி 
களும் தென்னிந்தியாவைப்பற்றி அந்நாளில் வெளிநாட்டவர் 
கொண்டிருந்த 

எண்ணங்களைப் பற்றிய குறிப்புகளைத் 
தந்துள்ளனர் . இம்மாதிரியான அயல் நாட்டாரின் சான்றுகள் 
அக்காலத்தில் வெளிநாடுகளுடன் கொண்ட வாணிகத் தொடர் 
பின் தன்மையையும் , பரப்பையும் , அறிந்து கொள்ள பெரிதும் 
பயன்படுகின்றன . 


சோழர்கள் 


குறிப்புகள் 


> 


1. வெளியிடப்படாத கரந்தைச் செப்பேடுகள் : இந்திய 
அரசாங்கக் 

கல் வெட்டு அறிஞரான திரு . 
என் , எல் . ராவ் அவர்கள் இச்செப்பேட்டின் நகலை 
எனக்கு அளித்து உதவினார் . அவருக்கு என் நன்றி . 
சாராலச் செப்பேடுகளுக்கு இ . ஐ . 25 , 241-66 பக்கங் 
களைப் பார்க்கவும் . 


2. இ.சி. , 12 ( 7 ) , இ . ஐ . 11 , மாலேபாடு செப்பேடுகள் . 
3. இக்காப்பியத்தின் 29 - வது அதிகாரத்தில் காணப்படும் 

தத்துவக் கருத்துக்கள் நியாய பிரவேசா என்னும் 
நூலிலுள்ள கருத்துக்களைத் தழுவி இருப்பதால் , 
இக்காப்பியம் சற்றுப் பிற்காலத்தில்தான் , அதாவது 
கி . பி . 400 - க்குப் பிறகுதான் தோன்றியிருக்க வேண்டும் 
என்ற முடிவிற்கு 

வரவேண்டியதிருக்கிறது . 
அல்லது , இவ்வதிகாரமே பின்னால் மாற்றி அமைக் 
கப்பட்டது 

என்று காரணம் காட்ட 

வேண்டும் . 
ஏ . பி . துருவாவின் இதைப் பற்றிய கருத்துக்களை 
நியாயப் பிரவேசா பக்கம் 13-14 - ல் காணலாம் , 


நாம் 


4. பி . டி . சீனுவாச ஐயங்கார் , தமிழர்கள் வரலாறு , 

பக்கம் 416-17 . 


5. முழு விவாதத்திற்கு ஸ்டடீஸ் 1 , பார்க்கவும் . 


6 . 


சில கல்வெட்டுக்களில் இட நெருக்கடியை முன்னிட்டு 
இம் மெய்க் கீர்த்திகளின் சில பகுதிகள் விடப்பட் 
டுள்ளன . உதாரணமாக முதல் இராஜேந்திரனின் 
பதினோராம் ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு 
96/1925 ஏ . ஆர் . இ . 1935-36 , II 39 - ம் பார்க்கவும் . 


7. 142/1902 , இ . ஐ . 7 , 161 பக்கங்கள் . 


8 , 


753 - ம் குறளில் காணும் “ பொய்யா விளக்கு என்னும் 
சொற்றொடரைப் பரிமேலழகர் தம் உரையில் 
* நந்தா விளக்கு என்று விளக்குவது குறிப்பிடத்தக்கது . 


என்று 


நான் 


9. சந்தி விளக்கு என்பதற்கு இதுவே உரிய கருத்து 

நம்புகிறேன் . இக்கல்வெட்டுகளில் 
பெருவாரியாகக் காணப்படும் இச்சொல்லிற்குப் பொது 
வாக அந்திகால விளக்கு என்றே பொருள் கொள்ளப் 
படுகிறது . தமிழ் லெக்ஸிகன் எஸ் , 

சந்தி 
பார்க்கவும் . 


வி . 


- 


10 , 120/1926 ( முதல் 


இராஜேந்திரனின் 6 - ம் ஆண்டு ) 


முதல் இராஜேந்திரனின் 


ஆதாரங்கள் 


21 


11. 134/1926 என்ற கல்வெட்டில் , ஒரு கோயில் தனக்குச் 

சொந்தமான சில நிலத்தைப் பேரரசியின் பணிப்பெண் 
ஒருத்திக்கு அடமானமாக வைத்துத் தன் செலவிற்குப் 
பணம் பெறும் நிகழ்ச்சியைக் கூறுகிறது . 


12. 180/1894 ( முதலாம் குலோத்துங்கன் , ஆண்டு 


13. ஏ . ஆர் . இ . 1895 , 1. 7 ; 1908 II 49. ஏ . வெங்கையா : 

ஜ் . ஏ . 37 , 199-200 பக்கங்கள் . 


14. 4. ஏ . எஸ் . i , 286 பக்கம் . 


15 , 490/1926 ; ஏ . ஆர் . இ . 1927 , I [ 32 பக்கம் . 

ஏ . எஸ் . ஐ . 1909-10 , 128-129 பக்கங்கள் ; 92/1895 
ஏ . எம் . இ . 1920 , II 17 . 


16 . 


17. 123/1900 ; இ . ஐ . VII , 145-46 பக்கங்கள் . 
18 . ஏ . ஆர் . இ . 1902 , 1 7 & G. O. ( Madras ) 763 

Public 6th Aug. 1902 . 
கலிநாரி ஈஸ்வரனை 

திருநாம நல்லூர்வாசிகள் 
அழித்ததைக் கவனத்திற்குக் கொண்டுவந்த பிறகு 
அரசாங்கக் கல்வெட்டு நிபுணர் தன் அறிக்கையில் 
கூறுவதாவது : தென்னிந்தியச் சைவக் கோயில்களைப் 
புதுப்பிக்கும் பணியில் நாட்டுக் கோட்டைச் செட்டிகள் 
ஒவ்வொரு வருடமும் தம் பெரும் வருவாயிலிருந்து 
பணத்தைச் செலவிடுகின்றனர் . இப்புதிப்பிக்கும் 
பணியில் 

கீழ்க்காணும் கோயில்களை அவற்றின் 
எல்லாக் கல்வெட்டுகளுடனும் முழுமையாக அழித் 
துள்ளனர் . காஞ்சி ஏகாம்பரநாதர் 

கோயில் , 
திருவரங்கத்து ஜம்புகேஸ்வரர் கோயில் . திருவண்ணா 
மலையிலுள்ள மத்திய கோயில் , தென்னார்க்காட்டி 
லுள்ள திருவென்ணை நல்லூர் கோயில் , தஞ்சை 
ஜில்லாவிலுள்ள திருப்புகலூர்க் கோயில் . முதல் இரு 
கோயில்களிலுள்ள சில கல்வெட்டுக்களின் மைப் 
பதிப்புகளை என் அலுவலகத்தில் வைத்துள்ளேன் . 
மற்ற கல்வெட்டுகளெல்லாம் அழிந்துள்ளன . 
கல்வெட்டுகளுடன் கூடிய கற்கள் மீண்டும் கோயில் 
கட்ட உபயோகிப்பதற்காகச் செதுக்கப்பட்டு விட்டன . 
மேலும் பல கோயில்கள் இதே கதியை அடையவிருக் 

பழங்கோயில்களைப் புதிப்பிக்கும் பணி 
யினைத் தடுக்குமாறு அரசாங்கத்தைக் கல்வெட்டுத் 
துறையினர் கோரியும் , இக்கோரிக்கை நிராகரிக்கப் 
பட்டதால் , இத்துறையினர் அழிவை எதிர்நோக்கும் 
கோயில்களிலுள்ள கல்வெட்டுகளின் பதிப்புக்களை 


கின்றன . 


சோழர்கள் 


22 


விரைவாக எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் . 
இதன் விளைவாக ஆயிரக் கணக்கான கல்வெட்டுக் 
களின் பதிப்புக்கள் கல்வெட்டு நிபுணரின் அலுவல 
கத்தில் குவிந்து , தென்னிந்திய கல்வெட்டுகள் 
என்ற நூல்களில் வெளியிடுவது போன்று கூட வெளி 
யிடக்கூடிய வாய்ப்பின்றி உள்ளன . இவற்றைத் 
திரட்டும் பணிக்கும் அச்சிட்டு வெளியிடும் பணிக்கு 
மிடையே நடைபெறும் போட்டியில் வெளியிடும் பணி 

பின் தங்கி , திரட்டும் பணியினைப் பாதிக்கக்கூடும் . 
19. எஸ் . ஐ . ஐ . ii , 76 . 
20. இப்பட்டியல்களை ஒப்பிடுதலுக்கும் , ஆய்விற்கும் 
டி . ஏ . எஸ் . iii ; இ 

ஐ . XV பார்க்கவும் . 


. 


21 , ஃபிளீட் , ரைஸ் மேற்கோள் காட்டியபடி இ . ஐ . XIV , 

பக் . 340 . 


22 , கலி ஆண்டில் குறிப்பிட்டுக் கலியுகத்தின் தொடக்கத்தி 

லிருந்து எத்தனை நாட்கள் கழிந்தன என்றும் குறிப் 
பிடும் முதலாம் பராந்தகனின் கிராமம் கல்வெட்டைப் 
பற்றிக் குறிப்பிடும் கீகில்ஹார்ன் கூறுகிறார் : இதுவே 
முதலில் கிடைத்துள்ள சோழரது கலி ஆண்டின் தேதி 
யாகும் . இதுவரை 136 தேதிகளை ஆராய்ந்தும் , 
இதில் ஒன்றில் மட்டுமே கலியுகத்தை மேற்கோள் 
காட்டப்பட்டுள்ளது . இதே தேதிகளில் 18 
யுகத்தில் 

கணக்கிடப்பட்டுள்ளன . இவற்றில் 
கன்னட மொழியிலும் , 4 தெலுங்கிலும் , இரண்டு 
மட்டுமே தமிழிலும் உள்ள கல்வெட்டுகள் . 
இராஜேந்திரனின் தமிழ்க் கல்வெட்டு ஒன்றில் சசு 
ஆண்டு 

காணப்படுகிறது . இத்தேதியை 
சரிபார்ப்பது கடினமே . 


சாகா 

12 


என்று 


23. இ . ஐ . viii ; பக் .261 , 164/1912 . 
24 . ஏ . ஆர் . ஐ . 1912-13,110 ; 1915-16 , 1. 8 . 
25. ராப்சன் , Sources of Indian History : Coins , பக் . 123 . 
26. எலியட் , பக் 108 . 


என்ற 


27. தென்னிந்தியாவின் நாணயங்கள் 

நூலை 
எலியட் எழுதியபோது சோழர்களின் வரலாறு பற்றி 
யாதும் தெரியாமலிருந்தது . இலங்கை வகை 11 - ம் 
நூற்றாண்டிலிருந்தே தொடங்கியது என்றார் இவர் 
( பக் , 108 ). முன்னர் இருந்த வகையைவிட 
சிறந்தது என்றார் ; இவரால் கண்டெடுக்கப்பட்டு , 

சோழரது நாணயங்கள் இக்கருத் 


தாங்கியுள்ள 
ஆதாரங்கள் 

23 
தையே உறுதிப்படுத்துகின்றன . ( இவற்றில் சிலவற்றை 
ஹுல்ஷ் மீண்டும் ஆராய்ந்தார் . இ . ஏ . xxi , பக் . 323 ) . 
ராப்சனும் ( மேலே குறித்த நூல் , பகுதி . 126 ) 
எலியட்டின் கொள்கையைத் தழுவி , கி.பி. 1022 - லேயே 
இலங்கை 

நாணயங்கள் அறிமுகப்படுத்தப் 
பட்டன என்பதோடு , இவ்வாண்டிலிருந்தே இராஜ 
ராஜ சோழனின் ஆட்சி தொடங்கியது 

என்றும் 
கூறுகிறார் . ஈழக்காசைக் கீழ்க்காணுமாறு விவரிக் 
கின்றார் . முன்பக்கம் - மன்னன் நின்று கொண்டிருக் 
கிறான் ; 

மறுபக்கம் - மன்னன் அமர்ந்துள்ளான் ; 
கொடூரமான 

உருவம் என்று ( எலியட் ) 
கூறியதை ‘ ஓர் அரக்கன் என்றும் அதுவே மன்னனைக் 
குறிக்கும் என்றும் டஃபனல் (Hints , பக் . 11 ) கூறுவது 
சரியன்று . திரு . இராஜராஜதேவன் என்ற பெயரைத் 

நாணயத்தில் 
( ஹுல்ஷ், இ . ஏ . XXV , பக் . 317 ) முன்பக்கம் உட்கார்ந்த 
நிலையில் ஒரு மனித உருவமும் , பின்புறம் மன்னனது 
பெயரும் , அவனது இலச்சினைகளும் ஒன்றிணைந்து 
காட்டப்பட்டுள்ளன . 


வகை 


மனித 


28 .. 


ஃபௌல்க்ஸின் கி . பி . 6 - ம் நூற்றாண்டு வரையான 
தக்காண நாகரிகம் என்ற கட்டுரைகள் ( இ . ஆ . viii , 
பக் . 188 ) . 


29 , இ . ஏ . XXX , பக் . 6-7 . 


பகுதியில் வாள் 
புதுக்கோட்டைத் தனியரசின் ஒரு பகுதியும் 

அதிகாரம் 2 
முற்காலக் குறிப்புக்கள் 
நிலப்பரப்பு 

சோழரது நாடு , வட வெள்ளாற்றுக்கும் தென் வெள்ளாற் 
றுக்கும் இடையேயும் கிழக்கில் கடலுக்கும் மேற்கே கோட்டைக் 
கரைக்கும் இடையேயும் உள்ள நிலப்பரப்பாகும் என்பது மரபு . 

இன்றைய திருச்சிராப்பள்ளி , தஞ்சை மாவட்டங் 
சேர்ந்திருந்தன . காவிரியும் , கொள்ளிடம் உட்பட்ட அதன் கிளை 
ஆறுகளும் வளப்படுத்தும் இப்பகுதி , கடலை நோக்கிச் சிறிது 
தாழ்ந்து இருந்தாலும் ஒரே சம நிலமாக உள்ளது . தஞ்சையின் 
தெற்கு , தென்மேற்குப் பகுதியிலுள்ள வல்லம் என்ற தாழ்ந்த 
பீடபூமியில் சில மணல் , மணற்கற்களால் ஆன சிறு முகடு 
களும் , மலைக் கோட்டையில் காணப்படும் பளிங்குக் கற்களைப் 
போன்று சில கற்குன்றுகளையும் தவிர இப்பகுதி ஒரே சமமான 
நிலமாகவே உள்ளது . சோழ நாட்டின் எல்லைப் புறத்திலுள்ள 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் வட பகுதிகளிலேயே முக்கிய 
மலைகள் காணப்படுகின்றன . கடலையொட்டிய சிறு பகுதிகளில் 
காணப்படும் முகடுகளையும் , மணற்குன்றுகளையும் தவிர 
இந்தக் கழிமுகப் பகுதி இயற்கையில் மேடுகளற்ற ஒரு பரந்த 
வண்டல் மண் படிந்த சமவெளிகளாகவே உள்ளது . " பாறை 
களற்ற மணற்பரப்பான கரையையே கடல் 

மோதுகிறது . 
இதனாலேயே கடற்கரைப் பகுதி வியக்கத்தக்க மாற்றம் 
அடையாதத் தன்மையைப் பெற்றுள்ளது . நெல் விளையும் 
ஒரே சமநிலமாகக் காணப்படும் காவிரி கழிமுகப் பகுதியில் 
ஆங்காங்கு தென்னை , மா போன்ற பழ மரங்கள் ஓங்கி 
வளர்ந்திருப்பதை காண்கிறோம் . காடுகளோ , உயர்ந்து வளரும் 


முற்காலக் குறிப்புக்கள் 


மரங்களையுடைய வனங்களே இப்பகுதியில் காணப்படவில்லை . 
இந்நிலம் மூங்கிலும் , வாழையும் பயிரிட ஏற்றதாயுள்ளது . 


காவிரி 


காவிரியின் பெருமையைப் பண்டைத் தமிழ் இலக்கியங்கள் 
புகழ்ந்து பாடுகின்றன . சூரிய புத்திரர்களுக்காகவும் காந்தமன் 
என்ற மன்னனின் வேண்டுதலுக்காகவும் அகத்திய முனிவரின் 
கமண்டலத்திலிருந்து பிறந்ததே இக்காவேரி நதி என்று கூறப் 
படுகின்றது . நீதியைப் பேணி வளர்த்த சோழ மன்னர்களின் 
குலக்கொடியாக விளங்கிய காவிரி , நீண்ட வறட்சிக் காலங் 
களிலும் அவர்களைக் கைவிட்டதில்லை . ஆண்டுதோறும் மழை 

காவிரியாறு பெருக்கெடுத்து ஓடும்போது மன்னன் 
முதல் சாதாரண உழவன் வரை சோழ நாட்டு மக்கள் அனை 
வரும் ஒன்றுகூடி திருவிழாக் கொண்டாடினார்கள் . 


பெய்து , 


பட்டினங்கள் 


விளங்கியது . 


சுடலை நோக்கி ஓடும் தன் பல கிளைகளிலிருந்து காவிரி 
யைக் கண்டு கொள்ளவும் , தரங்கம்பாடியிலிருந்து வடக்கே 
எட்டு மைல் தொலைவில் உள்ள கிராமமான காவிரிப் 

பூம் 
பட்டினமே சோழ நாட்டின் பழம் பெருமைக்குரிய வாணிக 
சாலையாகும் . காரைக்காலிலிருந்து ஏறக்குறைய பத்து மைல் 
தொலைவிலும் கடற்கரையிலுள்ள நாகப்பட்டினம் ஒரு முக்கிய 
துறைமுகப் பட்டினமாகக் குறிப்பிடப்படுகின்றது , மேலைநாட்டு 
வாணிகர்களும் மதக் குருமார்களும் இப்பட்டினத்திற்கு வரு 
முன்பே , இது ஒரு வர்த்தக சாலையாகவும் , புத்தமதம் போன்ற 
மதங்களின் முக்கியத் தலமாகவும் 

தஞ்சை , 
திருச்சிராப்பள்ளி , உறையூர் , கும்பகோணம் ஆகியவை மற்ற 
முக்கிய சோழநாட்டுப் பட்டணங்களாகும் . இன்றைய திருச்சி 
ராப்பள்ளி , தென் ஆர்க்காடு , தஞ்சை மாவட்டங்கள் இணையு 
மிடத்திலுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் , 11-12 - ம் 
நூற்றாண்டில் சோழநாட்டின் தலைநகராகப் புகழ் பெற்றது . 
இவ்வூர் இப்போது ஒரு சிறந்த கோயிலைக் கொண்ட பொலி 
விழந்த சிற்றூராய்ப் பாழடைந்துள்ளது . * 
சோழர் என்னும் பெயர் 

சோழர் என்னும் பெயர் எவ்வாறு வழங்கத் தொடங்கியது 
என்பது தெரியவில்லை . சேரர் , பாண்டியர் என்ற பெயர் 
களைப் போன்று சோழர் என்பது பண்டைக் காலந்தொட்டே 


26 


சோழர்கள் 


ஆட்சி செய்து வரும் குடும்பம் அல்லது குலத்தின் பெயராகும் 
என்று பரிமேலழகரால் கருதப்பட்டது . சேர , சோழ , பாண்டியர் 
ஆகிய மூவரும் சகோதரர்களே என்று கூறப்படுகின்றன . மரபு 
வழிச் செய்தி வரலாற்று ஆதாரமற்றது . இது எவ்வாறாயினும் , 
சோழ அரச மரபின் மன்னர்களது ஆட்சியின் கீழ் இருந்த 
பகுதிகளும் , மக்களும் பண்டைக் காலம் முதலே இப்பெயராலேயே 
குறிப்பிடப்பட்டு வந்துள்ளனர் . வடமொழிச் சொல்லாகிய 
கால ( கறுமை ) அல்லது ஆரியர்களுக்கு . முன் தென்னாட்டில் 
வாழ்ந்த கறுப்பு நிற மக்களைக் குறிக்கும் ‘ கோல் 

என்ற 
சொல்லிலிருந்து இப்பெயர் பிறந்திருக்கக்கூடும் என்ற கர்னல் 
ஜெரினியின் முயற்சியும் , தமிழ்ச் சொல்லாகிய சோளம் அல்லது 
சோர (திருடன்) 

வடமொழிச் சொல்லிலிருந்தே 
பிறந்தது என்ற கூற்றும் ஏற்றுக் கொள்ளக் கூடியவையாக 
இல்லை . 


என்ற 


மற்றப் பெயர்கள் 


கிள்ளி , வளவன் , செம்பியன் போன்ற பெயர்களும் பொது 
வாகச் சோழர்களையே குறித்தன . கிள் ( தோண்டு ) என்ப 
தனின்று பெறப்பட்ட ‘ கிள்ளி என்னும் சொல் தோண்டுபவன் 
என்ற பொருளில் வந்தது ; நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி போன்ற 
பண்டைச் சோழர்களின் பெயர்களில் இப்பெயர் பெரும்பாலும் 
காணப்பட்டாலும் , பிற்காலத்தில் வழங்கப்படவில்லை . 
‘ வளவன் என்ற சொல் செழிப்பைக் குறிக்கும் . வளம் என்ற 
சொல்லினின்று பெறப்பட்டு , காவிரிபாயும் நிலப்பகுதிகளைப் 
போலுள்ள செழிப்பான பகுதிகளைத் தம் ஆட்சியின் கீழ் 
பெற்றிருந்தோர் எனக் குறிக்கும் . ‘ செம்பியன் 

என்பது 
சிபியின் வழித்தோன்றல் என்று பொதுவாகப் பொருள்படுகிறது . 
கழுகிடமிருந்து புறாவைக் காப்பாற்றிய இச்சிபியின் கதை , 
சோழர்களைப் பற்றிக் கூறும் பழங்கதைகளில் இணைந்துள்ள 
தோடு , பௌத்த மத ஜாதகக் கதைகளில் சிபியின் வரலாறு 
ஜாதகக் கதையாகவும் சேர்க்கப்பட்டுள்ளது .11 


இலச்சினைச் சின்னம் 


கப்பட்டது . 


சோழர்களின் இலச்சினை அவர்களது கொடியிலும் பொறிக் 

இப்புலிச் சின்னத்தைப்பற்றி பல இடங்களில் 
கூறும் தமிழ் இலக்கியங்கள் , இதன் தோற்றத்தைப்பற்றி ஒன்றும் 
கூறவில்லை . கரிகாலனின் 

வாரிசு என்று கூறிக்கொண்ட 
தெலுங்கு நாட்டிலிருந்த குறுநில மன்னர்கள் சிலர் , சிங்கத்தைத் 


முற்காலக் குறிப்புக்கள் 


27 


12 


தங்கள் சின்னமாக ஏற்றனர் . நாகர் குடும்பத்தைச் சேர்ந்த 
சிண்டர்களும் ( Sirdas ) புலிச் சின்னத்தை இலச்சினையாகக் 
கொண்டிருந்தனர் . சிந்துப் பகுதியிலுள்ள அதிச்சத்ரா என்னு 
மி ... த்தில் , நாக மன்னனான தர்மேந்திரனுக்குப் பிறந்த சிண்டர் 
களின் முன்னோன் , ஒரு புலியினால் வளர்க்கப்பட்டதே இதற்குக் 
காரணம் . இதே கதையைச் சிறிது மாற்றியமைப்பதின் மூலம் , 
இவனைச் சிவபெருமானுக்கும் சிந்துவிற்கும் பிறந்தவனென்றும் ,, 
நாக அரசனால் புலியின் பாலைக் கொடுத்து வளர்க்கப்பட்ட 
வனென்றும் கூறப்படுகிறது . 18 இக் கதைகள் அனைத்தும் 
பிற்காலத்தில் தோன்றியவையே . புலிச் சின்னத்தை முதன் 
முதலில் ஏற்றுக் கொண்டதற்கான உண்மைக் காரணங்களை 
விரைவில் மறந்து விட்டனர் என்பதற்கு இது ஒரு சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் . 


பண்டைக் குறிப்புக்கள் 


இலக்கண ஆசிரியர் காத்யாயனர் , சோழர்களை க் குறிப் 
பிட்டுள்ளார் .14 சோழர்களைப் பற்றிக் கூறும் சான்றுகளில் , 
அசோகரது கல்வெட்டுகளின் காலத்தை மட்டுமே அறுதியிட்டுக் 
கூறமுடியும் . 15 

சோழர்கள் , அசோகரது ஆட்சிக்கு உட் 
படாமல் , அவருடன் நட்புக் கொண்டிருந்தனர் என்று இக் கல் 
வெட்டுகள் கூறுகின்றன . இக்கல்வெட்டுகள் அனைத்தும் 
பாண்டியர்களையும் சோழர்களையும் பற்றிக் கூறும் 
பன்மையிலேயே பேசுவதனால் , அசோகரது காலத்தில் பல சேர 
சோழ , பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்தார்கள் என்பது புலனா 
கின்றது . 18 


போது 


சங்ககாலப் புலவர்களில் இருவர் அல்லது மூவர் மௌரிய 
ருடைய தென்னிந்தியப் படையெடுப்பைப் பற்றிக் குறிப்பிடு 
கின்றனர் . இவர்களில் ஒருவரான மாமூலனார் , பாடலிபுத்தி 
ரத்தில் கங்கை நதியினடியில் மறைத்து வைக்கப்பட்ட நந்த 
மன்னர்களின் பெரும் செல்வத்தைப் பற்றியும் கூறுகின்றார் . 
இப்படையெடுப்பின்போது , மௌரியர்கள் மலைப் பாங்கான 
பகுதிகளைக் குடைந்து , தங்கள் தேர்கள் செல்லக்கூடிய வழி 
யினை ஏற்படுத்தினர் என்று இம் மூன்று புலவர்களும் கூறு 
கின்றனர் . 

மாமூலனார் மட்டும் மேலும் சில குறிப்புக்களை 
அளிக்கின்றார் . படையெடுத்த மௌரியரின் முன்னணிப் 
படையாக வடுகர்கள் இருந்தார்கள் என்பதை அகநானூற்றால் 
( அகம் . 281 ) அறிகின்றோம் . மற்றோர் இடத்தில் கூறும்போது 
கோசர்களே தென்னாட்டை வெல்லும் பணியினை 


மேற் 


28 


சோழர்கள் 


கொண்டனர் என்றும் , அவர்களுக்கு அடங்காதிருந்த மோகூர்த் 
தலைவனை வெல்ல , மௌரியர்கள் பெரும் படையுடன் வந்தனர் 
என்றும் அவர் கூறுகிறார் ( அகம் . 251 ) . தமிழக அரசுகள் 
தன் ஆட்சிக்குட்படவில்லை , என்று அசோகர் தெளிவாகக் கூறு 
வதாலும் , அசோகனுக்குப் பிறகு தென்னிந்தியா மீது வேறு 
மௌரிய மன்னர்கள் படையெடுத்ததற்குச் சான்றேதும் கிடைக் 
காததினாலும் , மாமூலனார் கூறும் நிகழ்ச்சிகள் , அசோகன் 
ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நடைபெற்றிருக்கக் கூடும் என்று 
நாம் கூறலாம் . அதாவது இப்புலவர் கூறுவது அசோகனது 
ஆட்சிக்கு முந்திய காலத்தைப் பற்றியதோடு , நம்பத்தகுந்தவை 
யாயும் உள்ளன . மேலும் , இவரது குறிப்புக்கள் திபெத்திய 
வரலாற்று ஆசிரியரான தாரனாத்தால் குறிப்பிடப்படும் . பிந்து 
சாரனின் தக்காண , தென்னிந்தியப் படையெடுப்பையும் வெற்றி 
யையும் உறுதிப்படுத்துகின்றன.17 துளு நாட்டைக் கைப்பற்றிய 
கோசர்கள் , மௌரிடரின் தென்னிந்தியப் படையெடுப்பிற்கு ஆதர 
வாக உதவியுள்ளனர் . ஆனால் , மோகூர்த்தலைவனை எதிர்த்துத் 
தம்மால் வெல்ல முடியாது போகவே , இவர்களுக்கு , வடுகர்களின் 
முன்னணிப் படையுடன் கூடிய மௌரியப்படை உதவி செய்தது . 
தற்போதைய தென் ஆற்காடு மாவட்டத்தில் ஆத்தூர் கண 
வாய்க்கு அருகிலுள்ள மோகூரே இவ்வூராக இருந்திருக்கக் கூடும் . 
அண்மைக் காலத்தில் , ஹைதர் அலி இப்புகழ்வாய்ந்த ஆத்தூர்க் 
கணவாய் வழியே தென்னாட்டின் மீது பல முறை படையெடுத் 


தான் . 1 


மௌரியரோடு உறவு 


மௌரியர்களுக்கும் தென்னிந்திய நாடுகளுக்கும் இடை 
யேயான இவ்வுறவு , உண்மையெனில் பிந்துசாரரின் ஆட்சிக் கால 
முடிவிலே தென்னிந்தியாவில் மௌரியரின் பலம் சிறிது குறையத் 
தொடங்கியதைக் காணலாம் . அசோகனது இரண்டாம் , பதி 
மூன்றாம் பாறைக் கல்வெட்டுகளின் காலத்திற்குச் சற்று முற் 
பட்ட காலத்திலிருந்தே தென்னிந்திய அரசுகள் , குறிப்பாக 
சத்திய புத்திரர்களின் , அரசியல் செல்வாக்கு மேலோங்கத் 
தொடங்கியது . 


பெரிப்ளூஸ் 

கி . மு . 6 - ம் நூற்றாண்டு முதலே மேலை நாடுகளுக்கும் , 
சீனம் 


முற்காலக் குறிப்புக்கள் 


291 


வாணிகத் தொடர்பில் தென்னிந்தியாவின் பெரும் பங்கு 
நன்கு தெரிந்ததாகும் .1 இவ்வாணிகத்தைப் பற்றியும் இதன் 
பொருளாதார முக்கியத்துவத்தைப் பற்றியும் பின்னர் கூறுவோம் . 
பொதுவாக இவ்வாணிகத்தைப் பற்றிய இரு அரிய குறிப்புக்களை 
நாம் இங்கு ஆராய்வோம் . இவை ஒன்றுக்கொன்று 
அரை 
நூற்றாண்டு இடைவெளியைக் கொண்ட வை . கி . பி . 81-96 - ம் 
ஆண்டுகளிலிருந்த டிரமிடியன் காலத்தில் அலெக்ஸாண்டிரியாவை 
சேர்ந்த வாணிகர் ஒருவரால் எழுதப்பட்ட செங்கடற்பயணக் 
கையேடு எனப்பட்ட பெரிப்ளூ ஆப் எரெத்திரியன் சீ 
என்ற நூலும் , மூத்த பிளினி 2 ° விட்டுச் சென்ற வரலாற்றுச் 
சான்றுகளையும் இங்கு ஆராய்வோம் . 


கடலை 


பெயர் தெரியாத பெரிப்ளூஸ் என்ற சிறிய நூலின் 
ஆசிரியர் சோழ நாட்டைப் பற்றிக் கூறுவது சிறிதளவே 
என்றாலும் , வேறு எவ்விதக் குறிப்புக்களும் கிடைக்கப் பெறாத 
தினால் இவை சோழர் வரலாற்று மாணவனுக்கு முக்கியம் 
வாய்ந்தனவாகும் . ‘ கொல்சி ப் பகுதியையடுத்து , 
யடுத்துள்ள கடற்கரைப் பகுதி எனப்படும் மற்றொரு மாவட்டமும் 
‘ அருகறு எனப்படும் பகுதியும் உள்ளது என்று இவர் கூறுகிறார் . 
இக் கூற்றிலிருந்து சோழநாடு , கடற்கரைப் பகுதி , உள் நாட்டுப் 
பகுதி என்ற இரு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை 
அறியலாம் . கடற் பகுதியை புகார் எனப்படும் காவிரிப்பூம் 
பட்டினத்தினின்றும் , உள் நாட்டுப் பகுதியை உறையூரினின்றும் 
சோழர்கள் ஆண்டனர் என்பதைப் பார்ப்போம் . பட்டினம் , 
துறைமுகப்பட்டினத்தைக் குறிக்கும் . - 1 மேலும் அருகறு 
என்ப்படும் உள் நாட்டுப் பகுதியினின்று வேறுபடும் விதத்தில் 
இக் கடற்கரைப் பகுதி குறிப்பிடப்பட்டுள்ளது . பட்டினப் 
பாலையின் ஆசிரியர் , ஒவ்வொரு பகுதியையும் அதன் தலை 
நகரின் பெயராலேயே குறிப்பிடுகிறார் , சேரபோத்ரா , பாண்டியன் 
ஆகிய பெயர்களை அறிந்திருந்த இவ்வாசிரியர் 

சோழரின் 
பெயரை அறியாமலிருந்தது வியப்பிற்குரியதே . இந்தியாவின் 
கீழ்க் கரைப் பகுதிகளைப் பற்றிய இவரது குறிப்புக்கள் குறைந்த 
அளவினதாகக் காணப்படுகின்றன . மற்றும் , அவை செவிவழி 
யாகக் கேள்வியுற்ற செய்திகளின் அடிப்படையிலேயே அமைந் 
டெமிரிக்காவிலிருந்தும் அதன் மேற்குப் 

மேற்குப் பகுதி 
யிலிருந்தும் வந்த கப்பல்கள் தங்கியுள்ள காமரா , புரோதுகா , 
சோபட்மா ஆகிய வாணிகத் தலங்கள் , துறைமுகம் போன்ற 
வற்றை வரிசையாகக் கூறுகிறார் . இவ்வூர்களை இப்பொழுது 
அடையாளம் காண முடியவில்லை .2. இவற்றுள் சோபட்மா 


துள்ளன . 22 


சோழர்கள் 


என்ற இடம் தமிழ் இலக்கியங்களில் சோபட்டினம் என்று 
குறிப்பிடப்பட்டதும் தற்சமயம் மரக்காணம் எனப்படும் இடமாக 
இருக்கக் கூடும் . 


தாலமி 


ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு வந்த ‘ தாலமி என்ற 
புவியியல் ஆசிரியர் சோழ நாட்டைப்பற்றியும் , அதன் துறை 
முகங்களைப் பற்றியும் , நகரங்களைப் பற்றியும் , மேலும் பல 
குறிப்புக்களையும் அளிக்கின்றார் .2 - இவரது குறிப்புக்களிலிருந்து 
தற்போதைய இடங்களுடன் அடையாளங் காணமுடியாத சில 
பெயர்களை நீக்கி விட்டாலும் , காவிரி கடலில் கலக்கும் 
இடத்திலுள்ள காவிரிப் பூம்பட்டினம் ( காபேரிஸ் ) நாகப் 
பட்டினம் ( நிகாமா ) போன்ற ஐயமின்றி அடையாளம் காணக் 
கூடிய பல பெயர்கள் நமக்குக் கிடைத்துள்ளன . 


5 


சோழர்களைப் பற்றித் தாலமி நன்கு அறிந்திருந்தார் . 
இவரால் குறிப்பிடப்படும் ஒர்துரா ரெஜிய சோர்னாதி 
என்பது , சோர நாத என்னும் நாட்டின் அல்லது சோரிங்கி அரசின் 
தலைநகராகிய உறையூரையே குறிக்கும் என்று கன்னிங்ஹாம் 
கூறுகிறார் . மேலும் சோரை நாடோடிகள் என்றும் 
" அர்கோடஸின் தலைநகராகிய சோரா என்றும் தாலமி குறிப் 
பிடுகிறார் . இங்குக் குறிப்பிடப்படும் பெயர்கள் , தாலமியால் 
சுட்டப்பட்ட போது பல மாற்றங்களுக்கு உள்ளாயின . இதன் 
விளையாக , அர்கோடாஸ் என்பது சோரை நாடோடிகளின் 
தலைநகரையே குறிக்கும் என்று நிச்சயமாக நாம் கருத முடியும் . 
ஆர்க்காடு என்ற பெயர் நாம் பொதுவாக நினைப்பதைப்போல் 
நவீனப் 

பெயர் அல்ல , அழிசி என்ற சோழ குறுநில 
மன்னன் நெல் வயல்களால் சூழ்ந்த ஆர்க்காடு என்ற இடத்தில் 
வாழ்ந்து வந்தான் .27 ஆர் அல்லது ஆத்திக் காடு ஆர்க்காடு 
எனப்பட்டது . ஆத்தி யே சோழர்களின் மாலைக்குரிய சின்ன 
மாக விளங்கியது 

து . 


கருநாடக நவாப்களின் தலைநகராய் விளங்கிய தற்போதைய 
ஆர்க்காடுதான் , இப்பழம் பெருமை வாய்ந்த ஆர்க்காடு என்று 
அறுதியிட்டுக் கூற இயலாது . ஆனால் , இது தாலமி குறிப்பிடும் 
அர்கோடாஸாக இருக்கக் கூடும் . 21 தாலமியின் குறிப்புக்களில் 
கிடைக்கும் சோரை நாடோடிகள் , அர்கோடாஸ் என்பவற்றி 
லிருந்து அப்போது இரண்டு சோழ நாடுகளோ அல்லது 


முற்காலக் குறிப்புக்கள் 


என்பதை 


சோழ அரசுகளோ ஒரே 

சமயத்தில் இருந்தன 
தாம் உய்த்துணரலாம் . சோரை நாடோடிகள் , சோழ நாட்டில் 
வாழ்ந்த நாடோடி இனத்தவர்களாகவும் இருந்திருக்கக் கூடும் . 
இம்மாதிரியான நாடோடிகள் இருந்தனர் என்றும் , பண்டைச் 
சோழ மன்னர்கள் , குறிப்பாகக் ரிகாலன் , இவர்களை நாகரிக 
மனிதர்களாக மாற்றி , நிலையான வாழ்வு வாழ பல முயற்சிகளை 
மேற்கொண்டனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன . 


பாலிமொழி நூல்கள் 


சம் 


சோழ நாட்டிற்கும் , ஈழ நாட்டிற்குமிடையே நிலவிய 
உறவைப்பற்றிய நம்பத்தகுந்த குறிப்புக்களை மகாவம்சம் எனும் 
நூலின் முதற் சில அதிகாரங்களில் காண்கிறோம் . சோழ நாட்டைப் 
பற்றியும் அதன் தலைசிறந்த வாணிகத் தலமான காவிரிப்பட்டி 
னத்தைப்பற்றியும் , பாலி மொழியிலான பௌத்த இலக்கியங்கள் 
சிறிதளவே குறிப்பிடுகின்றன . எனினும் , இவை மிகப் பயனு 
டையனவாக உள்ளன . இக்குறிப்புக்களில் சில டெரிப்ளூஸ் 
காலத்திற்கு முற்பட்டதாக இல்லாவிட்டாலும் , அதன் 
காலத்தைச் சேர்ந்தவையாக உள்ளன . கிருத்துவ சகாப்தத்தின் 
தொடக்கத்தில் எழுதப்பட்ட மிலிந்த மன்னனின் கேள்விகள் ,, 
என்ற பௌத்த நூல் , அக்காலத்தில் சிறந்து விளங்கிய துறை 
முகப்பட்டினங்களில் ஒன்றான கோலப்பட்டினத்தைப் பற்றிக் 
குறிப்பிடுகிறது . கோர மாண்டல் கடற்கரைப் பகுதியிலிருக்கும் 
ஓர் இடமாகவே இருக்க வேண்டும் என்று ரேஸ் டேவிட்ஸ் 
என்பவர் கூறுகிறார் . 30 ஏறக்குறைய இவ்விடம் அக்காலத்தில் 
சோழ மண்டல ( கோர மண்டல ) க் கடற்கரையில் சிறந்து 
விளங்கிய காவிரிப் பட்டினத்தையே குறிக்கும் . பாலி பௌத்த 
இலக்கியங்களில் , பலவிடங்களில் காவிரிப் பட்டினம் குறிக்கப் 
பட்டுள்ளது இங்கு நோக்கத் தகுந்தது . தென்னிந்தியாவிற்கும் , 
தென்கிழக்கு ஆசிய தீவுகளுக்குமிடையே நடைபெற்ற கடல் 
கடந்த வாணிகத் தொடர்பில் முக்கிய வாணிகத் தலமாக 
விளங்கிய புகார் என்னும் ஊர் , மணிமேகலை என்ற ஒரு கடல் 
தெய்வத்தின் புராதன இருப்பிடம் என்பதாகும் . இக் கடவுளின் 
பெயரே மாதவியின் மகளுக்கும் , அவளது நன்னெறி வாழ்க்கை 
வரலாற்றைக் கூறும் சாத்தனாரின் படைப்பாகிய காப்பியத் 
திற்கும் இடப்பட்டது என்று எம் . சில்வெய்ன் லெவி என்னும் 
அறிஞர் கூறுகிறார் . * 1 அகிட்டி என்போன் தன் ஆதரவாளரிட 
மிருந்து தப்பிச் செல்லும் பொருட்டு வாரணாசி ( காசி ) யை விட்டு , 
தமிழ் நாட்டை அடைந்து , காவிரிப்பட்டினத்தின் அருகிலிருந்த ஒரு 


சோழர்கள் 


32 


தோட்டத்தில் சில காலம் தங்கியிருந்தான் என்று ஒரு ஜாதகக் 
கதை தெரிவிக்கிறது . 


ஈழ நாடு , தன் வரலாற்றின் தொடக்க காலத்திலிருந்தே 
சோழரது செல்வாக்கின் கீழ் இருந்து வந்ததென்று மகாவமிசம் 
கூறுகிறது . தமிழர்களுக்கும் ஈழ மக்களுக்கும் இடையேயான 
உறவை ஒரு முக்கிய இழையாகக் கொண்டு எழுதப்பட்ட இந் 
நூல் , தமிழரின் வரலாற்றுக்கு வேண்டிய முக்கியக் குறிப்புக்களை 
தருவதோடு , கால நிர்ணயத்திற்கும் உதவுகின்றது . பல இடங் 
களில் “ மகாவமிசம் தமிழகத்தைப் பற்றிப் பொதுவாகப் 
பேசினாலும் , பாண்டிய நாடு , சோழ நாடு என்ற பிரிவுகளைப் 
பற்றி நன்கு அறிந்திருந்ததைப் பார்க்கிறோம் . கி.மு.இரண்டாம் 
நூற்றாண்டின் இடைப் பகுதியில் எலாரா என்ற பெயருடைய 
செல்வர் குடியில் பிறந்த ஒரு தமிழன் , சோழ நாட்டிலிருந்து 
ஈழத்திற்குச் சென்றான் ; அந்நாட்டை அப்பொழுது ஆண்டு 
வந்த அசீலா என்ற மன்னனை வென்றான் ; தானே அந் 
நாட்டை 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் . இவனுடைய ஆட்சி 
நண்பரென்றும் பகைவர் என்றும் பாராமல் , நடு நிலை தவறாத 
வகையில் அமைந்ததாயிருந்தது . 82 

இதை 

விளக்கப் 
கதைகள் கூறப்படுகின்றன . தன்னை அறியாது , ஓர் இளம் 
கன்றைத் தன் தேர்ச்சக்கரத்தினால் கொன்றதற்காகத் தன் 
ஒரே மகனுக்கு இம்பன்னன் மரண தண்டனை விதித்தான் 
என்பது இவற்றுள் ஒன்றாகும் . பௌத்த மதத்தை இம்பன்னன் 
சார்ந்திராவிடினும் , பௌத்தத் துறவிகளிடம் நெருங்கிய நட்புக் 
கொண்டிருந்தான் . இவனது ஆட்சி , மக்களால் ஒருமனதாகப் 
போற்றக் கூடியதாயிருந்தது . மகாகங்கையைத் ( தந்போது பகா 
வேலி கங்கா ) தென் எல்லையாகக் கொண்ட இவனது இராச்சியம் 
ஈழ நாட்டின் வடகோடிப் பகுதியில் மட்டுமே பரவி இருந்தது . 
பின்பு , எலாராவிற்கும் துட்டகாமணி ( தமிழருடன் போரிட 
வேண்டுமென்று தடுத்த தன் தந்தை மீது கோபங்கொண்டவன் 
என்பது பொருள் ) க்குமிடையே போர் மூண்டது . இப்போரைத் 
தொடங்க துட்டகாமணிக்கு இருவகைக் காரணங்கள் தூண்டு 
தலாக இருந்தன . இவை ஈழ நாட்டில் அரசியல் ஒற்றுமையை 
ஏற்படுத்துவதற்கும் பௌத்த மதத்திற்குப் புறம்பான நம்பிக்கை 
களைக் கொண்ட தமிழரை , நாட்டிலிருந்து நீக்கிவிட்டு , பௌத்த 
மதத்தின் பெருமை நிலை நாட்டுவதற்குமேயாகும் , இப்போர் 
நிகழ்ச்சிகளை " மகாவமிசம் நன்கு விவரிக்கின்றது . " துட்ட 
காமணியின் படைகள் வெற்றியடைந்தன . இவனது எதிரியான 
* எலாரா அனுராதபுரம் வரை விரட்டியடிக்கப்பட்டு , அந் 


முற்காலக் குறிப்புக்கள் 


33 


நகரைச் சுற்றியிருந்த நகருக்குக் கீழே , எலாரா கொல்லப் 
பட்டான் . பிறகு துட்டகாமணி அந்நகருள் புகுந்து , மக்களைக் 
கூட்டி , அவர்கள் முன்னிலையில் எலாரா மன்னனின் ஈமக் 
கடன்களைச் செய்து முடித்தான் . இவன் இறந்த இடத்திலேயே 
அவனது உடலைத் தீயிலிட்டுக் கொளுத்தி , அங்கு ஒரு நினைவுச் 
சின்னம் எடுப்பித்து அதிலே வழிபாட்டிற்கும் வகை செய்ய 
அவன் உத்தரவிட்டான் . மகாவமிச த்தின் ஆசிரியரான மகா 
நாமன் கி.பி. 6 - ம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராவர் . அவருடைய 
காலத்திலும் , ஈழ நாட்டு மன்னர்கள் , இந்த நினைவுச் சின்னத்தின் 
அருகில் செல்லும்போது ஆரவாரமின்றி பயபக்தியோடு அமைதி 
யாகச் செல்லும் வழக்கம் நிலவியது . மனுநீதிச் சோழனுடைய 
கதையைத் தவிர ஈழ வரலாற்றிலுள்ள மற்ற விவரங்கள் 
எவையும் தமிழ் இலக்கியங்களில் காணப்படவில்லை . 88 
இதனால் , தமிழ் நாட்டில் ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் 
எவ்வகையில் எலாரா வின் எழுச்சியிலும் , வீழ்ச்சியிலும் பங் 
கேற்றனர் என்பதை கணித்துரைக்க இயலாத நிலையிலுள்ளோம் . 


A 375-3 


34 


சோழர்கள் 


குறிப்புகள் 


1 . 


கடல் கிழக்குத் தெற்குக் கரை புரள் வெள்ளாறு 
குட திசையில் கோட்டைக் கரையும் வட திசையில் 
ஏனாட்டுக்கோட்டைக் கரையும் வடதிசையில் ஏனாட்டு 
வெள்ளாற்றுப் பட்டு நாற் காடம் சோனாட்டுக் 
கெல்லை எனச் சொல் , இவ் வெண்பா கம்பனால் 
எழுதப்பட்டது என்று சிலர் கருதினாலும் ( எ-டு 
காண்க : சோழ மண்டல சதகம் , பக்கம் 56 ) 
இன்னும் தொன்மையானதாகத் தோன்று 
கிறது ; மற்றவர் இதை ஔவையாரால் எழுதப் 
பட்டதாகக் கருதுகின்றனர் ( டேய்லர் , III , 42 ) . 
கோட்டைக்கரை என்றால் ‘ கோட்டைச் சுவர் 
என்று பொருள் . திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 
குழித்தளை வட்டத்திலுள்ள இவ்வூரில் இன்றும் இக் 
கோட்டைச் சுவரின் சுவடுகள் காணப்படுகின்றன 
என்பர் ( Tanjore Gazetteer 1 , பக் . 15 ) . 


2. தஞ்சாவூர்க் கையேடு ( Manual ) , பக் . 4-5 ; * 

திருச்சிராப்பள்ளிக் கையேடு ( Manual) , பக் . 2-3 . 


3 . 


* மணிமேகலை , 1 , பக் 9-12 ; 23-24 . 


4. 


கி . பி . முதலாம் நூற்றாண்டில் தாலமி யால் 
குறிக்கப்பட்டது , காபேரிஸ் எம் போரியம் என்பதே 
என்று சிலர் கருதுகின்றனர் . தற்கால 

காவிரிப் 
பட்டினத்திலும் , அதன் அருகிலும் , கிடைத்துள்ள 
கல்வெட்டுகளினின்று இவ்விடம் புகார் என்னும் 
காவிரிப் பூம்பட்டினத்தையே குறிக்கும் என்பதை 
ஐயமின்றி அறிகிறோம் . ஆனாலும் , பல்லவனீசுவரம் , 
சாயாவனேச்சுரம் ஆகிய இடங்களிலுள்ள புராதனச் 
சின்னங்கள் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்குப் பழங் 
காலத்தவையல்ல . ஏ . ஆர் . இ . 1919 , 11 , 2 . 


5 . 955 - ம் குறளையும் , அவரது உரையையும் காண்க . 
6 , கால்டுவெல் , திருநெல்வேலியின் வரலாறு , ஆங்.பக்.12 . 
7. இதைப் பற்றி எல் . வி . இராமசாமி ஐயரிடம் 

கேட்டபோது அவர் கூறியது : சோழர் என்ற சொல் 
இப்பொழுது வழக்கிலுள்ள தமிழ் அல்லது திராவிட 
மொழியின் சொல்லோடு நேரடியாகத் தொடர்புடை 
யது அன்று என்று கருதலாம் . இதனாலேயே , இச் 
சொல் பிற மொழியிலிருந்து வந்ததே 

என்று 
நினைக்கவும் தேவையில்லை ..." ஊ சில வேளை 
களில் ஓ வாக 

மாறுவதை 

ஏற்றுக் கொண்டோ 
மானால் ( திராவிட மொழிகளில் --- இவ்வாறு 


முற்காலக் குறிப்புக்கள் 


பல 


என்ற 


என்பது 


திரிவதற்குச் சான்றுகள் 

உள ) 

சோழ 
என்பது , சுழற்சி அல்லது வட்டமிடும் 
பொருள்படும் , சூழ் எனும் அடிச் சொல் அடியாகத் 
தோன்றியதாகலாம் . இவ்வடிப்படையில் ‘ சோழ 

வட்டமிடுவோர் என்று பொருள்படும் . 
காண்க : ( Gerini - Researches ) பக் . 85 , 101-3 வரை . 
நீக்ரோ இனம் சார்ந்தவர்களும் , பழங்கால ராட்ச 
ஸர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் கால்வழி 
யினருமான கறுப்பு நிற மக்களின் கூட்டமொன்று 
மலேயாவில் குடியேறியது என்றும் , பின்னர் , ஆரியர் 
களுக்கும் முற்பட்ட இந்திய மக்களான திராவிடர்களும் 
அவர்களைப் பின்பற்றினர் என்றும் எடுத்துரைக்கும் 
கெரினியின் கருத்தை ஆதரிக்கும் சில சான்றுகளும் 
உள்ளன . எலியட் ஸ்மித்தின் Human History , 69-71 
பக்கங்கள் . ஆனால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் 
நிகழ்ந்த மக்கள் இடமாற்றத்தைப் பற்றிய கெரினி 
யின் கூற்று மிகைப்பட்டதாகவே தோன்றுகிறது . 
தென்னிந்தியாவின் கலாச்சாரம் ஓரளவுக்கு ஆரிய 
மயமாகி விட்ட வரலாற்றுக் காலத்தில் நிகழ்ந்த 
பிற்காலம் சார்ந்தவற்றுடன் அவர் அவற்றைப் 
பொருத்த முனைகிறார் . மேலும் , சியாம் , காம் 
போஜம் முதலிய இடங்களில் 

நிலவும் இந்தியக் 
கலாச்சாரமானது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து 

டமாற்றங்களில் தனது தோற்றுவாயைக் கொண்டி 
ருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார் ( பக்கம் 101 ) . 
சோலா < சோரா , கள்வன் - பண்டார்கர் , கார்மிகல் 
சொற்பொழிவுகள் , 1918 , பக் . 8 - 9 . 
கிள்ளி என்னும் சொல்லிற்குப் பல்லவன் 
டாக்டர் போப் பொருள் கூறுவது விந்தையாகும் 
(Indian Antiquary , xxix , பக் . 250 ) . பல்லவ 
( கொடி அல்லது 

என்பதைக் குறிக்கும் 
சமஸ்கிருத வார்த்தை ) என்பதற்குப் பதில் பள்ளவர் 
என்பதை 

ஏற்றுக் கொண்டாலும் கூட 
பள்ளம் வெட்டிகள் என்று பொருள் கொள்வது 
தவறாகும் . " தாழ் நிலத்தில் வாழும் 

மக்கள் 
என்ற பொருளே சரியாகும் . பல்லவர்கள் தென்னிந் 
தியாவைச் சேர்ந்தவர்கள் என்பது ஐயத்திற்குரிய 
தாகும் . அவ்வாறு இல்லாத வரையில் அவர்கள் பெயர் 
களுக்கான திராவிட மூலத்தைத் தேடுவது வீண் 
வேலையாகும் . எது எவ்வாறிருந்த போதிலும் அவர் 
களைச் சோழர்களுடன் இணைத்துப் பார்க்க முடியாது . 
வீரசோழியம் , தத்திதம் மீதான மதிப்புரை . 
யாஜ்தானி , அஜந்தா 1 , பக் . 4-7 . 
க்ரோம் , போரோ புதூர் , தொகுதி 1 , பக் . 275-7 . 


9 . 


என்று 


தளிர் 


நாம் 


10 . 


36 


சோழர்கள் 


12. Epigraphia Indica, xi , பக் . 338 . 
13. Epigraphia Indica, iii , 231-2 , 
14.) மகாபாஷ்யம் , கீல்ஹார்ன் , II , பக் . 270 . 
15 , ஹூல்ட்ச் , Asoka Inscriptions , Index s . V. C5 | a . 
16 . 

டி . ஆர் . பண்டார்கர்-- Asoka , பக் . 38 . 
17. ஸ்மித் , Early History of India , பக் , 147 . 

இந்தப் பொருள் பற்றிய சான்று குறித்த பொருத்த 
மான சுருக்கத்தை எம் . எஸ் . ராமசாமி அய்யங்காரின் 
Studies in South Indian Jainism GTGT I GOT 
127 முதலான பக்கங்களில் நாம் காணலாம் . அதே 
போலவே டாக்டர் எஸ் . கே . அய்யங்காரின் Beginnings 
என்ற நூலின் 88 முதலான பக்கங்களிலும் காண 
லாம் . பண்டிட் எம் . ராகவைய்யங்காரைப் பின்பற்றி , 
எம் . எஸ் . ராமசாமி அய்யங்காரும் வம்பமோரியர் 
என்ற சொற்றொடரில் ( அகம் . 251 ) காணப் 
படும் வம்ப என்ற சொல்லின் மீது தேவையற்ற 
அழுத்தம் கொடுக்கிறார் . ( p . 134 ff op.cit) சாம் 
ராஜ்ய குப்தர்கள் மிகப் பழைய மௌரியர்களுடன் 
மாமூலனாரால் 

குழப்பப்படுவதாகக் 
கொள்ளும் தனது கருத்துக்குச் சான்று தேடும் 
வகையில் பிற்காலத்துக்குரியவைகளும் , தெளிவற்ற 
வைகளுமான குப்த வரலாறுகளை அவர் எடுத்துக் 
காட்டுகிறார் . கி . பி . 10 - ம் நூற்றாண்டைச் சேர்ந்த 
வரலாறுகள் அவைகள் . ஆக , இவ்வாறு , அவர் 
மாமூலனாருடையதும் , அவர் காலத்திய சங்கப் 
புலவர்களினுடையதுமான காலத்தை 5 - ம் நூற் 
றாண்டு என்று காட்டவும் முனைகிறார் . உண்மையில் 
பண்டிட் எம் . ராகவையங்கார் பிறகு இந்த விவாதங் 
களில் அதிகமான ஆர்வத்தைக் காட்டவில்லை 
என்பதும் , அவர் தமது நூலான சேரன் செங்குட்டுவன் 
என்பதன் இரண்டாம் பதிப்பில் இவற்றை வலியுறுத்த 
வில்லை என்பதும் , இந்தக் கருத்துக்கள் பற்றிய எத் 
தகைய திட்டமான விவாதமும் 

வீண் வேலை 
என்பதைக் காட்டுகின்றன . 

வம்ப 

மோரியர் , 
என்ற சொற்றொடர் மாமூலனாரால் ஒரே ஒரு 
முறைதான் பயன் படுத்தப் படுகிறது . மற்ற இடங் 
களிலெல்லாம் அவர் வெறுமனே “ மோரியர் என்று 
மட்டுமே குறிக்கிறார் . அவரைப் போலவே பரண் 
கொற்றனார் ( அகம் . 69) , ஆதிரையனார் ( புறம் . ) 

" மோரியர் , 

நாம் 
எடுத்துக் கொள்ள முடியாது . ஏனென்றால் - வம்ப 


சேர்த்துக் 


ஆகிய 


அழைக்கின்றனர் . எனவே இதை நாம் பெரிதாக 


அடைமொழியாகும் . 
குப்தர்க்கும் இடையில் நிலவும் அந்தக் குழப்பம் , தெரிய 

அலகாபாத் தூண் சுல் 

பி 
முற்காலக் குறிப்புக்கள் 

37 
என்ற சொல்லானது பல பொருட்களைக் கொண்ட 

ஓய்வற்ற 
என்ற பொருட்களும் அதற்கு உண்டு . அவர் சாம் 
ராஜ்ய மௌரியரைக் குறிப்பிட்டதாகக் கொண்டோ 
மானால் அவருக்கு நந்தர்களின் பெருஞ் செல்வத்தைப் 
பற்றித் தெரியும் என்பது புலனாகிறது . ஆகவே , 
மௌரியர்களினுடைய ஓய்வில்லா அலைச்சலை ப் 
போல் வேறு எதுவும் அவர் மனதில் அதிகமாகத் 
தொட்டிருக்க முடியாது . இந்தியாவின் நாடுகள் 
அனைத்தையும் தங்களது சாம்ராஜ்யத்துடன் இணைத் 
துக் கொள்ளும் ஆசையுடன் அலைந்து திரிந்தவர்கள் 
அவர்கள் . வம்ப என்ற சொல்லுக்குரிய வேறோர் 
அர்த்தமான புதிய என்பதன்படிப் பார்த்தாலும் 
கூட , மாமூலனார் தமது பாடலை இயற்றிய காலத்தில் 
மௌரியர்கள் தென்னாட்டிற்கு வந்தது அண்மையில் 
நடந்த நிகழ்ச்சியாய் இருந்திருக்கலாம் . வட இந்தியா 
வில் ஆண்ட அரச பரம் பரையினரின் வம்ச வரலாற் 
றில் நிலவும் அந்தக் குழப்பம் ,, மௌரியர்க்கும் 
வராத காலகட்டத்துத் தென்னிந்தியத் தமிழ்ப் 
புலவர் தம் உள்ளத்திலும் எவ்வாறு பிரதிபலிக்கும் 
என்பது கவனிக்கப்படுவதில்லை . யூக வகைப்பட்ட 
அத்தகைய குழப்பம் புலவரின் காலத்தையும் , அவர் 
படைப்பின் 

காலத்தையும் காணும் வழியாகவும் , 
பயன்படுத்தப்படுதல் எவ்வாறு ? எம் . எஸ் . ராமசாமி 
அய்யங்கார் இந்திய நெப்போலியன் 

என்று 
போற்றப்படும் சமுத்திர குப்தனின் தென்னாட்டுத் 
திக் விஜயம் பற்றிய 

றிய ஸ்மித்தின் கருத்தினுடைய 
வெட்டில் காணப்படும் பாலக்கா என்பதைப் 
பாலக்காடு என்பதுடன் இணைத்துக் காண்பதை 
அடிப்படையாகக் கொண்ட சருத்தாகும். அது . அது 
வாசய்யங்கார் அகநானூறு 281 - ம் பாடலைக் குறிப் 
பிடுகிறார் : இதில் கோசர்கள் வடுகர்கள் 
அழைக்கப் படுகின்றனர் . வடுகர் முன்னுற என்பது 
மோகூரை அடக்க முடியாத கோசரின் தோல்வியைக் 
குறிக்கிறது . அது 251 - வது அகநானூற்றுப் பாடலில் 
விரிவாகக் குறிக்கப்படுகிறது . திரு . அய்யங்காரவர்கள் 
கோசர்களுடன் சேர்ந்து தமிழ் நாட்டிற்குள் நுழைந்த 
மோரியர்கள் , கொங்கண மௌரியர்களாகவே இருக்க 
முடியும் என்கிறார் . ஆனால் அது நம்பக் கூடியதாகத் 
தோன்றவில்லை . அவரது Tamils என்ற 
522-3 பக்கங்களைக் காண்க . 


1 


. 


என்று 


நூலின் 


18., 


Studies ill South Indian Jainism , பக் . 140 . 


38 


சரி , 


வேறு 


ஏழாம் நூற்றாண்டு 

சோழர்கள் 
வேறு பல இடங்களும் கூட மோகூர் என அழைக்கப் 

படுகின்றன என்பதை இங்கே மனங்கொள்ள வேண்டும் . 
19. மேலும் இதைப் பற்றிய கருத்துகளுக்கு , பார்க்க . 

கென்னடியின் Journal of the Royal Asiatic Society 
( London ) 1898 , பக்கங்கள் 248-87.புரொபசர் ஜூல்ஸ் 
பிளாக் அவர்கள் " Nom du Riz ” என்ற ( Etudes Asiati 
ques , Vol . 1 , பக் . 37-47 , தமது கட்டுரையில் 
அரிசிக்கான கிரேக்கச் சொல்லானது அரிசி என்ற 
தமிழ்ச் சொல்லிலிருந்து பிறந்தது என்பதை மறுக் 
கிறார் , மொழியியல் வகையிலும் 
வகையிலும் சரி , இதற்கு எத்தகைய சான்றும் 
இல்லை என்கிறார் அவர் . இந்த வணிகத்தில் 
தென்னிந்தியாவுக்கிருந்த பங்கைப் பற்றிய எந்தச் 
சான்றும் இல்லை என்றும் , ஒருவேளை அது மிகப் 
பிந்திய காலம் வரையில் வட இந்தியாவுடனும் , நில 
வழிகளுடனும் மட்டும் உட்பட்டு நிகழ்ந்திருக்க 
வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் . கிரேக்கப் 
பெயரான ஒருசோன் என்பதன் சொற்பிறப்பியல் 
பற்றிய பிளேக்கின் நிலையைக் கூர்ந்து ஆராய்ந்த 
பிறகு எல் . வீ . ராமசாமி அய்யர் ( Indian Antiquary 

Vol. lix pp . 178 ff . ) பின்வருமாறு முடிவு செய் 
கிறார் . வரிகி அல்லது வரிசி ஆகியவை திராவிடச் 
சொற்களாகக் கொள்ளப் படலாம் . இவற்றி 
லிருந்து கிரேக்கர்கள் தங்கள் சொல்லைக் கடனாகப் 
பெற்றிருக்க முடியும் ! தென்னிந்தியாவுக்கும் , மேற்கு 
நாடுகளுக்கும் இடையில் கடல் வாணிகத் தொடர்பு 
கி . 
இருந்திருக்க வேண்டும் , என்ற கென்னடியின் முடிவு 
சரியானதாகவே தோன்றுகிறது . 


- 


20 . 


ரோஸ்டோவ்ட் செப் --Social and Economic History 
of the Roman Empire, பக் . 91 . 


21 . 


குறிப்புகள் ஸ்காஃப் அவர்களிடமிருந்து தரப் 
படுகின்றன : பெரிப்புளூஸ் ஸ்காஃப் சொல்கிறார் : 
கடற்கரை நாடு என்பது சோழக் கரை , சோழ 
மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது ( பக்கம் 241 ) . 
ஆனால் சோழ மண்டலம் என்பது சோழ நாட்டை 
மட்டுமே - குறிக்கும் . கடற்கரையை அல்ல . 
காண்க : ராலின்சன் -- Intercourse Between India and 
the Western world , பக் . 121-2 . 


22 . 


23 .. 


ஸ்காஃப்- பக்கம் 242. கனகசபை , பக் . 23 ; 
Indian Antiquary , viii, பக் . 149 , Quarterly Journal 
of the Mythic Society , Bangalore , xxi , பக் . 413-4 . 


முற்காலக் குறிப்புக்கள் 


39 


24 . 


25 . 


26 . 


நகரம் 


என்ற 


மெக்கிரின்டலின் பதிப்பு Indian Antiquary (xiii ) யில் 
நூல் எண் 7 , அத்தியாயம் 1 , 12 , 13 , 68 , 91 - ம் 
பிரிவுகளைக் காண்க . 
Ancient Geography , பக்கம் 631 , கால்டுவெல்லின் 
Comp . Grammar (ஒப்பியல் இலக்கணம் ) நூல் 93 - ம் 
பக்கத்தையும் பார்க்க . 
கால்டுவெல் கூறுகிறார் : ஆர்க்காடு என்பது முற்றி 
ஒரு புதிய பெயர் என்ற கருத்தை ஜெனரல் கன்னிங் 
காம் மறுக்கிறார் . யூல் என்பவர் கூறிய வண்ணமே 
அது கி . பி . 1340 - ம் ஆண்டைச் சார்ந்தது என்னு 
மளவுக்குப் பழையதாகும் . ஏனெனில் இபன் பதூதா 
அதைக் குறிப்பிட்டிருக்கிறார் . தமிழில் ஆறு + காடு 
என்பது ஆறுகாடுகள் என்று பொருள் தருகிறது . 
இப்பகுதி இந்துக்கள் இதை ஒரு பழைய 
என்றும் , இங்கே பழைய முனிவர்கள் அறுவரின் 
ஆசிரமங்கள் 

இருந்தன எனவும் நம்புகிறார்கள் . 
என்றாலும் இந்த இடமானது புராணங்களில் இப் 
பெயரினால் குறிப்பிடப்படவில்லை . ( பக் . 93-4 ) 
எனினும் ,வலிமையான பழைய சான்றுகளின் முன்னால் 
இந்த உள்ளூர்க் கதைகள் மிகுந்த மதிப்புடையவை 
ஆக முடியாது . தாலமி அர்க்கட்டாஸ் 
பகுதியை மவுன்ட் பெத்திகோவுக்கும் , அடீசேத் 
ராசுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வைத்துக் குறிக் 
கிறார் . ( VII, 1. 68) ஆனால் அவர் இந்தப் 
பெயர்களின் மாற்றானவைகளைப் பற்றிய பெருங் 
குழப்பத்தில் ஆழ்கின்ற காரணத்தால் ஒரு புதிய 
நிலப் படத்தில் அர்க்கட்டாஸின் இருப்பிடம் காண் 
பதில் இது நமக்கு அதிகம் துணை புரிவதில்லை . 
( Indian Antiquary xiii , p . 337. ) பழந்தமிழ் 
இலக்கியங்கள் இங்கே மதிப்புடையவையாகின்றன . 
தாலமியின் , அர்க்கட்டாஸ் தலைநகரமான ஸோரா 

( Sora) , கர்னூலின் சுவர்களுக்குக் கீழுள்ள 
ஒரு பழைய 

நகரமான 

சோரா ( Zora ) அல்லது 
ஜோராவுடன் (Jora- நிலப் படங்களின் ஜோராம்புன் ) 

கண்ட முயற்சியில் , சூ - லியன் பற்றிய 
யுவான் 

சுவாங்கினுடைய குறிப்புகளின் செல் 
வாக்கிற்குக் கன்னிங்காம் உட்பட்டிருக்கிறார் என் 
பதில் ஐயமில்லை ( Ancient Geography , பக்கம் 626 ) . 
நற்றிணையின் 190 - ம் பாடல் கீழ்க் 

கண்டவாறு 
கூறுகிறது : 
தேங்கமழ் விரிதார் - இயற்றேரழிசி 
வண்டு மூசு நெய்த நெல்லிடை மலரு 
மரியலங் கழனி யார்க் காட.ன்ன 
இத்துடன் ஒரு வெண்பாவும் இருக்கிறது . 


வை 


சேர்த்துக் 


27 | 


- 


40 


சோழர்கள் 


( பெருந்தொகை எண் 988 ) . அது அழிசிக்குரிய காடு 
பொருளில் அழிசிக்காடு எனக் குறிக்கிறது . இங்கே 
குறிப்பிடப்பட்ட இந்தச் சிற்றரசனுக்குச் 

சேந்தன் 
என்ற ஒரு மகன் இருந்தான் . அவன் ஓரளவுக்கு 
சோழர் தலைநகரமான உரையூருடன் 

தொடர்பு 
கொண்டிருந்தான் ( குறுந்தொகை , எண் 

258 ) . 
நற்றிணையைத் தொகுத்தவர் ஆர்க்காடு 
நாட்டிலிருப்பதாகக் கூறுகிறார் . 


சோழ 


28 . 


AIT GOTH : Yule and Burnell-Hopson - Jobson s . v . Arcot, 
வேலூருக்கு அருகில் உள்ள ஆர்க்காட்டு நகரத்துடன் , 
தென் மாவட்டங்களில் இந்தப் பெயருடன் உள்ள பல 
இடங்களிலும் , தஞ்சாவூரில் உள்ளதே , இவன் பதூதா 
குறிப்பிட்டுள்ள ஹார்க்காடு என்ற இடத்திற்கு மிகவும் 
பொருந்தி வருகிறது . 


29. D. R. பண்டார்கர்- Asoka , பக் , 39 . 


30 . 


ரைஸ் டேவிட்ஸ்-- The Questions of King Mili! :da 
( SBE ), i , p . xliv and ii , பக் . 269 . 


31 . 


Indian Historical Quarterly , vi , பக் . 

597 . 
எம் . சில்வெய் லேவி அவர்கள் இந்த விஷயத்தை 
முற்றிலும் விவாதிக்க 

முனையாமல் , " Tamil 
Nationalism பக்கம் 

607 - ல் இந்தப் 

பாடலின் 
காலத்தைப் பழையதாய்க் காட்டும் கருத்துக்கு எளிய 
விளக்கத்தைக் காண்கிறார் . புரொபசர் கிருஷ்ணசாமி 
அய்யங்காரின் Manimdkhalai in its Historical Selling 
என்ற நூலைப் படிக்க வாசர்கள் கண்டபடி தின்னாகர் 
நியாயப் பிரவேசத்துக்கும் , மணிமேகலைக் ( xxix ) 
கும் இடையிலுள்ள தொடர்பு எளிய ஒன்றல்ல . அந்தக் 
காண்டத்தில் காணப்படும் வேறு பல தத்துவஞான 
அமைப்புகளைப் பற்றிய ஆழ்ந்த ஓர் ஆராய்வு பல 
மெய்யான பழைய கோட்பாடுகள் 

அதில் 
உள்ளதைக் காட்டுகிறது . அதை நாம் கி , பி . 
ஆறாவது நூற்றாண்டு என்பதைப் போன்ற மிகப் 
பிந்திய காலத்தை அடிப்படையாகக் கொண்டு விளக்க 
முடியாது . காண்க . எஸ் . எஸ் . சூரிய நாராயண 
சாஸ்திரி , Journal of Indian History, viii ar.d ix . 


ஆனால் xxix- ம் பாடலில் மறுவடிவமைப்பின் அடை 
யாளம் இல்லாதிருக்கிறதா என்பதில் எனக்கென்னமோ 
சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது . 


காண்க , கீகரின் Maha Vamsa சோழ 
தென்னிந்தியாவைக் குறித்தது என்று 


நாடு 


கீகர் கருது 


முற்காலக் குறிப்புக்கள் 


4I 


33 . 


34 . 


35 . 


கிறார் . இது மூல நூலின் சோலராட்டா ( Axi 13 ) , 
தட்சிணம் மதுரம் புரம் பாண்டுராஜஸா ஆகிய வடி 
வங்களுடன் , தமிலா என்ற பொது வடிவத்திற்கும் 
எதிராக உள்ளது . எலாராவைப் பற்றிச் சொல்லப் 
பட்டதான மகாவம்சக் கதை , 

கதை , கன்றை இழந்த 
பசுவுக்கு நீதி வழங்கப்பட்டதைப் பற்றிய நிகழ்ச்சியின் 
கதையானது நிகழ்ந்த இடம் திருவாரூராகும் . அங்கே 
அதைக் குறிக்கும் கல் நினைவுச் சின்னமும் உள்ளது . 
மகாவம்சக் காலம் அறிய Epigr . Zeylanica iii pp . 1-47 
பார்க்கவும் . 
Maha Vamsa , xxi, 21-6 . 
Maha Vamsa , xxii , 86 , xxiv 4 . 
Geiger - Transl பக் . 290-1 . 

போரைப் 

டாற்றிய 
தெளிவான விவரங்களைக் கூறுகிறது . ஒரு சமயம் 
ஏழு தமிலாச் சிற்றரசர்கள் ஒரே நாளில் தோற்கடிக்கப் 
பட்டார்கள் (xxv 10) போரில் அவ்வாறே முப்பத்திரண்டு 
பேர் தோற்கடிக்கப் பட்டனர் ( அதே நூல் , பகுதி 
75 ) . அவர்கள் பெரும்பாலும் எலாராப்படையின் 
தலைவர்களாக இருக்கலாம் . 
காண்க , Journal of the Royal Asiatic Society ( London ) , 
1913 , பக் . 529-31 . சில தெளிவற்ற கதைகள் 
திருக்குறள் உரைத்த திருவள்ளுவரை எலேல 
சிங்கன் என்பவருடன் தொடர் படுத்துகின்றன . 
( வீ . ஆர் . ஆர் . தீட்சிதர்-- Studies in Tamil Literature 
and History , பக் . 129 ) . ஆனால் அவைகளில் எந்த 
ஆதாரமும் இருப்பதாகத் தெரியவில்லை . திருவள்ளுவர் 
காலத்தை அறிவதற்கு அவை ஆதாரம் தருவதாகத் 
தெரியவில்லை . சிறப்பாகச் சோழர் என்றில்லாமல் 
இலங்கையில் தமிழர்களின் செல்வாக்கு பற்றி வேறு 
பல விஷயங்களைத் தெரிந்து கொள்வதற்கு மஹா 
வம்சத்தை ( Mahavamsa xxi 10 , Senal alid Guttaka 
- செனவும் , குட்டகவும்- ) க் காண்க . மேலும் xxxiv , 
19 - ம் பக்கத்தில் அனுலா தேவி என்பவளைப் 
பற்றியும் காண்க . 


36 . 


அதிகாரம் 3 


பண்டைத் தமிழ் இலக்கியத்தில் 

சோழர்கள் 


பண்டைய இலக்கியத்தின் தன்மை 


1 


கால 


சங்க இலக்கியங்களிலிருந்து நாம் பண்டைய சோழர்களைப் 
பற்றித் தெளிவாக அறிய முடிகிறது . இவ்விலக்கியங்கள் கிறித்துவ 
சகாப்தத்தின் முதற்சில நூற்றாண்டுகளில் இயற்றப் பட்டன 
என்பது பொதுவாக எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக் கொள்ளப் 
பட்டுள்ளது . இவ்விலக்கியங்களின் 

வரையறையை 
இவற்றில் கிடைக்கும் குறிப்புக்களைக் கொண்டு அறுதியிட்டுக் 
கூற இயலவில்லை . இதுவே இக்காலத்தின் வரலாற்றைத் தொடர்ச் 
சியாக எழுதத் தடையாக உள்ளது . அரசர்கள் , இளவரசர்கள் 
ஆகியோரின் பெயர்களும் , இவர்களுடைய புகழ் பாடிய புலவர் 
களின் பெயர்களும் நமக்குக் கிடைக்கின்றன . மேலும் , மக்களின் 
வாழ்க்கையைப் பற்றியும் , 

அவர்களது 

சாதனைகளைப் 
பற்றியும் சில வியக்கத்தக்க செய்திகளை நாம் அறிகிறோம் . 
சில மன்னர்கள் உண்மையிலேயே மேன்மையுற்றிருந்தனர் என் 
பதையும் நாம் அறிகிறோம் . ஆற்றல் நிறைந்த புலவர்கள் 
தங்கள் நாவன்மையால் உண்மையான செய்திகளை அழகுறத் 
தந்துள்ளனர் . இவ்விலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள தனி மனிதர் 
களின் முக்கியத்துவத்தை உணர முடிகிறது . இத்துடன் அவர் 
களது சிறப்பு இயல்புகளையும் நன்கு அறிய முடிகிறது . ஆனால் , 
இக்குறிப்புக்களின் உதவியால் ஒரு தொடர்பான வரலாற்றை 
நம்மால் உருவாக்க முடியாதென்பது வருந்தத்தக்கதே . விஜயா 
லயச் சோழர்களின் காலம் உறுதியாக்கப்பட்ட பிறகு , இலக்கி 
யத்தின் மெய்யான இயல்பும் உறுதியும் குறைந்து , அரண்மனை 


பண்டைத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


43 


களில் வீற்றிருக்கும் தனி மனிதர்களின் புகழ் பாடும் பாக்களாக 
அது குறைந்து விடுகிறது . 


இருபெரும் மன்னர்கள் 


என்பது 


சங்க இலக்கியங்கள் கூறும் சோழ மன்னர்களுள் இரு பெரு 
வேந்தர் சிறந்து விளங்குகின்றனர் . இவர்களது நினைவு 

பாடல்களிலும் , கற்பனை கதைகளிலும் பிற்காலத்தில் 
போற்றப்பட்டது . கரிகாலனும் , கோச் செங்கணானுமே இவ் 
விருவர் ஆவர் . இவ்விருவருள் முன்னால் வாழ்ந்தவர் யார் ? 
இவர்களுக்கிடையே நிலவிய உறவு யாது ? இவர்களுக்கும் , இவர் 
காலத்தில் வாழ்ந்த மற்ற மன்னர்களுக்கும் , குறுநில மன்னர் 
களுக்கும் இடையே நிலவிய உறவு எத்த கையது? ” 
போன்ற குறிப்புக்கள் நமக்குத் தெளிவாகக் கிடைக்கவில்லை . 
புகார் எனப்படும் காவிரிப்பூம்பட்டினம் கரிகாலன் காலத் 
தில்தான் சிறப்பில் உயர்வு பெற்றதெனில், உறையூரில் ஒன்றும் , 
புகாரில் மற்றொன்றுமாகத் திகழ்ந்த சோழ குலத்தின் கிளைகள் 
இரண்டுக்கும் இடையே ஏற்பட்ட உட்பூசல், கரிகாலன் ஆட்சிக்குப் 
பிறகே தோன்றியிருக்க வேண்டும் எனலாம். இது எவ்வாறு 
இருப்பினும் , இவ்வித உட்பூசல் சங்ககாலச் சோழ மன்னர்களின் 
வரலாற்றில் அடிக்கடி நிலவியது. சோழ வேந்தருள் பெரும் 
புகழ் பெற்றவனாக விளங்கிய கரிகாலனும் முதலில் பலவித 
இன்னல்களுக்கு இலக்கானான் .: 


2 


செவிவழிக் கதை 


சங்ககால மன்னர்களைப் பற்றி ஆராயுமுன் , சங்க இலக்கி 
யத்தில் இவர்களைப் பற்றிக் காணப் பெறும் செவிவழிக் கதை 
களை நோக்குவோம் . அக்காலத்திலேயே சோழ மன்னர்கள் 
சூரியனின் வழிவந்தோர் எனக் கருதப் பட்டது. - இக்கருத்தே 
கி . பி . 10 , 11 - ம் நூற்றாண்டுகளில் 

11 - ம் நூற்றாண்டுகளில் பொறிக்கப்பட்ட செப் 
பேட்டுப் பட்டயங்களிலும் , வீர ராஜேந்திரனது கன்னியா 
குமரிக் கல்வெட்டிலும் , கலிங்கத்துப்பரணி, விக்கிரமச் சோழன் 
உலா போன்ற இலக்கியங்களிலும் பிற்காலத்தில் உறுதியாக 
எடுத்துரைக்கப் பட்டது . அகத்தியர் , பர சுராமர் ஆகியோர் 
காலத்தில் வாழ்ந்த காந்தமன் என்னும் மன்னன் அகத்தியரிடம் 
தனக்கிருந்த பக்தியினால் காவிரி - நதி " யைத் தமிழகத்திற்குக் 
கொண்டு வந்தான் . க்ஷத்திரியர்கள் எல்லோருக்கும் எதிராகக் 
கடுமையாகப் போர்க் கோலம் பூண்டிருந்த பரசுராமரின் சொல் 


44 


சோழர்கள் 


லொணாக் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு , 
பார்வதி ( கன்னி ) யின் கட்டளைப்படித் தனது இராச்சியத்தைத் 
தன்னுடைய சட்ட விரோதமான மகனான காகந்தனிடம் சிறிது 
காலம் ஒப்புவித்தான் . இவன் பிற்காலத்தில் காகந்தி , புகார் , 
காவிரிப்பூம்பட்டினம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்ட சம்பா 
என்னுமிடத்திலிருந்து அரசாட்சி செய்தான் . இவனைப் போன்று 
மற்றொரு வீரன் தூங்கெயில் எறிந்த தொடித்தோள் செம்பிய 
னாவான் . இவன் அசுரர்களது பறக்கக்கூடிய மாயக் கோட்டையை 
அழித்ததோடு , அகத்தியரின் கட்டளைப்படி ஆண்டுதோறும் 
புகார் நகரில் இந்திரனுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு விழா 
எடுக்கவும் ஏற்பாடு செய்தான் . பசுவின் கன்றுமீது தேரினை 
ஏற்றிக் கொன்ற 

தன் மகனுக்கு மரணதண்டனை 
அளித்த மன்னனையும் பருந்திடமிருந்து புறாவினைக் காத்த 
மன்னனையும் பற்றி இவ்விலக்கியங்கள் பேசுகின்றன . ஆனால் 
மனு , சிபி ஆகியோர் பெயர்கள் இவற்றில் கூறப்படவில்லை . 1 . 
புறாக்கதையில் கூறப்படும் மன்னனே செம்பியன் என்பவ 
னாவான் . 11 

11 இக் கதைகளுள் கன்றுக்குட்டியும் இளவரசனும் 12 
காவிரியின் தோற்றம் . இந்திரனுக்கு விழா எடுத்தல் ஆகிய கதை 
கள் சங்க இலக்கியத் தொகை நூல்களில் காணப்படவில்லை . 
ஆனால் , இவை முதல் முறையாக சிலப்பதிகாரம் , மணிமேகலை 
என்னும் இரட்டைக் காப்பியங்களில் காணப்படுகின்றன . 


கரிகாலன் 


சங்ககாலச் சோழர்களில் கரிகாலனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் 
இல்லை . இவன் அழகான போருக்குரிய தேர்களைப் பெற்றிருந்த 
இளஞ்சேட் சென்னியின் மகன் ஆவான் ; கரிகாலன் என்பதற்குக் 
‘ கருகிய காலை உடையவன் என்பது பொருள் . இளம் வயதில் 
இவனுக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் 
இவனுக்கு வழங்கலாயிற்று .14 ஆனால் , பிற்காலத்தில் 
மொழி செல்வாக்குப் பெற்ற போது ( எதிரிகளின் ) யானை 
களின் யமன் 

யமன் என்று இப்பெயருக்கு விளக்கம் தரப்பட்டது . 
அரியாசனம் ஏறுவதற்குரிய தன் பிறப்புரிமையான பதவியை 
இழந்து , கரிகாலன் சில ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டான் . 
சிறயினின்று இவன் தப்பிச் சென்று ஆட்சியைக் கைப்பற்றியதைக் 
கற்பனை வளம்மிக்க கவிஞர்கள் உயர்வு நவிற்சியாக வருணித் 
துள்ளர்கள் 15 


வாரேன் வாழிய நெஞ்சே கூருகிர்க் கொடுவரிக் 
குருளைகூட்டுள் வளர்ந்தாங்குப் பிறர் , பிணியகத் 


பண்டைத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


45 


திருந்து பீடுகாழ் , முற்றி யருங்கரை கவியக் 
குத்திக் குழி கொன்று பெருங்கை யானை பிடிபுக் 
காங்கு ( பட்டினப் பாலை : 220 - 228 ; 

பொருநர் 31 முத . ) 
நுண்ணிதி னுணர நாடி 

நண்ணார் 
செறிவுடைத் திண்காப் பேறிவாழ் கழித் 
துருகெழு 

மூழி னெய்திப் 
பெற்றவை மகிழ்தல் செய்யான் . ( பட்டினப் பாலை : 

220 - 28 ) . 


தாப 


‘ புலிக்குட்டி , கூண்டுக்குள்ளிருந்து வளர்ந்தே பலம் பெறுவது 
போல , எதிரிகளின் சிறைக்கூடங்களில் வாழ்ந்த போது 
கரிகாலன் வல்லவன் ஆயினான் . ஒரு குழியில் யானை 
பிடித்து அடக்கப்படுகிறது ; ஆனால் அதே குழியை நிரப்பி 
தப்பித்து ஓடி , பெண் யானையுடன் சேர்ந்து விடும் இயல்பு 
அதற்கு உண்டு . இவ்வாறே , கரிகாலன் சிறையில் இருந்த 
காலமெல்லாம் சிந்தித்துச் சிந்தித்து , சீரிய முடிவுகளுக்கு 
வந்து அவற்றின் பயனாகத் தன் கூரிய வாளை நீட்டினான் ; 
சிறைக் காவலரைக் கொன்று தப்பி , பிறகு படிப்படியாகப் 
புகழும் பெருமையையும் அடைந்தான் . ) 10 


வெண்ணிப் போர் 


கண்ணுக்கினிய ஆத்தி மாலையை அணிந்த 

கரிகாற் 
சோழன் , பாண்டியர் , சேரர் இருவரையும் வெண்ணி என்னும் 
போர்க்களத்தில் படுதோல்வியுறச் செய்தான் .17 வெண்ணி 
என்னுமிடம் , தஞ்சைக்குக் கிழக்கே பதினைந்து கல் தொலைவில் 
உள்ள கோயில் வெண்ணியாகவே இருந்திருக்க வேண்டும் . இப் 
போருக்கான காரணங்கள் நமக்குத் தெரியாவிடினும் ,, 
கரிகாலனின் பெரு வாழ்வில் ஒரு நிலையான திருப்பத்தை விளை 
வித்தது என்பதைத் திண்ணமாக அறியலாம் ; ஏனெனில் , இவ் 
வெற்றியின் மூலம் தனக்கு எதிராக அமைக்கப் பட்டிருந்த 
ஒரு பெரும் கூட்டணியை அவன் முறியடித்து விட்டான் . முடி 
சூடிய வேந்தர்களான பாண்டிய , சேர மன்னர்கள் மட்டுமின்றி 
அவர்களை ஆதரித்த பதினொரு குறுநில மன்னர்களையும் இப் 
போரில் கரிகாலன் தோல்வியடையச் செய்தான் , 18 
போரில் , சேர மன்னனின் நிலை மிகவும் இரங்கத் தக்கதாயிற்று . 
முதுகில் புண்பட்ட சேர மன்னன் , தனக்குப் பெரும் அவமானம் 
ஏற்பட்டதாகக் கருதி , கோழைத்தனமாகத் தற்கொலை செய்து 
கொண்டான் ; 19 இந்நிகழ்ச்சியைப் பற்றி , கரிகாலனின் நண் 


46 


சோழர்கள் 


பரும் வெண்ணியில் வாழ்ந்து , இப்போரை நேரில் கண்டவருமான 
வெண்ணிக் குயத்தியார் என்னும் புற நானூற்றுப் புலவர் , பின் 
வருமாறு மன்னனிடம் கூறுகிறார் : 


“ கடலெங்கும் கலம் செலுத்திக் காற்றையடக்கிய ஒரு 
மாபெரும் வீரனின் வழித் தோன்றலே ! 1 பலம் பொருந்திய 
யானைப் படை கொண்ட கரிகால் வளவனே , பல போர் 
களில் வென்ற உன் ஆற்றல் பெரிது . பெருஞ்சேரலாதனை , 
இந்தப் போரில் வென்றதால் நீ மேலும் பெரியதொரு 
வெற்றியை அடைந்திருக்கிறாய் . ஆனால் வெற்றியோடு 
தோல்வியும் உன்னை அடைந்திருக்கிறது . புறப்புண் 
ணுக்கு வெட்கப்பட்டு அவன் வெண்ணிப் போர்க்களத்தில் 
உயிர் துறந்து விட்டான் . அதனால் உனக்கு ஒரு பழி 
ஏற்பட்டுவிட்டது . அவன் மானத்தைப் பெரிதாக மதிக் 
கிறான் . நீயோ , மானத்தை விட வெற்றியையே பெரிதாக 

மதிக்கிறாய் . சீர் தூக்கிப் பார் ! நீ அடைந்த வெற்றியை . 
போர்கள் 


படை 


இவனது ஆட்சியில் நடைபெற்ற முதல் பெரும் போர் 
வெண்ணிப் போர் ; சோழ அரியணையைக் கரிகாலன் நிலையாகப் 
பெறுமாறு செய்ததும் , தமிழகத்தின் முடியுடைய மூவேந்தர்க்குத் 
தலைவனாக விளங்குமாறு செய்ததும் இப்போரே . இவனது 

பலத்தைப் பயன்படுத்தவும் வெளிப்படுத்தவும் 
வேறு வாய்ப்புகள் வாய்க்காமல் போகவில்லை . வாகைப் பறந் 
தலை என்னுமிடத்தில் ஒன்பது குறுநில மன்னர்களின் கூட் 
டணியை இவன் முறியடித்தான் ; இவன் காலத்திலும் இவன் 
தந்தையின் காலத்திலும் வாழ்ந்த பரணர் என்ற புலவர் இச் 
செய்தியைக் கூறுகிறார் . 22 ஆனால் இப்போர் மூளக் காரணம் 
என்னவென்பதையோ அல்லது கரிகாலனது எதிரிகள் யாவர் என் 
பதையோ இவர் கூறவில்லை . கரிகாலனின் படைகள் அவனது 
பகைவர்களின் இராச்சியங்களை அழித்த விவரங்களையும் அவர் 
கள் காட்டிய வீரத்தையும் பட்டினப் பாலையின் ஆசிரியர் மிக 
விளக்கமாக வர்ணிக்கிறார் . 28 


வெற்றி மேல் வெற்றி 


இப்படையெடுப்புகளின் விளைவாக ஒளியர்கள் இவனிடம் 
சரணடைந்தனர் ; அறுவாளர் என்ற பழமையான இனத்தார் 
இவன் கட்டளைக்குப் பணிபுரிந்தனர் ; வடவர் , தம் மதிப்பிழந் 


47 


20 


பாதாவரி 
/ 


18 


தென்பெண் 
மறகணம் 
பண்டைத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 

73 ) 80 

82 ) 
கரிகாலனது 

ஆட்சியின் 
20 

பரப்பு 
18 
16 
14 
12 

திருக்கோயிலூர் அருவாடு , 
வெள்ளாடி 

புகார் . 

ஆட்வெண்ணி 
கோட்டைக்கரை 

நாகப்பட்டினம் 


கிருஷ்ணா 


16 


பெண்கள 


14 . 


தை 


மலாடுபால் 


12 


நாங்கர் 


தமிவள்ளாற 


ஏழா 


திருவஞ்சைக்களம் 


10 


பதை 


10 


சாலியூர் 


தாமிரப் , 


வெற்னை 


அனுராதபுரம் , 


ஆட்சியின் எல்லை 


61 


14 


16 


78) 


80 


82 


48) 


சோழர்கள் 


தனர் ; மேற்கத்தியர் மந்தநிலை அடைந்தனர் . பகைவரின் 
கோட்டைகளை அழிக்கும் துணிவு பெற்ற தம் பெரும் படையின் 
வலிமையை உணர்ந்த கரிகாலன் , தம் சீற்றத்தைப் பாண்டியர் 
மீது காட்டி , அவர்களது பலத்தைச் சிதைத்தான் . ஆடு மாடு 
மேய்க்கும் தாழ்ந்த குலத்தவரை அழித்து , இருங்கோ வேளிரின் 
குடும்பத்தை வேருடன் களைந்தான் ; பட்டினப் பாலையில் 
வரும் இந்த அடிகளில் காணும் வடுகர் , மேற்கத்தியர் போன்ற 
புரியாத சொற்களை விட்டு , கரிகாலனது சாதனைகளைப் 
பார்ப்போமானால் , இவனுடைய ஆட்சி , காவிரி பாய்ந்த பகுதி 
களுக்கு அப்பால் அவ்வளவாகப் பரவவில்லை எனலாம் , காவிரி , 
கழிமுகப் பகுதிகளில் சிறிது வடக்கே பெண்ணையாற்றின் 
கீழ்ப் பள்ளத்தாக்குப் பகுதியான அருவா நாட்டில் , வாழ்ந்தவரே 
அருவாளர் ஆவார் . நாகர்களிடமிருந்து பிறந்த ஒரு நாடோடிக் 
கூட்டமே ஒளியர்கள் . இவர்களை நிலையாக ஓர் இடத்தில் 
வாழ வழி செய்தவன் கரிகாலனே.- காவிரிப்பூம்பட்டினத் 
தையும் அதன் கடற்கரையான பட்டினப்பாக்கத்தையும் 
சிறப்பாக விளக்குவது பட்டினப்பாலை , சரிகாலன் . ஆட்சியில் 
தொழில் வளம் வாணிகம் பற்றியும் காடு வெட்டி நாடாக்கி 
அமைத்ததையும் , தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றி 
யதையும் , நீர்ப்பாசன வசதிகளைப் பெருக்கி நாட்டின் செல்வம் 
செழிக்கச் செய்த செயல்களையும் பட்டினப்பாலை நம் மீனக் 
கண்முன் நிறுத்துகிறது . " 


தனிப்பட்ட வாழ்க்கை 

கரிகாலனின் சொந்த வாழ்க்கையைப் பற்றி நமக்குப் 
பேரளவிற்கு ஒரு விவரமும் கிடைக்கவில்லை . இவன் , பெண்டி 
ருடனும் பிள்ளைகளுடனும் மகிழ்ந்திருந்தான் என்று பட்டினப் 
பாலையின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் பொதுப் படை 
யாகக் கூறுகிறார் .20 திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களில் 
இடம் பெற்றதும் வீரர்கள் நிறைந்ததுமான நாங்கூரைச் 
சேர்ந்த வேளிர் குலப் பெண் ஒருத்தியைக் கரிகாலன் மணந்தான் 
என்று , உரையாசிரியர் நச்சினார்க்கினியார் அவரது காலத்தில் 
நிலவிய மரபு வழிச் செய்தியின் அடிப்படையில் கூறுகிறார் .27 
கரிகாலனின் மகளான ஆதிமந்தியைப் பற்றியும் பல பாடல்கள் 
கூறுகின்றன . ஆட்டனத்தி என்ற சேர இளவரச மன்னனை 
மணந்த ஆதிமந்தி , தன் கணவன் காவிரியாற்று வெள்ளத்தில் 
மூழ்கி இறக்க , தன் கற்பு ஆற்றலால் அவன் மீண்டும் உயிர் 
பெறச் செய்தாள் . 1 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


49 


சமயம் : இறப்பு 


பின்வருமாறு 


வைதிக மதத்தில் கரிகாலனுக்கு இருந்த நம்பிக்கை பற்றியும் 
அவன் இறந்ததால் ஏற்பட்ட ஆறாத்துயரத்தைப் பற்றியும் 
கருங்குழல் ஆதனார் 29 என்னும் புலவர் , 
பாடுகிறார் : 

அருப்பம் பேணா தமர்கடந் ததூ உம் 
துணைபுண ராயமொடு தசும்புடன் றொலைச்சி 
இரும்பாணொக்கற் கடும்பு புரந்ததூஉம் 
அறமறக் கண்ட நெறிமாண வையத்து 
முறை நற் கரியுநர் முன்னுறப் புகழ்ந்த 
தூவியற் கொள்கைத் துகளறு மகளிரொடு 
பருதயு ருவிற் பல்படைப் புரிசை 
எருவை நுகர்ச்சி யூப நெடுந்தூண் 
வேத வேள்வித் தொழின் முடித்தூஉம் 
அறிந்தோன் மன்ற வறிவுடையாளன் 
இறந்தோன்றானே யளித்திவ் வுலகம் 
அருவி மாறி யஞ்சுவரக் கடுகிப் 
பெருவறங் கூர்ந்த வேனிர்க் காலைப் 
பசித்த வாயத்துப் பயனிரை தருமார் 
பூவாட்கோவலர் பூவுடனு திரக் 
கொய்து கட்டழித்த வேங்கையின் 
மெல்லியன் மகளிரு மிழைகளைந்தனரே 

( புறம் . 224 ) 


புராணக் கதைகள் 


பழங்காலத் தொட்டே கரிகாலனைப் பற்றிய பல புராணக் 
கதைகள் உருவாகி , தற்போது , இக்கதையே வரலாறாகப் 
பலரால் ஏற்றுக் கொள்ளப் பட்டுள்ளன . தமிழ் நாட்டின் 
முடியுடை வேந்தர் , வடநாட்டு ஆரிய மன்னர்களை எதிர்த்து 
வெற்றி பெற்றனர் என்று கூறும் சிலப்பதிகாரம் , கரிகாலனின் 
வடநாட்டுப் படையெடுப்பை பலபடப் பாராட்டுகிறது . * 
படையெடுப்பில் , கரிகாலன் இமயம் வரை சென்றதோடு , 
வச்சிரம் , மகதம் , அவந்தி போன்ற சில நாடுகளை வென்றோ , 
அல்லது உடன்பாடோ அவன் செய்துகொண்டான் . காவிரி 
யாற்றின் கரைகளை உயர்த்திக் கட்டினான் என்பதை ஏழாம் , 
எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தெலுங்குச் சோ ( ட ) ழ 
மன்னன் புண்ணிய குமரனின் மலேபாடு பட்டயங்களில் முதன் 
A 375-4 


50 


சோழர்கள் 


31 


- 


முதலாகக் காண்கிறோம் . இம் மாதிரியான புராணக் கதை 
களை மற்ற மன்னர்களுடனும் தொடர்புப் படுத்தி , மேலும் 
சில கதைகள் உருவாயின . இக் கதையைத் திரிநேத்திரப் 
பல்லவனைப் பற்றி வழங்கத் தலைப்பட்ட கதைகளுடன் சம் 
பந்தப்படுத்தி , தெலுங்கு - சோ ( ட )ழரின் பட்டயங்களில் கீழ்க் 
காண்பது போல விவரிக்கப்பட்டுள்ளது : சாரண சரோறாக 
விகத விலோசன பல்லவ திரிலோசன பிரமுகாகில 
பிரதி வீச்சுவர் காரிட காவேரி தீர இதுவே , 
பண்டைய தென்னிந்திய வரலாற்றின் காலகட்டங்களைக் குறிக்க 
மிகவும் அடிப்படையான சான்றாகக் கருதப் படுகிறது . சோழ 
அரியணைக்கு உரியவரைத் தேர்ந்தெடுக்கும் பொருட்டு கழும் 
லத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்ட பட்டத்து யானை , கரூரி 
லிருந்த கரிகாலனைப் பதவிக்குத் தேர்ந்தெடுத்தது , காஞ்சியை 
இவன் வெற்றி கொண்டது , தொண்டை மண்டலத்தில் வேளி 
ரைக் குடியேற்றியது போன்ற மரபுக் கதைகள் இவனது ஆட்சிக் 
காலத்தைப் பற்றிக் கூறும் பழமையான சான்றுகளில் இடம் 
பெறவில்லை . இவனது காலத்தில் தொண்டை பண்டலம் , 
தொண்டைமான் இளந்திரையன் என்பவனது ஆட்சியின் கீழ் 
இருந்ததாகத் தெரிகிறது ; இவ்விளந்திரையன் , சரிகாலனின் பேரன் 
என்றோ அல்லது காஞ்சியைக் கைப்பற்றிய பிறகு இவனைத் 
தொண்டை மண்டலத்தில் தனது பிரதிநிதியாகக் கரிகாலன் 
அமர்த்தினான் என்றோ - கூறுவதற்கான ஆதாரங்கள் 
நிறைவு அளிப்பனவாக இல்லை . 
உள்நாட்டுச் சண்டை 

இனி , நாம் நலங்கிள்ளியைப் பற்றியும் அவனது பகைவன் 
நெடுங்கிள்ளியைப் பற்றியும் காண்போம் . இவ்விருவரும் முறையே 
புகாரிலிருந்தும் , உறையூரிலிருந்தும் அரசாண்டு வந்தது சோழ 
குடும்பங்களைச் சேர்ந்தவர் என்பது காரியாறு என்னுமிடத்தில் 
நெடுங்கிள்ளி மரணமடைந்த நாள்வரை தொடர்ந்து இவரிடையே 
நடைபெற்ற உரிமைப் போர்கள் மூலம் நாம் அறிகிறோம் .. 
நலங்கிள்ளிக்கு , மாவளத்தான் என்ற பெயருடைய தம்பி ஒருவன் 
இருந்தான் ; இவனைப் பற்றிய பாடல் ஒன்று தாமப்பல் கண்ண 
னார் என்ற புலவரால் பாடப்பட்டுள்ளது . “ இப் புலவருடன் 
தாயம் விளையாடிக் கொண்டிருந்த மாவளத்தான் , திடீரென்று 
கோபமுற்று தாயக் கட்டையினால் புலவரைத் தாக்க , புலவரின் 
அறிவுரைக்குப் அவரிடம் - மன்னிப்புக் கேட்டான் . 
இப்பாடல் மட்டுமே. மாவளத்தானைப் பற்றியும் தாமலைச் 
சேர்ந்த இப்பிராமணப் புலவரைப் பற்றியும் குறிப்பிடுகிறது 


மன 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


51 


என்று 


87 


என 


ஆட்சிக் 


8 


காரியாறு என்னுமிடத்தில் நடந்த பெரும் போரில் 

யர்களும் சேரர்களும் , சோழ குடும்பத்தைச் சேர்ந்த 
‘ இளங்கோன் 

ஒருவனால் தோற்கடிக்கப்பட்டனர் 
மணிமேகலை கூறுகிறது . 

நெடுமுடிக் கிள்ளி 

கிள்ளிவளவன் 
அழைக்கப்பட்ட மாவண் கிள்ளியின் 
காலத்தில் இருந்தவனே இவ்விளங்கோன் . இப்போரில்தான் 
நெடுங்கிள்ளி மரணமடைந்து , சோழரிடையே தொடர்ந்து 
நடைபெற்று வந்த போரும் பூசலும் முடிவு பெற்றது ; 
இவ்வூகத்திலிருந்து மணிமேகலை யில் குறிப்பிடப்படும் 
இளங்கோன் , நலங்கிள்ளியேயன்றி வேறு எவருமல்ல என்றும் , 
இவனே நெடுமுடிக் கிள்ளியின் தம்பி என்றும் அறியலாம் . 
நலங்கிள்ளி, சேட் சென்னி 

நலங்கிள்ளி 39 

என்றும் 
அழைக்கப் பட்டதனால் , இவன் கரிகாலனின் தந்தையான 
இளஞ்சேட் சென்னியின் பேரன் என்றும் , இதன்படி நெடுமுடிக் 
கிள்ளி , நலங்கிள்ளி, மாவளத்தான் ஆகிய மூவரும் கரிகாலனின் 
மக்களாகின்றனர் என்றும் சில அறிஞர்கள் வாதிடுகின்றனர் , 
ஆனால் புறநானூற்றில் கூறப்படும் காரியாறும் , மணிமேகலையில் 
கூறப்படும் காரியாறும் பெயரில் ஒத்திருப்பதைத் தவிர மற்ற 
சான்றுகள் மூலம் . இவை ஒரே போரைக் குறிக்கின்றன என்று 
கூற முடியாது . மேலும் , காரியாற்றில் நெடுங்கிள்ளியின் 
மரணத்தைப் பற்றித் தெரிவிக்கும் புறநானூற்று ( பாடல் 47 ) ப் 
பாடல் , அவன் இறந்த சூழ்நிலையைப் பற்றி ஒன்றும் கூறவில்லை ; 
நலங்கிள்ளிக்கும் , நெடுங்கிள்ளிக்குமிடையே இருந்த உட் 
சண்டை , காரியாற்றில் நடந்த போரில் , நெடுங்கிள்ளி கொல்லப் 
பட்டதன் மூலம் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று 
நாம் கருதலாம் . இதற்கு மாறாக , காரியாற்றுப் போரைப் 
பற்றி , மணிமேகலையில் சுருக்கமாகக் கூறப்பட்டாலும் , முக் 
கியத்துவம் கொடுக்கப்பட்டு கூறப்படுவதிலிருந்தே , இது சோழ 
நாட்டின் வெளி விவகாரத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த 
நிகழ்ச்சியாகவே காணப்படுகிறது . உறவினர்களிடையே ஏற்பட்ட 
சிறு பூசலாக இதைக் கருத இடமில்லை . மேலும் , பாண்டியர் 
களும் , சேரர்களும் ஒரு சோழ மன்னனுக்கு எதிராக மற்றொரு 
சோழ மன்னனை ஆதரித்து இப்போரில் பங்கு கொண்டார்கள் 
என்றும் கூறப்படவில்லை . சேட் சென்னி - நலங்கிள்ளியின் 
பெயருடன் தொடர்பு ஏற்படுத்தி முன்பு கூறப்பட்ட விவாதம் 
வலிவற்றது என்றும் கூறமுடியாது 

நலங்கிள்ளியும் 
மாவளத்தானும் கரிகாலனின் வாக்களித்திருந்திருக்க வேண்டும் 
என்றே தோன்றுகிறது . 


52 


சோழர்கள் 


நலங்கிள்ளி 


புறநானூற்றில் 14 பாடல்களுக்குக் குறையாமல் நலங் 
கிள்ளியைப் புலவர்கள் பாடியுள்ளனர் . இவற்றில் பாதிக்கும் 
மேலான பாடல்களைப் பாடியுள்ள கோவூர் கிழார் , கரிகாலனைப் 
போன்று , நலங்கிள்ளியும் தமிழ் அரசுகளில் தலைமை ஏற்றான் 
என்று கூறுகிறார் . இப் பாடல்களைக் கீழ்க்காணுமாறு மிகைப் 
படுத்திப் பாடியுள்ளார் .40 


" அறத்தின் பயனாகவே பொருளும் இன்பமும் நிலையாகக் 
கிடைக்கும் உன்னுடைய எதிரிகளாக இருக்கும் சேரர் , 
பாண்டியர் உனக்குப் பின்னே வர உன்னுடைய ஒப்பற்ற 
வெண்கொற்றக்குடை முழுநிலாப் போல புகழுடன் செல்லு 
கிறது . நீயும் அரண்மனைக்குள் அல்லது தலைநகருக்குள் 
இராமல் வெற்றி நடைபோட்டு போர்க் களத்திலேயே 
இருக்கின்றாய் . உன்னுடைய யானைகளோ , எதிரிகளுடைய 
நீண்டுயர்ந்த கோட்டைகளைத் தகர்க்க வல்லவை , உன்னு 
டைய படையோ , வீரக்கழலை உடைய மறவர்களைக் 
கொண்டது . 

அவர்கள் அடர்த்தியான காடுகளினூடே 
சென்று எதிரியின் நாட்டை அடைய அஞ்ச மாட்டார்கள் . 
உன்னுடைய குதிரைப் 

படை , 

கீழைக் கடற்கரையில் 
புறப்பட்டால் மேலைக் கடற்கரைவரை பிடித்துத்தான் 
நிற்கும் . எனவே , நீ எங்கே படையெடுத்து விடுவாயோ 
என்று எந்த நேரமும் வட நாட்டு அரசர்கள் கவலையால் 
கண் துயிலாது இருக்கின்றனர் . 

தன் மன்னனைப் பலவாறு புகழ்ந்து பாடிய புலவர் இச்சகம் 
பாடுபவர் அல்லர் . மேற்சொன்ன பாடலுக்கு முரணாகக் கீழ்க் 
காணும் பாடலில் , நெடுங்கிள்ளியைத் தோற்கடிக்கும் பொருட்டு , 
உறையூரை முற்றுகையிட்ட நலங்கிள்ளியிடம் சமாதானத்தை 
நிலை நாட்டக் கோரி வற்புறுத்திக் கூறுவதைக் காணுகிறோம் . 


பெரிய பனையினது வெளியத் தோட்டைச் சூடினோ 
னல்லன் ; கரிய தோட்டினையுடைய வேம்பினது தாரை 
யுடையவனும் அல்லன் ; உன்னுடைய கண்ணியும் 
ஆத்தியாற் செறியக் கட்டப்பட்டது ; ஆதலால் உங்களுள் 
ஒருவர் தோற்பினும் , தோற்பது உன் குடியன்றோ ? 
இருவரும் வெல்லுதல் இயல்புமன்று . ஆதலால் உனது 
செய்கை உன் குடிக்கு தக்கதொன்றின்று .... ஆதலால் , 
இதை ( போரை ) த் தவிர்த்தலே உமக்கு நல்லது ( புறம் , 45 ) 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


53 


இப்புலவரது சிறந்த அறிவுரையை நலங்கிள்ளி , செவி 
மடுக்கவில்லை என்பது தெரிகிறது . காரியாற்றுத் துஞ்சிய நெடுங் 
கிள்ளி என்ற பட்டப் பெயரிலிருந்து இவ்விருவருக்குமிடையே 
ஏற்பட்ட போர் , நெடுங்கிள்ளி இறந்த பிறகே முடிவிற்கு 
வந்திருக்க வேண்டும் என்பதை அறிகிறோம் . 


42 


இவனது காலத்தில் வாழ்ந்த பல மன்னர்களைப் போன்று , 
நலங்கிள்ளியும் இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தான் . 
இவன் இயற்றிய பாடல்களில் இரண்டு புதுமையான உறுதி 
மொழி பற்றிக் கூறுகின்றன . 

நட்பால் என்னிடம் வந்து வேண்டிக் கொண்டால் நான் 
என்னுடைய ஆட்சியைக் கேட்டாலும் கொடுத்து விடுவேன் . 
பழமையும் தொன்மையும் உடையதே என்று பார்க்காமல் 
என் நாட்டை - மகிழ்ச்சியுடன் இரப்பவனிடம் ஒப்பித்து 
விடுவேன் ; கெஞ்சிக் கேட்பவனுக்காக என் உயிரையும் 
கொடுப்பேன் . ஆனால் என் ஆற்றல் இன்னது என்று 
தெரியாமல் என்னுடன் 

போரிட வருவார்களாயின் , 
தூங்குகிற புலியை எழுப்புவது போல் ஆகிவிடும் . யானை 
மூங்கிலை மிதிப்பது போல , என் போர்ப்படை எதிரிகளை 
அழிக்கும் . அப்படி அழிக்காவிட்டால் , கற்பில்லாப் பெண்டி 
ரோடு என் மார்பகம் கிடந்து முயங்குவதாக ! ( புறம் 73 ) . 


வாணிகப் பெருநகராக ஏற்றம் பெற்றுச் சீருடனும் 
சிறப்புடனும் விளங்கிய காவிரிப்பூம்பட்டினம் , இவனது 
ஆட்சியின் கீழ் இருந்ததென்பதும் ,48 இவன் ஆட்சியில் வேதங் 
களின் அடிப்படையிலான சடங்குகள் பரவலாகச் செய்யப் 
பட்டன என்பதும் 

நமக்குக் கிடைத்துள்ள சான்றுகளி 
லிருந்து தெரிய வருகின்றன . நலங்கிள்ளியைப் பற்றி , உறையூர் 
முதுகண்ணன் சாத்தனார் என்னும் புலவர் பாடியுள்ள பாடல் 
களில் சோகம் நிறைந்திருக்கிறது .. இது புலவருடைய மன 
நிலையின் பிரதிபலிப்பாகவோ , அல்லது சோழ மன்னரிடையே 
நிலவிய உட்சண்டை யின் எதிரொலியாகவோ இருக்கக் கூடும் . 
நலங்கிள்ளி , இலவந்திகைப் பள்ளி என்னுமிடத்தில் இறந்தான் 
என்று தெரிகிறது . " 


நெடுங்கிள்ளி 


நலங்கிள்ளிக்கு எதிராகப் போர் புரிந்த நெடுங்கிள்ளியைப் 
பற்றி , இவ்விருவரையும் சமாதானப் படுத்த முயன்ற கோவூர் 


சிறை 


பாடல் இம் என்ற 
புலவரை ஒற்றர் நறையூருக்குள் வந்த 

கொன்று 
54 

சோழர்கள் 
கிழார் பாடிய இரு பாடல்களில் காண்கிறோம் . உறையூரை 
நலங்கிள்ளி முற்றுகையிட்டு அங்கு நெடுங்கிள்ளியைச் 
காட்டுகின்றது . 47 
உறையூரில் கோட்டைக் கட்டி ஆளும் நெடுங்கிள்ளியே . 
உன் கோட்டையை நலங்கிள்ளி முற்றுகையிட்டிருக்கிறான் . 
நீயோ அதைப் பொருட்படுத்தாமல் உன்னுடைய 
கோட்டைக்குள் கவலையின்றி இருக்கிறாய் . இது கோழை 
யின் செயல் : வீர அரசர்களுக்கு ஏற்குமா ? ஒன்று . 
கோட்டையை விட்டு வெளியே வந்து அவனுடன் போரிடுக ! 
அல்லது , அவனுடன் சமாதான உடன்பாட்டைக் காண்க ! 

ரண்டும் கெட்டான் நிலையில் , மக்கள் துன்பப்படு 
கிறார்கள் , யானைகள் உணவின்றித் துடிக்கின்றன ; 
பெண்டு பிள்ளைகள் , குழந்தைகள் எல்லாம் கூடப் பட்டினி 
யால் தவிக்கிறார்கள் . உன் ஆட்சிக்கு இவை எல்லாம் 
இழுக்கு அல்லவா ? நீயாகிலும் ஆட்சி செய் . 

அல்லது 
அவனையாகிலும் ஆள விடு ! ( புறம் . 44 ) 

தன் கோழைத்தனத்தால் , நெடுங்கிள்ளி தனக்கும் , தன் 
மக்களுக்கும் சொல்லொணாத் துயரத்தை உண்டாக்கிக் 
கொண்டான் . கோழைகளைப் போன்று , இவன் எப்போதும் 
துரோகமிழைக்கப் படுவோமோ என்ற பயத்திலேயே வாழ்ந்தான் . 
நலங்கிள்ளி , உறையூரை முற்றுகையிட்ட போது , நலங்கிள்ளியின் 
பகுதியிலிருந்து உ 

இளந்தத்தன் என்ற 

இவன் உத்தர 
விட்டான் . ஆனால் அங்கு இருந்த கோவூர் கிழாரின் வேண்டு 
கோளுக்கு இணங்கி அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது . 
பின்வரும் பாடல் , 

பாடல் , சங்க காலப் புலவர்களின் வாழ்க்கை 
முறையைத் தெரிவிக்கிறது ... 

இளந்தத்தன் என்ற புலவர் , நலங்கிள்ளியிடம் பரிசில் 
பெற்ற பிறகு , நெடுங்கிள்ளியிடம் பரிசில் பெற வருகிறார் . 
நலங்கிள்ளியிடமிருந்து வருவதால் , புலவர் ஒற்றராக 
ருக்கலாம் என்று ஐயப்படுகிறான் நெடுங்கிள்ளி , ஐந்தாம் 
முடிவு செய்கிறான் . இது தகுமா? புலவர் ஒற்றர் அல்லர் 
அவர்கள் வறுமையால் வாடுபவர்கள் . பழுத்த மரத்தை 
நாடிச் செல்லும் பறவைகள் போல , வள்ளல்களைத் தேடிச் 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


செல்வது 


அவர்களுடைய இயல்பு . பொருள் பெற்று , 
சுற்றத்தை வாழ வைக்க வேண்டியது புலவர் கடமை . 
அவர்கள் ஒரு நாளும் பிறருக்குத் தீங்கு இழைக்க மாட்டார் 
கள் . தங்களை இகழ்ந்தார் நாணும்படி நடந்து கொள்வர் . 
மண்ணை ஆளும் அரசர் போல அவர்களும் தலைமையே 
விரும்புவர் . ( புறம் . 47 ) 


கிள்ளிவளவன் 


நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி ஆகியோரைப் பற்றிப் பாடிய 
புலவர்களே குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைப் பற்றியும் 
பாடியிருப்பதால் , கிள்ளிவளவனும் இவர்கள் காலத்திலேயே 
வாழ்ந்தவனாவன் . கோவூர் கிழாரின் 49 ஒரேவொரு பாடலில் 
பாடப்பட்டுள்ள மற்றொரு கிள்ளிவளவன் , குராப் பள்ளியில் 
இறந்தான் என்று கூறப்படுகிறது . ஆனால் , இவ்விரு மன்னர் 
களுமே ஒருவரே என்று கூறப்படுகிறது . இது எவ்வாறாயின் , 
கோவூர் கிழாரின் பாடல் , கிள்ளிவளவன் கருவூரைக் கைப் 
பற்றிய பிறகே இயற்றப்பட்டதாகும் . ஆலத்தூர் கிழார் தம் 
பாடலில் கருவூரைக் கிள்ளிவளவன் கைப்பற்றுவதற்கு முன் 
நிகழ்ந்த ஒரு முற்றுகையைப் பற்றிக் கூறுகிறார் . 51 கிள்ளி 
வளவனின் புகழைப் பத்து புலவர்கள் பதினெட்டுப் பாடல் 
களில் பாடியுள்ளனர் . சிறு குடி என்னும் பகுதியின் தலைவனான 
பண்ணன் 2 என்ற இவனது நண்பனைப் புகழ்ந்து பாடப் 
பெற்றுள்ள பாடல் இவன் (கிள்ளிவளவன் ) இயற்றியதே . 
இவன் உறையூரைத் தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தான் ... 
இம்மன்னன் வீரமும் பெருந்தன்மையும் பலவகைத் திறமையும் 
வாய்ந்தவன் . ஆனால் , செருக்குமிக்கவன் . 

செருக்குமிக்கவன் . இதனால் , 
புலவர்கள் இவனுக்கு அறிவுரை வழங்கி , இவனை நல்ல முறை 
யில் திருத்தியுள்ளனர் . வெள்ளைக்குடி நாயனார் என்னும் 
புலவர் தம் ஊரின் நிலத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியைத் 
தள்ளுபடி செய்யுமாறு கீழ்வரும் பாட்டினை அவர் பாடியுள்ளார் 
என்பர் . 54 
" மழை 

தவறியதால் , மக்கள் வரிகளைச் செலுத்த 
இயலாமல் துன்பப்படுகிறார்கள் . உழவர்களுடைய துன் 
பத்தை உணர்ந்து , அரசே , நீ அவர்களுக்கு வரியைத் 
தள்ளுபடி செய் , அது உன்னுடைய தலையாய கடமை . 
உன் பரம்பரையின் புகழுக்கு ஏற்ற செயலும் ஆகும் . 

. 
உன்னுடைய வெண்கொற்றக்குடை , 

வெப்பத் 
தினின்றும் 

உன்னைக் காத்துக்கொள்ள மட்டும் உத 


சூரிய 


56 


உன் ஆண்மைக்கு ஈடும் - 

சோழர்கள் 
வாமல் , குடிமக்களுக்குக் கருணை காட்டவும் பயன் 
படட்டும் . குடி மக்களைக் காப்பாற்றினால் , அவர்கள் 
உன்னை வாழ்த்துவார்கள் . அம்மட்டோ ! பகை அரசர் 
களும் உனக்குப் பணிந்து செல்வர் . ( புறம் . 35 ) 

சேரரின் தலைநகரான கரூரை முற்றுகையிட்டு , பின் அதைக் 
கைப்பற்றியதே கிள்ளிவளவனின் மிகச் சிறந்த போர் வெற்றி 
யாகக் கருதப்படுகிறது . இந்நிகழ்ச்சியைக் குறித்து பல பாடல்கள் 
சிறப்பாகப் பேசுகின்றன . தனக்குப் பொருத்தமில்லாத பகை 
வனுடன் போரிடுவது தகாது , பொருந்தாது , நியாயமாகாது 
என்று கிள்ளிவளவனுக்கு எடுத்துரைக்கும் வகையில் கரூரை 
அழிவின்றி காக்க முயன்றவர் ஆலத்தூர் கிழார் என்னும் 
புலவர் ஆவார் .55 
“ நீ காவல் மரங்களை வெட்டுகிறாய் . அந்த ஓசை 
கருவூர் அரசனின் செவிகளைத் துளைத்தும் கூட அவன் 
வாளா இருக்கிறான் . வாளா இருப்பவனுடன் 

போர் 
புரிவது எந்த நியாயத்தில் அடங்கும் ? அது ஆண் மகனுக்கு 
ஏற்ற செயலா ? பயந்தவனை மேலும் தாக்காதே . அது , 
உனக்குப் புகழ் தராது . ( புறம் . 36 ) 

ஆனால் இப்புலவரது முயற்சி வெற்றி பெறவில்லை . அழகிய 
நகர் வீழ்ந்தது . இதைக் குறித்து மாறோக்கத்து நப்பசலையார் 
என்னும் பெண்பாற்புலவர் கீழ்க்கண்டவாறு புலம்புகிறார் . 
புறாவுக்குத் தன் தசையை அறுத்துக் கொடுத்த சிபிச் 
சக்ரவர்த்தி மரபில் வந்த கிள்ளிவளவனே ! உன் வீரம்தான் 
எத்தகையது ! ஆழமான அகழி , ஓங்கியுயர்ந்த மதில் , 
தகர்க்கப்படாத கோட்டைகள் , பாதுகாப்பான அரண்கள் 
இவை எல்லாம் உனக்குத் துச்சம் . அஞ்சா நெஞ்சனே ! 

( புறம் . 37 ) 


வெற்றிகண்ட மன்னனின் அகந்தையை அடக்கும் வகையில் 
ஆவூர் மூலங்கிழார் கருவூர் கைப்பற்றப்பட்ட பிறகே பாடிய 
தாவது : 


57 


காவலர் 


கோட்டையை 


“ நீ நிகரற்றவன் , 

நிறைந்த 
அஞ்சாது தகர்த்தவன் , அங்கு வீற்றிருந்த அவனுடைய 
தங்கத்தை கால் சிலம்புகள் செய்ய பயன்படுத்தினாய் ! - 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


57 


வீரம் செறிந்த உன் கால்களுக்கு அவை எவ்வளவு 
பொருத்தமாக அமைந்துள . ! உன் நாடும் , யானை 
களின் பசியை எல்லாம் அடக்குவதற்கேற்ற விளை 
பொருள்கள் விளைவிக்கும் 

பகுதி .... 
எல்லாப் புகழும் நிறைந்த வேந்தே பேச்சில் இனிய 
வராயும் குடிமக்கள் காட்சிக்கு எளியவராயும் இருப்பாய் 

( புறம் . 40 ) 


வளமான 


> , 


ஆக ! 


இந்த நிகழ்ச்சியைப் பற்றி கோவூர் கிழார் பாடல் நமக்கு 
முழுமையாகக் கிடைக்கவில்லை . 55 


கிள்ளிவளவனுக்கும் , அவனது இராச்சியத்தின் தென் 
பகுதியிலிருந்த பாண்டியருக்கும் இருந்த தொடர்பு புறநானூற்றுப் 
பாடல்கள் ஒன்றும் கூறவில்லை . ஆனால் , நக்கீரரால் - 
இயற்றப்பட்ட அகநானூற்றுப் பாடல் ஒன்று இந் நிகழ்ச்சியைக் 
குறிப்பிடுகிறது . பாண்டிய சேனாதிபதி பழைய மாறன் என்ப 
வனிடம் , கிள்ளிவளவன் 

மதுரையில் 

தோல்வியுற்றதாக 
அப்பாடல் தெரிவிக்கிறது . இதை மறுக்கக்கூடிய சான்றுகள் கிடைக் 
காததனால் , கழுமுற்றத்தில் இறந்த மன்னனையே நக்கீரரும் குறிப் 
பிடுகிறார் என்று நாம் கருதலாம் . • பெண்ணாற்றின் கரையில் 
திருக்கோயிலூரைத் தலைநகராகக் கொண்ட மலை நாட்டின் 
தலைவனான மலையமானுடனும் கிள்ளிவளவன் போரிட்டான் 
என்று தெரிகிறது . இது பற்றி உறுதியாகக் கூற முடியாவிடினும் , 
மலைநாட்டின் தலைவனாக இருந்தவன் மலையமான் 
திருமுடிக்காரி என்று தெரிகிறது . கபிலரும் , மாறோக்கத்து 
நப்பசலையாரும் புறநானூற்றுப் பாடல்கள் பலவற்றில் புலவர் 
களிடம் இவன் காட்டிய கொடைத் திறனை வியந்து பாடி 
யுள்ளனர் . இந்த இயல்பையே கோவூர் கிழாரும் தம் பாடலில் 
வலியுறுத்தியுள்ளார் . வெற்றிபெற்ற சோழ மன்னன் மலைய 
மானின் குழந்தைகளுக்கு அளித்த மரண தண்டனையிலிருந்து 
அவர்கள் தப்பி விடுதலை பெறச் செய்தது இப்பாடலே .. ! 


" புறாவுக்குத் துன்பம் நேரா 

வண்ணம் காப்பாற்றிய 
அரச பரம்பரையில் உதித்த மன்னனே ! 


இந்தக் குழந்தைகள் , அறிஞர்களிடம் கொண்ட ஈடு 
பாட்டால் தங்கள் உணவை அவர்களுடன் பங்கிட்டு , மக்கள் 
மகிழ்ச்சியாக வாழ , வழி வகுத்த அரசனின் சிறுபிள்ளை 
களாவர் . 


உடைய 


இம்மன்னன் இறந்தபோது பாடப்பட்ட இரு இ 
58 

சோழர்கள் 
இந்தக் குழந்தைகள் உன்னுடைய யானைகளைக் கண்டு 
முதலில் அஞ்சினர் . இப்போது உன்னைக் கண்டே அஞ்சு 
கிறார்கள் . 
எனக்குச் செவிசாய்ப்பாயாக ! பிறகு உன் விருப்பத்திற்கு 
ஏற்ப உன் மனச்சாட்சிப்படி நடந்து கொள் . ( புறம் . 61 ) 

இம்மன்னனது கொடைத் திறனையும் , நீதி வழுவா 
முறையையும் வீரத்தையும் மாறோக்கத்து நப்பசலையாரும் 
புகழ்ந்து பாடியுள்ளார் : 2 
“ புறாவைக் காப்பாற்றுவதற்காகத் தராசுத் 
தட்டில் நுழைந்த அரசர் வழி வந்தவனே ! 
யானைத் தந்தத்தால் செதுக்கிய தராசினை 
பரம்பரையினனே ! கொடுப்பது வரையாது 
வழங்குவது என்பது உனக்கு உடன் பிறந்த 
குணமாயிற்றே ! உனக்குப் புதிதாக ஏற்பட்டதல்லவே ! 

வல்லமையான கோட்டைகளைத் தகர்ப்பது என்பது 
உன் முன்னோர்களுக்கு கைவந்த கலை - எதிரிகளை வெட்டி 
வீழ்த்துவது உனக்கு மட்டும் புதிதாக ஏற்பட்ட திறமை 
யல்லவே ? 

சூரிய வம்சத்து வந்த வீரர்களின் அரணான உறையூர் 
அவை நீதி , நியாயத்திற்கு உறைவிடமானது- தருமம் , 
நியாயம் என்பது உனக்கு மட்டும் புதிதாக உண்டானவை 
அல்லவே ? 
குதிரைப் படையில் 

சிறந்த வளவனே 
உன்னை எவ்வாறு புகழ்வேன் ? 
இமயத்தில் 

விற்கொடியை நாட்டிய சேர 
அரசனையும் அவனுடைய வல்லமை மிக்க தேரையும் 
அழித்து அவர் தலைநகரான வஞ்சியை பொலிவிழக்கச் 
செய்த உன் வீரத்தை , தீரத்தை , ஆற்றலை எவ்வாறு 
விவரிப்பேன் ? ( புறம் . 39 ) 

இரங்கற் 
பாக்கள் , இவன் இறந்த இடமாகிய கழுமுற்றம் எங்குள்ளது 
என்றோ , இவனது மரணத்திற்குக் காரணம் என்ன என்றோ 
கூறாவிடினும் , இவனது அகந்தையை எடுத்துக் காட்டுகின்றன 
இவ்விரு பாடலில் ஒன்றைத் திறமைமிக்க பெண்பாற் புலவரான 
மாறோக்கத்து நப்பசலையார் பாடியுள்ளார் . * 


எனவே , 


தன் 


59 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


எங்கள் வளவன் நினைத்திருந்தால் , காலனே ! உன்னையே 
அவன் அடக்கியிருப்பான் . நீ , அவனுக்கு ஆசை வார்த்தை 
சொல்லி அவனிடம் கபடமாகப் பழகி பராக்கிரமம் 
பொருந்திய வளவனின் உயிரைக் குடித்து விட்டாய் . 
தேர்ப்படையில் வல்லவன் , போர்க்களத்தின் வீரன் , எப் 
படைக்கும் தலைவன் 

அவன் உயிரையே குடித்து 
விட்டாயே ? ( புறம் . 226 ) 


பாடல் : 84 


ஆடு துறை மாசாத்தனாரால் இயற்றப்பட்டது மற்றொரு 
இது ஒரு 

சாதாரணப் பாடல் தான் என்று 
ஆங்கிலேய அறிஞர் டாக்டர் ஜி . யூ . போப்பையர் குறிப்பிட் 
டிருப்பினும் , இப்பாடல் ஆற்றல் நிறைந்ததே . 


“ மரணமே ! 

என்ன கேவலமாக நடந்து 
கொள்கிறாய் . கருணையே உன்னிடம் இல்லையா ? 
கூறிய அறிவு இல்லாமையால் நீ உன்னுடைய 
விதை நெல்லையே சாப்பிடுகிறாய் . உனக்கோ பசி 
ஏராளம் . பலர் உயிரை நீ குடித்தாக 
வேண்டும் . உனக்குத் தீனி போடுவதற்காக , 
வளவன் வாள் வீரர்களையும் யானைகளையும் 
குதிரைகளையும் கொன்று குவித்தானே , நினைவில்லையா ? 
பொன்னாலான நகைகளையுடையவனும் , ரீங்காரம் 
செய்யும் வண்டுகள் சூழ்ந்த 

அணிந்த 
வனுமான வளவனையே நீ கொன்று விட்டாயே ! 
இனி உன்னுடைய பசிக்கு இரை போடக் கூடியவர்கள் 

யார் இருக்கிறார்கள் ? ( புறம் . 227 ) 
கோப்பெருஞ் சோழன் 


மாலை 


உறையூரிலிருந்து அரசாண்டு வந்த கோப்பெருஞ் சோழன் 
இக்காலத்தில் வாழ்ந்த மற்றொரு புகழ் வாய்ந்த சோழ மன்னன் 
ஆவான் . இம்மன்னன் தாமே ஒரு புலவராய் இருந்ததோடு , 5 
பிசிர் ஆந்தையார் , பொத்தியார் ஆகிய இரு புலவரின் நெருங்கிய 
நட்பையும் பெற்றிருந்தான் . ஆந்தை என்பது பிசிர் ஆந்தை 
யாரின் இயற் பெயராய் இல்லாமல் கேலிப் பெயராக இருந் 
திருத்தல் வேண்டும் . ஆனால் , இப்புலவருக்கு வேறு பெயர் 
வழங்கியதாகத் தெரியவில்லை . இவர் பாண்டிய நாட்டில் 
வாழ்ந்து தம் மன்னன் அறிவுடை நம்பிக்குச் சிறந்த ஆலோசனை 
களைக் கூறி வந்தார் . 7 சோழ நாட்டைச் சேர்ந்த பொத்தியார் , 
உறையூரில் வாழ்ந்தார் . இவ்விரு புலவர்க்கும் , கோப்பெருஞ் 


60 


முடி நரைக்கவில்லை என்று இவரிடம் கேட்கப்பட்ட போது , 

சோழர்கள் 
சோழருக்குமிடையே ஏற்பட்ட நட்பானது பிற்கால இலக்கி 
யத்தில் நட்பின் இலக்கணமாகச் சிறப்பிக்கப் படுகிறது .89 
ஆந்தையார் , இன்பமாக வாழ்ந்தவர் . இவரது பாடல்கள் , 
வாழ்க்கையை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதைத் 
தெரிவிக்கின்றன . முதுமைப் பிராயத்திலும் , ஏன் , இவரது தலை 


70 


சுவையான 


இவர் பின்வருமாறு பதிலளித்தார் : 
எனக்கு வயது முதிர்ந்து விட்டது . ஆனால் என் தலை 
மயிர் நரைக்கவில்லை . காரணம் என்ன ? என்று வினவு 
கிறீர் . என் மனைவி ஒழுக்கமானவள் . என் மக்களும் 
நல்லவர்கள் . 

வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து நடந்து 
பணிவிடை செய்வார்கள் . என் அரசன் , குடி மக்களுக்குத் 
தீங்கு இழைக்காமல் எல்லோரையும் காப்பாற்றுகிறான் . 
இவற்றுக்கு எல்லாம் மேலாக என்னைச் சுற்றிலும் நல்ல 
வர்கள் , ஒழுக்கம் நிறைந்தவர்கள் , அறிவுடையவர்கள் 
வாழ்கிறார்கள் . எனவே , என் முடி நரைக்கவில்லை . 

( புறம் . 191 ) 
மற்றொரு பாடலில் தம் சொந்த நாட்டின் மன்னனைவிட , 
கோப்பெருஞ்சோழனிடம் தமக்கு ஏற்பட்ட நட்பைக்கூறுகிறார் . " 
“ என்னுடைய அரசன் யார் ? என்று என்னைக் கேட்டால் , 

பனங்கள்ளை யார் தொழிலாளர்களுக்குக் 
கொடுக்கிறார்களோ , அவர்களுடைய ஆசை தீர கடல் 
ஆமையைச் சமைத்து யார் கொடுக்கிறார்களோ , அவர் 
களுடைய பசி அடங்க 

யார் விருந்து 
படைக்கிறார்களோ அந்த 

நாட்டில் 

புலவர் 
களும் அவர்கள் உறவினரும் பசிப் பிணியின் 
மன்னனைக் காண்பர் . அந்த 

அரசன்தான் 
கோழியின் தலைவனான எங்கள் சோழ மன்னன் . அவன் 
பெரிதும் விரும்புவது பொத்தி என்ற புலவனுடன் உரை 
யாடுவதையே . அரசன் , புலவனைத் தன் ஆருயிர் 
நண்பனாகக் கொள்வதில் ஒரு குற்றமும் இல்லையே . 
( புறம் . 212 ) 71 

கோப்பெருஞ் சோழனுக்கும் அவன் மக்கள் இருவருக்கு 
மிடையே ஏற்பட்ட பெரும் சச்சரவைக் கண்டித்தும் , அதைக் 
கைவிடுமாறும் கோரி , புல்லாற்றூர் எயிற்றினார் ஒரு அழகிய 
பாடல் 

வேண்டிக் கொண்டார் . இச்சச்சரவைப் 
பற்றி அறிய உதவும் சான்று இப்பாடல் மட்டுமே . வாழ்விலும் 


வகை வகையாக 


வள 


பகை 


வனான 


மூலம் 72 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


61 


தாழ்விலும் இரு புலவர்களின் ஆழ்ந்த நட்பைப் பெற்ற இம் 
மன்னன் , தன் மக்களுடன் ஏற்பட்ட வேறுபாடுகளைத் தீர்த்துக் 
கொள்ள முடியாதது இவனது விதியின் டாயனே ஆகும் . வடக் 
கிருந்து உயிர் விடுவதைப் பற்றி பேசுமளவிற்கு இவன் சென்றதே 
தம் இன்னல்களிலிருந்து விடுபெற இதுவே தகுந்த வழி என்று 
எண்ணினான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் . * 
“ நேரிய பார்வையும் 

தூய மனமும் இல்லாதவர்கள் , 
நாம் நல்ல செயல்களைச் செய்யலாமா வேண்டாமா ? 
என்று கேட்கமாட்டார்கள் . யானை வேட்டை ஆடுபவர் 
களுக்கு ஒரு யானை கிடைக்கலாம் . காடைகளை வேட்டை 
ஆடுபவர் வெறுங்கையினர் ஆகத் திரும்பக் கூடும் . எனவே 
மக்களிடம் உயர்ந்த எண்ணங்கள் ஏற்படட்டும் . வெற்றிச் 
செயல்களுக்காக அவர்கள் பாடுபடட்டும் . மனிதப் பிறவி 
மீண்டும் வாய்க்காது . எனவே , இப்போது இமயம் அளவுக்கு 
உயர , புகழ்பெற அவர்கள் முயலட்டும் . உள்ளுவதெல்லாம் 
உயர்வாக உள்ளட்டும் . ( புறம் . 214 ) 


74 


இம்மன்னன் தான் இறப்பதற்குமுன் ஆந்தையாரைச் 
சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தது பற்றியும் , 
அப்புலவர் தம்மைச் சந்திக்கத் தவற மாட்டார் என்ற நம்பிக்கை 
வைத்திருந்ததுப் பற்றியும் வேறு இரு பாடல்கள் மூலம் அறி 
கிறோம் . 

மன்னன் இறக்குந் தருவாயில் ஆந்தையாரும் 
மன்னனுடன் சேர்ந்து இப்பொல்லா உலகினின்று விடுதலை பெற 
உறுதி பூண்டார் . இவர்களது மறைவிற்கு வருந்திய பொத்தியார் 
என்னும் புலவர் ஆந்தையாரைக் கவாந்த மன்னனை இழந்த 
அந் நாட்டிற்காக மனம் வருந்திப் பாடியுள்ளார் . " 

மன்ன 
னுடன் உயிரிழந்த ஆந்தையாரின் செயல் குறித்து இரு சிறு 
பாடல்கள் உள்ளன .7 ° ஆற்றங்கரையிலிருந்த ஒரு மரத்தின் கீழ் 
ஆந்தையார் வடக்கிலிருந்து இறந்ததை இவை கூறுகின்றன . 
பொத்தியாரும் மன்னனுடன் உயிர்விட 

எண்ணியபோது , 
அவருக்கு மகன் பிறக்கும் வரை இவ்வெண்ணத்தைக் கைவிடு 
மாறு அரசன் வேண்ட , அவர் திரும்பிச் செல்ல வேண்டிய 
தாயிற்று . உறையூருக்குத் திரும்பிய இப்புலவர் இந் நிகழ்ச்சியை 
உணர்ச்சிமிக்க ஒரு பாடலில் விவரிக்கிறார் . " 


75 


77 


“ யானை இறந்து விட்டது . அதற்கு நாள்தோறும் உணவு 
படைத்தவன் , யானைப் பாகன் , யானை கட்டிக்கிடந்த 
தூண் வெறிச்சிட்டுக் கிடப்பதைக் கண்டு அழுகிறான் . 
கிள்ளி வாழ்ந்து , இறந்த பழமையான நகரத்தின் முற் 


62 


சோழர்கள் 


றத்தைப் பார்த்ததும் நானும்தான் அழுதேன் . வருந் 
தினேன் . தேரில் வல்ல கிள்ளியே உனக்கும் சாவு வந்ததே ! 


“ புலவர் வறுமையைப் 

போக்கிய அரசே ! உன்னைப் 
புலவர்கள் வாயார வாழ்த்தியுள்ளனர் . அரண்மனையில் 
ஆட வந்த மங்கையர்க்கு உன்னைப் போல வரையாது 
வழங்கியவர் யார் ? தவமுனிவர்கள் அறிவுரைக்கேற்ப 
செங்கோல் செலுத்தியவர் உனக்கு நிகர் யார் ? பெண் 
களிடம் மென்மையாகவும் வீரர்களிடம் வன்மையாகவும் 
நடந்து கொள்வதில் உனக்கு ஒப்பாக யார் உளர் ? உலகம் 
உன்னை இழந்து வருந்துகிறது . நீயோ நடுகல்லாக 
நிற்கிறாய் ! ( புறம் . 220 ) 


அரசன் இறந்த இடத்தில் அமைக்கப்பட்ட நடுகல்லை , 
ஒருமுறை பார்க்கச் சென்ற போது , புலவர் அரசனின் இயல்பு 
களை மீண்டும் நினைவு கூர்ந்து மேலும் சில வரிகள் பாடினார் . 
பெருங்கிள்ளி 


சங்ககாலத்துச் சோழ மன்னர்களுள் இராசசூய யாகத்தைச் 
செய்த பெருங்கிள்ளி , மிகப் பலம் வாய்ந்த மன்னனாக இருந் 
திருக்க வேண்டும் , சேர மன்னன் மாரி வெண்கோவும் , பாண்டிய 
மன்னன் உக்கிரப் பெருவழுதியும் பெருங்கிள்ளியின் ஆட்சியின் 
தொடக்கத்தில் நடைபெற்ற இந்த யாகத்தில் கலந்து கொண்டனர் . 
இந் நிகழ்ச்சியைக் கண்ட ஒளைவயார் பாடிய வாழ்த்துப் 
பாவில் இம்மூன்று மன்னர்களையும் குறிப்பிட்டிருப்பதிலிருந்து 
ஒருவாறு அறியலாம் . 
“ தேவலோகம் - போன்ற இந்த நாடு உன்னால் ஆளப் 
பட்டாலும் சரி , உன் 

உன் பகைவரிடம் சென்றாலும் சரி , 
உண்மையில் அது துறவிகளுக்கே உரிமையானது . 
மணர்களுக்கு நீ தண்ணீரும் பூவும் பொன்னும் தருவாயாக . 
மிளிரும் நகைகளை அணிந்த வேலைக்காரப் பெண்கள் 
தங்க குவளைகளில் தரும் மதுவை அருந்தி மகிழ்வாயாக . 
அந்த மகிழ்ச்சியில் , தேவைப்பட்டவர்களுக்கு - எளியவர் 
களுக்கு பரிசுகளை அள்ளி வழங்குவாயாக . அறச் செயல் 
கள் தாமே இறுதி நாளில் உனக்குத் துணை நிற்கும் வெண் 
கொற்றக் குடைகளும் “வீரத் தேர்களும் உடைய அரசர் 
களே நீவிர் நீடு வாழ்க . ( புறம் . 367 ) 

. ) 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


6.3 


இம்மன்னனின் ஆட்சிக் காலத்திய நிகழ்ச்சிகளைப் பற்றி 
எவ்வித விவரமும் தெரியவில்லை . ஆயினும் இவன் சில போர்களில் 
ஈடுபட்டுக் பகைவரை அழித்தான் என்பதை மரபு முறையாக 

பாடல் கூறுவதைக் காண்கிறோம்..1 பெருங்கிள்ளிக்கும் 
சேர மன்னன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறைக்கும் நடந்த 
போரில் , தேர் வண்மலையான் என்ற தலைவன் சோழ மன்ன 
னுக்கு ஆதரவாகப் போரிட்டான் என்று மற்றொரு பாடலில் 
கூறுகிறது . 

மன்னனின் பகைவனையோ , 
நண்பனையோ யார் 

இப்பொழுது 

அறுதியிட்டுக் 
கூறமுடியாது . 


கொளு 


சோழ 
என்று 


B2 


சோழச் சிற்றரசர்கள் சிலர் 

சங்க இலக்கியம் கூறும் சோழ மன்னர்களில் கடைசித் 
தொகுதியினர் அல்லது கடை மன்னர்களில் 

ஒருவரான செங்க 
ணானைப் பற்றி விவரிப்பதற்கு முன் மற்றச் சோழ அரசர் 
களைப் பற்றிப் பார்ப்போம் . இவர்களில் பலர் அரச பதவிக்கு 
வராவிடினும் சிற்றரசர்களாக அல்லது அரச குடும்பத்தைச் 
சார்ந்தவர்களாக இருந்தனர் . இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் 
இளஞ்சேட் சென்னி என்ற பெயரில் இருந்த இரு இளவரசர் 
களும் ஆவர் . ஒருவர் , நெய்தலங்கானல் என்ற பட்டப் பெய 
ராலும் , மற்றவர் செருப்பாழியெறிந்த என்ற பட்டப் பெய 
ராலும் அழைக்கப்பட்டு , இருவரும் ஊன்பொழிப்பசுங்குடையார் 
என்ற புலவரால் புகழப் பட்டுள்ளனர் . இதைத் தவிர , இப் 
புலவரைப் பற்றி யாதும் தெரியவில்லை . இவ்விரு சிற்றரசர்களில் 
முதல்வர் , சேர நாட்டைச் சேர்ந்த பாமுலூர்க் கோட்டையைப் 
பிடித்துப் பெருமையடைந்தவர் ... " நெய்தலங்கானல் என்ற 
பட்டப் பெயர் இவனுக்கு எவ்வாறு ஏற்பட்டதென்பது தெரிய 
வில்லை . இரண்டாவது மன்னனால் தோற்கடிக்கப்பட்ட செருப் 
பொழி என்பதும் ஒரு பெயரே . ஏணிச்சேரி என்ற உறையூர்ப் 
பகுதியில் வாழ்ந்து வந்த முடமோசியார் என்பவரது ஒரே ஒரு 
பாடலின் மூலம் சோழ மன்னன் முடித்தலைக் கோப்பெரு 
நற்கிள்ளியைப் பற்றி அறிகிறோம் . சோழ மன்னன் யானை மீது 
சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று யானைக்கு மதம் 
பிடித்து மன்னனுடன் கருவூரைத் தாண்டிச் சென்று விடவே , 
மன்னனது பாதுகாப்பைப் பற்றிக் கவலைப்பட்டு இப் பாடலைப் 
பாடியுள்ளார் . இப் புலவர் சேர மன்னனுடன் இருந்து அவர் 
களது கண்முன்னே நடந்தவற்றை மன்னனுக்குச் விளக்கிக் 
கொண்டிருந்தார் . ஓடிவரும் யானையைக் கடலில் செல்லும் 
கப்பலுக்கு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார் . 


64 


சோழர்கள் 


வெள்ளியம்பலம் என்ற இடத்தில் இறந்த பாண்டிய மன்னன் 
பெருவழுதியின் நண்பனும் , அவன் காலத்தவனுமான பெரும் 
திருமாவளவன் குராப்பள்ளி என்னும் இடத்தில் இறந்தான் . 8 
இவர்களது நட்பைப் பாராட்டிய காவிரிப் பூம்பட்டினத்துக் 
காரிக்கண்ணனார் . இவர்களைப் பிரிப்பதற்கான நிகழ்ச்சிகளி 
லிருந்து தங்களை இவர்கள் காத்துக் கொள்ளுமாறு எச்சரிக் 


கிறார் ... 


“ நீயோ , காவிரியாற்றுக்கும் தெளிந்த நீர் வளத்துக்கும் 
நாயகன் . இந்த அரசனோ பஞ்சவர்களின் வீர மரபில் 
உதித்த் சிங்கம் ; தன் முன்னோர் உயிர் நீத்ததைப் பற்றிக் 
கவலைப்படாமல் , குடிமக்களுக்குப் பாதுகாப்புக் கொடுக்கும் 
தன் கடமையைச் சரிவரச் செய்பவன் . வயதில் இளைஞனா 
யினும் எதிரிகளைப் புறங்கண்டு முறியடித்தவன் . 
நீயோ , உறந்தை வீரன் , தண்ணீரும் நெல்லும் எளிதில் 
கிடைக்கும் பொருள்கள் என்று எண்ணும் இந்த அரசனோ 
சந்தனக்கட்டை நிறைந்த மலையையும் முத்துக்கள் 
நிறைந்த கடலையும் கொண்ட பகுதியின் தலைவனாய் , 
தமிழ்க் கூடலாம் மதுரையை ஆளுகிறான் . நீவிர் இருவரும் 
சேர்ந்திருக்கும்போது உங்கள் எதிரிகள் கலங்குகிறார்கள் . 
நீவிர் இருவரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாப் புகழும் 
பெறுவீர்களாக . ( புறம் . 58 ) 


அடுத்து , திருமாவளவன் . இம்மன்னன் தம்மிடம் பரிசு 
பெறவந்த ஒரு புலவரை வெகு நேரம் காக்க வைத்ததின் 
விளைவாக அப்புலவர் இவன் மீது கோபமுற்று 

இவனை 
இகழ்ந்து பாடியுள்ளார் . ஆனால் ஆற்றலும் இலக்கியச் சிறப்பும் 
உள்ள மற்றொரு பாடலில் இரக்கமற்ற பெரும் மன்னர்களை 
மதிப்பதை விட வறுமையில் வாடுவோரின் துன்பத்தைத் துடைக் 
கும் குறுநில மன்னர்களையே எங்கள் புலவர் இனம் மதித்து 
வந்துள்ளது என்று புகழ்ந்து பாடியுள்ளார் . 7 

கரிகாலன் அவனது தந்தையார் காலத்தில் வாழ்ந்த பரணர் , 
கழாத்தலையார் ஆகியோர் புகழ்ந்து பாடியுள்ள மற்றொரு 
சோழ மன்னன் வேற்பஃறடக்கைப் பெருநற் கிள்ளியாகும் . இச் 
சோழ மன்னனும் இவனது பகைவனுமான சேர மன்னன் 
குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் போரிட்டு , போர்க் களத்திலேயே 
உயிரிழந்தனர் என்ற செய்தியைப் புறநானூற்றிலுள்ள மூன்று 
பாடல்கள் 

கூறுகின்றன . போர்வைக் கோப்பெருநற்கிள்ளி 


6.5 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


92 


என்பவன் தனிச் சிறப்புடன் விளங்கிய மற்றொரு சோழ மன்ன 
னாவான் . இம் மன்னனைப் பற்றிக் கிடைத்துள்ள ஆறு பாடல் 
களில் மூன்று , இம் மன்னன் மீது உண்மையான காதல் கொண்ட 
நக்கண்ணை என்ற ஒரு 

பெண்ணால் பாடப் பட்டுள்ளன . 
மற்ற மூன்று பாடல்களைத் தந்துள்ள சாத்தந்தையார் என்னும் 
புலவர் இம்மன்னனது வீரத்தையும் , விரைவில் நகரங்களைக் 
கைப்பற்றும் திறமையையும் புகழ்ந்துள்ளார். 0 மேலும் , இம் 
மன்னனுக்கும் , உறையூரின் புகழ்மிக்க மன்னன் என்று பல 
பாடல்களில் 

சிறப்பிக்கப்படும் தித்தன் எனப்படும் இவனது 
தந்தைக்குமிடையே ஓய்வு ஒழிவின்றிப் பூசல் ஏற்பட்டதைப் 
பற்றியும் இப்புலவர் கூறுகிறார் . 1 ஒரு முறை , கட்டி என்ற 
தலைவனும் , அவனது நண்பன் பாணனும் அவசரப்பட்டு உறையூர் 
மீது படையெடுக்க , தித்தன் அவர்களைச் சிதறுண்டு ஓடுமாறு 
துரத்தியடித்தான் .9 இந் நிகழ்ச்சியைப் பற்றிப் பரணர் 
கூறுவதால் தித்தனும் , இவனது விநோத மனப்பாங்குள்ள 
மகனும் கரிகாலனுக்கு முன்பே வாழ்ந்திருக்க வேண்டும் . தித்த 
னுக்கு ஐயை என்ற மகள் ஒருத்தி இருந்தாள் . சோழன் 
நல்லுருத்திரான் , நம்பி நெடுஞ்செழியன் ஆகிய இரு மன்னர்களைப் 
பற்றி ஒவ்வொரு பாடல் கிடைத்துள்ளது . முதலில் கூறப்பட்ட 
மன்னனை ஒரு புலவனாகவே நாம் அறிகிறோம் . இவன் கலித் 
தொகையிலுள்ள பதினேழு பாக்களைக் கொண்ட முல்லைத் 
திணை என்ற பகுதியை இயற்றியவனாவான் . மேலும் , 
புறநானூற்றுப் பாடல் ஒன்றையும் பாடியுள்ள இம்மன்னன் , இப் 
பாடலில் தன் அக வாழ்க்கையைக் கூறுகிறான் . இவன் உலோபி 
களை ஒதுக்கி , பலமுள்ள பிரபுக்களை நண்பர்களாகக் கொண்ட 
வன் . நம்பி நெடுஞ்செழியனைப் பற்றி பேரெயில் முறுவலார் 
என்னும் புலவர் புகழ்ச்சியாகப் பாடியுள்ளார் . சிறு வாக்கியங் 
களைக் கொண்ட இப்பாடல் சிறந்த சொல்லோவியமாகும் . 


8 


கோச்செங்கணான் 


கரிகாலனது வாழ்க்கையைப் போன்று , கோச்செங்கணான் 
வாழ்க்கையைச் சுற்றியும் எண்ணற்ற கற்பனைக் கதைகள் 
பின்னப்பட்டுள்ளன ; 

காலத்திய சான்றுகளும் , 
பிற்காலத்தில் ஏற்பட்டு தலை முறை தலைமுறையாக 
நம்பப்பட்ட செய்திகளும் இரண்டறக் கலந்து விடாமல் பிரித்துப் 
பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது . புறநானூற்றுப் பாடல் 


அவன் 


A - 375-5 


66 


98 


ஒல 
, சேர 

சோழர்கள் 
ஒன்றும் , பொய்கையார் இயற்றிய நாற்பது பாடல்களைக் 
கொண்ட களவழியும் இவனது வாழ்க்கையைப் பற்றிய தொன்மை 
யான சான்றுகளாகும் . திருஞானசம்பந்தரும் திருமங்கை 
ஆழ்வாரும் , சுந்தரமூர்த்தி நாயனாரும் தங்கள் பாடல்களில் 
இம்மன்னனது சமய வாழ்க்கையை விளக்குகின்றனர் . பத்து , 
பதினோராம் நூற்றாண்டுகளில் கிடைக்கும் சோழர் செப்பேடு 
களிலிருந்து தெரியும் புராண மரபு வழிகளிலும் இவனைப் 
பற்றிக் கூறப்பட்டுள்ளது . இந்த மரபு வழிப் பட்டியல்களில் 
இவனது இடம் ஒரே சீராகக் கொடுக்கப்படவில்லை . 

பௌத்த 
ஜாதகக் கதைகளில் கூறப்படும் மரபைத் தழுவி இம்மன்னன் தனது 
முற் பிறவியில் ஒரு சிலந்தியாக இருந்தான் என்று சொல்லப் 
படுகிறது . முதன் முதலில் அப்பரும் பிறகு இராஜேந்திரச் 
சோழனது காலத்தில் திருவாலங்காட்டுப் பட்டயங்களிலும் 
இந்தக் கதை கூறப்பட்டுள்ளது . இப்பட்டயங்களில் 

கூறப் 
பட்டுள்ள இவ்விவரம் ஏறக்குறைய 

ஏறக்குறைய அப்படியே கலிங்கத்துப் 
பரணியிலும் , விக்கிரமச் சோழன் உலாவிலும் காணப்படுகிறது . 
நம்பி ஆண்டார் நம்பியின் அந்தாதியிலும் சைவ சமயத்துக் 
கதைகள் கற்பனைகள் , நம்பிக்கைகள் யாவும் ஒன்று கூடும் சமய 
இலக்கியக் கடலான சேக்கிழாரின் பெரிய புராணத்திலும் இந்தக் 
கதை இடம் பெறுகிறது . 

நடுத்தர அளவினதான களவழி பெரும்பாலும் மரபு 
வழிச் செய்திகளையே கொடுத்தாலும் , சில சமயம் கொங்கு 
நாட்டில் கரூருக்கு அருகேயுள்ள கழுமலத்தில் நடைபெற்ற 
போரைப் பற்றிய கொடூரமான வர்ணனைகளையும் தருகிறது . 

மன்னன் - கணைக்கால் இரும்பொறையை 
வென்று அவனைச் செங்கணான் சிறைப் பிடித்தான் . சேர 
மன்னனின் நண்பரான பொய்கையார் எனும் புலவர் , சோழ 
மன்னனின் போர்த்திறனைப் புகழ்ந்து பாடி அதன் மூலம் சேர 
மன்னனை விடுதலை செய்யுமாறு செய்தார் . முன்பு கூறிய 
புறநானூற்றுப் பாடலை இச்சேர மன்னனே , தான் குடவாயிற் 
கோட்டத்தில் ( மேலை வாயிற் சிறை ) சிறைப்பட்டிருந்த போது , 
பாடினான் என்று தெரிகிறது . சேர மன்னன் தனக்கு ஏற்பட்டுள்ள 
அவமானத்துக்குப் பிறகும் கோழைபோல் உயிருடன் இருப்பதை 
எண்ணி வருந்தும் பாடலே இது : 


190 


“ இறந்து போகும் குழந்தை , பிறக்கும் மூஞ்சூறு 
இவை மனிதர்கள் அல்லர் . ஆனால் வாள் 
களையும் விடவில்லை 101 

இப்படிப்பட்ட ஒரு 


இவர் 
மரபில் 


67 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


உடைய 


நாய் போல் அலைந்து , சிறைக் காவலரிடம் கெஞ்சிக் கேட்டு , 
தாகத்தைத் தீர்த்துக் கொள்ள குடிநீர் பெற்றுக் கொள்ள 
வேண்டும் என்ற மானக்கேடான எண்ணம் 
ஒருவன் பிறந்திருக்க முடியுமா ? ( புறம் . 74 ) 

தனக்கேற்பட்ட தாகத்தைத் தீர்த்துக் கொள்ள இவன் 
காவலாளியிடமிருந்து பெற்ற தண்ணீரைப் பருகாமலே தன் 
தாகத்தைக் கொன்றான் என்பதே இக்கதை .102 இந் நிகழ்ச் 
சிக்குப் பிறகே , பொய்கையார் தலையிட்டு இம் 

மன்னனை 
விடுவித்திருக்க வேண்டும் . அக்கால இலக்கியங்கள் கூறும் இந் 
நிகழ்ச்சிகள் நம்பக் கூடாதவையல்ல . ஏனெனில் அக்காலத்தில் 
மன்னர்களும் , குறுநில மன்னர்களும் கொள்கை வீரர்கள் 
அல்லர் . அவர்களிடையே நிலவிய தனிப்பட்ட உறவின் அடிப் 
படையிலேயே இச்செயல்களை மேற்கொண்டனர் . இந்நிலையில் , 
அக்காலத்து வீர வரலாற்றுக்கு மாறாக , ஒரு மன்னன் மற்றொரு 
மன்னனிடம் தோல்வியுற்று சிறைப்படுவானாயின் , புலவர்கள் 
குறுக்கிட்டு வெற்றிகண்ட மன்னனது வீரத்தைப் போற்றி அதன் 
வாயிலாகத் , தோல்வியுற்ற மன்னனைச் சிறை மீட்டதென்பது 
வழக்கமாக இருந்தது . 199 

கோச்செங்கணானின் சமயத்தைப் பற்றியறிய அவன் 
காலத்துச் சான்றுகள் கிடைக்கவில்லை . எனினும் , திருமங்கை 
ஆழ்வாரும் , சம்பந்தரும் இவனைப் பற்றிக் கூறும் மரபை 
சந்தேகிக்க வேண்டியதில்லை . களவழியின் ஆசிரியரான பொய் 
கையாரும் , பொய்கை ஆழ்வாரும் ஒருவராகவே இருப்பாராயின் , 
இவ்வெண்ணம் வலிவு பெறுகிறது .104 திருநாறையூரைப் பற்றித் 
திருமங்கை ஆழ்வார் பாடியுள்ள பாடல்களில் ஒன்று கோச் 
செங்கணானின் 

சாதனைகளைக் கூறுவதுடன் , இவன் இவ் 
வூரில் கோயில் கொண்டுள்ள இறைவனை வழிபட்டதையும் 
குறிப்பிடுகிறது . போர்க்களத்தில் பெரும் வீரனாகவும் , சிவ 
பெருமானுக்கு எழுபது கோயில்களை எடுத்த சிறந்த சிவபக்த 
னுமான சோழ மன்னன் திருநாறையூரிலுள்ள வைணவ ஆலயத் 
திலும் வழி பட்டான் 105 என்று இவ்வாழ்வார் கூறும்போது , 
சோழ மன்னன் என்று கோச்செங்கணானையே குறிக்கிறார் 
என்பதை எவ்வித ஐயப்பாடுமின்றி உணரலாம் . செங்கணானின் 
பகைவனுடைய யானைப் படையைப் பற்றியும் , செங்கணானின் 
குதிரைப் படை 106 

ஆற்றிய அரும் பெரும் பணியைப் பற்றியும் 
ஆழ்வார் குறிப்பிடுகிறார் . இவ்வாறே களவழியிலும் , சேர மன்ன 
னுடைய யானைப் படையை எதிர்த்துச் சோழ மன்னன் வெற்றி 
கொள்ள அவனது குதிரைப் படையும் , காலாட் படையுமே காரண 


68 


சோழர்கள் 


மாயிருந்தன என்று கூறப்பட்டுள்ளது . செங்கணானது ஆட்சி , 
சோழ நாட்டிற்கு அப்பாலும் பரவியிருந்ததென்றும் , 107 அழுந்த , 
வெண்ணி என்ற இடங்களில் இவன் போர் புரிந்தானென்றும் , 
விளந்தை வேள் என்ற குறுநில மன்னனைப் போரில் கொன்றான் 
என்றும் , திருமங்கை கூறுகிறார் . ஆம்பூர் , வைகல் , நன்னிலம் 
ஆகிய இடங்களிலுள்ள சிவாலயங்கள் , செங்கணானாலேயே 
கட்டப்பட்டவை என்று திருஞான சம்பந்தரும் , சுந்தர மூர்த்தி 
நாயனாரும் தங்கள் தேவாரப் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் . 
நாடு முழுவதும் கௌரீசனுக்கு செங்கணானால் கோயில்கள் 
கட்டப்பட்டன என்று சுந்தர சோழனது அன்பில் பட்டயங்கள் 108 
கூறுகின்றன . செங்கணானுடைய மகனின் பெயர் நல்லடிக்கோன் 
என்று அன்பில் பட்டயங்கள் கூறுகின்றன . பெரிய புராணத்தில் 
நாடும் இம்மன்னனை அடையாளம் காண முடியாத வகையில் 
மாறுதல்கள் உருவாகி , இவன் , சுபதேவனுக்கும் - கமலாவதிக்கும் 
பிறந்தவன் என்றும் , ஜம்புகேசுவரத்தை ( திருவானைக் கோயிலை ) 
உருவாக்கியவன் என்றும் காண்கிறோம் . செங்கணான் நல்ல 
வேளையில் பிறக்க வேண்டும் என்பதற்காக , இவன் பிறக்கும் 
காலம் , செயற்கை முறையினால் சிறிது ஒத்தி வைக்கப்பட்டது 
என்ற நம்ப முடியாத கதையை பெரிய புராணத்தில் படிக்கிறோம் . 
நெடுங்காலத்திற்கு முன்பே மறந்துபோன விவரமாயினும் இதைச் 
சுவைபடவே கூறுகிறார் சேக்கிழார் . 


சேக்கிழார் குறிப்பிடும் , செங்கணான் என்ற இவனது 
பெயரும் , இவன் சோழ குடும்பத்தில் பிறந்தவன் என்பதும் , 
ஜம்புகேசுவரம் உள்ளிட்ட பல இடங்களில் சிவபெருமானுக்கு 
இவன் கோயில்கள் எடுத்த விவரங்களும் இம்மன்னனைப்பற்றி 
பாடியுள்ள நாயனார் யாரென்று முடிவுகட்ட உதவுகின்றன . 


காலவரையறை 


களது 


பண்டைச் சோழரின் வரலாற்றை முடிப்பதற்குமுன் , இவர் 

காலவரையை நிர்ணயிக்க இதுவரை மேற்கொண்ட 
முயற்சிகளை விடச் சிறந்த சில முயற்சிகளை மேற்கொண்டே 
ஆகவேண்டும். புராதனச் சின்னங்களின் அடிப்படையில் நமக்குக் 
கிடைக்கும் காலத்திற்கு முன்னரே இம்மன்னர்கள் வாழ்ந்தனர் 
என்பது மட்டும் தெளிவாகிறது . உறையூர் , காவிரிப்பூம்பட்டினம் 
என்ற பெயர்கள் இன்றும் வழக்கத்திலிருந்தாலும் , இவ்விடங் 
களின் பழம் பெருமையைக் கூறக்கூடிய சான்றுகள் எவையும் 
இதுவரை இவ்விடங்களில் கண்டுபிடிக்கப்படவில்லை . நமக்குக் 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


69 


110 


பல 


உள்ளது .111 





கிடைத்திருக்கும் சான்றுகள் எல்லாம் இலக்கியமும் , 
பிறநாட்டு வரலாறுகளுடன் ஒத்த நிகழ்ச்சிகளுமேயாகும் . சேரன் 
செங்குட்டுவன் காலத்தில் வாழ்ந்த ஈழ மன்னன் கயபாகு , மகா 
வமிசத்தில் கூறப்படும் கி . பி . 113-135 இடையே ஆண்டு வந்த 
முதலாம் கயபாகுவே என்று முதன் முதலில் கருதப்பட்டபோது 
டாக்டர் ஹுல்ஷ் இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை . 

இவர் 
கூறியது : திரு . குமாரசாமியின் கூர்மையான அறிவுத் திறனை 
மறுக்காவிடினும் , இவரது கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள 
முடியவில்லை . இரு கயபாகுகளின் பெயர்ப் பொருத்தத்தைத் 
தவிர , வேறு காரணங்களும் காட்டப்பட்டு ஈழநாட்டு 
வரலாற்றின் காலவரையறை மேலும் நன்கு ஆராயப்பட்டால் 
அன்றி இக்கருத்தை ஏற்க முடியாது . ஈழநாட்டு வரலாற்றின் 
காலவரையறை 

இன்னும் விவாதத்திற்கு உரியதாகவே 

இதன் விளைவாக . ஈழ நாட்டின் பண்டை 
மன்னர்களின் காலங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி 
அமைத்துக் கொள்ளலாம் . ஈழநாட்டு மன்னர்களின் பட்டியலில் 
12 - ம் நூற்றாண்டிற்கு முன்னால் ஒரே ஒரு கயபாகுவே ஆட்சி 
யில் இருந்தான் . இவன் கி . பி . 173 முதல் 195 வரை ஆட்சி 
செய்தான் .112 செங்குட்டுவனும் , கயபாகுவும் ஒரே காலத்தவர் 
என்ற சிலப்பதிகாரத்தின் கூற்றை ஏற்பதா அல்லது இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட குறிப்புகளின் அடிப்படையிலும் , கற்பனை அடிப் 
படையிலும் எழுதப்பட்ட நூல் என்ற காரணத்தினால் இதன் 
கூற்றை நம்பத்தகாதென்று றக்கணிப்பதா என்பதே 
கேள்விக்குறியாக உள்ளது . வேறு காரணங்களே நம் கவனத் 
திற்கு வராமலிருக்குமானால் , இக்கேள்விக்கான நம் பதில் 
முடிவான தாக இராது . ஆனால் , இம் மன்னர்களின் ஒத்த 
காலத்தையும் அதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட மற்றக் 
கால நிலைகளையும் ஒருவராலும் புறக்கணிக்க முடியாதபடி 
பல முக்கியமான காரணங்கள் கிடைத்துள்ளன . 


சங்க இலக்கியத் தொகுப்புகளும் , கிறித்துவ சகாப்தத்தின் 
முதல் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த பெரிப்ளூஸ் , தலாமியின் 
நிலநூல் போன்ற கிரேக்க நூல்களில் காணப்படும் தென்னிந்தி 
யாவைப் பற்றிய குறிப்புகளும் , தென்னிந்தியாவின் பல பாகங் 
களிலும் காணக் கிடைக்கும் ரோமாபுரி நாணயங்களும் ஒத்த 
செய்திகளையே தருகின்றன . 

இதனைப் 

பாரபட்சமின்றி 
நோக்கும் ஆராய்ச்சியாளர் எவரையும் தமிழ் இலக்கியத் 
தொகுப்புகளும் , கிரேக்க நூல்களும் , ரோமாபுரி நாணயங்களும் 
ஒரே காலத்தவை என்ற முடிவிற்கே அழைத்துச் செல்லும் .118 


சோழர்கள் 


70 


கன்றைக் 


மகாவமிசத்தில் குறித்துள்ள தமிழ் நாட்டிற்கும் ஈழத்திற்கு 
மிடையேயான பண்டைத் தொடர்புகளையும் , தமிழ்க் குறுநில 
மன்னர்களின் பெயர்களையும் காலத்திற்கேற்ப சில மாற்றங் 
களுடன் புறநானூறு , பத்துப்பாட்டு போன்ற தொகுப்புக்களில் 
மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை முன்பே கூறினோம் . 
மகாவமிசத்தில் கூறப்படும் எலாராவின் 

சதை , 
கொன்றதற்காகத் தன் மகனுக்கே மரண தண்டனை அளித்த 
தமிழ்ச் சோழ மன்னனின் கதையையே ஈழநாட்டுக்கேற்ப 
மாற்றியமைத்ததாகும் என்பதில் ஐயமில்லை . மகாவமிசத்தின் 
படி , எலாரா மன்னன் கி . மு . இரண்டாம் நூற்றாண்டின் 
இரண்டாம் பகுதியில் வாழ்ந்தவன் என்றும் இதில் குறிப்பிடப் 
படும் மற்றத் தமிழ் மன்னர்கள் , கி . மு . முதலாம் நூற்றாண்டின் 
பிற்பகுதியில் வாழ்ந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது . மகா 
வம்சத்தில் முதற் சில அத்தியாயங்கள் , கி . பி . 5 - ம் நூற்றாண் 
டில்தான் தொகுக்கப்பட்டன என்பதை 114 இதற்கு முந்திய 
குறிப்புகளிலிருந்து அறிவதை நாம் மனதில் கொள்வோமாயின் , 
ஈழத்தின் தொடக்க வரலாற்றிலேயே தமிழர்கள் இந்நாட்டின் 
மீது படையெடுத்ததைக் காணுகிறோம் . அக்குறிப்புகள் குழப்ப 
மானதாக இருந்த போதிலும் , அடிப்படையில் ஆதாரமற்றவை 
என்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது என்பதைக் காண்போம் , 
நாளடைவில் மறைந்துவிட்ட இவ்வுண்மை நிகழ்ச்சிகளை இவை 
நமக்குப் பாதுகாத்து வைத்திருந்து நினைவூட்டுகின்றன . தமிழ் 
நாட்டு வரலாற்றின் காலவரையறையை நிர்ணயிப்பதில் , இந் 
நிகழ்ச்சிகளுக்குக் கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் பயனற்றுப் 


போகின்றன 


115 


மேலும் , தேவாரம் பாடிய மூவரும் , திருமங்கை 
ஆழ்வாரும் , ஏழாம் நூற்றாண்டிலும் அதற்குப் பிறகும் வாழ்ந் 
தனர் என்று திட்டவட்டமாகக் கூறப்பட்டுள்ளது . இவர்களில் 
மூத்தவரான அப்பர் , 7 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 
வாழ்ந்திருக்க வேண்டும் . சங்க இலக்கியம் , தேவாரம் ஆகிய 
வற்றில் கையாளப்பட்டுள்ள சொல்லமைப்பு , நடை , இசை 
ஆகியவற்றைக் கூர்ந்து ஒப்பிட்டுப் பார்ப்போமாயின் , 
நூற்றாண்டுகளின் வளர்ச்சியால் தேவாரப் பாடல்களில் 
கையாளப்பட்டுள்ள மொழி , முக்கிய மாறுதல்களை 
அடைந்துள்ளதை நாம் காணலாம் . செங்கணானை அறிந்திருந்த 
அப்பர் , இவன் சிலந்தியாயிருந்து பின்னர் சோழ மன்னனாகப் 
பிறவியெடுத்தவன் என்று இவனைப் பற்றிக் கூறுகிறார் ; 
அப்பர் காலத்திலேயே இவன் ஓர் இதிகாச வீரனாகக் கருதப் 


பல 


இவ்வாதம் . 119 
பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 

71 
பட்டிருந்தான் என்பதை இதிலிருந்து அறிகிறோம் ; சங்க காலத் 
திற்கும் , அப்பர் வாழ்ந்த காலத்திற்கும் இடையேயான நீண்ட 
கால இடைவெளியையும் அறிகிறோம் . இந்த அதிகாரத்தில் 
நாம் குறிப்பிட்டுள்ள பண்டைச் சோழ மன்னர்களின் காலத்தின் 
பிற்பகுதியைச் சேர்ந்தவனே கோச்செங்கணான் என்பது இது 
வரை நாம் செய்து ஆராய்ச்சியிலிருந்து புலனாகும் . 

இந்நிலையில் , இரு கயபாகுகளின் பெயர்களை ஒப்பிடுவதன் 
அடிப்படையிலேயே நாம் இனியும் கால வரையறை நிர்ணயிப்பது 
என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் . இதை முதலில் 
ஒப்புக்கொள்வோமானால் , செங்குட்டுவனும் , அவனது காலத்தில் 
வாழ்ந்த மன்னர்களும் , அவர்களுக்கு முன்னால் பல தலைமுறை 
யினரையும் , பின்னால் பல சந்ததியாரையும் பெற்றிருந்ததன் 
அடிப்படையில் சங்ககாலம் கிறிஸ்துவ சகாப்தத்தின் முதல் 
மூன்று அல்லது நான்கு நூற்றாண்டுகளிடையே பரவியிருந்தது 
என்பதைக் காணலாம் . 
மணிமேகலையும் , திந்நாகரும் 

மணிமேகலையின் 29 - ம் காண்டத்தைச் சுற்றியும் , இக்காண் 
டத்திற்கும் திந்நாகரின் நியாயப் பிரவேசத்திற்கும் இடையேயான 
தொடர்பைப் பற்றியும் எழுந்துள்ள விவாதம் எதிர்ப்பார்ப்பதற்கு 
நேரிடையாக முடிவின்றியே போய்விட்டது . இவ்விரண்டிற்கு 
மிடையேயுள்ள தோற்ற ஒற்றுமை மிகுதி , அதனால் நியாயப் 
பிரவேசம் , 

மணிமேகலையில் சேர்க்கப்பட்டோ அல்லது 
மணிமேகலையினின்று வெளியே எடுக்கப்பட்டதாகவோ 
இருந்தல் வேண்டும் . 116 நியாயப் பிரவேசந்தான் மணிமேகலையில் 
நுழைக்கப்பட்டுள்ளது என்றுகூட நாம் துணிந்து கூறலாம் . 117 
மணிமேகலையின் 29 - ம் காண்டத்தின் தொடக்கத்தில் நியாய 
அடிப்படையிலான கொள்கைகளைச் 

முறையில் 
கொடுக்கப்பட்டிருப்பதைக் காண்கிறோம்.11- ஆனால் , 

ஆனால் , நியாயப் 
பிரவேசிகாவில் கூறப்படும் தவறான 

கொள்கைகள் ஏற்றுக் 
கொள்ள முடியாத வாதத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட் 
-டிருப்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் . உபநய ; நிகமண 
ஆகியவை திரிஷ்டாந்தத்துள் அடங்கியவையே 

என்பதே 
இந்த அதிகாரத்தில் உண்மை வரலாற்றை 
இவ்வாதத்திலிருந்து நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் . இந்த 
வடிவு , அதிகாரத்தில் முதலிடம் பெற்றுள்ள விளக்கம் மட்டுமே 
இருந்தது . இது திந்நாகருக்கு முற்பட்டது ; ஐந்து உறுப்பினர் 


சுலபமான 


72 


சோழர்கள் 


களைக் கொண்ட மும்மடி நியாயத்தை இது குறிக்கும் . 
திந்நாகரின் சீடர் ஒருவர் , தன் ஆசிரியப் பெருமானுக்குப் புகழ் 
சேர்க்க வேண்டுமென்று பக்தியால் , நியாயப் பிரவேசத்தைத் 
தமிழில் மொழிபெயர்த்து , தமிழ்ப் பௌத்தம் பற்றிய புனை 
கதைகளைப் புகுத்தினார் . பிறகு ஐந்து உறுப்பினர் கொண்ட 
மும்மடி நியாயம் என்ற குழப்பத்திலிருந்து விடுவித்துக்கொள்ள , 
மூன்று உறுப்பினர்கள் உடைய மும்மடி நியாயம் என்ற புதிரை 
உருவாக்கிக் கொண்டார் . சாங்கியம் முதலிய ஏனைய தத்துவ 
சாத்திரங்களும் மணிமேகலையில் ஆரம்பக் கட்டங்களில் இடம் 
பெறுகின்றன . " அந்தத் தத்துவ முறைகளையும் ஊன்றிப் 
படித்தால் மேற்கண்ட முடிவுக்கு வரலாம் , 


120 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


73 


குறிப்புகள் 


1 . 


இக்கருத்தை ஏற்காதவர் பலர் உள்ளனர் . இருந் 
தாலும் பிகே . 

v . 16 அடிக்குறிப்பும் ஸ்டடீஸ் 
பக் . 1-18 , 70-72 பார்க்கவும் . 


2. பிறங்கு நிலைமாடத்து உறந்தை போக்கி ( வரி -285 ) 

என்றே இப்பட்டினப்பாலை வரியைத் தற்கால 
அறிஞர்கள் காண்கிறார்கள் . ஆனால் , காகந்தி 
என்ற பெயரில் இவ்வூர் , பண்டைக் காலம் முதல் 
புகழப்படுகிறது , ( மணிமேகலை xxii, 1-37 , பத்துப் 
பாட்டு ( 1931 ), பக் . 561 , குறிப்பு 2 - ம் பார்க்க , 
கி . மு . 2 - ம் நூற்றாண்டைச் சேர்ந்த பார்ஹுத் 
கல்வெட்டில் இவ்வூரைச் சேர்ந்த சோமா என்ற 
சந்நியாசினியைப் பற்றி குறிப்பிடுகிறது ( லூடர்ஸ் , 
எண் 

8817 ) . யானையை எதிர்த்து ஒரு கோழி 
பெற்ற வெற்றியின் அடிப்படையிலேயே உறையூர் 
ஏற்பட்டது என்ற புராணக் கதையைச் சிலப்பதிகாரம் 
கூறுகிறது ( x 11 , 247-48 . ) 


3 : 


தரும் 


கனகசபை அவர்கள் எழுதிய 1800 ஆண்டுகளுக்கு 
முற்பட்ட தமிழர் என்ற நூல் வகைகளில் 
இன்னும் மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது . ஆனால் , 
அவர் காலத்தில் நன்கு புரியாத அல்லது விளக்கம் 
பெறாத நூல்களின் கையெழுத்துப்படிகளை மட்டுமே 
நம்பி , அவற்றையே ஆதாரமாகக் கொண்டு சில 
தவறான முடிவுகளுக்கு அவர் வந்துவிட்டார் . சேரர் 
பரம்பரை , சோழர் பரம்பரை ஆகியவற்றை , கனக 
சபை கொண்ட முடிவுக்கு வலுவான ஆட்சேபங்களை 
பண்டித மு . ராகவ அய்யங்கார் , சேரன் செங்குட்டுவன் 
என்னும் நூலில் தெரிவிக்கிறார் . ( 2 - ம் 

பதிப்பு , 
பக் . 106-107 என் ) . ( மேற்படி நூலில் பக் . 103 - ல் ) 

பட்டியலும் ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல . 
அதிலும் தவறுகள் இல்லாமல் இல்லை . ஆனால் 
இதுவரை பலரும் தொகுத்து வெளியிட்டுள்ள பரம் 
பரைப் பட்டியல்களுள் இராகவ அய்யங்கார் கூறுவது 
ஏனையவற்றைவிடச் சிறந்தது . மணக்கிள்ளி , 
பெருவீரர் கிள்ளி 

இரு ஆண் மக்கள் , 
கரிகாலனுக்கு இருந்தனர் ; மணக்கிள்ளியின் மக்களே 
நெடுங்கிள்ளியும் அவன் சகோதரன் நற்சோணையும் ; 
புறம் . 16 -ல்ராஜசூய யாகம் செய்தான் என்று போற்றப் 
படும் பெருநற்கிள்ளி என்பவன் நெடுங்கிள்ளியின் 
மலையமான் திருமுடிக்காரி ( புறம் . 174 ) என்பவனிடம் 
அடைக்கலம் புகுந்தவன் இவனே ; மணிமேகலை குறிப் 
பிடும் கிள்ளிவளவனும் அவனுடைய எதிரியான நலங் 
கிள்ளியும் , வீரர் கிள்ளியின் மக்கள் என்ற கூற்றுக்கள் 
யாவும் பலரும் அனுமானிக்கும் கருத்துக்களே அன்றி , 


. 


என்ற 


74 


சோழர்கள் 


ஆதாரமான செய்திகள் அல்ல . இராச சூயம் வேட்ட 
பெருநற்கிள்ளி என்ற ஒரே அரசன் செங்குட்டுவன் , 
மலையமான் , திருமுடிக் கிள்ளி என்ற இருவருடைய 
ஆதரவையும் ஒரே சமயத்தில் பெற்றான் என்பதையும் 
நம்ப இயலாது . சிலப்பதிகாரம் xxvii , வரி 118-23 லும் 
புறம் 74 - லும் உள்ள 

விவரங்கள் இக்கருத்துக்கு 
ஆதரவாக இல்லை ; மேலும் இவற்றை வேறுபடுத்திக் 
காட்டும் முறையிலேயே அவை உள்ளன . 


4. மணிமேகலை : செங்கதிர்ச் செல்வன் திருக்குளம் , 

பதிகம் 1. வரி 9 , சிலப்பதிகாரம் vii - 27 ; xxxix , 
வரி 1-2 . 


5. மணிமேகலை பதிகம் , I , வரி 10-2 . 
6. மணிமேகலை xxii , வரி 25-37 . 


7. புறம் 39 - ம் அதில் கூறப்பட்டுள்ள மேற்கோளும் , 

இது சிவபெருமானின் திரிபுர சம்மாரத்தை நினைவு 
படுத்துகிறது . 


8. மணிமேகலை 1 , வரி 1-9 , 


9. மணிமேகலை xxii , வரி 210 - ம் அடிக்குறிப்பும் 

முன்னைய தொகை நூல்களில் இந்தக் கதை சொல்லப் 
படவில்லை . 


10. புறம் 37 , வரிகள் 5-6 - ம் அடிக்குறிப்பும் . 
11. மேற்படி , வரி 6 . 


12. இக்கதை திருவாரூரில் நிகழ்ந்தது என்று 12 - ம் 

நூற்றாண்டு நூலான பெரிய புராணம் கூறுகிறது . 


13. உருவப்பஃறேர் பரணர் ( புறம் , 4 ) பெருங்குன்றூர் 

கிழார் ( புறம் .266 ) இருவரும் அவனைப் புகழ்ந்து 
பாடியுள்ளனர் . பொருநராற்றுப்படையின் 130- ம் வரி 
அவனுக்கும் கரிகாலனுக்கும் 

உள்ள 

உறவைத் 
தெரிவிக்கிறது , 


14. செய்யுள் 3 , பொருநராற்றுப் படையின் இறுதி . 


15. பட்டினப்பாலை வரிகள் 220-228 . பொருநராற்றுப் 

படை வரி-131 . அடிக் குறிப்பும் கீழேயுள்ள மொழி 
பெயர்ப்பும் , பழமொழியிலுள்ள 

வெண்பா 
பிடற்றலை என்ற ஒருவன் கரிகாலனுக்குப் பெரிதும் 
உதவி செய்ததாகக் கூறுகிறது . 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


75 


16. நச்சினார்க்கினியர் ஒரு மட்டமான 

கதை சொல்லி 
இதை விளக்குகிறார் . இதிலிருந்து அறியப்படுவது ,, 
அவன் சோழர்களின் ஆண்மரபு வரிசையில் உதிக்க 
வில்லை என்பதாகும் . அவனுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட 
தொல்லைகளுக்கும் 

அவன் தகப்பனாருக்கு 
இளையோன் ( இளவரசன் ) என்ற பெயர் இருந்த 
தற்கும் இதைக் காரணமாகக் காட்டலாம் . பார்க்க : 
டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் , ஏன்சியன்ட் இந்தியா 
பக் . 92 . 


அதன் 


19 . 


17. மூல நூல் கூறுவதாவது : இருபெரு வேந்தரும் ஒரு 

களத்தவிய ( 146 - பொருந ) அவர்கள் இறந்தார்கள் 
என்று 

நச்சினார்க்கினியர் பொருள் 
கொள்கிறார் ( படும்படி ) ஆனால் சேரன் , புறப்புண் 
அடைந்து , படிப்படியாகப் பட்டினிகிடந்து தற்கொலை 
செய்து கொண்டான் . வடக்கிருத்தல் என்பது பற்றி 
புறம் , 65 - வரி 9-11 - ம் 

கீழ் பண்டித 
வே , சாமிநாத ஐயர் குறிப்பையும் , ஸ்டடீஸ் ப . 20 - ம் 

குறிப்பும் பார்க்க . 
18. அகம் 55 , 246 ; புறம் 65 , 66 . 

வாள் - வடக்கிருந்தனன் ( புற 65 , வரி 11 ) என்றால் 
அரசன் ஒரு வாளால் தன் தொண்டையை வெட்டிக் 
கொண்டான் என்று பொருள் அல்ல ( பி . டி . சீனிவாச 
அய்யங்கார் , தமிழர் , பக் . 336 ). பட்டினி கிடந்தபோது 
அவன் ஒரு வாளை ஏந்திக் கொண்டிருந்தான் என்பதே 
பொருள் . வாளோடு வடக்கிருந்தான் என்று 

உரையாசிரியர் கூறுவதைப் பார்க்க , 
20. மொழி பெயர்ப்புக்களைப் பின்பற்றும்போது இது 

வரை வெளிவந்துள்ள எல்லா மொழி பெயர்ப்புக் 
களையும் - கனகசபை , போப்பய்யர் , பி . டி . சீனிவாச 
ஐயங்கார்- நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் 
என்பதை இங்கே சொல்ல வேண்டும் . இது , நூல் 

முழுவதற்கும் பொருந்தும் . 
21. மற்றொரு- கற்பனையான - சோழ மன்னனைக் குறிப்பது . 
22. அகம் 

அகம் 125 . 
23 .. வரிகள் 228-73 ; 274-82 வரையுள்ள வரிகள் இங்கே 

மொழி பெயர்த்துத் தரப்பட்டுள . 
24. அகம் 141 செல்குடி நிறுத்த பெரும் பெயர்க் 

கரிகாலன் இச்செய்யுள் குறும்பரைக் குறிக்கிறது 

என்பது தவறான கருத்து . 
25 .. காடு 

கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் 
பெருக்கி என்று பட்டினப்பாலை கூறும் . வரி 283-4 . 


76 


சோழர்கள் 


26. மேற்படி வரி - 295-9 . 


27. தொல்காப்பியம் : பொருள் . அக . 30 . 
28. சிலப்பதிகாரம் , xxi , வரி 11 , அடிக்குறிப்பும் உரையும் . 


29 , புறம் 224 . 


30. சிலப்பதிகாரம் , V , வரிகள் 89-110 . 
31. கவேர - தனயா -வேலோலங்கன- பிரஸமன- பிரமுக 

தியானகாடிசயகாரிண .... கரிகாஸாஸ்ய , எபிக்ராபிகா 

இண்டிகா- xi, எண் 35 , வரி 3-5 . 
32 . தன்னுடைய 

தாமரைப் 

பாதத்தால் மூன்றாவது 
கண் மறைக்கப்பட்டிருந்த பல்லவ திரிநேந்திரன் 
தலைமையில் ( அடிமைப்பட்ட ) அரசர்கள் எல்லோரு 

மாகக் காவேரியின் கரைகளைச் கட்டச் செய்தவன் . 
33. பார்க்க ஸ்டடீஸ் , கட்டுரை II- ல் இந்த விவரங்கள் 

முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன . 
34. சில செய்யுள்களில் நெடுங்கிள்ளியின் பெயர் எவ்வித 
அடைமொழியும் இன்றிச் 

சொல்லப்பட்டாலும் , 
காவிரியாறு என்னும் இடத்தில் இறந்த 

அரசன் 
இவனே என்பதை மறுப்பதற்கு ஆதாரம் இல்லை . 
35. புறம் . 43 . 
36. புறநானூறு , முன்னுரை , பக் . 39-40 . 
37. xix , வரி 125-7 . 


38. பண்டித மு . ராகவ ஐயங்கார் , முன் மேற்கோள் 

காட்டப்பட்ட நூல் , பக் . 101-2 . 


39 , புறம் . 27 , வரி 10 . 


40. புறம் . 31 ; கனகசபை , பக் . 73 . 
41. புறம் . 45. கனகசபை , பக் . 73. பனை, வேம்பு - இவை 

முறையே சேரர் , பாண்டியர் இலச்சினைகள் . 
42. புறம் 73 , கனகசபை , பக் . 74-75 . 


43. புறம் 30 , வரி 10-12 . 
44. க்ஷ , 400 , வரி -19 . 


45. க்ஷ , 27 , 29 . 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


77 


46. புறம் . 

61 - ல் அவன் நலங்கிள்ளி சேட் சென்னி 
என்று சொல்லப்பட்டிருப்பதுடன் ஒப்பிட்டுப் பார்க்க . 


47. புறம் , 44 , கனகசபை , பக் . 73-74 . 
48 , புறம் . 47 , கனகசபை , பக் . 73 . 


49. புறம் . 373 . 


எண் 


50. இண்டியன் ஆண்டிகுவரி ( ஐ . ஏ ) xxxix , பக் . 250 , 

2. குராப்பள்ளியும் குளமுற்றமும் ( ஏரிக்கு 
அருகேயுள்ள அரங்கு ) ஒன்றே என்று டாக்டர் 
ஜி . யூ . போப்பு கூறுகிறார் . 


51. புறம் . 36 . 


52 , புறம் . 173 . 


53. புறம் . 69 , வரி 12 . 


54. இண்டியன் ஆண்டிகு வரி , xxix , டக் . 251-2 ; புறம் . 35 

போப்பையர் மொழிபெயர்ப்பைக் கொடுத்துள்ளேன் . 


55. புறம் . 36 , ஐ . ஏ . ஷ , 252 , 


56. புறம் . 37 , ஐ . ஏ . க்ஷ , 


57. புறம் 40 , ஐ . ஏ . ஷ 254 . 


58. புறம் . 373 . 


59. அகம் . 345 . 


60 . 


இவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதை முதலில் 
தெரிவித்தவர் : கனகசபை , பக் . 76. ஆனால் இந்த 
அரசரை ( 1 ) சேரன் செங்குட்டுவனின் மைத்துனனாக 
இருந்த வளவன் கிள்ளியுடனும் ( 2 ) மணிமேகலை 
குறிப்பிடும் சோழ அரசனும் 

உதயகுமாரனின் 
தந்தையும் ஆனவனுடனும் ( v . 77 ) இவனை அடை 
யாளம் காட்டுவதை என்னால் ஏற்க இயலவில்லை . 
அரச குடும்பத்து இளவரசர்கள் ஒன்பதுபேர் ஒரு 
புரட்சியில் ஈடுபட்ட நேரிவாயில் போரில் அவர்களை 
அடக்கிய பிறகு சேரன் செங்குட்டுவன் , வளவன் 
கிள்ளியைப் பட்டத்தில் அமர்த்தினான் ( பக் . 75 ) . 
சிலப்பதிகாரம் , மணிமேகலை ஆகிய இரு காப்பியங் 
களும் புறநானூறு முதலிய தொகை நூல்களின் 


78. 


சோழர்கள் 


கனகசபை 


காலத்தவையே என்று உறுதியாகச் 

சொல்வதற் 
கில்லை . இந்தக் காப்பியங்களில் சொல்லப்பட் 
டிருக்கும் செய்திகள் எந்த அளவுக்கு வரலாற்று 
அடிப்படையானவை என்றும் கதையைச் சுவைபடச் 
சொல்லுவதற்காக எவ்வளவு கற்பனை கலக்கப் 
பட்டது என்றும் சொல்லுவதற்கில்லை . 
அடையாளம் காட்டும் பல்வேறு அரசர்கள் பற்றிய 
குறிப்புக்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டனவாக 
உள . சிலப்பதிகாரத்தில் ( xxvii- வரி 

118 ) வரும் 
மைத்துன வளவன் கிள்ளி என்பது வேறு , கிள்ளி 
வளவன் என்பது வேறு . புறநானூற்றுப் பாடல்களில் , 
கிள்ளி வளவன் பட்டத்திற்கு வருவதற்கு 
எதிர்ப்பு இருந்ததாக ஒரு குறிப்பும் இல்லை . 
மேலும் பண்டித மு . இராகவ ஐயங்கார் அவருடைய 
நூலில் , பக் . 33 - ல் சுட்டிக் காட்டியிருப்பதுபோல , 
சிலப்பதிகாரத்தை 

ஆதாரமாகக் 

கொண்டால் 
செங்குட்டுவன் காலத்தில் சோழ அரசன் பெருங் 
கிள்ளி என்பவன் . இவனையே அடியார்க்கு நல்லார் 
பெருநற்கிள்ளி 

என்கிறார் . இராகவ ஐயங்கார் 
இவனையே , ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்று 
குறிப்பிடுகிறர் . கனகசபை கூற்றைவிட , இக்கருத்து 
ஏற்கப்பாலது . காரியாற்றில் போர் நடந்தது பற்றி 
ஒரு குறிப்பும் இல்லாதிருப்பது , அல்லது குளமுற்றத்துத் 
துஞ்சிய கிள்ளிவளவனுக்கு எதிராகப் பாண்டியரும் 
சேரரும் சேர்ந்து போரிட்டது ஆகிய செய்திகளோடு 
வஞ்சியைக் கைப்பற்றிய விவரம் , அவன் மதுரையில் 
அடைந்த தோல்வி எல்லாவற்றையும் 
ஒப்புக்கொள்வதே அவருடைய மற்றொரு கருத்துக்கு 
மறுப்பு . மேலும் பார்க்க : பி . டி . சீனிவாச ஐயங்கார் , 

ஹிஸ்டரி ஆப் தி டமில்ஸ் , பக் . 430-1 . 
61 . புறம் . 46 ஐ . ஏ . xxix , பக் . 256 . 
62. புறம் . 39 ஐ . ஏ . xxix , பக் . 253-4 . 
63. ஏ 

புறம் . 226 , ஐ . ஏ . xxix , 283 . 
64. புறம் . 227 , ஐ . ஏ . xxix , 284 . 
65. குறுந்தொகை ஆசிரியர் ; எண்கள் 20 , 53 , 129 , 147 . 
66 . 

இதை ஆதன் தந்தை என்று இலக்கண அறிஞர்கள் 
விளக்கம் தருகிறார்கள் . 


கனகசபை 


67. புறம் . 184 . 
68. பரிமேலழகர் 785 - ம் குறளுக்குக் கூறும் உரையைக் 

காண்க .. தொல்காப்பியம் கற்பு - சூத்திரம் 52 - க்கு 
நச்சினார்க்கினியர் 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


79 


71 . 


73 . 


75 . 


69 . புறம் . 191 , ஐ . ஏ . xxviii , பக் . 30 . 
70 . புறம் . 212 , ஐ . ஏ . ஷ . 

சொற்சிலம்பம் ஆடுவதை இங்கே பார்க்கிறோம் . 
பொட்டி - பள்ளமான . ஆனால் இந்தப் பொட்டியில் 

அப்படி ஒன்றும் இல்லை . 
72 . புறம் . 213 ; ஐ . ஏ . மேற்குறிப்பிட்ட பகுதி , பக் , 29 . 

புறம் . 214 ; ஐ . ஏ . xxviii , பக் . 29-30 . 
74 . புறம் . 215-216 . 

புறம் . 217 . 
16 . புறம் , 218 , 219 . 
77 . 

புறம் . 222 ; மனைவி கருவுற்றுள்ளபொழுது கணவன் 

வடக்கிருக்கக் கூடாது என்பது இதன் பொருள் . 
78 . புறம் . 220 ; ஐ . ஏ , xxviii , பக் . 32 , 
79 . புறம் . 221 ; ஐ . ஏ.ஷ. 
80 . புறம் . 367 ; கனகசபை , பக் . 78 . 
81 . புறம் . 16 ; 

‘ சோழ நாடு முழுவதையும் 
ஆட்சிக்குள் கொண்டுவருவதற்கு முன் , அடங்காப் 
பிடாரிகளான சோழ இளவரசர்களைத் தோற்கடிப் 
பதற்காக அரசன் தொகுத்த போரின் வரலாறுதான் 
இந்தச் செய்யுள் என்று பி . டி . சீனிவாச ஐயங்கார் 
ஊகிக்கிறார் . 
பண்டித வே . சாமிநாத ஐயர் , ஐங்குறு நூறு , பதிப்பு 
முன்னுரையில் பக் . 15 - ல் கூறும் கருத்து வருமாறு : 

தலையாலங்கானத்தை வென்ற பாண்டியன் நெடுஞ் 
செழியனால் தோற்கடிக்கப்பட்டுச் சிறைப் பிடிக்கப் 
யானைக்கட் 

மாந்தரன்- சேரலிரும் 
பொறை என்பனே இந்தச் சேர எதிரி . அவர் 
சொல்லுவதற்குப் பெரு மதிப்பு உண்டு . எனினும் 
நான் அவர் கருத்தை ஏற்கத் தயங்குகிறேன் . 
ஏன்சியன்ட் டெக்கான் என்ற நூலில் , கே . வி . எஸ் . 
ஐயர் , பக் . 202 - ல் கூறுவதைப் பார்க்கவும் . 

புறம் , 203 , 
84. புறம் . 13 . 
85 . 

இந்த அரசன்தான் கரிகாலன் என்று 
கூறியிருப்பது தவறு-- பார்க்க : பி . டி . சீனிவாச 
ஐயங்கார் , தமிழர் , பக் . 367 என் . 





தன் 


82 . 


83 . 


கனகசபை 


80 


சோழாகள 


86 


புறம் 58 


கனகசபை 68 9 


87 


புறம் 


197 


88 


புறம் 


62 


63 


368 


89 


84 85 


புறம் 83 


90 


புறம் 80 82 


91 


புறம் 80 352 395 அகம 6 122 152 , 188 226 


92 


அகம் 


226 


93 


அகம் 6 பரணா 


94 


புறம் 190 


95 


புறம் 239 


96 


புறம் 74 


97 


இதைப பறறி ஹுலஷின விவாதததைக கவனிக்கவும 
-எஸ் 

11 

152 3 253 3779 


பக 


98 


மேலும் 


அப்பா குறுக்கை 4 திருப்பாரூா (திருத்தாண்டகம் ) 
6 

சுந்தரா திருவாடுதுறை V 2 
திருவாலங்காட்டுச செப்பேடுகள 

43 

லூன 
லூதாங்க பரந்தாா 


99 


XV111 


பக 


பாாகக 
வி 


259 65 

இதில் 
கனகசபை இச செயயுளை மொழி பெயாதது 
விளககமும கூறியுள்ளார் 
பாரகக சேரன செங்குட்டுவன பக 183 அகம் 44 ல 
இப்போருக்கு முன் நிகழந்த நிகழச்சிகள் பற்றிப் பல 
விவரங்கள் உள்ளன 


100 


101 


இயறகையாக இறந்த அரசாகளின் உடலைத் தகனம 
செய்வதற்குமுன் அந்த உடலை ஒரு வாளால் வெட்டி 
னால் அந்த அரசா வீர சுவாக்கம் அடைந்ததாக்க 
கருதப்படும் என்ற மரபை இது சுட்டிக் காட்டுகிறது 
பாாசக மணிமேகலை 

மணிமேகலை KXII1 வரி 11 14 


102 


இந்தப் புறநானூற்றுச செய்யுளில் உள்ள துஞ்சினாா 
எனனும் 

உறங்கினான எனறுதான 
பொருளே தவிர இறநதான என்று பொருளலல 


சொல்லுக்கு 


81 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


இக்கருத்துத்தான் களவழியில் இச்சொல் ஆளப்படு 
படுவதற்கும் பொருந்தும் . பார்க்க : 

ஸ்டடீஸ் , 
பக் . 14-16 . 


103 . 


அகம் . 44 - ல் கணையன் என்று வருவது கணைக்கால் 
இரும்பொறை என்பதன் சுருக்கம் என்று கொண்டால் , 

குழப்பங்கள் நிவர்த்தியாகிவிடும் . எதிரான 
கருத்தை , 

அனந்தராம் ஐயர் களவழி 
முன்னுரை , பக் . 6-7 - ல் பார்க்க . 


பல 


பண்டித 


104 . 


சங்க 


இரண்டு பொய்கையரை அடையாளம் காட்டியிருப் 
பதற்குப் - புகழ்பெற்ற அறிஞர் பலர் எதிர்ப்புத் 
தெரிவித்துள்ளனர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் . 
செங்கணான் என்ற பெயரிலும் இருவர் இருந்ததாக , 
பண்டித ஈ . வி . அனந்தராம ஐயர் உட்படச் சிலர் கூறி 
யுள்ளனர் ( பார்க்க அவருடைய களவழி பதிப்பு , 
முன்னுரை , பக் . 9 ) . இந்த விவாதம் ஆராய்ச்சி 
மனப்பான்மையுடன் மட்டும் நிகழவில்லை . உணர்ச்சி 
களைத் தூண்டிவிடத் தக்கதான சமயம் அல்லது 
மதமும் இந்த வாதங்களில் பின்னிப் பிணைந்துள்ளது . 
கி . பி . 10 அல்லது 11 - ம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட 
யாப்பருங்கலவிருத்தியில் கண்ட விவரங்களின் அடிப் 
படையில் , 

இலக்கியங்களில் பாடப்பெற்ற 
பொய்கையாரை , ஆழ்வார் என்று , முதல் தடவை 
யாக , பண்டித மு . இராகவ ஐயங்கார் அடையாளம் 
காட்டினார் ( செந்தமிழ் தொகுதி 1 , பக் , 6. மேலும் , 
அவருடைய ஆழ்வார்கள் காலநிலை 2 - ம் பதிப்பு பக் . 23 
அடிக்குறிப்பு ) . விருத்தி ஆசிரியர் பல செய்யுள்கள் 
பொய்கையார் இயற்றியவை 

என்று 

மேற்கோள் 
காட்டியிருக்கிறார் . அவற்றில் சில ஆழ்வாருடைய 
முதல் திருவந்தாதியிலிருந்து எடுக்கப் பெற்றவை . 
( பார்க்க விருத்தி , பக் , 220 - ல் மூல நூலில் சில குறை 
பாடுகள் உள்ளன ; மற்றும் பக் . 350 , பக் . 459-60 ) ; 
இப்புலவர் , ஞானதிருஷ்டி உடையார் என்றும் அவர் 
கூறுகிறார் ( பக் . 350 ) . இந்நூல் முழுவதிலும் பல 
செய்யுள்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பினும் , 
களவழியிலிருந்து ஒன்றுகூட எடுத்தாளப்படவில்லை . 
தவிரவும் , திருமங்கை ஆழ்வாரின் பாசுரம் , கழுமலம் , 
களவழி என்பன குறித்து ஒன்றும் சொல்லவில்லை . 
ஆனால் , 

களவழிப் பாக்களைப்போல , பொய்கை 
ஆழ்வாரின் சமயப் பாசுரங்களும் வெண்பாக்களாக 
இருப்பதை நோக்க , ( முக்கியமாக இரு நூல்களின் 
அமைப்பிலும் வேறுபாடு இல்லாததால் ) அவை ஒரே 
ஆசிரியரின் படைப்புக்கள் என்ற எண்ணம் தோன்று 
கிறது . இந்தக் கருத்துக்கு எதிராகத் தெரிவிக்கப்பட் 
டிருக்கும் ஒரு விவாதம் மிகவும் ஆழ்ந்து கவனிப்பதற்கு 
உரியது . பொய்கை 

ஆழ்வார் 

அரசரை , 
இந்திரன் , சந்திரன் என்று ஏற்றிப் போற்றிப் பாடி 


A 376-8 


187 . 


சோழர்கள் 


என்று 


உள்ளன . 


யிருக்க முன்வந்திரார் என்பதே அக்கருத்து ; இக் 
கருத்தை , பொய்கை ஆழ்வாரே தன் பாசுரங்களில் 
கூறியிருக்கிறார் . இந்தப் புதிருக்குப் பதில் கூறும் 
வகையில் , யாப்பருங்கல விருத்தியில் மேற்கோள் 
காட்டப்பட்டு இந்த ஆழ்வார் பாடியவை 
சொல்லப்படும் சில பாக்கள் சமயச் சார்பற்றவை 
யாயும் அரசர்களைப் பற்றியதாகவும் 
விஷ்ணுவுக்கு மட்டுமே தன்னை அடிமையாக்கி , 
பொய்கை ஆழ்வார் அறிவித்திருப்பது , அவருடைய 
வாழ்க்கையின் பிற்காலத்தில் ஆன்மீக மனப்பான்மை 
முற்றியபோது அவர் கொண்ட முடிவாக இருக்கலாம் . 
அவருடைய காலத்தைப்பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் 
நிலவின . யாப்பருங்கல விருத்தியின் ஆசிரியரான 
குணசாகரர் , ஆழ்வாரின் காலத்தை உறுதியாகத் 
தெரிவிக்கிறார் . அதைவிடப் பிற்காலத்தவர் என்பது 
குரு பரம்பரையின் கருத்து . இவற்றையெல்லாம் 
பார்க்கும்போது , பண்டித இராகவ ஐயங்கார் தெரி 
விக்கும் எண்ணம் சரியாக இருக்கக்கூடும் . அவர் 
கருத்திற்கு எதிரான கருத்துகளைக் கூறுகிறார்கள் 
கே . எஸ் . சீனிவாச பிள்ளை , தமிழ் வரலாறு பக் . 176-7 . 
செந்தமிழ்ச் செல்வி , தொகுதி ii , பொய்கையார் பற்றி , 
ந . மு . வேங்கடசாமி நாட்டார் எழுதிய கட்டுரை : 
களவழி பண்டித அனந்தராம ஐயர் பதிப்பு 
முன்னுரை , சைவ நாயன்மாரான செங்கணான் 
என்பவர் 

களவழி குறிப்பிடும் கோச் 
செங்கணான் வேறு என்பதாக , பண்டித அனந்தராம 
ஐயர் புதுமையான கருத்தை வெளியிட்டுள்ளார் . 
களவழியைப் பற்றி பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பும் 
இல்லாதிருப்பதே இவர் இவ்வாறு சொல்லுவதற்குக் 
காரணமாக இருக்க வேண்டும் . மற்றொரு காரணமும் 
காட்டுகிறார் . சைவ நாயன்மாரான செங்கணான் 
வேறு ; களவழி குறிப்பிடும் செங்கணான் 
என்பதைக் காட்ட சேக்கிழார் , நாயன்மாரை 
‘ முதலாவது செங்கணான் என்று அடைமொழியில் 
சொல்லியிருக்கிறார் என்பது பண்டிதர் கருத்து . 
பெரிய திருமொழி , VI , 6 . 
பாசுரத்தின் மூன்றாவது செய்யுளின் மூன்றாவது வரி , 
களவழியிலிருந்து எடுக்கப்பட்டது போலவே தெரி 
கிறது . யாப்பில் மாறுதல் இருக்கிறது என்பது ஒரு 
புறமிருக்கட்டும் . சவ்வை மாகளிறுண்டி வெண்ணி 
ஏற்றகாலால் - மன்னர் மணிமுடிமேல் காகமேற ; 
மற்றும் செய்யுள் 4 , வரி -3 . 
தென் தமிழன் 

வடபுலக்கோன் சோழன் ( 5 ) ; 
தென்னாடன் குடக்கொங்கன் சோழன் ( 6 ) ; பார்க்க VV , 

9 ( பாசுரம் ) . மேலும் , பண்டித இராகவ 


வேறு ; 


வேறு 


105 . 


106 . 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


88 


ஐயங்காரின் ஆழ்வார்கள் காலநிலை பக் . 157 அடிக் 
குறிப்பு . விளந்தை ( நகர் ) வேள் 

சேரர் 
தரப்பில் ஒரு தளபதியாக இருந்திருக்கலாம் . 


என்பது 


108 . 


அகில - ஜனபதா - கல்ப்த - கௌரிச - தாமா ( v . 13 ) , 
ஈ . ஐ . XV , பக் . 60 . 


109 . 


ஏ , ஆர் . ஏ . 1909-10 , பக் . 16-17 . 


110 . 


எஸ் . ஐ . ஐ . ii , பக் . 378 . 


111 . 


பார்க்க ஈ இசட் , iii , பக் . 1-47 . 


112. ஷை , பக் . 9 , எண் 43 . 
113 . பக் . 28 - க்கு மேல் பெரிப்புளுசும் , டாலமியும் குறிப் 

பிடப்பட்டிருக்கின்றன . ஜே . ஆர் . ஏ . எஸ் . ( 1904 ) -ல் 
தென்னிந்தியாவில் அகப்பட்ட ரோமாபுரிப் புதை 
பொருள்கள் பற்றி சூவெல் கூறும் விவாதம் தான் 
இன்றளவும் மிக விரிவாக உள்ளது . மேலும் பார்க்க : 
ஏன்சியன்ட் இண்டியா , எண் 2 . பக்கம் . 116-21 . 
ரோமாபுரிப் பேரரசின் வெளிநாட்டு வாணிகத்தின் 
இயல்பும் போக்கும் பற்றி அண்மையில் செய்யப்பட்ட 
ஆராய்ச்சிகள் நம் கருத்தின் நியாயத்தை உறுதிப் 
படுத்துகின்றன 

என்பதைப் பின்னர் தெளிவாகக் 
கூறுவோம் . 


. 


114 . 


கெய்சர் , ஆங்கில மொழிபெயர்ப்பு , பக் . X - XV . 


115 .. 


பார்க்க : முன்னே பக் , 33 அடிக்குறிப்பு , தமிழ் இலக்கி 
யத்தில் வரும் பழையன் மாறன் என்பவனை நினை 
வூட்டும் வகையில் இலங்கைப் பட்டியலில் பணய 
மாறக , பிலிய மாறக 

பெயர்களையும் 
பார்க்க : 


என்ற 


116 . 


117 . 


என்ற 


நியாயபிரவேச , பதிப்பு ஏ . பி . துருவ பக் . XV . 
இக்கருத்துக்குச் காரணங்களை இங்கே சுருக்கமாகக் 
கூறுவோம் . வரலாற்றுப் போக்கில் மணிமேகலை 
(Manimekalai in its Historical Setting) 
எஸ் . கே . ஐயங்கார் நூலின் காலத்துக்குப் பிறகு 
நியாயபிரவேசத்தின் சமஸ்கிருதப் பதிப்பு வெளி 
வந்து மணிமேகலையின் கதை நன்கு புரிய வகை 
செய்தது . நியாயபிரவேசத்திலுள்ள சில தவறுகளை 
அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை 

திருப்பிச் 
சொல்லியிருந்தாலும் , மணிமேகலை ( xxix வரிகள் 
111-468.) சில முக்கியமான அடிப்படைகளில் 
அதிலிருந்து வேறுபடுகிறது . அது சில இடங்களில் 


சோழர்கள் 


சேர்ந்தது . 


நியாய பிரவேசத்தைச் சுருக்கமாக தருகிறது . 
ஆனால் வைதர்மிய திருஷ்டாந்த பாஷாமில் வரும் 
உபய வியாவிருத்தி போன்ற சில பகுதிகளை மிகவும் 
விவரமாகச் சொல்லுகிறது (சமஸ்கிருத மூலத்தில் 
21 வரி இருப்பதை , தமிழில் 26 வரிகளாக வரி 
424 முதல் வரி 449 வரை விவரித்திருக்கிறது ) . 
மேலும் நியாயப் பிரவேசத்தில் திட்டவட்டமாகச் 
சொல்லப்படாத சில கருத்துக்கள் தமிழில் பண் 
புடனும் பக்குவமாயும் புகுத்தப்பட்டுள்ளன ; இவை 
நியாயப்பிரவேசத்தில் மேற்போக்காக குறிப்பிடப் 
பட்டவை என்று அனுமானிக்க இடம் இருக்கிறது . 
மேற்குறித்த சான்றும் இவ்வகையைச் 
அ வித்யமான - உபயசித்த - சாதர்மிய - திருஷ்டாந்த 
பாஷாவுக்குச் சான்றாக ஆகாசவட் என்ற எடுத் 
துக்காட்டை விவாதிக்கும்போது , நியாயப்பிரவேசம் 
இந்த எடுத்துக்காட்டை அஷ்டவாதியை மட்டுமே 
குறிப்பிடுவதாக விளக்குகிறது . ஆனால் , மணிமேகலை 
( வரிகள் - 383-4 ) இதை சத்வ - வாதிக்கும் பொருத்திச் 
சொல்லுகிறது . மேலும் , கையாளப்படும் சொற்களில் 
மாறுபாடுகள் உள்ளன ; இவற்றில் சில , தமிழ் மூல 
நூலின் மதிப்பில் ஏற்பட்ட பிழைகளாக இருக்கக் 
கூடும் . ( அ ) பக்ஷாபாசங்களைத் தொகைப்படுத்திச் 
சொல்லும்போது , ஒன்பதாவதாக , அப்ரசித்த சம்பந் 
தத்தையும் , நியாயப்பிரவேசம் அதே எண்ணிக்கை 
யின் பிரசித்த சம்பந்தத்தையும் குறிப்பிடுகின்றன. 
( ஆ ) நியாயப்பிரவேசத்தில் ஹேத்வாபாடினாள் , 
அன்ய தரசித்தமும் சந்திக்தா சித்தமும் கூறப்பட்டி 
ருக்கும் இடத்தில் அவற்றுக்குப் பதிலாக மணிமேகலை, 
அன்யதா சித்தத்தையும் சித்தா சித்தத்தையும் 
சொல்லுகிறது . ( இ ) நியாயப்பிரவேசத்தில் வரும் 
விருத்தா விய பிசாரிக்குப் பதில் மணிமேகலையில் 
விருத்த வியபிசாரி 

வருகிறது . ( ஈ ) திருஷ்டாந்த 
பாஷாக்களின் பெயர்களைச் சொல்லும்போதும் 
வேறுபாடுகளைப் பார்க்கிறோம் . 

ஆனால் மணி 
மேகலையில் சாதன தர்ம 

விகலம் முதலியன 
வருகின்றன . தர்ம் கீர்த்தியிலும் அசித்த என்ப 
தற்குப் பதிலாக விகல என்ற சொல் ஆளப்பட்டி 
ருப்பதை 

கவனத்தில் கொள்ளவேண்டும் . 
பார்க்க : ஜே . ஐ . எச் . x பகுதி ii , இதில் நியாய 
பிரவேசத்திற்கு எஸ் . எஸ் . சூரிய நாராயண சாஸ்திரி 
மதிப்புரை எழுதியுள்ளார் ( துருவ , பதிப்பு ) . 


நாம் 


118 . 


வரிகள் 45-108 


119 . 


வரிகள் 109-110 . இதைப்பற்றி திரு . துருவ சொல்லு 
வதாவது : 

கடைசி இரண்டு அவயவங்களையும் 
திருஷ்டாந்தத்தில் சேர்க்க 

முடியாது 

என்பதை 


பண்டையத் தமிழ் இலக்கியத்தில் சோழர்கள் 


85 


120 . 


மணிமேகலையின் ஆசிரியர் புரிந்துகொள்ளவில்லை . 
அவருடைய கற்பனையின் அறியாமையையே இது 
காட்டுகிறது . ( பக் . xv ) 
மணிமேகலையில் சாங்யத்தை , திரு . எஸ் . எஸ் . சூரிய 
நாராயண சாஸ்திரி ஆராய்ந்து , அதன் காலம் 
முற்பட்டது 

உறுதியுடன் நிலைநாட்டி 
விட்டார் . பார்க்க : ஜே . ஐ . எச் . தொகுதி viii 
( 1929 ) பாகம் iii . 


என்பதை 


மேலும் ix- ம் பாகத்தில் iii- ல் மணிமேகலையில் பௌத்த 
சமயத்துத் தர்க்க சாஸ்திரம் என்ற அவருடைய 
ஆராய்ச்சிக் கட்டுரையைப் பார்க்கவும் . 


அதிகாரம் 4 


சங்ககால ஆட்சி முறையும் 

சமூக வாழ்வும் 


சங்க காலத்தைப் பற்றி நமக்குக் கிடைத்துள்ள குறிப்பு 
களிலிருந்து , அக்கால அரசியல் நிகழ்ச்சிகளைக் கோவையாக 
அமைப்பதோ அல்லது அவற்றை வரிசைப்படுத்தி வரலாற்றிற்கு 
பயன்படுத்துவதோ கடினம் . அக்கால வேந்தர் , குறுநில மன்னர் 
ஆகியோரது விருப்பு , வெறுப்புகள் , காரணமாகவும் அவர்கள் 
செய்த நன்மை தீமைகளின் விளைவாகவும் பல முடிவுகள் 
அவ்வப்போது ஏற்பட்டு , அவர்கள் காலத்திலேயே வாழ்ந் 
தோருக்கு அவை எவ்வாறு குழப்பத்தை விளைவித்தனவோ 
அம்மாதிரியே நமக்கும் பெருங்குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன . 
இந்நிகழ்ச்சிகளை வரலாற்று அடிப்படையில் இணைக்க உதவும் 
தொடர்பான செய்திகள் நமக்குக் கிடைக்கவில்லை . இத்துறையில் 
நமக்கு இழப்பு ஏற்பட்டு இருந்தாலும் , மற்றொரு துறையில் 
இவ்விழப்பு ஈடு செய்யப்பட்டுள்ளது . தனிப்பட்ட சமுதாய , 
பண்பாட்டுக் கொள்கைகளைப் பின்னணியாகக் 

கொள்ளாத 
வரலாற்றுக் காலமே இல்லை எனலாம் . சமூகத்திற்குரிய மனோ 
தத்துவமாக விளங்கும் இப்பின்னணி மக்களின் மனப்போக்கை 
யும் , அவர்களது நிறுவனங்களையும் ஆதரிக்கிறது ; செயல் 
களையும் பேரளவிற்குக் கட்டுப்படுத்துகிறது . சங்க காலத்தில் 
நிலவிய இத்தகைய பண்பாட்டின் பின்னணியைப் பற்றி 
அதிசயிக்கத்தக்க வகையில் முழுமையானதும் , உண்மையானது 
மான குறிப்புகளை சங்க இலக்கியங்கள் தருகின்றன . 
கலவைப் பண்பாடு 


அக்காலத்தியப் பண்பாட்டின் மிக முக்கிய அம்சம் இதன் 
இணைப்புத் தன்மையேயாகும் . 1 தமிழ்ப் பண்பாடு , ஆரியப் 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


87 


பண்பாடு என்று ஆரம்பத்தில் தனித்து நின்ற இரு, கலாசாரங் 
களின் இணைப்பால் ஏற்பட்ட விளைவே இப்பண்பாடாகும் . 
இவ்விரு கலாசாரங்களின் தன்மைகளைப் பற்றியும் , இவை 
எவ்வாறு படிப்படியாக இரண்டறக் கலந்தன என்பதைப் 
பற்றியும் , இதனால் ஏற்பட்ட விளைவுகளைப் பற்றியும் 
ஆராய்வது என்பது தென்னிந்தியாவின் தற்கால வரலாற்றை 
ஆராய்வது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினமானதாகும் . 
சங்க இலக்கியத்தின் மூலம் இக்கலப்புக் கலாசாரத்தைப் பற்றி 
அறிந்து கொள்வது மிகவும் எளிதாக உள்ளது . நம் உள் 
நாட்டுக் காலவரையறையை நிச்சயமாக நிர்ணயிக்க முடியாத 
தனாலும் , சங்க காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சியைப் 
பற்றிய தக்க சான்றுகள் 

சான்றுகள் கிடைக்காததனாலும் , தனித்தனி 
பாடல்களின் காலங்களை அறுதியிட்டுச் சொல்ல முடியவில்லை . 
கரிகாலனின் காலத்தை ஐந்தாம் நூற்றாண்டிற்குத் தள்ளும் 
முயற்சியையோ அல்லது கரிகாலனின் காலத்திற்குப் பிறகே , 
மன்னர்கள் முக்கியத்துவம் பெற்றனர் என்பதையோ , அல்லது 
களப்பிரரின் இடையீட்டுக் காலத்தில் மூன்று தலைமுறை 
களுக்குப் பிறகே , குறுநில மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தைப் 
பெற்றனர் என்பதையோ மிகவும் சந்தேகிக்கக் கூடாது . 
சிலப்பதிகாரம் , மணிமேகலை உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள் 
அனைத்தும் விளக்கும் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் உரு 
வான பண்பாட்டை ஆராய்வதே நாம் மேற்கொள்ள வேண்டிய 
பணியாகும் ; இக்கலாசாரத்தின் பாங்கினை அறிந்து கொள்ள 
சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்ட போர்களும் பூசல் 
களும் , நட்பும் பகைமையும் நமக்குப் பின்னணியாகப் பயன்படு 


கின்றன . 


கலாசாரங்களின் இணைப்பு 


ஆரியருக்கு முன்னால் , தென்னிந்தியாவில் உருவான தமிழ்ப் 
பண்பாட்டின் அடிப்படையான அம்சங்களைத் தேடும் முயற்சி 
யில் நாம் இங்கு ஈடுபட முடியாது . இக்கலாசாரத்திலிருந்து 
மேற்கொள்ளப்பட்ட சில பழக்க வழக்கங்கள் , புதிதாக உரு 
வாகியுள்ள பழக்க வழக்கங்களுடன் தொடர்ந்து நிலவுவதைக் 
காண்கிறோம் . மின்சார ரயில் வண்டியும் , மாட்டு வண்டியும் 
இன்று ஒருங்கே காணப்படுவதுபோல , இறந்தோர் உடலைத் 
தீயிடுதல் , பராதீனம் செய்யும் முறையில் தீயிடுதல் , திறந்த 
வெளியிலோ அல்லது தாழிகளிலோ இட்டுப் புதைத்தல் போன்ற 
பல முறைகள் ஒரே சமயத்தில் கையாளப்பட்டன என்பதை 


88 


சோழர்கள் 


பண்டைத் 


மண 


மணிமேகலையிலிருந்து அறிகிறோம் . இது போன்று பழைய 
வழக்கங்களைப் புதிய வழக்கங்களுடன் இணைக்கும் முயற்சிகள். 
நிலவியதற்கான 

உதாரணங்களைக் காணலாம் . 
தரும சாத்திரங்களில் ஆரியர்களின் 

களின் திருமணச் சடங்குகளில் 
எட்டு வகைகளைக் காண்கிறோம் . இதே எட்டுத் திருமண 
முறைகளும் தமிழ்ப் பண்பாட்டிற்கேற்ப மாற்றி அமைத்து 
ஏற்றுக் கொண்டிருப்பதைத் தொல்காப்பியமும் , " இறையனார் 
களவியலும் இம்முறைகளைப் பற்றிக் கூறுவதிலிருந்தே தெரிகிறது . 
தமிழர்களின் திருமணங்கள் 

எளிய முறையிலேயே இருந்து 
வந்தன. ஆணும் பெண்ணும் இயற்கையான காதல் அடிப் 
படையிலேயே மணந்தனர் 

( காமக் கூட்டம் ) . 

ஆனால் , 
நாட்டின் பல பகுதிகளுக்கு ஏற்ப ஆங்காங்கு சில மாற்றங்கள் 
இருந்தன . இதையே இவர்கள் ஐந்திணைகளாக் கொண்டனர் . 
ஒருதலைக் காதலை கைக்கிளை 

என்றும் 

பெயரிட்டனர் . 
ஆரியரின் எண் வகை முறைகளை இத்திணைகளுக்குள் 
அமைத்தனர் . ஆனால் , இதன் விளைவுகள் எல்லாமே திருப்தி 
அளிப்பதாயில்லை . காந்தர்வ விவாகங்களை ஐந்திணைகளாகவும் 
அசுர , அரக்க , பைசாச விவாகங்களை கைக்கிளைகளாகவும் 
பிரித்தனர் . கைக்கிளை முறையில் கையாளப்படும் வழிகள் 
திருப்தியாக இல்லை . பிரம்ம , பிரஜாபத்திய , அரச , தெய்வ 
விவாகங்களை பெருந்திணையின் கீழ்க்கொண்டு வரும் முயற்சியும் 
திருப்தியளிக்கவில்லை . மேலும் இவை சுலபமாக இல்லாததோடு 
இயற்கைக்கு மாறாகவும் இருந்தன . ஆனால் , தமிழ் , ஆரிய 
பண்பாடுகளின் சேர்க்கையால் ஏற்பட்டுள்ள உண்மையான 
விளைவுதான் , தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியாகும் . இவ்வாறு 
வளர்ச்சியடைந்த இலக்கியமே , சங்க இலக்கியமாகும் . 
கிராமப்புற வாழ்க்கை 

எண்ணற்ற கிராமங்களைக் கொண்ட பண்டைச் சோழ 
நாட்டின் கிராமப்புற வாழ்க்கையைப் பற்றிய பொதுவான 
விவரங்களை பட்டினப்பாலையின் ஆசிரியர் ஒரு சில பாக்களில் 
இவ்வாறு அழகாகக் கூறியுள்ளார் . வான் பொய்ப்பினும் தான் 
பொய்யாக் கடற்காவிரி செழிப்பான நீரினால் அகன்ற வயல்களை 
நிரப்பி , சிறந்த அறுவடைகளைத் தந்தாள் . தித்திக்கும் கரும்புச் 
சாற்றை அடுப்பில் காய்ச்சும்போது உண்டாகும் புகையினால் 
நீர் ததும்பும் வயல்களில் பூத்துள்ள வெண்மை அல்லி மலர்கள் 
கருகி வீழ்ந்தன ; மேயும் எருமை நன்கு வளர்ந்த நெற்கதிர்களைத் 
தன் வயிற்றுக்குள் திணித்துக் கொண்டது . அதன் கன்றுகள் நெற் 
கிடங்குகளின் . - நிழலிலே படுத்து உறங்கின . தென்னை , குலை 


89 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


தள்ளிய வாழை , பாக்கு , வாசனையுள்ள மஞ்சள் , பலவித மா , 
குலை தள்ளிய பனை , அகன்று விளைந்த சேம்பு , இளம் இஞ்சி , 
ஆகியவை ஒவ்வொரு கிராமத்தைச் சுற்றியும் ஏராளமாக வளர்ந் 
துள்ளன . விலைமிக்க நகைகளைப் பூண்ட , கள்ளமற்ற பார்வையும் 
ஒளி பொருந்திய முகமும் உடைய மாதர் வெட்டவெளியில் 
உயர்த்தப்பட்ட நெல்லுக்குக் காவல் புரிந்தனர் . நெல்லைத் 
தின்ன வரும் கோழிகளை , நீண்டு வளைந்திருந்த பொன்னாலான 
தம் காதணிகளை வீசித் துரத்தினர் . கால் சிலம்புகளை அணிந்த 
சிறுவர் தம் வீட்டு நிலைப்படிகளின் அருகே , குதிரையில்லாத 
மூன்று சக்கரங்களையுடைய விளையாட்டு வண்டிகளை ஒட்டும் 
பாவனையில் , தம் வண்டிகளுக்கு வழிவிடுமாறு கூவிக் கொண்டி 
ருந்தனர் . இம்மாதிரி சோழ நாட்டிலே கிராமங்களில் , 
மக்கள் வாழ்ந்து வந்தனர் . மண்ணின் வளத்தைக் குறித்து 
பெருமையோடு பாடிய 

புலவர்கள் , 

சில வேளையில் மிகை 
யாகப் பாடினும் , இவற்றில் உண்மை இல்லாமலில்லை . 
உதாரணமாக , கோவூர் கிழார் , புறநானூற்றுப் பாடல் 386 - ல் 
சொல்லுவதைக் கூறலாம் . 10 


பல 


ஒரு யானை படுக்கும் சிறிய இடத்தில் , ஏழு மனிதர்கள் 
உண்ணக்கூடிய நெல் விளையும் என்று ஆவூர் மூலங்கிழார் !! 
வலியுறுத்திக் கூறுகிறார் . ஒரு வேலி நிலத்தில் ஆயிரம் கலம் 
நெல் விளைந்தது என்று மற்றொரு புலவர் கூறுகிறார் . " " 


மன்னன் 


நாட்டின் அரசாங்கம் மரபு உரிமையாக வரும் முடியரசாக 
விளங்கியது . நாம் ஏற்கெனவே பார்த்ததுபோல் , அரியணை 
ஏறுவது குறித்து போட்டிகளும் , உள்நாட்டுப் போர்களும் 
இல்லாமல் இல்லை ; படையெடுப்புகளைத் தொடர்ந்து ஏற்பட்ட 
இன்னல்களைப் பற்றி நமக்குக் கிடைத்துள்ள விவரங்களில் 
ஓரளவேனும் உண்மை இருக்குமாயின் , போர்களினால் ஒரு சில 
வீரர்கள் மட்டுமன்றி , நாட்டின் பொதுவாழ்வே சிதைந்தது 
என்றே கூறலாம் , வடமொழி நூல்கள் மரபின்படி ஒரு நாடு 
( இராச்சியம் ) என்பது ஏழு அங்கங்களை உடையது 
கருதப்பட்டு ஏற்றுக் கொள்ளப்பட்டது . திருக்குறள் , 18 ஒரு சிறிய , 
ஆனால் குறிப்பிடத்தக்க மாறுதலை அறிமுகப்படுத்தி , அதன் 
விளைவாக , மற்ற ஆறு அங்கங்களும் அரசன் என்ற அங்கத் 
திற்குக் கீழ்ப்படிந்தவையே என்று கூறுகிறது . 
அரசியல் தத்துவங்களைப் பற்றியும் , வள்ளுவர் மூலத்தையும் 
மிஞ்சும் அளவிற்குத் தெளிவாகவும் , நுட்பமாகவும் விளக்குகிறார் . 


என்று 


வேறு 


90 


சோழர்கள் 


அரசியல் முறை எண்ணம் 

ஒரு நாட்டின் ( இராஷ்டிரம் ) இலக்கணங்களைப் பற்றி ,, 
அர்த்த சாத்திரத்தில் கூறியிருப்பதைக் காட்டிலும் தெளிவாகப் 
பத்துக் குறள்களில் கூறுகிறார் திருவள்ளுவர் . 14 முடிவில் , 
ஆங்கமை வெய்திக் 

கண்ணும் பயமின்றே வேந்தமை 
வில்லாத நாடு என்ற குறளில் 16 அரசியல் சுதந்திரம் அறத்தின் 
அடிப்படையில் 

விளைவது 

என்பதை இவ்வாசிரியர் 
உணர்ந்துள்ளதை இக்குறள் எடுத்துக் காட்டுகிறது . 


- 


நன் 


விவேகம் 


நடை முறையில் விவேகத்தையும் , உயர்ந்த அரசியல் லட்சியங் 
களையும் இணைத்தே , ஒரு நாட்டின் வாழ்வில் செல்வத்திற்குக் 
கொடுக்கப்படும் மதிப்பை அளவிடும் போது தனது உயர்ந்த 
லட்சியங்களையும் , நடைமுறை அனுபவங்களையும் நன்கு வெளிப் 
படுத்துகிறார் . நிலவரி , சுங்கவரி , வெற்றிகள் மூலம் கிடைக்கும் 
பொருள் ஆகிய மூன்று வரிகளில் மன்னனது கருவூலம் அவ்வப் 
போது நிறைகின்றது என்ற முக்கியமான குறிப்பைத் தந் 
துள்ளார் . கௌடில்யர் கூறியுள்ள பிரணயா பற்றிய முது 
மொழிகள் 


.18 


" வேலோடு நின்றான் இடுஎன் றதுபோலும் 

கோலோடு நின்றான் இரவு , 
என்ற குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ள சிறந்த நீதிகளுக்கு நேர் 
மாறானவையே . நன்கு பாதுகாக்கப்பட்ட சோழ மன்னர்களின் 
கருவூலம் ஒன்று , கும்பகோணத்தில் இருந்ததென்று அகநானூற்றுப் 
பாடல் ஒன்று கூறுவதை இங்கே குறிப்பிடலாம் .19 


முடியாட்சியின் தன்மை 

பொதுவாக , மன்னன் எதேச்சாதிகாரியாகவே இருந்தான் . 
ஆனால் இவனது எதேச்சாதிகாரம் , அறிஞர்கள் ஆகியோரது 
அறிவுரைகளால் கட்டுப்படுத்தப்பட்டது . அரசாங்கத்தின் 
அலுவல்கள் மிகக் குறைவே ; முன்னோரது பழக்க வழக்கங் 
களில் வேரூன்றின ; சமுதாயமாக இருந்ததனால் , 

மோசமான 
எதேச்சாதிகார மன்னால் கூட இச் சமுதாயத்திற்கு எவ்விதக் 
கேடும் விளைவிக்க முடியவில்லை; மக்கள் குறைவின்றி வாழ்ந்து 
தம் மன்னர்களைப் பெருமையோடு போற்றி வந்ததுடன் அவர் 
களிடம் விசுவாசத்துடனும் நடந்து கொண்டனர் என்ற பொது 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


91 


வான 


எண்ணம் அக்கால இலக்கியங்களிலிருந்து 

நமக்கு 
உண்டாகிறது . நாட்டின் பிரச்சினைகள் சீரான முறையில் கணிக் 
கப்பட்டன என்பதற்குச் சிறந்த எடுத்துக் காட்டாய்த் 
திருக்குறளையே கொள்ளலாம் . அக்காலத்தில் , தமிழ் நாட்டில் 
நிலவிய முடியாட்சியின் தன்மையை அறிய வேண்டுமாயின் இது 
பற்றித் திருவள்ளுவர் கூறும் சில முக்கியக் சுருத்துக்களை 
நினைவில் வைத்துக் கொள்வதே போதுமானதாகும் . உதாரண 
மாக , அளவற்ற அதிகாரத்தால் மன்னரது தூய்மைக்கு மாசு 
ஏற்படச் செய்யும் என்று எச்சரிக்கை செய்கிறார் . கடிந்து 
அறிவுரை கூறும் பெரியாரின் 

துணை இல்லாத காவலற்ற 
அரசன் , 

கெடுக்கும் பகைவர் 

எவரும் இல்லா 
விட்டாலும் தானே கெடுவான் என்கிறார் வள்ளுவர் .2 ° 


தன்னைக் 


இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் 
கெடுப்பா ரிலானுங் கெடும் . 


கொடுங்கோல் ஆட்சி ஏற்பட்டு அதனால் கொடுங்கோல் 
மன்னனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் 

பற்றியும் சில 
குறள்கள் உள்ளன . சகித்துக் கொள்ள முடியாத அரசாங்கத்தி 
னின்றும்கூட , தம்மை விடுவித்துக்கொள்ள வழியின்றி மக்கள் 
அவதியுறக் கூடும் என்கிறார் , வள்ளுவர் . 21 


அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே 
செல்வத்தைத் தேய்க்கும் படை 
இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் 

வேந்தன் 
உறைகடுகி ஒல்லை கெடும் 
இரகசிய ஒற்றர் முறை பெரிதாகப் பேசப்படுவதால் , 
மன்னன் தனது 

மக்களின் கருத்துகளை நேரடியாக அறிந்து 
கொள்ள வாய்ப்பில்லை என்று ஊகிக்கலாம் . 


( 


ஒற்றும் உரைசான்ற நூலும் இவையிரண்டும் 
தெற்றென்க மன்னவன் கண் > 99 


மன்னனது சினத்தையும் பொருட்படுத்தாமல் , உண்மை 
நிலையை அவனுக்கு எடுத்துரைப்பதே அமைச்சரின் 

அமைச்சரின் கடமை . 


அறிகொன்று அறியான் எனினும் உறுதி 
உழையிருந்தான் கூறல் கடன் : 


92 


சோழர்கள் 


முடிவாக நாட்டின் அரசியல் முறையிலும் , நாட்டின் பொதுப் 
பிரச்சினைகளிலும் , 

மன்னனது செயல்களிலும் சான்றோரின் 
விருப்பமே முக்கிய இடம் பெறவேண்டும் என்பதைத் தெளி 
வாகக் கூறுகிறது பின்வரும் குறள் ; 

<< வில்லே ருழவர் பகைகொளிலும் கொள்ளற்க 
சொல்லே குழவர் பகை . 


3,24 


காக்கும் 


நல்லவைகளைக் காத்து தீயவைகளைக் கண்டிக்கும் நடு 
நிலைமையில் , தம் அதிகாரத்தை மன்னன் பயன்படுத்துவதே 
அரச பதவிக்கும் பொது மனிதத் தன்மைக்கும் இடையேயான 
இடவெளியை எடுத்துக் காட்டுகிறது . ஏட்டளவில் , உள்நாட்டு 
அல்லது வெளிநாட்டு அபாயங்களிலிருந்து மக்களைக் 
பணி , அரசினைச் சார்ந்தாலும் , அவன் உண்மையில் இயற்கை 

உண்டாக்கப்பட்ட அனைத்திற்கும் காவலனாகிறான் . 
முனிவர்களது - தவமும் , பெண்களின் கற்பும் . இவற்றுக்கும் 
மேலாக , தக்க காலத்தில் பருவங்கள் மாறி வருதல் ( காலத்தில் 
பருவம் தவறாது மழைபெய்தல் ) ஆகியவை அரசனது நல்லாட் 
சியைப் பொருத்தே உள்ளன என்பதைக் குறள் பின்வருமாறு 
வலியுறுத்துகிறது : 26 


யால் 


அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் 
நின்றது மன்னவன் கோல் . 


இயல்புளிக் கோல்ஓச்சும் மன்னவன் நாட்ட 
பெயலும் விளையுளும் தொக்கு . 
“ வேலன்று வென்றி தருவது மன்னவன் 
கோல் அதூஉம் கோடா தெனின் . ” 


அக்காலத்தில் தீய ஆட்சியின் விளைவே புரட்சிக்குப் பதில் 
வறட்சியை உண்டாக்கும் . இதுபோன்ற சில கருத்துக்கள் , 
அரசியல் முறையைப் பற்றிய சில வடமொழி நூல்களிலும் 
காணப்படுகின்றன . இக்கருத்துக்கள் எல்லாம் நடைமுறையில் 
கையாளப்படாவிட்டாலும் , இவை நல்லாட்சியின் சிறப்பையே 
வலியுறுத்துகின்றன . மேலும் , இவை பழமொழிகளாகவும் , 
அறிவுரைகளாகவும் கருதப்பட்டு , மன்னனுக்கு வழிகாட்டி 
யாகவும் , மக்களுக்கு 

நலம் பயக்கக் 

கூடியவையாகவும் 
இருந்தன. மன்னரது 

அதிகாரத்தையோ செல்வத்தையோ 
மக்களால் குறைக்க முடியும் என்ற எண்ணமே அப்பொழுது 
நினைத்துப் பார்க்க முடியாத கருத்தாயிருந்தது . பதினாறாம் 


93 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


நூற்றாண்டிலிருந்த சில ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர் 
களைப் போன்று பண்டை வடமொழி அரசியல் சிந்தனையாளரில் 
சிலரும் , கொடுங்கோலர்களைக் கொல்வதும் , சில சூழ்நிலை 
களில் நியாயமே என்று பரப்பிய கருத்தை ஏற்றுக் கொள்ளவும் 
தயங்கவில்லை . ஆனால் , மன்னனது விருப்பத்தைத் தடுப்பதைத் 
தமிழ் இலக்கியம் என்றும் ஆதரிக்கவில்லை : 


குழுக்களும் ஆயங்களும் 


என்று 


21 


ஐம்பெரும்குழு , எண்பேராயம் என்ற இரு குழுக்களைப் 
பற்றிச் சிலப்பதிகாரமும் , மணிமேகலையும் குறிப்பிடுகின்றன . 
ஐந்து வகையான மனிதர்களைக் கொண்ட சில குழுக்களையும் 
இவற்றுடன் சேர்த்து பதினெட்டுக் குழுக்களாயின . இவை 
பதினெண் சுற்றம் 

பொதுவாகவும் , 

‘ பதினெண் 
கிளைப்பாளர் என்று திவாகரம் என்னும் பழைய நிகண்டிலும் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . ஐம்பெருங்குழு , எண்பேராயம் ஆகிய 
குழுக்களைப் பற்றிய விவரங்களைத் தெரிவிக்கும் பழமையான 
சான்றுகளிலும் முக்கியமான முரண்பாடுகளைக் காண்கிறோம் . 
நிகண்டுகளே அல்லாமல் , மற்ற நூல்களில் இத்தொடர்கள் 
ஆளப்பட்ட வகையில் பார்த்தால் இக்குழுக்கள் மன்னனின் 
பரிவாரங்களின் அங்கமாகவே கருதப்பட்டன என்று தமிழ் 
இலக்கியத்தில் பயிற்சி பெற்ற எவரும் அறிவர் . திருக்குறளில் 
இவற்றைப் பற்றி ஒரு குறிப்பும் இல்லை . எண்பேராயம் 
என்பது , அரசன் ஆடம்பரத்திற்கும் கௌரவத்திற்கும் பொலி 
வூட்டவல்ல எட்டு குழுக்களையே குறிக்கும் என்று கனகசபை 
அவர்கள் கூறுகிறார் . 5 ஐப்பெருங்குழு என்பது எண்பேராயம் 
போன்ற குழுவன்று என்று இவர் கூறினாலும் அதற்கான 
இவரது வாதங்களுக்கு ஆதாரம் இல்லை . மக்களின் உரிமைகளை 
மக்கள் சபை பாதுகாத்தது ; மதச் சடங்குகளை மதக்குருக்கள் 
நடத்தி வைத்தனர் ; மன்னன் , மக்கள் ஆகியோருடைய உடல் 
நலனை மருத்துவர் பேணிக் காத்தனர் ; அரசாங்கத்தின் முக்கிய 
அலுவல்கள் நடத்த நல்லவேளை குறிக்கவும் , முக்கிய நிகழ்ச்சி 
களைப் பற்றி முன்கூட்டியே கூறவும் சோதிடர்கள் இருந்தனர் , 
வரி வசூலிக்கவும் , செலவு செய்யவும் , நீதிமுறையைக் காக்கவும் 
அமைச்சர்கள் இருந்தனர் . இத்தகைய குழுக்கள் , தனித் 
தனியேகூடி விவாதித்து 

முடிவுகள் 

செய்ய தலைநகரில் 
வெவ்வேறு இடங்கள் இருந்தன . அரசாங்க அதிகாரம் 
அனைத்தும் மன்னனிடத்தும் , ஐம்பெருங் குழுக்களிடமும் 
விடப்பட்டன . சேர , சோழ , பாண்டிய நாடுகள் , தனி நாடு 


94 


சோழர்கள் 


களாயிருந்த போதிலும் , இவ்வரசியல் முறையே இந்நாடுகளிலும் 
நிலவியது . மகத நாட்டிலிருந்து தமிழ் நாட்டில் குடியேறி , 
சேர , சோழ , பாண்டிய நாடுகளை உருவாக்கிய வீரர்கள் , மகத 
நாட்டில் நிலவிய அரசியல் முறையையும் , தம்முடன் கொணர்ந்து 
இந்நாடுகளில் கையாண்டனர் என்று நம்புவதற்கான காரணங்கள் 
உண்டு . மேற்குறிப்பிட்ட , வியப்புக்குரிய கூற்றுக்களை ஆராயும் 
போது , இவற்றில் கூறப்பட்டுள்ள பெயர்களைத் தவிர மற்றவை 
எல்லாம் கற்பனையில் எழுந்தவையே என்றும் , இவைபற்றி 
இலக்கியங்களில் காணப்படவில்லை 

என்றும் நாம் நன்கு 
அறியலாம் . ‘ மாசனம் , என்ற சொல் மக்கள் சபை என்று 
குறிக்கப்படுகிறது . இச் சொல்லிற்கு ‘ முதியோர் என்ற பொருள் 
தான் பொருந்தும் . 29 


சபை 


மக்கள் சபைகள் ஜனநாயக முறையில் பிரதிநிதித்துவ அடிப் 
படையில் அமைக்கப்படாவிடினும் , மக்களது விருப்பத்தை எதி 
ரொலிக்கும் வகையிலான சில சபைகள் சங்க காலத்தில் இருந்த 
தைச் சங்க இலக்கியத்தில் வரும் ‘ மன்றம் , பொதியில் போன 
சொற்களிலிருந்து அறியலாம் . திருக்குறளில் இரண்டு அதிகாரங் 
| கள் ‘சவை யைப்பற்றிக் கூறுகின்றன . ஆனால் , அவை என்பது 
பலர் கூடிய கூட்டம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டது 
போலும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் . ஆனால் , மற்ற 
இலக்கிய நூல்களில் ‘ அவை என்பது மன்றம் என்ற பொருள் 
படவே பயன்படுத்தப்பட்டுள்ளது . குறளிலும் அவை என்ற 
சொல் அரசியலைக் குறிக்கும் வகையிலேயே ஆளப்பட்டுள்ளது . 
திருக்குறளில் இவ்விரு அதிகாரங்களும் , மன்னனது சபையையே 
குறிக்கின்றன என்று பரிமேலழகர் கூறுவதை நாமும் ஏற்றுக் 
கொள்ளலாம் . அக்காலத்து நூல்களில் சபா , மன்றம் என்ற 
சொற்கள் அடிக்கடி பயன்பட்டிருப்பதால் , இதன் தனிச் சிறப் 
பினையும் , செய்த பணியினைப்பற்றியும் சில முக்கிய விவரங்களை 
நாம் அறிகிறோம் . நாட்டின் நீதி முறையில் , குறிப்பாக மன்ன 
னின் தலைநகரில் , இச் சபையின் பணியை நாம் நன்கு அறி 
கிறோம் . மலையமானின் மக்கள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப் 
பட்டனர் ; ஆனால் , பின்னர் , உறையூர் மன்றத்தில் கோவூர்க் 
கிழாரின் தலையீட்டினால் , இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட 
னர் . தன் நண்பன் கோப்பெருஞ் சோழன் இறந்த பின்னர் , 
அவனில்லா அம்மன்றத்தைக் காணத் தம்மால் முடியவில்லை 
என்கிறார் பொத்தியர் . சபாவிற்குள் செல்வதற்கு முன்பு , முதிய 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


95 


வர்கள் தம் சச்சரவுகளை ஒதுக்கிவிட்டே சென்றனர் என்று 
பொருநர் ஆற்றுப்படை 1 கூறுகிறது . இவரது சச்சரவுகள் சபா 
வினால் தீர்க்கப்பட்டன என்றோ அல்லது ஒதுக்கி வைத்தனர் 
என்றோ இதற்குப் பொருள் கொள்ளலாம் . சபா அல்லது மன்றத் 
திடமிருந்து மன்னனும் பொதுவான ஆலோசனையைப் பெற் 
றான் என்று நாம் ஊகிக்கலாம் ; கற்றறிந்த ஒருவன் , பொதுசபை 
யில் பேசும் துணிவு பெறவில்லையானால் , அவன் போர்க்களத் 
தில் அழகிய கூரிய வாளை ஏந்தி நிற்கும் கோழையைப் போன்ற 
வனுக்கு ஒப்பாவான் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் . 32 


கிராமச் சபை 


கிராமங்களில் , சமூக , மத வாழ்க்கையில் - இம் மன்றங்கள் 
மிகுந்த தொடர்பு கொண்டிருந்தன . ஒவ்வொரு கிராமத்தின் 
ஆண் , பெண் , குழந்தைகளும் ஒரு பொதுவிடத்தில் , பெரும் 
பாலும் , ஒரு பெரிய மரத்தின் நிழலில் கூடி , கிராமப் பிரச்சினை 
களை விவாதித்தனர் . கிராமிய நடனங்களும் இங்கே நடை 
பெற்றன . போர் அல்லது முற்றுகை காலங்களில் இம்மாதிரியான 
கேளிக்கைகள் கைவிடப்பட்டன . கிராமப்புற அரசியல் வாழ்வில் 
மன்றங்களுக்கு அளிக்கப்பட்ட இடத்தை நம்மால் அறிய முடியா 
விடினும் , இம் மக்கள் பொதுவிடங்களில் கூடினர் என்பதே பிற் 
காலச் சோழர் ஆட்சியில் சிறந்து விளங்கிய ஊராட்சி முறைக் 
கான தொடக்கம் என்பதை நாம் காணலாம்..4 


வரி விதிப்பு 


85 


பங்கு 


மன்னனது வருவாய் முக்கியமாக நிலத்திலிருந்தும் , வாணிகத் 
திலிருந்துமே கிடைத்தது . மா , வேலி போன்ற நில அளவு 

முன்பே அறிந்திருந்தனர் . ஆனால் , நிலத்தினின்று 
விளைந்த தானியத்தில் மன்னனுக்கு ஒதுக்கப்பட்ட 
எவ்வளவு என்பதை அறிய நமக்கு வழியில்லை . நாட்டின் செல் 
வத்திற்கு முதுகெலும்பு போன்றவனாக விவசாயி கருதப்பட்டு , 
அவனுக்குப் பெரு மதிப்பு அளிக்கப்பட்டது . இதையே 
திருவள்ளுவர் , 


“ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் 

தொழுதுண்டு பின் செல்பவர் . ” 
என்ற குறளில் குறித்துள்ளார் . " . 


கண்டோம் . இச்சிறையின்ள்ள 
சிந்தான குடவாச 
96 

சோழர்கள் 
வாணிகச் சிறப்பையும் , சுங்க அதிகாரிகளின் நடவடிக்கை 
களையும் பற்றி விளக்கிக் கூறும் பட்டினப்பாலையின் பகுதியைக் 
காண்க : 87 

வாலிணர் மடற்றாழை 
வேபொழி வியன்றெருவி 
னல்லிறைவன் பொருள்காக்குந் 
தொல்லிசைத் தொழில் மாக்கள் 
காய்சினத்த கதிர்ச்செல்வன் 
றேர்பூண்ட மாஅபோல 
வைகறொறு மசைவின்றி 
யுல்குசெயக் குறைபடாது 
வான்முகந்தநீர் மலைப்பொழியவு 
மலைப் பொழிந்த நீர் கடற்பரப்பவு 
மாரி பெய்யும் பருவம் போல 
நீரினின்று நிலத்தேற்றவு 
நிலத்தினின்று நீர்ப்பரப்பவு 
மளந்தறியாப் பலபண்டம் 
வரம்பறியாமை வந்தீண்டி 
யருங்கடிப் பெருங்காப்பின் 
வலியுடை வல்லணங்கினோன் 
புலிபொறித்துப் புறம்போக்கி 
மதிநிறைந்த மலிபண்டபம் 
பொதிமூடைப் போரேறி 

( பட்டினப்பாலை வரிகள் 118-137 ) 
என்ற வரிகளிலிருந்து அக்காலத்திய அரசு வருவாய் சுங்க வரிகள் 
வகித்த முக்கியப் பங்கை நாம் நன்கு உணரலாம் . 
அரசியல் அமைப்பில் சிறைகளுக்கும் 

சிறைகளுக்கும் இடம் இருந்தது . 
குடவாயிற் கோட்டம் என்னும் சிறையில் , செங்கணான் , சேர 
மன்னன் கணைக்கால் இரும்பொறையைச் சிறை வைத்ததைக் 

கும்பகோணத் 
திலோ அல்லது அவ்வூரின் 
லாகவோ இருந்திருக்கும் எனக் கொள்ளலாம் . 8 9 


சிறைகள் 


9.7 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


படை 


போதிய ஆயுதங்களுடன் , நிலைப்படை ஒன்று பராமரிக்கப் 
பட்டதோடு , அடிக்கடி போர்களில் ஈடுபடுத்தவும் பட்டது . 
சிறந்த படைத் தலைவர்களுக்கு ‘ ஏனாதி என்ற பட்டம் அளிக்கப் 
பட்டது . 

சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாக்களில் 
இப்பட்டங்களைப் பெற்ற படைத் தலைவர்களுக்கு மோதிரம் , 
மற்றும் பல சின்னங்களை அளித்து மன்னன் கௌரவித்தான் . ! 
புறநானூற்றுப் பாடல்கள் இரண்டு சோழ மன்னர்களிடம் பணி 
புரிந்து சிறப்புப் பட்டம் பெற்ற படைத் தலைவர்களைப் பற்றிக் 
கூறுகின்றனர் . இவற்றில் 

இவற்றில் ஒன்று , அக்காலத்திய உண்மை 
வீரனின் குணங்களைத் தெளிவாகக் கூறுகின்றன . 
“ தன் உடலில் லிழுப்புண்கள் பல படும்படி போர் செய்தல் 
வீரர்களுக்கு இயல்பு . பகைவர் பின்வாங்கிச் செல்லும்படி 
செய்வதும் ஒரு வீரனுக்கு அழகு . புண்ணறியாத உடம்பு 
வீரனுக்கு அழகன்று . போரில் வெற்றி பெறக்கூடிய 
குதிரைகளை வைத்திருப்பவனை உலகம் மதிக்கும் . 

( புறம் . 167 ) 
நடுகற்கள் 


மரண 


சாதாரண வீரன் ஒருவன் போரிலே வீர மரணமடைந்து 
விட்டால் , மக்கள் அவனைப் போற்றினர் . அவன் 
மடைந்த இடத்தில் ஒரு கல்லை நட்டு அதில் மாய்ந்த வீரனின் 
பெயரையும் , அவனது புகழையும் பொறித்தனர் . இம்மாதிரி 
யான நடுகற்களை மக்கள் வழிபட்டன . தமிழ் , கன்னட 
நாடுகளில் , 10 - ம் நூற்றாண்டு வரை இவ்வழக்கம் தொடர்ந்து 
கையாளப்பட்டது . 

9 - ம் , 10 - ம் நூற்றாண்டுகளுக்கு உரிய 
சாசனங்கள் பொறிக்கப்பட்ட நடு கற்கள் கிடைத்துள்ளன . 
சங்க இலக்கியங்களில் இவை விவரிக்கப்பட்டிருப்பது போலவே 
இவை காணப்படுகின்றன . வீரமரணம் அடைந்தவருக்கு நடப் 
பட்ட கற்களைப்போல் நாளடைவில் மற்ற பல நிகழ்ச்சிகளுக் 
காகவும் கற்களை நடும் வழக்கம் பரவியது . இதனால் , இக்கற் 
களை நடும்போது கையாளப்பட்ட சில முறைகளை இலக்கியங்கள் 
கூறுகின்றன . 


போர் 


போர்களில் மன்னர்கள் நேரிடையாகக் கலந்து கொண்டு , 
தம் வீரர்களுக்குக் கிடைத்த வெற்றிகளில் அவர்களுடன் சேர்ந்து 

A 375-7 


98 


சோழர்கள் 


மகிழ்ந்தனர் . ஆனால் போரினூடே ஒரு மன்னன் உயிரிழந்தாலோ 
அல்லது படுகாயமடைந்தாலோ அவனது படைத் தோல்வியை 
ஒப்புக்கொண்டு போரை நிறுத்திக் கொண்டது .44 வீர மரணமே ,, 
மன்னர்களுக்கு ஏற்ற முடிவாகக் கருதப்பட்டது ; ஒரு சேர 
மன்னன் , தன் முதுகிலே காயமுற்றதின் விளைவாக வடக்கிருந்து 
இறக்கும் முடிவை ஏற்றுக் கொண்டான் ; சற்று வீரத்தில் 
குறைந்த மற்றொரு மன்னன் , தான் சிறைப்பட்டதை மிகக் 
கேவலமாக எண்ணி வருந்தினான் . போரில் அன்றி வேறுவிதமாக 
இறக்கும் மன்னர்களின் உடல்களை தருப்பைப் புல்லின்மீது 
வைத்து , ஒரு வாளால் அவ்வுடலை வெட்டிய பிறகே அதை 
எரிப்பது அல்லது புதைப்பது என்ற பொதுவான வழக்கம் 
நிலவியது . இவ்வழக்கத்தின் மூலம் இறந்த மன்னர்களுக்குத் 
தமிழர்களின் வீரப் பட்டியலில் ஓர் இடமளிக்கப்பட்டது .15 
போரில் வெற்றி பெற்ற மன்னன் , அகம்பாவத்தினால் தோல்வி 
யுற்ற தன் பகைவனைப் பல அவமானங்களுக்கு உள்ளாக்கினான் . 
அதன் விளைவாகத் தோல்வியுற்ற மன்னர்களின் மணிமுடியி 
லுள்ள பொன்னைக் கொண்டு , வெற்றிபெற்ற மன்னர்களின் 
காலணியாகிய வீரக் கழல்கள் செய்யப்பட்டன .48 குதிரை , 
யானை , போர்த்தேர் , வாள் , ஈட்டி , வில் , போர் முரசு 
போன்றவை போருக்கு உரியனவான சின்னங்கள் என்று இலக் 
கியங்களில் காணுகின்றோம் . பொதுவாக கொடிகளை ஏந்திப் 
போர்களுக்குச் செல்லுவர் . இவற்றைத் தவிர , பல மலர்களும் 
மாலைகளும் , 

சின்னங்களாக விளங்கின . தமிழ் 
நாட்டுப் போர்க்களங்களைப் பற்றியும் , போர் நிகழ்ச்சிகளைக் 
குறித்தும் நன்கு விளக்கும் பாடல்களில் களவழி நாற்பது குறிப் 
பிடத்தக்கது .47 காலாட்படையினரும் , குதிரைப் படை வீரரும் , 
தங்கள் பாதங்களைப் பாதுகாக்கும் பொருட்டு , தோலாலான 
காலணிகளை அணிந்தனர் . 19 பிரபுக்களும் இளவரசர்களும் 
யானைகள்மீது அமர்ந்து சென்றனர் ; தாணைத் தலைவர்கள் 
கொடி ஏந்திய தேர்களில் சென்றனர் ; கணவர்களை இழந்த 
பெண்டிர் , கழுமலம் என்ற போர்க்களத்தில் புலம்பினர் என்று 
பொய்கையார் கூறுகிறார் . இப்பாடல் அலங்காரத்திற்காக 
எழுதப்பட்டதல்ல . பெண்கள் குறிப்பாக உயர் அதிகாரிகளின் 
மனைவியர் , தங்கள் 

கணவன்மார்களுடன் போர்க்களம் 
சென்றனர் என்பதை நாம் ஒருவாறு அறியலாம் . 
கவிஞர்கள் 


மன்னரது 


அரசாங்கத்தின் தலைவனாகவும் போர்த் தலைவனாகவும் 
இருந்த மன்னன் சமூக வாழ்விலும் முதலிடம் பெற்றிருந்தான் , 


50 


உதவியாளர் 
பான்னால் செய்த வட்டிலில் அழகிய அணிகலன்கள் 

அரசனுடைய 

99 
சங்ககால ஆட்சி முறையும் 

சி முறையும் சமூக வாழ்வும் 
நுண்கலைகளையும் , புலவர்களையும் போற்றினான் . போரும் 
பெண்டிரும் குடியும் பாடலும் பணம் படைத்தவர்களின் 
பொழுது போக்குகளாய் இருந்தன . மன்னனும் அவனுடைய 

சமுதாயத்தின் 
உயர் மட்டத்தில் இருந்ததோடு , வாழ்க்கை இன்பங்களையெல் 
லாம் நன்கு நுகர்ந்தனர் . விருந்தில்லாத நிகழ்ச்சிகளே இல்லை . 
இவ்விருந்துகளுக்கு அழைக்கப்பட்ட புலவர்கள் இவற்றில் நடை 
பெறும் கேளிக்கைகளைப் புகழ்ந்துள்ளனர் , தன்னைப் போற்றிய 
மன்னனிடம் ஒரு புலவர் கூறுவது வருமாறு : 

பஞ்சு போன்ற நெருப்புத் தன் வெம்மை ஆறுதற்கு 
ஏதுவாகிய நிணமசைந்த கொழுவிய தடிகளைப் 
பெரிய உடலிடத்தையும் கள்வார்த்த மண்டை 
( குவளை ) யோடு முறை முறையாக ஒன்றுக்கொன்று 
மாறுபட உண்போமாக ; எம்முடைய தலைவ ! 
நின்னைக் காண்பதற்காக வந்தேன் ; பகைவரது 
வலியைத் தொலைத்த வலிய ஆண்மையுடையோய் ! 
நினது மகிழ்ச்சியையுடைய இருக்கைக்கண் ; 
உழுத வலிய பகடு பின் வைக்கோலைத் தன்றாற் 
போல நினதுதாளாற்றலாற் செய்த பொருளை 
யாவர்க்கும் அளித்து , பின் , நீ விரும்பி 
யுண்ணும் தேறலை நல்ல அமிழ்தமாவதாக ! 

( புறம் . 125 ) 
கரிகால் சோழன் விருந்தோம்பியதைப் பின்வரும் பொருள் 
பட ஒரு புலவர் , புறநானூற்றிலும் பொருநராற்றுப்படையிலும் 
கூறுகிறார் . 1 

அணிந்த கவர்ச்சியான மாதர்கள் மதுவினை ஊற்ற அதை 
உண்டு மயங்கி , பல நாட்கள் கழிந்தன . மழை நீர்போல , 
கள் புரண்டு ஓடிற்று ; என் உடற் சோர்வு நீங்கிற்று ; மனக் 
கவலையெல்லாம் என்னை விட்டு ஓடிற்று ; உள்ளம் எழுச்சி 
பெற்றது . *** 

பலவகை இறைச்சிகளையும் 
விருந்துகளில் உண்டோம் , பற்களின் கூர்மை மழுங்கி விடு 
மாறு அவ்வளவு மிகுதியாக இறைச்சியை உண்டோம் . 
பண்படுத்தப்படாத தரிசு நிலத்தையும் புன்செக் காட்டை 
யும் 

ஆழ உழுதபிறகு ஏரின் கூர்மை மழுங்குவதைப்போல் 
என் பல்லின் நிலை ஆகிவிட்டது. போதும் , இனி இறைச்சி 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


101 


வழியாகச் சொல்லப்படுவது உண்மையானால் , அவற்றில் ஒரு சில 
மட்டுமே நமக்கு இப்போது கிடைத்துள்ளன . அவ்வாறு கிடைத் 
திருக்கும் இலக்கியச் செல்வங்களிலிருந்து தமிழின் பெருமையை 
அறியலாம் . குறிப்பாக சிறு கவிதைகள் , சொற்சிறப்பும் இலக்கிய 
நயமும் கொண்டிருப்பதோடு வாழ்க்கையின் படப்பிடிப்புகளாக 
வும் உள்ளன . புலவரின் தெய்வீக உணர்வுகளை வெளிப்படுத்தும் 
வகையில் அழகிய சொற்றொடர்கள் அவற்றில் காட்சி தருகின் 
றன . பிற்காலத்துப் பாடல்கள் போன்று இவை செயற்கை 
யாகவோ அல்லது சோர்வு தருவனவாகவோ இல்லை . சின்னஞ் 
சிறிய பாடல்கள் , நீண்ட இசைப்பாடல்கள் , நாடகக் காவியங்கள் , 
பக்திப் 

பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டன ; திருவள்ளுவர் 
இயற்றிய திருக்குறள் எக்காலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் 
பொருந்தும் நூலாக விளங்குவதைக் காண்கிறோம் . 


சைவாணர்கள் 


புலவர்களில் பலர் பேரரசர்களுடனும் குறுநில மன்னர் 
களுடனும் நெருங்கிப் பழகினர் . வேறு பலர் , பரிசில் பெறு 
வதற்காக வெவ்வேறு மன்னர்களை நாடினார் . இவர்களைத் 
தவிர , பாட்டிற்கேற்றவாறு மாதர்கள் நடனமாட அவர்களுடன் 
கூட்டமாகச் செல்லும் இசைவாணரும் இருந்தனர் . பாணர் 
என்றும் விறலியர் என்றும் அழைக்கப்பட்ட இவர்கள் கூட்டமாய் 
பலவித இசைக் கருவிகளை ஏந்தி நாடெங்கும் சென்றனர் . 
பழமையான நாட்டும் பாடல்களையும் நடனங்களையும் போற்றிக் 
காத்த இவர்களைப் பழங்குடி மக்களின் பிரதிநிதிகளாய்க் 
கருதலாம் .55 

சங்கப் பாடல்கள் பலவற்றின் கருப்பொருளாக 
பாணர்களின் எண்ணிக்கையும் அவர்களுடைய வறுமையும் 
இடம் பெற்றுள்ளன . நாட்டுப் பாடல்களைப் பாடி அவர்கள் 
அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்தனர் என்பதையும் , தமது 
அடுத்த வேளை உணவை எவ்விடத்தில் பெறுவோம் என்று 
ஏங்கும் அவல நிலையில் இருந்தனர் என்பதையும் அறியலாம் . 
தம்மை ஆதரித்த வள்ளல் ஒருவரை அணுகிய பாணர் தம் 
அனுபவங்களை நகைச்சுவையுடன் ஒரு புலவர் பின்வருமாறு 
கூறுகிறார் : 18 


சோழ 


எங்களுக்குப் பொருந்தாத விலையுயர்ந்த 

நகைகளைச் 
மன்னன் எங்களுக்கு 

வாரி வழங்கினான் , 
நாங்களோ , ஏழ்மையில் பிறந்து ஏழைகளாகவே வாழ்ந்து 
வந்தவர்கள் , எங்கள் சுற்றத்தாரும் இப்படிப்பட்டவர்களே . 


102 


சோழர்கள் 


அரசன் 


அரக்கன் , 


கொடுத்த ஆபரணங்களைப்போல 

நாங்கள் 
இதுவரையில் கண்ணால் கூடப் பார்த்ததில்லை . ஆகையால் , 
விரலிலே போட்டுக் கொள்வதற்காக அரசன் கொடுத்த 
நகைகளை , எங்களில் சிலர் காதில் அணிந்து கொண்டோம் . 
இடை அலங்காரத்திற்குரிய 

நகைகளை நாங்கள் 
கழுத்திலே போட்டுக் கொண்டோம் . வல்லமை பொருந்திய 

விரைந்தோடும் தேரில் இராமனுடைய 
மனைவியாகிய சீதையைத் தூக்கிக்கொண்டு போன போது 
சீதையுடைய நகைகளை நிலத்தில் கண்டெடுத்த செந்நிற 
முடைய குரங்குகளின் முகங்கள் , கண்ணாடியில் தெரிவது 
போலத் தெரிந்தன . இதுபோல , அந்தந்த உறுப்புக்குள்ள 
நகையை அணிந்து கொள்ளாமல் தவறுதலாக அணிந்த 
தால் , எங்களைப் பார்த்தவர்கள் எள்ளி நகையாடினர் . 

( புறம் . 378 : 10-22 ) 


. 


புலவர் ஒருவர் தம்மை ஆதரித்த வள்ளலிடம் பெற்ற 
அனுபவங்களைக் 

கூறி , பாணர்கன் முதலிய 
புலவர்களை நீங்களும் 

போய் அந்த 

வள்ளலிடம் பரிசு 
பெறுங்கள் என்று சொல்லும் பாடல் வகை ஆற்றுப்படை 
எனப்படும் . புறம் . 70 - ல் , இத்தகைய ஓர் ஆற்றுப்படையைக் 
காண்கிறோம் . 7 


“ பாணர்களே ! இனிய யாழ்க் கருவிகளை இயக்குபவர்களே ! 
அறிவுக் களஞ்சியமாய் விளங்குபவர்களே ! நான் பெற்ற 
அனுபவத்தைச் சொல்லுகிறேன் , கேளுங்கள் . இந்தப் 
பெரும் நகரத்தின் எல்லையிலே பண்ணன் என்னும் 
வள்ளலின் சாதாரணமான ஒரு வீடு இருக்கிறது . தை 
மாதத்திய குளிர்ந்த நீர் , ஏரிகளில் நிறைந்திருப்பதுபோல 
அவனுடைய வீட்டில் எல்லையில்லாத உணவு கொட்டிக் 
கிடக்கிறது . அவன் , கிள்ளிவளவனின் புகழைப் பாடிக் 
கொண்டே இருக்கிறான் . யார் அந்தக் கிள்ளிவளவன் ? 
நெற்களஞ்சியங்கள் நிறைந்த நாட்டை 

ஆளுபவன் ; 
வரையாது வழங்கும் வள்ளல் ; விருந்தினருக்கு அடையாத 
நெடுங்கதவை உடையவன் ; அந்தப் பண்ணன் வீட்டுக்கு 
நீங்கள் செல்வீர்களானால் , உங்கள் வாழ்நாள் சிறக்கும் . 
இல்லை என்ற சொல் அவனிடம் இல்லை . அவனிடம் 
சென்று வெறுங்கையோடு யாரும் வந்ததில்லை . அவனிடம் 
செல்லத் தயங்க வேண்டாம் . அந்த வள்ளல் பல்லாண்டு 
வாழ்க , 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


103 


இசையும் நடனமும் 


ஆடலும் பாடலும் சிறப்புற்று விளங்கியதை சிலப்பதி 
காரத்தின் மூன்றாம் காதையாகிய அரங்கேற்று காதையிலிருந்து 
நன்கு உணரலாம் . நடன , நாடகக் கலைகளின் நுட்பங்களும் , நாட் 
டியம் , இசைக் கருவிகள் ஆகியவற்றின் தன்மைகளும் இக்காதை 
யில் , மிகக் கடுமையான நடையில் விவரிக்கப்பட்டிருக்கின்றன . 
மாதவி போன்ற ஆடல் பெண்டிர் வளர்த்த இசையும் நடனமும் 
தேசி , மார்க்கம் என்ற இரண்டு முக்கியமான நடன மரபுகளின் 
இணைப்பே எனலாம் . தேசி என்ற வகை , அதன் பெயருக்கேற்ப , 
தமிழ் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தது என்பதையும் மார்க்கம் 
என்பது ஆரியர்களால் தமிழ் நாட்டிற்குக் கொண்டு வரப்பட்டது 
என்பதையும் அறியலாம் . இக்கலைகளைப் பற்றித் தனி நூல்கள் 
இருந்தன . ஆனால் அவை அனைத்தும் நமக்குக் கிடைக்காமல் 
அழிந்து விட்டன . ஆரியர்களின் புராணக் கதைகளிலிருந்து 
பதினோரு காட்சிகளை 68 தேர்ந்தெடுத்து நாடகங்களாகத் 
தொகுத்தனர் . இவை மிகச் சிறந்து விளங்கின . அரசர்களுக்கென்ற 
நடனங்கள் , பாமர மக்களுக்கான நடனங்கள் , இசை , யாழ் , 
புல்லாங்குழல் வாசித்தல் , சமையல் கலை , வாசனைப் பொருள் 
செய்தல் , வண்ண ஓவியம் தீட்டுதல் , பூ வேலை செய்தல் போன்ற 
துறைகளில் நாடக மகளிர்க்குப் பல ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப் 
பட்டதாக மணிமேகலை கூறுகிறது . வாத்சாயினரின் 
சூத்திரத்திலும் இவ்வாறே குறிப்பிடப்பட்டிருக்கிறது . வீணை 
களும் யாழ்களும் பலவகைகள் இருந்தது குறிக்கப்படுகிறது . 
ஆனால் அவற்றின் அமைப்புக்களை இப்போது நாம் அறிய முடிய 
வில்லை . நெடுங்காலமாக வளர்ந்து வந்த இக் கலைகள் , 
இக் காலத்தில் உன்னத நிலை அடைந்திருந்தது தெளிவா 


காம 


கிறது . 


மாளிகைகளும் வளமான வாழ்க்கையும் 


தனர் ... 


செங்கல் , சுண்ணாம்புக் கட்டடங்களில் செல்வர்கள் வாழ்ந் 

வீட்டுச் சுவர்களில் இறை வடிவங்களும் உயிரினக் 
காட்சிகளும் ஓவியங்களாகத் தீட்டப்பட்டிருந்தன . 1 வீட்டைச் 
சுற்றிக் கவினுறு தோட்டங்கள் இருந்தன. சில தோட்டங் 
களின் நடுவே அமைந்த வீடுகளில் வாழ்ந்த செல்வர்கள் உல்லாச 
மாக வாழ்வதற்காக , நீர்நிலைகள் , செய்குளங்கள் , அருவிகள் , 


104 


சோழர்கள 


நிறைந்த 


ஒடைகள 

செயறகைக குனறுகள் பூககொடிகள் 
பந்தலகள கண்ணாடி அறைகள் ஆகியவற்றை அமைத்திருந 
தனா 

பலவகைகளிலும் வடிவங்களிலுமான 
அறைகளை அவாகள் உபயோகித்தனா 


கண்ணாடி 


மண்ப 


திருமணம் 

சமுதாயததின உயாமட்டத்துத் திருமணம ஒனறை சிலப்பதி 
காரத்தின் தொடக்கப்பகுதி விவரமாகக் கூறுகிறது அக்காலத்தில் 
நிலவிய வழக்கப்படி எழுதப்பட்டிருக்க 

வேண்டும் 
பெண்ணாகிய கண்ணகிக்கு பன்னிரண்டு வயது 

எனறும் 
மணமகனான கோவலனுக்குப் பதினாறு வயது என்றும் பெருஞ் 
செலவாகளும வணிகாகளும வாகளுடைய பெறறோாகள 
திருமணத்தை நிச்சயித்தனா என்றும் யானை மீது அமாந்த 
பெணடிா புகாரப்பட்டினத்து மக்களுக்குத் திருமணச செயதியை 
அறிவிததனா என்றும் கூறப்படுகிறது 


மணம் 


மலாகள 


ரோகினி நடசததிரததில முததுக்களாலும மலாகளாலும 
அலங்கரிக்கப்பட்டதோடு 

நிறைந்த 
தாங்கியதும் நகைகள் நிறைந்ததுமான தூணகளையுடையது 
மான மணடபத்தில் திருமணம நடைபெற்றது பிராமணக 
குருக்கள மந்திரம ஓத அருந்ததி போனறவளான மணப 
பெண்ணுடன 

கோவலன வேதச சடங்குகளைச செயது 
தீயினை வலம் வந்தான அக்காட்சியைக 

கண்டவாகள 
பேறு பெற்றவாகள் சிலப 1 45-70 ) 

திருமணச் சடங்குகள் முடிந்தவுடன அங்குள்ள பெண்கள 
மலாதூவி மணமக்களின 

நலவாழவுக்காகவும் 

மனனனின 
மேம்பாட்டிறகாகவும் இறைவனை 

வாழததி வணங்கித 
திருமணததை முடிதது வைததனா 


பாமர மக்கள் 


பாமர மக்களின வாழககையைப் பற்றி இனனும சுருக்க 
மான குறிப்புக்களே இலக்கியங்களிலிருந்து கிடைக்கின்றன 
ஆழகடலில் செலலும பரதவா அலலது மீனவரது வாழககையைப் 
பற்றியும் அவரது கேளிககைகளைப் பற்றியும் பட்டினப்பாலை 
விளக்கமாகக கூறுகிறது 

கடற்கரையிலுள்ள கரிய பரந்த 
மணறகுனறினமீது அமாநத கடினமாக உழைககும இப்பரதவா 
குல மக்கள கடலமீனகளின இறைச்சிகளையும் நில ஆமைகளை 
பும் சமைத்து உண்டனா அடும்பு , அல்லிப் பூக்களைச் சூடிய 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


105 


பரதவர்கள் , நட்சத்திரக் 

நட்சத்திரக் கூட்டங்கள் போல , மன்றத்தில் 
கூடினர் . உடல் வலிமைமிக்க சிலர் தம்முள் மல்யுத்தம் செய்தும் , 
பலர் ஆயுதங்களை ஏந்திச் சண்டையிட்டும் ஒருவரை ஒருவர் 
காயப்படுத்திக் கொண்டனர் . கவண்கள் மூலம் கற்களை 
எறிந்தபோது மொட்டைப் பனைமரங்கள் மீது உட்கார்ந்திருந்த 
பறவைகள் அஞ்சி ஓடின . வெளிவீதிகளில் பன்றிகள் தம் குட்டி 
களுடன் சகதியில் ( சேற்றில் ) புரண்டு கொண்டிருந்தன . 
அவற்றின் அருகே கோழிகளும் செம்மறி ஆடுகளும் புறாக்களும் 
தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தன . தாழ்வான 
கூரைகளையுடைய இவர்களது வீடுகளைச் சுற்றி மீன்பிடிக்கும் 
தூண்டில்களின் நீண்ட பிடிகள் செருகப்பட்டு , நடுகற்களைச் 
சுற்றி வரிசை 

வரிசையாக நடப்பட்ட கேடையங்களாலும் 
ஈட்டிகளாலும் 

அடைக்கப்பட்ட இடங்களைப்போல் காட்சி 
யளித்தன . நல்ல நிலவொளியில் காணப்படும் கறுத்த சிறு 
நிலத் துண்டுகளைப்போல இவ்வீடுகளுக்கு இடையேயுள்ள மணல் 
மேடுகளில் மீன்பிடி வலைகள் உலர்த்தப்பட்டிருந்தன . வெண் 
ணிறப் பூக்களாலான மாலைகளை அணிந்து கொண்டு சுறா 
மீனின் விரிந்த தாடை எலும்பைப் பூமியில் ஊன்றி வல்லமை 
யுடைய ஒரு கடவுளை அதில் வந்து தங்குமாறு வழிபட்டனர் . 
நீண்ட இதழ்களைக் கொண்ட தாழம் பூக்களால் தம் செந்நிற 
முடிகளை அலங்கரித்துப் பச்சை இலைகளை ஆடையாக அணிந்து 
கொண்ட தம் கறுமை நிறப் பெண்டிருடன் பரதவர் மகிழ்ந் 
தனர் ; சலசலவென்று ஒலியெழுப்பும் , பனைமரங்களிலிருந்து 
கள் இறக்கி அதைக் குடித்தனர் . பரந்த நீலக்கடலில் சென்று 
மீன் பிடிப்பதைத் தவிர்த்து , மீன் நாற்றம் அடிக்கும் கடற்கரை 
மணலில் ஆடியும் பாடியும் உண்டும் களித்தனர் . சிவந்த மேகக் 
கூட்டம் , உயர்ந்த மலையினைத் தழுவுவதுபோல சிறு குழந்தை 
தாயின் முலையைத் தழுவுவதுபோல காவிரியாற்றின் சிவந்த 
நீர் , பேரொலியுடன் தெள்ளிய கடல் நீரைத் தழுவியது ; இவை 
கூடும் இடத்தில் பரதவர் தாம் செய்த பாவங்களைக் கழுவிக் 
கொண்டு தம் உடலில் படிந்த ( கடல் நீர் ) உப்பைக் காவிரி 
ஆற்றின் நீரில் கழுவிக் கொண்டனர் . கடல் நண்டுகளுடன் விளை 
யாடியும் , மோதிவரும் கடல் அலைகளிடையே மணற்பொம்மை 
கள் செய்தும் , மற்றும் பல விதங்களிலும் நாள் முழுவதும் 
விளையாடியே கழித்தனர் . இசையைக் கேட்டும் , பல தூண்கள் 
நிறைந்த மண்டபங்களில் நடைபெற்ற நாடகங்களைக் கண்டும் 
கழித்தனர் . காதலர்கள் , மெல்லிய பட்டாடையையும் விட 
மென்மையான துணிகளை உடுத்தி , அளவில்லா மதுவை உண்டு 
கடற்கரை மணலில் இரவெல்லாம் உறங்கினர் , 


பட்டனர் . 
நாடுகளிலிருந்து கொண்டு 

டச்சி 
வழியே 
106 

சோழர்கள் 
பூம்புகார் 

அக்காலத்தில் விளங்கிய சில பெரும் பட்டினங்களில் ஒன்று 
பூம்புகார் . அதனைக் காவிரிப்பூம்பட்டினம் எனவும் போற்றினர் . 
கடற்கரையில் அமைந்த ஒரு சிறந்த வாணிக சாலையாக இது 
இருந்தது . இப்பட்டினம் , இதன் துறைமுகம் , இதன் வாணிகம் 
ஆகியவை பல பாடல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன . புகார் நகரின் 
செல்வச் செழிப்பு இமயமலை , பொதிகைமலை போன்று உறுதி 
யானது என்று சான்றோர் கருதியதாகச் சிலப்பதிகார ஆசிரியர் 
கூறுகிறார் . 

அரசரும் பொறாமைப்படக் கூடிய செல்வம் இருந்தது . 
கடலோடிகள் நகரெங்கும் காணப் 

உலகம் 
முழுவதற்கும் விருந்து படைக்கும் 

அளவிற்கு , உணவு 
கொட்டிக் கிடந்தது . எந்த நாட்டின் 

விலை 

மிக்கப் 
பொருள்களும் அங்குக் குவிந்திருந்தன . (சிலம்பு . 1 , 

14-19 ) . 
அங்காடி 

பெருங்கலங்கள் புகார் துறைமுகத்துள் புகுந்து தாம் வெளி 
எல்லாம் , பாமர மக்கள் வாழ்ந்த கடற்கரையில் இறக்கின 
என்று ஒரு புலவர் சோழ மன்னனிடம் கூறுகிறார் . புகாரின் 
விரிந்து பரந்த அங்காடிகள் நீண்டுயர்ந்த ஏணிகளின் மூலம் 
அடையக்கூடிய மேடைகள் சூழ்ந்த உயர்ந்த மாட மாளிகைகள் 
பல காணப்பட்டன என்று பட்டினப்பாலையின் ஆசிரியர் குறித் 
துள்ளார் . இம்மாட மாளிகைகளில் பல அறைகளும் பெரியதும் 
சிறியதுமான வாயில்களும் அகன்ற முற்றங்களும் நடைபாதை 
களும் இருந்தன . பளபளக்கும் ஆடைகளையும் நகைகளையும் 
அணிந்த இள நங்கையர் மேல்மாடச் சன்னல்களின் ஊடே 
பார்த்து நின்றனர் . மலை உச்சிகளில் காணும் செங்காந்தள் 
மலர்களை ஒத்த இம்மங்கையர் , 
எடுத்துச் செல்லப்பட்ட முருகக் கடவுளை வணங்கி நின்றனர் 
முருகக் கடவுள் , தெருக்களில் உலா வரும்போது , இசை , நடனக் 
குழுக்களும் உடன் சென்றனர் . புல்லாங்குழல் , யாழ் , பேரிகை 
போன்ற பல இசைக் கருவிகளின் இன்னொலி தெருக்களில் 
ஏற்பட்ட சப்தங்களுடன் இரண்டறக் கலந்தன 


- 


son 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


107 


ய - அ 


கொடிகள் 


இந்நகரின் எல்லாப் பகுதிகளிலும் வெவ்வேறு வடிவங்களைக் 
கொண்ட பல்வேறு கொடிகள் பறந்து கொண்டிருந்தன . 
இவற்றில் சில கொடிகளை மக்கள் வழிபட்டு , இவற்றின் அருகில் 
செல்லும் பாதைகளைத் தக்கவாறு அலங்கரித்தனர் . வெண்மை 
யான கொடிகளின் கம்பங்களுக்குக் கீழே சரக்குகள் வைக்கப்பட்ட 
விலையுயர்ந்த பெட்டிகளுக்கு அரிசியும் சர்க்கரையும் படைக்கப் 
பட்டன . மற்றும் சில கொடிகள் , ஆய கலைகள் அறுபத்து 
நான்கிலும் தேர்ந்தவர்களின் அறைகூவல்களை ( சவால்களை ) 
எடுத்துரைத்தன . 70 கட்டப்பட்ட பெரும் யானைகளைப் 
போன்றிருந்த , புகார் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கலங் 
களிலும் பாய்மரக் கப்பல்களிலும் பல கொடிகள் பறக்கவிடப் 
பட்டிருந்தன . மீன் , இறைச்சிக் கடைகளின் வாயில்களில் புது 
மணற் பரப்பில் மலர்கள் தூவப்பட்டிருந்தன . அங்கே உயர்வகை 
மதுபானங்களும் விற்கப்படும் என்று தம் எண்ணற்ற வாடிக்கை 
யாளர்க்கு அறிவிக்கும் வகையில் சில கொடிகள் பறந்தன . 


வணிகர் 


புகாரின் வெளிப்புறத் தோற்றத்தை விளக்கும் பாடல் , 
பெரும் வணிகர் , வியாபாரிகள் ஆகியோரது ஒழுக்கத்தைப் 
பின்வருமாறு சிறப்பிக்கிறது .. ! 


“ அவர்கள் கொலை , களவு முதலியவற்றைப் புறக்கணித் 
தனர் ; யாகங்கள் செய்து கடவுளரை மகிழ்வித்தனர் . நல்ல 
பசுக்களையும் காளைகளையும் 
காளைகளையும் வளர்த்தனர் ; 

வளர்த்தனர் ; அந்தணர் 
புகழைப் பரப்பினர் . விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினர் ; 
நல்ல செயல்களிலேயே ஈடுபட்டனர் ; உண்மையே பேசினர் ; 
பொய்யைக் கண்டு அஞ்சினர் ; கொள்வதிலும் கொடுப் 
பதிலும் நேர்மையையும் நாணயத்தையும் கடைப்பிடித் 
தனர் ; பிறர் 

பொருளுக்கு ஆசைப்படவில்லை. " 
( பட்டினப்பாலை 199-212 ) 


நகரின் அமைப்பு 

புகார் நகரின் பொதுவான அமைப்பை , சிலப்பதிகாரம் 
ஐந்தாம் காதையில் கூறுகிறது . கடலுடன் கலக்கும் இடத்திற்கு 
அருகே காவிரியின் வடகரையில் அமைந்திருந்த இந்நகர் , கடலை 
யடுத்த மரூர்ப்பாக்கம் என்றும் அதன் மேற்கே பட்டினப்பாக்கம் 


108 


சோழர்கள் 


என்றும் இரு பகுதிகளை உடையதாய் இருந்தது . இவ்விரு பகுதி 
களுக்குமிடையே நீண்டுயர்ந்த மரங்கள் அடர்ந்த 

சோலை 
இருந்தது . இச்சோலையின் நிழலில் தான் , புகார் நகரின் அன்றாட 
வாணிகம் நடைபெற்றது . கடற்கரை ஓரமாயுள்ள மரூர்ப்பாக் 
கத்தில் மாடமாளிகைகளும் மானின் கண்களைப் போன்ற வடிவி 
லான சன்னல்களையுடைய பண்ட சாலைகளும் இருந்தன . 
மருவூர் 

செல்வச் செழிப்பும் தோற்றப் பொலிவும் உடைய யவனர் 
களின் இருப்பிடமும் மற்ற அயல்நாட்டு வணிகர்களின் இருப்பி 
டங்களும் அடுத்தடுத்து இருந்ததோடு , இவர்கள் நெருங்கிய 
நண்பர்களாகவும் இருந்தனர் . மணம் கமழும் பசை வகைகள் , 
வாசனைத் தூள்கள் , மலர்கள் , தூப தீபப் பொருள்கள் ஆகிய 
வற்றை விற்போரும் , பட்டு , கம்பளி , பருத்தி நெசவாளரும் , 
சந்தனம் , அகில் , பவளம் , முத்து , பொன் , விலையுயர்ந்த நவ 
ரத்தினங்கள் ஆகியவற்றை விற்கும் வியாபாரிகளும் , தானிய 
வியாபாரிகள் , சலவைத் தொழிலாளர் , மீன் , உப்பு விற்போர் , 
வெற்றிலை , மேலும் வாசனைப் பொருள்கள் விற்போர் , இறைச்சி 
வாணிகம் , மாலுமிகள் , கன்னார்களும் , செப்புப் பாத்திரங்கள் 
செய்யும் கலைஞர் , தச்சர் , கொல்லர் , ஓவியர் , சுதைவேலை 
செய்வோர் , தபதிகள் , பொற்கொல்லர் , தையற்காரர் , செம் 
மான் , மரக்கூழ் , நெட்டி , துணி ஆகியவற்றைக் கொண்டு 
பொம்மைகள் செய்வோர் , யாழிலும் , புல்லாங்குழலிலும் வல்லு 
னர்களான எண்ணற்ற பாணர்களும் , மற்றும் பலரும் மருவூர்ப் 
பாக்கத்தில் வாழ்ந்தனர் . 
பட்டினம் 


அகன்ற அரச வீதியும் , தேரோடும் திருவீதியும் , கடைத் 
தெருவும் பட்டினப்பாக்கத்தில் இருந்தன . செல்வச் சீமான்கள் , 
அந்தணர்கள் , குடியானவர் , மருத்துவர் , சோதிடர்கள் ஆகி 
யோர் அவரவர்களுக்குரிய பகுதிகளில் வாழ்ந்தனர் . 
" அரண்மனையை அடுத்த பகுதிகளில் தேர் , குதிரை , 
யானை வீரர்களும் காலாட் படையினரும் அரசின் மெய்க் 
காவலரும் இருந்தனர் , பாணர் , புலவர் , கலைஞர்கள் , 
இசை நாடக நடன வல்லுனர் , பூ வணிகர், நாழிகை காட்டும் 
ஊழியர்களும் அரண்மனைப் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர் 
கள் ஆகியோரும் பட்டினப்பாக்கத்தில் வாழ்ந்தனர் . 

(சிலப்பதிகாரம் , 5 31-67 ) 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


109 


அயல்நாட்டு வாணிகம் 


சங்க காலத்திய சோழ நாட்டின் கடல் கடந்த வாணிகத் 
தைப் பற்றிப் பட்டினப்பாலையிலிருந்து நாம் நன்கு அறிந்து 
கொள்ளலாம் . உலகின் 

பல பாகங்களினின்று வந்த அயல் 
வாணிகர்களின் பெரியதொரு குடியிருப்பு 
இருந்தது . 


நாட்டு 


புகாரில் 


பழமையான ஒரு நகரில் தேருக்கும் திருவிழாவுக்கும் 
நெடுந்தூரத்திலிருந்து மக்கள் தங்கள் உறவினர்களுடன் 
வருவது போல 

பல நாடுகளிலிருந்து பலமொழி பேசும் 
மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வந்து புகார் நகரில் 
குடியேறி நல்லுறவுடன் வாழ்ந்தளர் 7 என்று பட்டினப் 
பாலை சிறப்பிக்கிறது . 


அயல்நாட்டு வாணிகப் பொருள்களைப் பற்றியும் பட்டினப் 
பாலை பேசுகிறது . 


‘ என்றும் நின்று நிலவும் கடவுளர் அருளால் , ஆற்றல்மிக்க 
குதிரைகள் கடல்வழி வந்தன . மூடை மூடையாகக் கரு 
மிளகு வண்டிகளில் வந்து குவிந்தன . வடக்கு மலையில் 
விளையும் இரத்தினங்களும் தங்கமும் , மேற்கு மலையிலிருந்து 
வரும் சந்தனமும் அகிலும் , தென் கடலில் கிடைக்கும் 
முத்தும் , மேலைக் கடற் செல்வமான பவளமும் , கங்கைப் 
பள்ளத்தாக்கின் விளை பொருள்களும் , காவிரிதரும் வள 
மான பொருள்களும் , ஈழத்து உணவும் காழகத்( பர்மா ) தி 
லிருந்து வரும் சரக்குகளும் இவற்றைப் போன்ற விலை 
யுயர்ந்த பொருள்களும் நெருக்கமான அகன்ற தெருக்களில் 
செல்வம் கொழிக்கக் குவிந்து கிடந்தன . ” 


தமிழ் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்த துறைமுகங் 
களைப்பற்றியும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன .7 . மதுரை 
போன்ற உள்நாட்டு நகரங்களிலும் , மன்னரது அரண்மனைகளை 
“ மொழியறியா மிலேச்சரும் யவனர்களும் கவசம் அணிந்து 
காவல் காத்து வந்தனர் . கடற்கரையிலுள்ள வானோக்கி உயர்ந்து 
கம்பீரமாகக் காட்சி தந்த கலங்கரை விளக்குகள் , இரவு நேரங் 
களில் தம் ஒளியினால் கலங்கள் துறைமுகத்திற்கு வந்து சேர 
உதவின என்று இக் காலத்தில் இயற்றப்பட்ட பெரும்பாணாற்றுப் 


சோழர்கள் 


110 


சேர்ந்த 


78 


புகழ் பெற்ற கிரேக்க எழுத்தாளர்கள் 

இந்தச் சான்றுகளோடு கிறிஸ்துவ சகாப்தத்தின் முதல் 
சில நூற்றாண்டுகளைச் 

கிரேக்க ஆசிரியர்களின் 
சான்றுகளை ஒப்பிடின் , இவை ஒன்றுக்கொன்று தொடர் 
புடையனவாக உள்ளதோடு , இச்செய்திகள் வரலாற்றின் ஒரே 
காலத்தைப் பற்றியவையே என்பதையும் நாம் காண முடியும் . 
ரோமாபுரி வாணிகர்கள் ஆண்டுதோறும் இந்திய மன்னர்களின் 
அந்தப்புரங்களை அலங்கரிக்க அழகிய மங்கையரை அனுப்பினர் 
என்று கூறும் பெரிபுளூஸ் என்னும் நூலின் ஆசிரியரது கூற்று , 
இந்திய நாடகங்கள் சிலவற்றில் வரும் காட்சிகளால் வலிவு 
பெறுகின்றன . ரோமாபுரிப் பேரரசின் உன்னத காலத்தில் 
பியுடிஞ்ஞர் . ( Peutinger ) என்பவர் தயாரித்த வரை படத்தில் , 
இந்தியாவிற்கென்று ஒதுக்கப்பட்ட பக்கத்தில் , 

திண்டிஸ் , 
‘ முசிரிஸ் என்ற பெயர்களுடன் அகஸ்டசின் கோயில் என்ற 
பெயரும் காணப்படுகிறது .19 தமிழ் நாட்டின் உட்பகுதிகளில் 
ஏராளமான ரோமாபுரி நாணயங்கள் அகப்பட்டிருப்பது இவ்விரு 
நாடுகளுக்குமிடையே நிலவிய விரிவான வாணிகத்தையும் , 
ரோமாபுரி வணிகர்கள் , தமிழ்நாட்டில் தங்கியிருந்ததையும் 
இவ்வாணிகம் தொடங்கி உன்னத நிலை எய்தியபின் வீழ்ச்சி 
யடைந்த காலக் கட்டங்களையும் நினைவூட்டுகின்றன . தூரக் 
கிழக்கு நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையேயான 
கடல் வழியில் , இந்தியா பல தலைமுறைகளாக முக்கிய பங்கு 
வகித்தது என்பதைக் கிரேக்க ஆசிரியர்களின் நூல்களில் இடை 
யிடையே உள்ள குறிப்புக்களும் , பண்டைச் சீன வரலாற்றுச் 
சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன . கிறிஸ்துவ சகாப்தத்தின் 
தொடக்க நூற்றாண்டுகளில் இந்துமா கடலில் நிலவிய கடல் 
வாணிகத்தைப் பற்றிய விவரமும் , இவ்வாணிகத்தைப் பற்றிக் 
கூறும் சான்றுகளும் ஏராளமாகக் காணப்படுவதால் , சோழரின் 
வரலாற்று ஆராய்ச்சிக்கு உதவும் விவரங்களை மட்டுமே இங்குக் 
காண்போம் .81 


கடல் வாணிகத்தின் வரலாறு 

ரோமாபுரிக்கும் இந்தியாவுக்குமிடையே ஏற்பட்ட வாணிகம் 
அகஸ்டஸ் காலத்திற்கு முன் அல்லது அம்மன்னரது ஆட்சிக் 
காலத்திலாவது. தொடங்கியிருக்க வேண்டும் . கீழை நாடுகளுடன் 
ஏற்பட்ட வணிகத் தொடர்பே , ரோமாபுரியில் வாணிகப் 
பெருக்கத்திற்கு முக்கிய காரணமாயிற்று . 

ஏலியஸ் காலஸ் 
என்பவனின் அரேபியப் படையெடுப்பு முழுமையாக வெற்றி 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


111 


ஆட்சியில் 


பெறாவிடினும் , எகிப்திலிருந்து இந்தியா திரும்பும் பாதையில் , 
அதாவது அரேபியாவிற்குத் தெற்கே , ரோமாபுரி வாணிகர் 
களுக்குப் பல சிறந்த துறைமுகங்களை அது பெற்றுக் கொடுத்தது . 
அகஸ்டஸ் 

பாண்டியர்கள் 

தங்கள் 

தூதர்களை 
ரோமாபுரிக்கு அனுப்பி வந்தனர் . ஆனால் , அப்போது வாணிகம் 
விரிவடையாததோடு , பொருளாதாரமும் முக்கியத்துவம் பெற 
வில்லை ; அக்கால ஆசிரியர்களில் சிலரது குறிப்புகளை மட்டும் 
எடுத்துக் காட்டி , தற்கால அறிஞர்கள் இவ்வாணிகம் பெரிய 
அளவில் நடைபெற்றதாக மிகைப்படுத்தியுள்ளனர் . ஆனால் , 
இவ்வாணிகம் , தொடக்கத்தில் மந்தமாக இருந்து விரைவிலேயே 
எதிர்பாராத அளவிற்கு விரிவடைந்தது . ஜூலியை , கிளாடியை 
ஆகியோரது ஆட்சி 
ஆட்சிக் காலங்களில் இவ்வாணிகம் 

பெருகத் 
தொடங்கியது . இதே காலத்தில் நிலவழியாகவும் வாணிகம் 
நடைபெற்றது 

என்றாலும் , எகிப்திற்கும் அரேபியாவிற்கு 
மிடையேயும் , அரேபியாவின் வழியாக இந்தியாவுடனும் 
ஏற்பட்ட கடல் வாணிகமே மிகச் சிறப்புற்றிருந்தது . ரோமாபுரி 
வணிகர் , அரேபியர் மூலம் பெற்ற ஆடம்பரப் பொருள்களுக்கு 
உரிய விலையைப் பெரும்பாலும் பொன்னாகவும் வெள்ளியாகவும் 
கொடுத்தனர் என்று மூத்த பிளினி தெரிவித்துள்ளார் . ரோமாபுரிப் 
பேரரசு , இந்தியா , சீனம் , அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஆண்டு 
தோறும் நூறு மில்லியன் செஸ்டர்செஸ் ( ஏறத்தாழ 10 லட்சத்து 
87,500 ஸ்டர்லிங் பவுன்கள் ) கொடுக்க வேண்டியதாயிருந்தது . 
அகஸ்டஸ் ஆட்சிக்குப் பிறகே இந்தியா - ரோமாபுரி நாடுகளுக் 
கிடையே வாணிகம் பெருகத் தொடங்கியது . ( பிற்கால ) தாலமி 
காலத்திலோ அல்லது ரோமாபுரியின் தொடக்க காலத்திலோ 
அலெக்சாண்டிரியாவைச் சேர்ந்த ஹிப்பார்கஸ் என்பவர் பருவக் 
காற்றுகளைக் கண்டுபிடித்தாலும் , ஆடம்பரப் பொருள்களில் 
மட்டுமே நடைபெற்ற வாணிகம் இப்போது பல துறைகளிலும் 
வளரத் தொடங்கியிருந்தாலும் , இந்தியாவிற்கும் எகிப்தியருக்கும் 
இடையே நேரடி கடல் வழி புதிதாக ஏற்பட்டது . அலெக் 
சாண்டிரியா இப்போது முக்கிய வணிக நகரமாக மிளிர்ந்தது . 
அரேபிய நாட்டுத் துறைமுகங்களின் முக்கியத்துவம் குறைந்தது . 
பெரிப்ளூஸ் எழுதப்பட்ட காலத்திலேயே , அதாவ்து தமித்தியன் 
ஆட்சியில் , இப்புதிய வாணிக வழி நன்கு பயன்படுத்தப்பட்டது . 
இந்தியாவுடன் ஏற்பட்ட வர்த்தகம் நாளடைவில் பெருகியது . 
எகிப்து , ஒரு புறமும் , இந்தியாவும் - அரேபியாவும் மற்றொரு 
புறமாகப் பொருள்களைப் பரிமாறிக் கொள்ளத் தொடங்கின . 
இந்தியாவிலிருந்து வந்த மிக முக்கியமான பொருள்களில் 
பருத்தியம் , 3 

அதற்கடுத்து பட்டும் குறிப்பிடத்தக்கவை . 


தது 


க விரிவான, 


உவப்பட்டன . 
112 

சோழர்கள் 
இவ்விரு பொருள்களும் அலெக்சாண்டிரியாவிலிருந்த தொழிற் 

மேலும் , 
இவற்றிற்குப் பதிலாக அங்கிருந்து கண்ணாடி , உலோகப் பொருள் 
கள் , மென்மையான துணி வகைகள் ஆகியவற்றை இந்தியா 
விற்கு அனுப்பின . ஆசிரியர் அளிக்கும் ஒரு சில விவரங் 
களையும் , கி.பி. 2 - ம் நூற்றாண்டின் முற்பகுதியைச் சேர்ந்த 
தாலமியின் மிக 

தெளிவான விவரங்களையும் 
ஒப்பிடுவதன் மூலமே ரோமாபுரிக்கும் இந்தியாவுக்கும் இடையே 
நடைபெற்ற வாணிகம் 

எவ்வாறு இவ்விடைவெளியில் 
மடங்கு பெருகி வந்தது என்பதை அறியலாம் , ரோம் நாட்டு 
வாணிகம் இப்போது இந்தியாவிற்கு அப்பாலும் இந்தோ 
சீனா , சுமத்ரா போன்ற நாடுகள் வரை பரவியது என்றும் , 
இந்தியாவிற்கும் சீனத்திற்கும் 

இடையேயான வாணிகம் 
பெரிதும் முன்னேற்றமடைந்து ஒழுங்குபடுத்தப் பட்டது என்றும் 
தாலமி கூறுகிறார் . ரோமாபுரிக்கும் சீனத்திற்கும் நடைபெற்ற 
வாணிகத்தில் , தென்னிந்தியா மத்தியிலிருந்த ஓர் இணைப்பு 
நாடாக 

இருந்திருக்கும் ஆனால் , தென்னிறம் விற்கு 
வந்திருந்த ரோம் நாட்டு வணிகர்களைப் போன்று பப்பப்பக்கு 
நாடுகளுக்கு அவர்கள் செல்லவில்லை . கிழக்கே , லேயா 
தீபகற்பத்திற்கும் , சுமத்திராவிற்கும் , மேற்கே , மலபார் 
பகுதிகளுக்குமிடையேயான 

வாணிகமானது 

தமிழரிடமே 
இருந்தது .95. 3 - ம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் ஏற்பட்ட 
இராணுவக் கலவரங்களின் விளைவாக , ரோமாபுரிக்கும் தென் 
னிந்தியாவிற்குமிடையே ஏற்பட்டிருந்த நேரடி வாணிகத் 
தொடர்பு துண்டிக்கப்பட்டு நாளடைவில் மறைந்தது . 3 - ம் நூற் 
றாண்டைச் சேர்ந்த நாணயங்கள் , அநேகமாக ஒன்றுமே 
இந்தியாவில் கிடைக்கவில்லை , பைசான்டைன் காலத்தில் 
மீண்டும் அமைதி நிலவி , பொன் நாணயங்கள் மறுபடியும் வெளி 
யிடப்பட்ட பிறகே இவ்வணிகத் தொடர்பு முன்போலத் தழைத்துச் 
செழிக்க , அதுவும் இடையேயுள்ள நாடுகளின் மூலமாக 
. முற்பட்டது . 


சோழர்களின் பங்கு 


இந்துமாக் கடல் மூலமும் அரபிக்கடல் மூலமும் நடைபெற்ற 
வாணிகத்தில் பெரும் பங்கைச் சோழர்கள் ஏற்றிருந்ததோடு , 
சோழ மண்டலக் கடற்கரையின் சிறந்த கப்பல் போக்குவரத்திலும் 
பேரளவிற்குத் தங்கள் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நிலையில் சோழர் 
வைத்திருந்தனர் . 17 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


113 


களை 


தமிழரும் கப்பல் போக்குவரத்தும் 

சோழ நாட்டுத் துறைமுகங்களிலிருந்த ‘ தாமிரிகா வரையில் 
கடலோரப் பயணம் செய்யும் கப்பல்கள் இருந்தன ; * தனித்தனி 
யாகப் பல மரக்கட்டைகளை இணைத்துக் கட்டப்பட்ட பெரிய 
கப்பல்கள் ‘ சங்கரா என்று அழைக்கப்பட்டன ; க்ரைஸ் , கங்கை 
நதிகளுக்குச் செல்லும் மிகப் பெரிய கப்பல்கள் “ கொலண்டியா 
என்று அழைக்கப்பட்டன என்று பெரிபுளூசின் ஆசிரியர் கூறு 
கிறார் . இவ்வாசிரியர் , மூவகைக் கப்பல்களை குறிப்பிடுகிறார் . 
ஒன்று , கரையோரமாக உள் நாட்டுப் பகுதிகளுக்கு அதிகக் கன 
மில்லாத பொருள்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ; இரண்டு , 
இவற்றை விடச் சற்று பெரிய அளவில் கட்டப்பட்டு கூடுதலான 
பொருள்களை ஏற்றிச் செல்ல உதவும் சரக்குக் கப்பல்கள் ; மூன்று , 
கடல்கடந்து மலேயா , சுமத்திரா போன்ற நாடுகளுக்கும் , கங்கை 
நதி வரையிலும் செல்லக்கூடிய மிகப் பெரும் கலங்கள் அல்லது . 
நாவாய்கள் . வரிசை வரிசையான அகன்ற படகுகள் , தாம் 
ஏற்றிச் சென்று உப்பை விற்று அதற்காகக் கிடைத்த தானியங் 

க் கொண்டு புகார்த் துறைமுகத்தில் வரிசையாகக் 
கட் ௗன என்றும் 

அவை பார்ப்பதற்குப் போர்க் 
குதிய அணி வகுத்தாற் போன்றிருப்பதாகவும் உருத்திரங் 
கண்ணனார் விவரித்தபோது , முதல் வகையான கப்பல்களையே 
குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவு . இதே புலவர் 
மற்றோர் இடத்தில் ஏந்திச் சென்ற கப்பல்களைப் பெரிய யானை 
களுக்கு உவமை கூறிப் பாடியுள்ளார் . பெரிய கடலில் கப்பல்கள் 
செல்லும்போது காலநிலை மாறுதல்களுக்கு ஏற்ப உண்டாகும் 
பல அபாயங்களைப்பற்றி மணிமேகலை படம் பிடித்துக் காட்டு 
கிறது . மணிமேகலையைத் தேடிச் செல்லும் உதயகுமாரனைப் 
பற்றிக் கூறும்போது , இவனது நிலையை ஆழ்கடலின் நடுவே 
பெரும் புயற்காற்றில் சிக்கிய ஒரு கப்பலின் உவமையால் விளக்கப் 
பட்டுள்ளது . 1 
" கப்பல் தலைவன் நடுங்கினான் ; நீண்டுயர்ந்த கொடிமரம் 
ஒடிந்து விட்டது ; வலுவாகக் கட்டப்பெற்ற முடிச்சுக்கள்கூட 
அவிழ்ந்து விட்டன ; கயிறுகள் அறுந்து போயுள்ளன ; இயந் 
திரங்கள் சேதப்பட்டிருக்கின்றன ; அலைகளும் புயலும் 
கப்பலை அலைக்கழிக்கின்றன . 

(மணிமேகலை 4 : 29-34 ) 


கிறிஸ்துவ 

சகாப்தத்தின் தொடக்க நூற்றாண்டுகளில் 
இந்தியக் கடல்களில் நடைபெற்ற வாணிகத்தைப் பற்றிப் பழந் 

A3758 


114 


சோழர்கள் 


* 


தமிழ் இலக்கியமும் , பெரிபுளூசின் ஆசிரியரும் ஒன்றுபோல் குறிப் 
புக்களைத் தருவதே மிக வியத்தகு சான்றாகும் . இந்தியாவின் 
செல்வாக்கு இந்தோ - சீனாவிலும் , கடலின் கண்ணுள்ள எண் 
ணற்ற தீவுகளிலும் ஊடுருவுவதைப்பற்றி இந்நாடுகளிலிருந்து 
கிடைக்கும் ஏனைய சான்றுகளுடன் இதையும் நாம் நோக்குவோ 
மாயின் , ஸ்காப் ( Schoff ) என்னும் அறிஞரின் முடிவுகளை உண்மை 
என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் . 2 “ கிறிஸ்துவ சகாப் 
தத்திற்கு முன்பும் , பின்பும் இந்தியாவிலிருந்து இந்தோசீனா 
வுக்கு நடைபெற்ற குடியேற்றங்களிலிருந்தே , தென்னிந்தியா , 
ஈழம் ஆகிய நாடுகளின் துறைமுகங்கள் , பெரிபுளூஸ் கூறுவது 
போல , தூரக்கிழக்கு நாடுகளுடனான வாணிகத்தின் கேந்திரங் 

விளங்கி , எகிப்திலிருந்து வந்த கலங்களைவிட அதிக 
அளவிலும் , மிகப் பெரிய கலங்களையும் பயன்படுத்தின . பத்து 
பதினொன்றாம் நூற்றாண்டுகளில் சோழ மன்னர்கள் , தம் நீண்ட 
கால இருளுக்குப் பிறகு மறுமலர்ச்சி பெற்றுத் தங்கள் ஆதிக் 
கத்தை மீண்டும் நிலை நாட்டியபோது , கடல் கடந்து செல்லும் 
துணிவு , தமிழர்களை விட்டு நீங்காமல் , பண்டைக் காலத்தில் 
தாங்கள் அடைய முடியாத சிறந்த சாதனைகளை , விஞ்சும் 
சீரிய முயற்சியில் ஆர்வமுடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபடுமாறு 


களாக 


தூண்டியது . 


லேம்ப்சாகஸ் வெள்ளித் தட்டு 


சோழ நாட்டின் உள்நாட்டு வாணிகம் , தொழில் வளம் 
பற்றிக் கூறுமுன் , கி.பி. 2 - ம் அல்லது 3 - ம் நூற்றாண்டுகளில் 
ரோமாபுரி நாட்டின் கலை , கலாச்சாரத்தின் மீதான இந்தியாவின் 
தாக்கத்தைக் குறிக்கும் வகையிலான ஒரு சிறந்த எடுத்துக் 
காட்டைக் கூற வேண்டும் . கிரேக்க - ரோம் கலாச்சாரத்தின் 
பெருஞ் செல்வாக்கின் விளைவாகவே இந்தியாவின் காந்தாரக் 
கலைப்பாணியும் , அமராவதிக் கலைப்பாணியும் உருவாயின 
என்பது பொதுவாக ஒப்புக்கொள்ளப் பட்டுள்ளது . லேம்ப் 
சாகஸ் என்னுமிடத்தில் ஒரு வெள்ளித்தட்டு கிடைத்துள்ளது . 
இந்தியாவைப் பற்றி ரோம் நாட்டவர் சிறந்த முறையில் 
அறிந்திருந்தனர் என்பதற்கும் , இந்தியாவின் மீது அவர்கள் 
மிகுந்த அக்கறை கொண்டிருந்தனர் என்பதற்கும் , பயனுள்ள 
ஆதாரமாக இத்தட்டு உள்ளது . வெள்ளியாலான இத்தட்டு சில 
பாகங்களில் பொன்னால் இழைக்கப்பட்டும் , சில பாகங்களில் 
கண்ணாடிப் பூச்சுடனும் காணப்படுகிறது . இத்தட்டிலுள்ள 
சிற்பம் யானைத் தந்தங்களின் 

னாலான கால்களையுடைய நாற் 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


115 


காலியின் மீது அமர்ந்துள்ள பாரதமாதாவையே உருவகப்படுத்து 
கிறது . அவளது வலது கை மேலுயர்ந்து 

இறைவணக்கம் 
செய்தும் , இடது கையால் 

கையால் ஒரு வில்லைப் பிடித்தும் உள்ளாள் . 
* அவளைச் சுற்றி ஒரு கிளி , ஒரு பெட்டைக்கோழி , செல்லமாக 
வளர்ந்துவரும் இரு குரங்குகள் - இவை சூழ்ந்துள்ளன . அவளது 
கால்களுக்குக் கீழ் இரு இந்தியர்கள் முறையே சண்டையிட 
தயாராகவுள்ள ஒரு புலிக்குட்டியையும் , ஒரு செல்லச் சிறுத்தை 
யையும் பிடித்துக் கொண்டுள்ளனர் .. இச் சிற்பத்தில் காணப் 
படும் மிருகங்கள் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு தரை 
வழியே கொண்டு செல்லப்பட்ட வியாபாரப் பொருள்களாக 
இருந்திருக்கக் கூடும் . 


34) 


விவசாயமும் கைத்தொழிலும் 


இக்காலத்தில் தென்னிந்தியாவில் பொதுவாக இருந்ததைப் 
போலவே , சோழநாட்டுத் தொழில்களிலும் , விவசாயமே 
தலைமை பெற்று விளங்கியது . இவ்விவசாயத் தொழிலே நாட்டின் 
பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தைப் பெற்றிருந்தமையும் 
காவிரி பாயும் நிலங்களின் சிறந்த வளமும் இக்கால இலக்கியங் 
களிலும் பிரதிபலிக்கின்றன . ஏர்த் தொழிலில் பல வேலைகள் 
பொதுவாகப் பெண்டிராலும் , குறிப்பாகத் தாழ்ந்த வகுப்பைச் 
சேர்ந்தவரான கடைசியராலும் 

செய்யப்பட்டன என்று 
புறநானூற்றுப் புலவர் ஒருவர் தெரிவிக்கிறார் . நிலத்தோடு 
இணைக்கப்பட்ட அடிமைகள் இருந்தனரா என்பதற்குத் தெளி 
வான சான்றுகள் இல்லாவிடினும் , கடைசியர் என்றழைக்கப் 
பட்டோரது நிலை ஏறக்குறைய அடிபைகளின் நிலை போன்றே 
இருந்தது . சிறந்த விவசாயிகளாகக் கருதப்பட்டு , சமூகத்தில் 
உயர்ந்த இடத்தைப் பெற்றிருந்த வேளாளர்களே பெரும்பாலான 
நிலங்களைத் தமது உடமைகளாகப் பெற்றிருந்தனர் . 8 இவ் 
வேளாளர்கள் , இருவசைப் பட்டனர் என்கிறார் நச்சினார்க் 
கினியார் . நிலத்தைத் தாங்களே உழுது அதன்மூலம் வாழ்ந்த ஏழை 
வேளாளரும் , பண்ணை வைத்து கூலி ஆட்கள் வாயிலாக நிலங் 
களை உழ , அதன்மூலம் செல்வர்களாகத் திகழ்ந்து வாழ்வாங்கு 
வாழ்ந்த வேளாளர்களும் இவ்விரு வகையினர் ஆவர் . இரண்டாம் 
வகையினரைப் பற்றிக் குறிப்பிடும்போது இவர்கள் நிலங்கள் 
பெற்றிருந்ததோடு , அரசுத் துறையிலும் , படைத் துறையிலும் 
உயர் பதவிகள் பெற்றிருந்தனர் . வேள் , அரசு போன்ற பட்டங் 
களைச் சோழ நாட்டிலும் , காவிதி போன்ற பட்டங்களைப் 
பாண்டிய நாட்டிலும் இவர்கள் பெற்றதோடு , அரச குடும்பங் 


116 


சோழர்கள் 


களின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தனர் . இவர்கள் நிலக்கிழார் 
களாய் , குறுநில மன்னர்களாகத் திகழ்ந்து முடிவுடை மூவேந்தர் 
களது போர்களிலும் அவர்களுடைய வாழ்விலும் , தாழ்விலும் 
பங்கு கொண்டனர் . ஏழை வேளாளரும் கூட , பிறருடைய 
நிலங்களில் கூலி ஆட்களாக வேலை செய்யாமல் தங்கள் சொந்த 
நிலங்களையே பயிரிட்டனர் . இவர்களே நாட்டின் பொருளா 
தாரத்தின் முதுகெலும்பாய் , விவசாயப் பெருங்குடி மக்களாய்த் 
திகழ்ந்தனர் . தேவைக்கேற்ப இவர்கள் உழவு , நாற்று நடல் , 
அறுவடை காலங்களில் தம் நிலங்களில் கூலியாட்களைப் பயன் 
படுத்திக் கொண்டனர் . தம் நிலங்களிலிருந்து போதிய வருவாய் 
கிடைக்கப் பெறாமல் , விதைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல்லை 
உண்ண வேண்டி ஏற்பட்ட நிகழ்ச்சியைப் புறநானூறு உவமை 
கூறுகிறது . இதிலிருந்து , அந்நாளிலும் வறட்சியும் பஞ்சமும் 
ஏற்படாமல் இல்லை என்பது தெரிகிறது . அப்போது நிலவிய 
குத்தகை உரிமைகளைப் 
உரிமைகளைப் பற்றியோ , 

பற்றியோ , நிலவரியைக் குறித்தோ 
ஆதாரமான செய்தி ஒன்றும் நமக்குக் கிடைக்கவில்லை . 


97 | 


18 


மான 


பருத்தியையும் ஓரளவு பட்டு நூலையும் நூற்று , 
செய்யும் நெசவுத் தொழில் உச்ச நிலையை அடைந்திருந்தது . பிற் 
காலத்தைப் போன்றே இக்காலத்திலும் நூற்புத் தொழிலானது , 
பெண்டிரால் ஓய்வு நேரத் தொழிலாக நடத்தப்பட்டு வந்தது . 
பருத்தி , பட்டுத் துணிகளில் பலவகைப் புட்டாக்கள் நெய்யப் 
பட்டதை இலக்கியங்கள் உரைக்கின்றன . பருத்தி ஆடைகள் 
விற்பனையில் உறையூர் புகழ்பெற்று விளங்கியது என்பதை 
பெரிபுளூஸிலிருந்தும் அறிகிறோம் . பாம்புத் தோலைப் போன்று 
மென்மையானதும் , 

அழகான வேலைகள் பலவற்றைக் 
கொண்டதும் , கண்ணுக்குப் புலப்படாத இலைகளை உடையது 

மெல்லிய பருத்தி ஆடைகளைப் பற்றி பொருநர் 
ஆற்றுப்படை நமக்கு உணர்த்துகிறது . இழைகளை இணைத்து 
முனைகளில் முடிச்சு போடப்பட்ட பட்டுத் துணியைப் பற்றியும் 
இந்தச் செய்யுள் நூலில் மற்றோர் இடத்தில் கூறப்படுகிறது .10 . 
கைதேர்ந்த நெசவாளர்களின் திறனைக் கூறும் வகையில் 
கலைத் திறனுடைய கண்கவர் துணிகளைப் பற்றி மணிமேகலை 
அறிவிக்கிறது . 101 

பருத்தி , பட்டுத் துணிகள் , மக்களில் கணிச 
பகுதியினருக்கு - வேலை வாய்ப்பினை அளித்திருக்க 
வேண்டும் என்று இச்சான்றுகளிலிருந்து நாம் அறியலாம் . பிற 
தொழில்களைப் பற்றி நமக்கு விரிவான விவரங்கள் கிடைக்க 
வில்லை . தோல் பட்டைகளால் பின்னப்பட்டதும் மரக்கால் 
களுடன் கூடியதுமான கட்டில்களைப் பற்றி கேள்விப் 


மான 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


117 


கிறோம் . தோல் தொழிலாளர் , புலையர் வகுப்பினர் ஆவர் . 
மகத நாட்டுத் தொழிலாளரும் மகாராஷ்டிரக் கொல்லரும் 
அவந்தி நாட்டுக் கருமாரும் யவன நாட்டுத் தச்சரும் , தமிழ் 
நாட்டுத் தொழிலாளருடன் சேர்ந்தும் கலந்தும் பணிபுரிந்தனர் 
என்று மணிமேகலை குறிப்பிடுவது உண்மையாய் இருப்பின் , 
இந்தியாவின் 

பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 
வந்த பல தொழிலாளர் தவிர , சில குறிப்பிட்ட தொழில்களில் 
சிறந்து விளங்கிய பலரும் , தமிழ் நாட்டில் நிரந்தரமாகப் பணி 
புரிந்தனர் என்பதை நாம் ஏற்றுக் கொள்ளலாம் .1.2 


பண்டமாற்று 


உள்நாட்டு வாணிகத்தின் பேரளவு மண்டமாற்று முறை 
யிலேயே நடைபெற்றது . நெல்தான் பொதுவாக ஒப்புக்கொள் 
ளப்பட்ட செலாவணியாக நிலவியது . நெல்லைக் கொடுத்து , 
உப்பு வாங்கினர் என்பதை முன்பே பார்த்தோம் . மீன் 
எண்ணெய்க்கும் கள்ளுக்கும் பதிலாகத் தேனும் வேர்களும் , 10 
இனிக்கும் கரும்பு , அவல் 105 ஆகியவற்றுக்குப் பதிலாக மான் 
இறைச்சியும் சாராயமும் பரிமாறிக் 

கொள்ளப்பட்டன . 
பாண்டிய நாட்டில் செல்வந்தர்களாயிருந்த விவசாயக் குடும்பங் 
களில் , பெண்டிர் தமது நெற்களஞ்சியங்களிலிருந்து நெல்லைக் 
கொடுத்து அதற்குப் பதிலாக வேட்டைப் பொருள்களான , 
மான் இறைச்சி அல்லது இடைச்சியரிடமிருந்து தயிரையோ 
பெற்றுக் கொண்டனர் . 10 * பத்தாம் நூற்றாண்டிலும் அதற்குப் 
பிறகும் , சோழ நாட்டின் கிராமப்புறப் பொருளாதாரம் 
நெல்லையே அளவு கோலாக (நாணயம் போல் ) க் கொண்டி 
ருந்தது . அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளில் நெல்லுக்கு 
அடுத்தபடியாகவே நாணயங்கள் 

வழக்கிலிருந்தன 

என்பது 
பல கல்வெட்டுகள் மூலம் தெளிவாகிறது . மிகச் சமீப காலம் 
வரை , இந்த நிலைதான் தமிழ்நாட்டின் சிற்றூர்களில் நிலவியது . 
ஆகவே , கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க நூற்றாண்டுகளில் 
உள்நாட்டு வாணிகத்தில் நெல்லே பொதுவான செலாவணி 
யாக இருந்து வந்தது என்பதை அனுமானிக்கலாம் . வெளி 
நாட்டு வாணிகத்தில் மட்டுமே 

உலோக 

நாணயங்கள் 
பயன்படுத்தப்பட்டன. அதே சமயத்தில் , மதுரையில் வாழ்ந்த 
சில வெளிநாட்டு வாணிகக் குழுவினர் தம் அன்றாட நடவடிக்கை 
களில் சிறிய செப்புக் காசுகளைப் பயன்படுத்தினர் என்றும் 
தெரிகிறது . ஆனால் இதற்கான சான்றுகள் ஓரளவே கிடைக் 


கின்றன . இக்கருத்துக்கள் எண்ணற்ற புராணக் கதைகளிலும் 
118 

சோழர்கள் 
கின்றன . அவற்றைக் கொண்டு முடிந்த முடிவாக ஒன்றும் 
சொல்லுவதற்கில்லை .107 
சமயமும் புராணங்களும் 

வரலாற்றின் ஆரம்ப காலத்தில் தமிழ்ப் பண்பாட்டுடன் 
கலந்த ஆரியர் கருத்துக்கள் , தமிழர் மதத்திலும் நீதி நெறி 
களிலுமே -- ஏனைய துறைகளைவிட -- பெரிய அளவில் காணப்படு 


வழிவழியாக நிலவும் மரபுக் கதைகளிலும் நம்பிக்கை 
களிலும் பழக்க வழக்கங்களிலும் இரண்டறக் கலந்து , இந்தியா 
வெங்கும் ஏற்றுக்கொள்ளப் பட்டுள்ளன . 

இவை சங்க 
காலத்திலேயே தமிழர் நாகரிகத்தின் முக்கிய அம்சங்களாக 
ஏற்றுக் கொள்ளப்பட்டன . மேலும் , வடமொழியிலிருந்து வேத , 
இதிகாச புராணக் கதைகளையும் , தர்ம சாஸ்திரங்களின் நீதி 
நெறிகளையும் தமிழ்ப் புலவர்கள் ஐயந்திரிபறக் கற்றிருந்தனர் 
என்பதையும் சங்க இலக்கியங்கள் எண்ணற்ற உதாரணங்களுடன் 
எடுத்துக்காட்டுகின்றன . இந்தியப் புராணக் கதைகளை விரிவாக 
ஆராய்ந்து , அவை நாளடைவில் எவ்வாறு வளர்ந்து , இப் 
போதைய நிலைக்கு வந்துள்ளன என்பதை நாம் காண்போ 
மாயின் , அதுவே சங்க இலக்கியங்களின் காலத்தை நிர்ணயிக்கப் 
பெரிதும் உதவக்கூடும் . இத்தகைய ஆய்வு இல்லாவிடினும் , 
மற்ற சங்க இலக்கியங்களிலிருந்து அவற்றின் நீளம் , இலக்கிய 
அமைப்பு ஆகியவற்றில் மட்டுமின்றி மற்றும் பலவகையிலும் 
மாறுபடும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் , வட நாட்டுப் 
புராணக் கதைகளையும் பழங் கதைகளையும் மிகுதியாகப் பயன் 
படுத்தியுள்ளதால் , சங்க காலத்திற்குப் பிறகு இல்லாவிடினும் 
சங்க 

காலத்தின் இறுதியிலாவது இவை இயற்றப்பட்டிருக்க 
வேண்டும் . இது எவ்வாறாயினும் , சிலப்பதிகாரம் , மணிமேகலை 
ஆகியவற்றினின்று கிடைக்கும் சான்றுகளைத் தொகை நூல் 
களிலிருந்து கிடைக்கும் சான்றுகளோடு சேர்த்துக் குழப்பாமல் , 
தனித்தனியே அவற்றை அறிவதே 

சாலச் 

சிறந்ததாகத் 
தோன்றுகிறது . 

சிவபிரான் மூன்று நகரங்களை எரித்த ( திரிபுரத்தை ) கதை 
ஒன்று உண்டு . அதே செயலைச் செய்ததாகக் கற்பனையான 
சோழ மன்னன் ஒருவன் குறிப்பிடப் பட்டிருக்கிறான் . 
பருந்தினிடமிருந்து 

புறாவைக் காத்த சிபி , கீழைக் 

கடல் 
களைத் தோண்டிய சாகர்கள் , இராமாயண , மகாபாரதக் 
கதைகள் 

இவையாவும் சங்க காலத்துத் தொகை 


ஆகிய 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


119 


நூல்களில் காணப்படும் சில பழங்கதைகளாகும் . சிலப்பதிகாரம் , 
மணிமேகலை ஆகியவற்றுள் , புராணக் கதை நூல்களில் இருந்து 
பல கதைகளை அளவின்றி ஏராளமான இடங்களில் கையாண் 
டுள்ளனர் . கோபியருடன் செய்த லீலைகள் உள்பட கிருஷ்ண 
பகவானின் அவதாரக் கதைகள் அனைத்தும் , விசுவாமித்திரர் 
நாய்க்கறியை 

உண்டது , 

அகலிகையிடம் இந்திரன் தகாத 
முறையில் நடந்து , கௌதமரின் சாபம் பெற்றது , அரக்கர் 
மன்னனான பலியை அழிக்க , விஷ்ணு வாமனாவதாரம் 
எடுத்தது போன்ற பல புராணக் கதைகள் இவ்விரு காப்பியங் 
களிலும் சர்வ சாதாரண மாகக் கையாளப்பட்டுள்ளதே , இவ் 
வீலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலத்தில் இக்கதைகள் தமிழ் 
நாட்டில் பரவி , மக்களிடையே நன்கு அறிமுகமாகி இருந்தன 
என்பதைத் தெளிவாக்குகின்றன . 


சில சமூக வழக்கங்கள் 

தமிழ் நாட்டில் வழக்கில் இல்லாத சில விந்தையான சமூக 
வழக்கங்களைச் சங்க இலக்கியங்களில் காணலாம் : விருந்தினரை 
விரைந்து செல்லுமாறு பணிக்கும் மரபு வடமொழியில் சதபதி 
என்று அழைக்கப்பட்டது . இதைப்பற்றி பொருநர் ஆற்றுப்படை 
குறிப்பிடுகிறது .1 .. இதன்படி , தன் விருந்தினரை வழியனுப்பச் 
சென்ற கரிகாலன் ஏழு அடிகள் வைத்த பின் , நான்கு வெள்ளைக் 
குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறிக் கொள்ளுமாறு அவர்களை 
வேண்டிக்கொண்டான் . ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவன் 
உணவு உண்ணுமுன் ஒரு கைப்பிடி சோறும் இறைச்சியும் 
காக்கைகளுக்கு அளித்தான் .110 

பசுவதை , கருச்சிதைவு , 
அந்தணரைக் கொல்லுதல் ஆகியவை மிகக் கொடுமையான 
குற்றங்களாகக் கருதப்பட்டன . ஆனால் , செய்ந்நன்றி மறத்தல் 
இவற்றை எல்லாம்விட பெரிய குற்றமானது என்று அக்காலத்து 
நம்பிக்கை நிலவியது . 111 கணிகையர் பெண்கள் தம் தொழில் 
நடைமுறைக்கு மாறாகத் தவறுகள் இழைப்பார்களேயானால் , 
அவர்கள் தம் தலைமீது ஏழு செங்கற்களைச் சுமந்து பொது 
அரங்குகளைச் சுற்றி வருமாறு தண்டிக்கப்பட்டனர் . மேலும் 
அவர்கள் கணிகையர் ஜாதியினின்றே விலக்கப்பட்டனர் . 112 
பெண்டிர் செய்த பாவங்களை , குமரி முனையில் கடல் நீராடிப் 
போக்கிக் கொள்ளலாம் என்பது பொதுவான நம்பிக்கையாக 
ஒப்புக் கொள்ளப்பட்டது . குழந்தைப் பேற்றுக்குப் பிறகு , 
பத்தாம் நாள் இரவு , தாய்மார்கள் ஏரி , குளங்களில் நீராடினர் .114 
பேய் பிடித்தல் , கண்படுதல் போன்றவற்றை மக்கள் நம்பினர் . 115 


120 


- 


இடது கண்ணும் 
க . இத்தகைய கல்லறைகளின் வடிவம் இறந்தவர்களின் சமூக 
கேட்போரின் மனத்தில் உனக்கும் ஒரு நாள் 

. 

சோழர்கள் 
இவற்றினின்று காத்துக்கொள்ள நெய் , வெள்ளைக் கடுகு ஆகிய 
வற்றால் குழந்தைகளின் முடிகளை அலங்கரித்தனர் . மந்திரித்தல் , 
பார்த்தல் போன்ற 

நம்பிக்கைகள் 
சகுனம் 

. 
துடித்தமையால் , இந்திர விழா நாளில் அவர்களுக்கு ஏற்பட்ட 
இன்னல்களைப்பற்றி முன்பே அறிய முடிந்தது என்று சிலப்பதிகார 
ஆசிரியர் விரிவாகக் கூறுகிறார் 
சவ அடக்கம் 

இறந்தவர்களின் உடலை இருவகையாக அடக்கம் செய் 
தனர் . எரித்தல் , அல்லது தாழிகளில் இட்டுப் புதைத்தல் அல்லது 
தாழிகள் இல்லாமலும் புதைத்தல் போன்ற மரபுகள் வழக்கில் 
இருந்தன . சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 
வர்க்கும் மாறுபட்ட வழக்கங்கள் கையாளப்பட்டன.11 : 

இறந்த 
முனிவர்களுக்கும் மன்னர்களுக்கும் உடன்கட்டை ஏறிய பெண் 
டிருக்கும் 11. அவரது உறவினரால் வெவ்வேறு அமைப்புக்களை 
யுடைய சமாதிகள் (செங்கற்களாலான கல்லறைகள் ) கட்டப் 
--பாட்டதாக மணிமேகலை கூறுகிறது . 
மதிப்பு ஆகியவற்றுக்குத் தக்கபடி மாறுபட்டது . சவ ஊர்வலத் 
தில் கொட்டப்பட்ட இசைக்கருவிகளின் டுண்டுண் என்ற ஒலி , 

சாவு 
உண்டு என்ற அச்சத்தை எழுப்பியது என்று இப்பாடலிலிருந்து 
அறிகிறோம் . 12 . 
சதி அல்லது உடன்கட்டையேறுதல் 

உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஓரளவு நிலவி வந்தது . 
ஆனால் இப்பழக்கத்தை எல்லோரும் ஏற்றுக் கொள்ளவில்லை . 
கணவனை இழந்த பெண்கள் தாங்களும் உடன்கட்டை ஏறுவதி 
லிருந்தும் தடுக்கப்பட்டனர் என்பதையும் இவ்வழக்கத்தைத் 
தமிழர்கள் ஊக்குவிக்கவில்லை என்பதையும் , பூதப் பாண்டியன் -- 
மனைவி வாயிலாக அறியவாம்: 121, 

அவளுடைய சொற்கள் 
பெரும்புகழுடன் நின்று நிலவுகின்றன. ஆனால் சதியை மேற் 
டிருந்த பக்தியையும் அனைவரும் பெரிதும் பாராட்டினர் . ஏரியில் 
நீராட இறங்குவதுபோல் எவள் ஒருத்தி அமைதியாகத் தன் 


உண்டு 


* 4 - 


கணவன் 


தம் 


திருமணத்திற்கு முன்னும் பின்னும் கட்டுப்பாடான 
சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 

121 
கணவனின் உடல் எரிகிற தீயில் இறங்குகிறாளோ அவளே 
உண்மை மனைவியாகக் கருதப்பட்டாள் . 

122 

இத்தகைய வீர 
மரணத்தை ஏற்காத மனைவியர் , 

இறந்த பிறகு 
எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மணிமேகலை கூறுகிறது .121 
கணிகையரைப்போல் அல்லாமல் , குடும்பப் பெண்கள் தங்களது 
போலவே , கணவரை இழந்த பிறகும் கட்டுப்பாடான 
வாழ்க்கை வாழ்ந்தனர் . இவர்கள் தம் மனத்தை அடக்கி , 
அந்நியரைக் காணாது இறந்துபோன கணவரைத் தவிர வேறு 
கடவுளை வணங்காது இருந்தனர் . உடன்கட்டை ஏறுவது பற்றி 
திருக்குறளில் ஒன்றுமே குறிப்பிடப் படவில்லை . சிறந்த பக்தி 
நெறியுடன் வாழ்ந்து யாத்திரைகள் செய்வதும் , வசதியிருக்கு 
மானால் கோயில் கட்டுதல் போன்ற புண்ணியச் செயல்களுக்கு 
உதவுவதுமே , எல்லாச் சாதிகளிலும் விதவைகளின் கடமைகளாக 
வற்புறுத்தப்பட்டன . உடன்கட்டை ஏறுவது என்பது பரவலான 
வழக்கமாக இல்லை . அது விதிவிலக்காகவே 

இருந்தது . 
கணவனை இழந்த எந்தப் பெண்ணும் உடன்கட்டை ஏற 
வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக நாம் அறியவில்லை . 
பிராமணீயம் 

சடங்குகளைக் கொண்ட பிராமணீய இந்து மதம் தமிழ் 
நாட்டில் இக்காலத்திலேயே வேரூன்றி இருந்தது என்பதை 
இக்காலச் சோழ மன்னர்கள் பெரு 
களிலிருந்து அறியலாம் , அந்தணர்கள் ஒவ்வொரு நாளும் 
அக்கினியை வழிபட்டனர் என்பதை மணிமேகலை கூறுகிறது . 
ஆவூர் மூலங்கிழார் இயற்றிய புறநானூற்றுப் பாடல் ஒன்றில் 
சோழநாட்டில் பூஞ்சாற்றூர் என்னும் இடத்தில் கௌண்டினிய 
கோத்திரத்தைச் சேர்ந்த விண்ணந்தாயன் என்னும் அந்தணரைப் 
பற்றி புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது . 120 
" சிவபெருமானது வாக்சைவிட்டு நீங்காது அறம் ஒன்றையே 
மேவிய நான் கூற்றை உடையாய் ஆறு அங்கங்களிலும் 
உணரப்பட்ட ஒரு பழைய நூலாகிய வேதத்திற்கு 125 மாறு 
பட்ட சமயத்தினரின் பொய்யை அறிந்து மெய்ப்பொருள் 
களை அவர்களுக்குச் சொல்லிய அறிவுடையோர் மரபில் 
வந்தவனே ! அறநூல் புகழும் ஜாலகம் முதலிய அணி 
கலன்களைச் சூடி அகன்ற அல்குலையும் மெத்தென்ற 
சொல்லையும் பலவாகிய கூந்தலையும் உடையது உன் 
நிலைமை ” ( புறம் . 166 ) ... 


124 


122 


சோழர்கள் 


வேதங்களில் கூறப்பட்ட சடங்குகள் பெரும் முக்கியத்துவம் 
பெற்றிருந்த போதிலும் , வேதங்களை ஏற்றுக் கொண்டோ 
ருக்கும் 

மதங்களைச் சார்ந்தோருக்கும் இடையே 
சச்சரவுகள் ஏற்பட்டன . பிற மதங்களைச் சார்ந்தோர் பொய்த் 
தத்துவங்களை மேற்கொண்டவர் என்றும் பொய்யை மெய்போல் 
தெரியுமாறு மாற்றுபவர்கள் என்றும் கருதப்பட்டனர் . பண்டை 
நாளிலிருந்தே , தமிழ்நாட்டில் பரவியிருந்த பௌத்த மதமும் 
சமண மதமுமே இப்பிற மதங்களாக இருக்கக்கூடும் என்று நாம் 
எளிதில் ஊகிக்கலாம் . உபநயச் சடங்கைப்பற்றி அறிந்திருந்த 
மணிமேகலை , அந்தணர்கள் , பூணூல் அணிந்த பிறகே வேத 
சாத்திரங்களைக் கற்க ஆரம்பித்தனர் என்று கூறுகிறது .127 இரு 
பிறவி உடையவர்களைப் பற்றிப் புறநானூறும் கூறுகிறது . 123 
முன்னர் கூறியதுபோல் , வணிகர் மாளிகைகளிலும் திருமணங்கள் , 
வேதச் சடங்குகளின் அடிப்படையிலேயே நடைபெற்றன . தமிழ் 
நாட்டு முறைப்படியான திருமணத்திற்கும் ஆரியரது முறைப்படி 
யான திருமணத்திற்குமுள்ள மாறுதலை , களவிற்கும் கற்பிற்கு 
மிடையேயான வேற்றுமையின் அடிப்படையில் தொல்காப்பியம் 
கற்பு நெறியை விளக்குகிறது 121 


) 


மணமகன் . மணமகள் ஆகிய இருவரது குடும்பங்களும் 
கொள்வினை கொடுப்பினைக்கு ஏற்ற பரம்பரையில் 
அமைந்து , உரிய சடங்குகள் செய்து , முறைப்படி மண 
மகளை , மணமசன் ஏற்பதே கற்பு எனப்படும் ( தொல் 
காப்பியம் , பொருள் கற்பு , சூத்திரம் 1 ) . 


கீழ் 


கிறது . 


180 


மணப்பெண்ணை முறைப்படி திருமணத்தில் வழங்குவதற்கு 
உரிமையுடைய உறவினர் ஒருவர் இல்லாவிடினும் , திருமணச் 
சடங்குகள் செய்யப்பட்டன என்பதையும் , மூன்று உயர் சாதி 
களுக்கும் உரிய திருமணச் சடங்குகளைச் சில வேளைகளில் 
சாதியினரும் பழக்கத்தில் கைக்கொண்டனர் என்றும் தெரி 

பொய்மையும் , பாவங்களும் தலை தூக்கிய பிறகே 
இத்தகைய சடங்குகளைச் செய்யுமாறு ஐயர் உத்தரவு இட்டனர் 
என்றும் கூறப்படுகிறது .131 இது மனித சமுதாயத்தில் 
திருமணங்கள் தொடங்கிய சூழ்நிலைபற்றி வடமொழி ஆசிரியர் 
கூறும் கதைகளையும் , மகாபாரதத்தில் கூறப்படுவதையும் நமக்குத் 
தெளிவாக நினைவூட்டுகிறது . இத்தகைய கதைகள் ருசிகரமாக 
இருந்தபோதிலும் , பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவை ...மனிதர்கள் 
திருமணச் சடங்குகள் , திருமணத் திட்டம் ஆகியவை பற்றி சிந்திக் 
கும் போதே , சடங்குகளே இல்லாத காலம் நிலவுவதோடு மட்டு 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


123 


மின்றி , திருமணம் என்ற நியதியே இல்லாத ஒரு காலம் இருந்த 
தையும் எண்ணுவர் என்பது இயற்கையாகும் . 182 இதையே மேற் 
கண்ட பகுதி நமக்குத் தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது . 


தெய்வங்கள் 


நால்வர் 


எவ்வாறாயினும் , இந்து மதமே இக்காலத்தில் தமிழ்நாட்டில் 
வேரூன்றி முன்னணியில் இருந்தது . இவ்விரிந்த இச்சமய வழி 
பாட்டு வழக்கில் நெற்றிக் கண்ணுடைய பெரும் கடவுளிலிருந்து , 
நாற்சந்திகளில் அமைக்கப்பட்ட சிறு பூதங்கள் வரை எண்ணற்ற 
தெய்வங்கள் வழிபடப்பட்டன .135 இக் கடவுளரில் 
சிறந்த இடத்தைப் பெற்றிருந்தனர் . 184 தேவதைகளுக்கெல்லாம் 
தலைமைப் பீடத்தை வகித்த சிவபெருமானும் , இணைத்துக் 
கூறப்படும் பலராமனும் , கிருஷ்ணனும் , தமிழரின் அன்புக் 
கடவுளான முருகனுமே இந்நால்வராவர் . முருக வழிபாட்டில் , 
வேலனாடல் போன்ற சில தனித்தன்மைகளைக் காண்கிறோம் . 
இந்திரனுக்கும் 

சில சமயங்களில் , சிறப்பான வழிபாடுகள் 
செய்யப்பட்டன . புகாரில் நடந்த இந்திர விழாவே இதற்குச் 
சான்றாகும் . பண்டைக் காலந்தொட்டே மதச்சடங்குகளில் , 
இசையும் நடனமும் முக்கிய இடம் பெற்றன என்பதை , சிலப்பதி 
காரத்தில் விளக்கப்படும் வேட்டுவரின் கொற்றவை வழிபாடும் , 
ஆய்ச்சியரின் கண்ணன் வழிபாடும் , குறவரின் முருக வழிபாடும் 
நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன . கலைமகளுக்கும் ( சரஸ்வதி ) 
ஒரு கோயில் இருந்தது என்பதைத் தெரிவிக்கும் மணிமேகலை185 
காபாலிகர்களைப் பற்றியும் கூறுகிறது . 1 களவழியின் 
ஆசிரியரும் , முதல் ஆழ்வார் மூவரில் ஒருவருமான பொய்கை 
யாரும் ஒருவராகவே இருப்பாராயின் , வைணவர்களின் பக்தி 
இயக்கம் சங்க காலத்திலேயே தொடங்கப் பெற்றது என்று நாம் 
திண்ணமாகக் கூறமுடியும் . விஷ்ணு புராணத்தைப்பற்றி 
மணிமேகலையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாகக் கருதவும் 
இடமுண்டு . 187 
பௌத்த மதத்தின் செல்வாக்கு 

மறுபிறப்பு , அடுத்தடுத்த பிறவிகளின் அடிப்படையில் 
கர்மத்தினால் ஏற்படும் விளைவுகள் , விதிப்பயன் போன்ற தத்து 
வங்கள் , இந்திய மதங்கள் அனைத்தின் பொதுவான இயல்பு 
களாக இருந்ததோடு , தமிழ் நாட்டிலும் பொதுவாக ஏற்றுக் 
கொள்ளப்பட்டன . தியானம் ( தவங்கள் ) செய்வது பெருமைக் 
குரியது என்றும் கருதப்பட்டதோடு , நன்மை பயக்கக்கூடியது 


188 


பௌத்த மதம் 
124 

சோழர்கள் 
என்றும் கருதப்பட்டது .13 . சங்ககாலப் பாடல்களில் காணப்படும் 
இந்த மகிழ்ச்சியான நம்பிக்கை , சிறிது சிறிதாக மறைந்து வாழ்க் 
இன்னல்களை வலியுறுத்துவதற்குக் காரணம் இதுவே . இத்தகைய 
இன்னல்களினின்று விடுபட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத் 
தையே அடக்கும் தத்துவத்தையும் பௌத்தத்தில் காணலாம் . 
உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் 189. இத்தகைய சோர்வு 
மனநிலையில் இருந்ததைக் காணலாம் . மரணத்தின் கொள்கை. 
யைப் பற்றி எண்ணாமல் , சிற்றின்பங்களில் கண்மூடித்தனமாகத் 
தம் நேரத்தை வீணாக்குகின்றனர் என்று மணிமேகலையில் 
கூறப்படுவது இவ்வெண்ணம் , மேலும் வலிவு பெற்றதையே 
எடுத்துக்காட்டுகிறது .. தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களில் 
எல்லாம் சமண விகாரங்களும் , பௌத்த சைத்யங்களும் மடங் 
களும் அமைக்கப்பட்டிருந்தன . அவற்றில் சமண , பௌத்தத் 
துறவிகள் வாழ்ந்தனர் . மேலும் , சமயப் பிரச்சாரமும் 
செய்தனர் .141 புகார் , வஞ்சி , காஞ்சி ஆகிய நகரங்களுடன் 
தொடர்பு ஏற்படுத்தி மணிமேகலையில் கூறப்படும் புகழ்பெற்ற 
அறவணவடிகள் வரலாற்று மனிதராக இருந்தாலும் இல்லா 

, அக்காலத்தில் வாழ்ந்த பௌத்தத் துறவிகளுக்கு 
ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக நாம் அவரைக் கருத 
லாம் . இந்தச் சமயங்களைப் பரவச் செய்தோரின் எண்ணிக்கை 
யையும் , சமூகத்தில் இவர்கள் அடைந்திருந்த செல்வாக்கையும் 
அளவிட்டுக் கூறக்கூடிய ஆதாரங்கள் நமக்குக் கிடைத்தில . 


110 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


125 


குறிப்புகள் 


1 . 


திராவிட என்பது பழஞ்சொல் , அதன் பொருளில் 
மாறுபாடு இல்லை . இப்போது 

பல்வேறு 
கண்ணோட்டங்களில் ஆளப்படுகிறது . மொழி 
அல்லது பண்பாட்டை வைத்துக்கொண்டு , இனத்தைக் 
குறித்து முடிவுகள் செய்வதற்கு எவ்வித நியாயமும் 
இல்லை . 


2 . 


வேறு 


இந்த விஷயத்தைப்பற்றி , அண்மைக் காலத்தில் நிறைய 
எழுதப்பட்டிருக்கிறது . 

ஆகையால் 
சந்தர்ப்பத்தில் விங்க்பீல்டு -ஸ்டார்ட்போடு சொல்லி 
யிருக்கும் பின்வரும் கருத்து சிந்தனைக்கு உரியது . 

“ இதுவரை இந்த விஷயத்தில் சுயேச்சையான 
எழுத்தாளர் , சிந்தனையாளர் ஆகியோர் மட்டுமே 
கவனம் செலுத்தியுள்ளனர் . பழமையான வரலாற்று 
ஆசிரியர்களும் , கற்பனைத் திறன்மிக்க முன்னோடி 
களும் இணைந்து செயல்படாதது துரதிர்ஷ்ட 
மானதே . நூலாசிரியரிடம் 

திறனாய்வு மனப் 
பான்மை இல்லாத குறையை , வாசகர்களே நிரப்பிக் 
கொள்ளவேண்டும் . சுயேட்சையான எழுத்தாளர் , 
சிந்தனையாளர்கள் , சொற்களை வைத்துக்கொண்டு 
சிலம்பம் ஆடுகின்றனர் . கூரிய அறிவு படைத்த 
வர்கள் , மொழிநூல் அல்லது மொழி வரலாற்றை 
ஆதாரமாகக் கொண்டு , அர்த்தம் இல்லாததற் 
கெல்லாம் காரணமும் மரபும் கற்பிக்க முன் 
வருவார்கள் ( தி ஹிஸ்டரி ஆப் 
சிவிலிசேஷன் , i , பக் . 14 ) . 
பி.டி. சீனிவாச ஐயங்கார் , தமிழர் , பக் . 485 ; அக 
மெம்னோனுக்கு முன்னரும் வீரர்கள் இருந்தனர் 
என்பது உறுதி . 
மேற்படி , பக் . 537 . 
vi , வரிகள் 66-7 . 
இ.ஜி. கௌத்தம iy , 6 அடிக்குறிப்பு ( மைசூர்ப் பதிப்பு ) . 
மறையோர் தேயத்து மன்றல் எட்டனுள் , பொருள் 
அதிகாரம் சூத்திரம் 92 ; இறையனார் சூத்திரம் 1 . 
தொல்காப்பியம் பொருள் . 104-6 . 
வரிகள் 1-28 . 


பிரிட்டிஷ் 


3 . 


4 . 


5 . 


6 . 


7 . 


8 . 


9 . 


10 . 


புறம் . 368 - ஐ.ஏ . xxix , பக் . 282-3 . 


126 


சோழர்கள் 


11. புறம் .40 , வரி 10-11 . 
12 . 

பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 245-6 . 


13 . 


எண் 381 . 


14 . 


எண்கள் 731-40 . 


15 . 


எண் 740 . 


16. எண்கள் 751-60 . 


17 . 


எண் 756 உறுப்பொருள் என்பதற்குக் கண்டெடுக்கப் 
பட்ட புதையல் என்று பரிமேலழகர் பொருள் 
கூறுகிறார் , ஆனால் பார்க்க திவாகரம் , பகுதி 9 . 


18 . 


எண் 552 . 


19 . 


எண் 60 வரிகள் 13-5 . கொற்றச் சோழர் குடந்தை 
வைத்த நாடு தரு நிதியுனுஞ் செறிய -வருண் - கதி . 
எண் 448. ஜி , யூ . போப் மொழிபெயர்ப்பு . 


2.0 . 


21 . 


எண்கள் 555 , 564 . 


22 . 


எண் 581 . 


23 . 


எண் 


638 . 


24 , 


எண் 872 


25. மணிமேகலை , xxii , வரி 208 . 
26 . எண்கள் 543 ; 545-6 மற்றும் மணிமேகலை , vii , 

வரி 8 அடிக்குறிப்பு 
27 . பார்க்க பி . கே . பக் . 32-3 . 


28 . 


தி டமிள்ஸ் எய்ட்டீன் ஹன்ரட்ஸ் எகோ , பக் . 109-10 . 


29 . 


எவை 


கனகசபை பிள்ளை கருத்துக்களுக்கு ஆதாரங்கள் 
என்பதைப் 

பார்க்க வாய்ப்பு இல்லாத 
அறிஞர்கள், அவருடைய கருத்துக்களால் வியப்பும் 
குழப்பமும் அடைவது இயற்கையே . ஆர் . சி . மஜும் 
தார் - கார்ப்பரேட் லைப் இன் ஏன்சியன்ட் இண்டியா 
என்ற சிந்தனை நிறைந்த நூலை எழுதியுள்ளார் . 
அவர் , அதில் கனகசபை கூறிய கருத்துக்களை அடிப் 
படையாகக் கொண்டு மேலே செல்லுகிறார் . அவர் 
உறுதியாகக் கூறுவதாவது : ஐந்து அவைகள் என்று 


கருத்தில் பொருள்கொள்ளப்பட்டிருக் 
சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 

127 
சொல்லப்படுவன , பேரவையின் ஐந்து குழுக்களே 
என்று எனக்குத் தோன்றுகிறது . இந்த ஐந்து குழுக் 
களும் மகதப் பேரரசில் நிலவியதாக நூலாசிரியர் 
சொல்லுகிறார் ; ஆனால் , இந்தியாவெங்கும் 
ஒவ்வொரு பகுதியிலும் பரவிய வேதகால சமிதியில் 
செய்யப்பட்ட சிறுசிறு மாற்றங்களே , இவை என்று 
எனக்குத் தோன்றுகின்றது . இன்னும் குறிப்பிடத் 
தக்கது யாதெனில் , இந்தப் பழமையான மன்றங்கள் , 
அரசியல் அமைப்பில் 

மிகவும் முக்கியமானதும் 
தற்காலத்தியதுமான வளர்ச்சிகளை முன்கூட்டியே 
எதிர்பார்த்திருப்பது வியப்பாக இருக்கிறது ! 
ஏனெனில் , மஜும்தார் பின்வருமாறு சொல்லுகிறார் : 
எப்படியாயினும் , இந்த அவைகளின் பிரதிநிதித் 
துவத் தன்மையும் , நிர்வாகத்தின் மீது அவை 
கொண்டிருந்த உறுதியான பிடிப்பும் தெளிவாக நிலை 
நாட்டப் பெற்றுள்ளன . மேலும் ஐந்து பேரவைகளில் 
ஒன்றாக அமைச்சர்கள் விளங்கினர் என்பதும் குறிப் 
பிடத்தக்கது . 

எல்லாப் பேரவைகளும் சேர்ந்து , 
மேலே நாம் குறிப்பிட்ட பிரிவுக் கவுன்சிலும் ஒப்பிடத் 
தக்கன . அமைச்சர்கள் அடங்கிய பேரவை , குறிப் 
பிட்ட சிலரை மட்டும் உறுப்பினராக உடைய மந்திரி 
சபைக்குச் சமமானதே ( இரண்டாம் பதிப்பு , 
பக் . 

130-1 ) அஹோ நிரங்குஸ்தவம் உட்ப்ர 
க்ஷயாஹ் . 
30 . 

புறம் . 46 . 
வரிகள் 187-8 முதியோர் - அவை - புகு- பொழுதிற்றாம் . 
பகை - முரண்செலவும் இங்கு ‘ முதியோர் 

என்னும் 
சொல் , முந்தின வாக்கியத்தில் இளையோர் வந்தால் 
அயரவும் என்பதில் வரும் இளையோர் என்பதற்கு 
மாறுபட்ட 
கிறது . நச்சினார்க்கினியார் 

அவ்வாறு பொருள் 
கொள்ளவில்லை . முதியோர் 

என்பதற்கு 
வயதானவர் என்று கருதி அதற்கு ஒரு கதையும் 
புகுத்துகிறார் . கரிகாலன் முன்னிலையில் வயது 
நிரம்பிய பலர் தங்களுக்குள் உள்ள சண்டைகளைத் 
தீர்த்து வைக்கும்படி வருவார்களாம் . அப்போது , 
கரிகாலன் , அவர்களைவிட , தான் வயதானவன் என்ற 
எண்ணத்தை அவர்களிடம் உண்டாக்குவதற்காக 
நரைமுடியைத் தன் தலையில் அணிந்து தொள் 
வானாம் . 


. 


31 . 


32 . 


எண் 727 . 


33 . 


புறம் . 373 . 


34 . 


பார்க்க : ஸ்டடீஸ் , பக் . 74 அடிக்குறிப்பு . 


128 


சோழர்கள் 


35. பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 180 , 246 . 


36 . 


எண் 1033 . 


37 , வரிகள் 118-137 . 


38 . 


மணிமேகலை , xix , வரிகள் 42-3 , 


39 . பார்க்க : களவழி , அனந்தராம ஐயர் பதிப்பு , பக் . 10 

( முன்னுரை ) . 
40. மாராயம் பெற்ற நெடுமொழியானும் என்பது பற்றி 

நச்சினார்க்கினியர் எழுதியிருப்பதைப் பார்க்க . 
( தொல்காப்பியம் , பொருள் , புறத்திணை , சூத்திரம் 8 ) . 


41. எண்கள் 167 , 394 . 
42 , குறள் 771 ; அகம் . 131 ; புறம் . 306 , வரி 4 . 
43. தொல் . பொருள் , சூத்திரம் 63 ( முடிவு ) . 
44. புறம் .62 , வரி 13 . 
45. மணிமேகலை , xxiii , வரி 13 அடிக்குறிப்பும் , எண்ணும் . 
46 , புறம் .40 , பண்பும் இரக்கமும் இல்லாத இத்தகைய 

வழக்கங்கள் , தற்காலப் போர் முறைகளுக்கும் விலக்கு 
அல்ல . எதிரிகளின் துப்பாக்கிகள் நினைவுக் கேடயங் 

களாக ஆக்கப்பட்டிருப்பதைச் சான்று பகர்க . 
47. இந்தப் பாடலை , கனகசபை பதிப்பித்தும் மொழி 

பெயர்த்தும் இருக்கிறார் . ஐ.ஏ. , xviii, பக் . 258 , 
களவழி , விஜயாலயனை நோக்கி எழுதப்பட்டதாகப் 
பழைய உரை ஒன்று சொல்லுகிறது . இது சரியாக 
இருப்பின் இந்தச் செய்யுள் நூலின் கால அமைப்பு 
மாறுபடுகிறது . 

ஏனெனில் , நூலில் செங்கணானைப் 
பற்றி தெளிவான குறிப்பு ஒன்றும் இல்லை , 
48. களவழி . 9 . 
49. செய்யுள் 29 . 


50. புறம் . 125 . 
51. பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 84-9 ; 102-21 ; 

மற்றும் பார்க்க புறம் , 34 , போப் மொழி பெயர்ப்பு , 

ஐ.ஏ. xxix , பக் . 251 . 
52. புறம். 62 , வரி 14 . 
53. சிலப்பதிகாரம் , xvi, வரி 55 . 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


129 


1600,000 ; 


v . 185 - கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி 

‘ பத்தோடு ஆறு நூறாயிரம் , 
55. புறம் . 335 . 


56. புறம் . 378 - வரிகள் 10-22 . 
57. புறம் . 70 ஐ.ஏ. xxix , பக் . 281 . 
58. இவற்றின் விவரம் , சிலப்பதிகாரம் vi , 39 அடிக் 

குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
59 , மணிமேகலை ii , வரிகள் 18-32 . 
60. புறம் . 378 . 
61 . மணிமேகலை iii , வரி 127 அடிக்குறிப்பு . 
62 . மணிமேகலை xix , வரி 102 அடிக்குறிப்பு . 


63 . 


மணிமேகலை xix 90 . 
64. மற்றும் பார்க்க அகம் . 86 , இது , பி . சீனிவாச 

ஐயங்காரால் தமிழர்கள் என்ற நூலில் பக் . 78-80 - ல் 
மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது . 


65 . 


வரிகள் 59-117 . 


66. i , வரிகள் 14-19 , ii , வரி 1 அடிக்குறிப்பு , 


67. புறம் . 30 , வரிகள் 11-14 . 
68. பட்டினப்பாலை , வரிகள் 142-158 , 


69. மேற்படி , 159-182 . 
70. ஒருவர் தம்முடைய அறிவாற்றலை இவ்வாறு பொது 

மேடைகளிலும் விவாதங்களிலும் விளம்பரப்படுத்தும் 
முறை மணிமேகலையிலும் 1 வரி 60-1 - ம் சொல்லப் 
பட்டிருக்கிறது . ஐரோப்பாவில் தற்காலம் வரை இது 
சர்வசாதாரணப் பழக்கமாக இருந்து 

வருகிறது . 
இந்தியாவில் இப்போதும் பண்டிதர்களிடையே இப் 

பழக்கம் நிலவி வருவதை நாம் அறிவோம் . 
71. வரிகள் 199-212 . 


72 , தி டமிள் ஸ் எய்ட்டீன் அன்ரட்ஸ் அகோ; பக் . 25 . 

மணிமேகலை xxviii , வரி 31-67 - ல் காஞ்சிபுரத்தைப் 

பற்றிக் கூறும் வருணனை , சிலப்பதிகாரத்தில் கூறப் 
A 375-9 


13 ) 


சோழர்கள் 


பட்டிருப்பது போலவே இருக்கிறது . எனவே , இவ் 
வாறு எழுதுவது ஒரு மரபு என்றும் உண்மை நிலைக்குப் 
பொருந்த எழுதப்படவில்லை என்றும் நாம் நினைக்க 
வேண்டியதிருக்கிறது . இரண்டையும் ஒப்பு நோக்கும் 
போது , சிலப்பதிகாரத்து வருணனையை நாம் ஏற்றுக் 
கொள்ளத்தக்கதாக இருக்கிறது . 


73. வரிகள் 213-17 . 


74. வரிகள் 184-193 . 


15. உரையாசிரியர் இதை மலேயா நாட்டிலுள்ள கடாரம் 

( Keclah ) ஆக்கி விடுகிறார் . 
76. பி . கே . பக் . 35. கனகசபை முன் குறிப்பிட்ட நூல் , 

, 
அதிகாரங்கள் ii- ம் , ili- ம் . 


77. வரி 346-50 . 


78. ரீனாடு ஜே . ஏ . 1863 , i , பக் . 301-2 . பெரிபுளூஸ் 

பகுதி 49 , 


79. மேற் குறிப்பிட்ட நூல் , பக் . 183 . 


80. தர்ஸ்டன் காயின்ஸ் கேட்லாக் எண் 2 ( சென்னை 

அருங்கலைக் கூடம் ) , இரண்டாம் பதிப்பு 1894 , சீவல் 
ஜே . ஆர் . ஏ . எஸ் . 1904 , ஏன்சியன்ட் இந்தியா , 
எண் 2 . 


81 , வாமிங்டன் , தி காமர்ஸ் பெட்வீன் தி ரோமன் எம்பயர் 

அண்ட் இண்டியா , ( கேம்பிரிட்ஜ் , 1928 ) . 
82. வார்மிங்டன் , மேற்சொன்ன நூல் , 

பக் . 274 . 
அடிக்குறிப்பு . சேரஸ் என்று பிளினி சொல்லுவது 
சேரர்களையே என்று வார்மிங்டன் நினைக்கிறார் . 
இதற்கு மாறுபட்ட கருத்தை ஹட்சன் , ஈரோப் 
அண்ட் 

சைனா என்ற நூலில் ( ஆர்நால்டு , 1931 ) 
பக் . 100-102 - ல் சொல்லுகிறார் . ரோமாபுரி நாண 
யங்கள் , உண்மையாகவே சீனாவுக்குப் போய்ச் சேர்ந் 

திருக்க வேண்டியதில்லை . 
83. பெரிபுளூஸ் , பகுதி 59 . 


84 . ரோஸ்டோவிட்சவ் , சோஷியல் அண்ட் எக்கனாமிக் 

ஹிஸ்டரி ஆப் தி ரோமன் எம்பயர் , பக் . 93. ( ஆக்ஸ் 

போர்டு , 1926 ) ; வார்மிங்டன் பகுதி 1 , அதிகாரம் ii . 
85. வார்மிங்டன் , முன் குறித்த நூல் , பக் , 128-31 . 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


131 


86. ரோஸ்டோவ்ட்சவ் , முன் சொன்ன நூல் , பக் . 421 . 

வார்மிங்டன் , பக் . 139-40 . 


- 


. 


87. வார்மிங்டன் , பக் . 65 . 
88. இது இந்தியாவின் மேற்குக் கரையைக் குறிக்கும் . 

* நவராவும் திண்டிசும் தமிராக்காவின் முதல் சந்தை 
கள் ( பகுதி 53 ) . 


படது 


89. பகுதி 60 - ம் அதைப் பற்றி ஸ்காப் கொடுத்திருக்கும் 
குறிப்புக்களும் , இந்தியாவின் 

வகைகளைக் 
குறித்து பெரிபுளூஸில் சொல்லப்பட்டிருப்பதைப் 
பற்றிய விவாதங்களை ஹார் நல் பதிப்பித்துள்ள 
மெம்மாயிர்ஸ் ஆப் தி ஏசியாட்டிக் சொசைட்டி ஆப் 
பெங்கால் ( Menioirs of the Asiatic Society of 
Bcr.gal ) vii , பக் . 215 அடிக்குறிப்பில் பார்க்க . 
முதல் 

நூற்றாண்டைச் சேர்ந்த கொலாண்டியா , 
போரோபுதூர் கற்சிற்பங்களில் இரண்டு பாய்மரங்கள் 
(கொண்ட ஜாவாக்காரர்களுடைய கப்பல்களுடன் 
நெருங்கிய உறவு கொண்டது என்று அவர் அபிப் 
பராயப்படுகிறார் . ஆனால் , சில 

மாற்றங்களுடன் 
இத்தகைய கப்பல்கள் , ஆந்திரர் , குறும்பர் நாணயங் 
களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன , கி , பி . 8-9 - ம் 
நூற்றாண்டுகளில் , ஜாவாக்காரர்களின் கற்சிற்பங் 
களில் காணப்பட்டிருப்பதைக் காட்டிலும் , பெரிபுளூ 
வில் சொல்லப்பட்டிருக்கும் கப்பல்களுக்கு , இந்த 
நாணயங்களில் குறிக்கப்பட்டிருப்பவையே ஏறத்தாழ 

பொருத்தமாக இருக்கின்றன . 
90. பட்டினப்பாலை , வரிகள் 29-32 . 
91. iv , வரிகள் 29-34 . 
92. பெரிபுளூஸ் , ப . 261 . 
93. ரோஸ் டோவெட்செப் , முன் சொன்ன நூல் , பக் . 126 . 
94. மேலும் பார்க்க , வார்மிங்டன் முன் சொன்ன நூல் , 

இதில் சற்று மாறுபட்ட விளக்கம் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
95. புறம் . 61 , வரி 1 . 
96. தொல் . பொருள் . அகத்திய சூத்திரம் 30 . 
97 . எண் 230 , வரிகள் 12-3 . 


98. புறம் . 125 , வரி 1 . 


நய 


* 


132 


சோழர்கள் 


100. வரி 155 . 


101. iii , 167-8 . 


102. புறம் . 82 . 
103 , xix , வரிகள் 107-9 . 
104. பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 214-17 . 
105. நெல் மணிகளைக் குத்திக் கிடைத்த அரிசிக் குறுணை . 
106 , புறம் . 33 , வரிகள் 1-7 . 


107. சீவல் ஜே . ஆர் . ஏ . எஸ் . , 1904 , பக் . 609-15 . 
108. மணிமேகலை xi , வரிகள் 84-87 , xviii, வரிகள் 90 

அடிக்குறிப்பு , xix வரிகள் 51 , அடிக் குறிப்பு . 


109. வரிகள் 165-7 . 


110. பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 182-4 . 

3 
111 , பொருநர் ஆற்றுப்படை , 34 , வரிகள் 1-7 . 
112. மணிமேகலை xviii, வரிகள் 33-4 , சிலப்பதிகாரம் xiv , 

வரி 146 . 
113. மணிமேகலை V. 37 , xiii , 5-7 . 
114. மேற்படி vii , 75-76 - ம் என்னும் . 
115. மேற்படி vi , வரி 127 , iii , 134 . 
116 , மேற்படி xxi , 128-9 . 


117. சிலப்பதிகாரம் , V , பக் . 237-40 . 
118. புறம் . 239 , வரி 20-21 . 


119. மணிமேகலை vi , 54-59 . 


120. மேற்படி வரி 71 . 
121. புறம் . 246 . 
122. புறம் . 246 - ம் , மணிமேகலை ii , வரி 42-5 ; xvi , 23 

அடிக்குறிப்பு , xviii , 11-15 . 
133 , xviii , வரி 98-102 . 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


133 


124. V , வரி 133 . 


125. புறம் . 166 . 
126 . அதாவது , 21 வகையான வேத யாகங்களைச் செய்த 

வர்கள் . 


127. xiii , வரி 23-24 , 


128. எண் 367 

எண் 367 , 1 , 12 . 


129. தொல் . பொருள் , கற்பு சூத்திரம் 1 , 
130. மேற்படி , சூத்திரம் 2-3 . 
131. மேற்படி , சூத்திரம் 4 . 
132. கிராலி , தி மிஸ்டிக் ரோஸ் ii , 259 . 
133 . மணிமேகலை , வரிகள் 54-5 . 
134. சிலப்பதிகாரம் , V , வரிகள் 169-72 , xiv , வரிகள் 

7-10 . 


135. xiii , வரி 106 . 


136. vi , 86 . 


137. Xxvii , வரி 98. பார்க்க பி . கே . பக் . 20-21 . 
138. பொருநர் ஆற்றுப்படை , வரிகள் 91-92 . 
139. புறம் . 27 பார்க்க முன் பக் . 39 . 
140. vi , வரி 97 , அடிக்குறிப்பு . 
141. சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் 

பொருள் குறிப்பு அட்டவணைகளில் , அருகன் , புத்தன் 
என்றத் தலைப்புக்களிலும் , மதுரைக் காஞ்சி வரிகள் 
475-87 - ம் பார்க்க 


உள்ள 


142. இவர் தர்மபாலா என்று அடையாளம் காட்டப்பட்டி 
ருப்பதற்குப் போதிய காரணங்கள் 

கிடையாது . 
ஜே . ஓ.ஆர் . 1927 , பக் , 197 அடிக்குறிப்பு . 


அதிகாரம் 5 


சங்க காலம் முதல் விஜயாலயன் 

காலம் வரை 


சங்க காலத்திற்குப் பிறகு 

சங்க காலத்திற்குப் பிறகு , ஏறக்குறைய மூன்று நூற்றாண்டு 
களுக்குக் கடுங்கோன் வழிவந்த பாண்டியர்களும் , சிம்மவிஷ்ணு 
வமிசத்துப் பல்லவர்களும் எவ்வாறு தமிழ் நாட்டைத் தங்க 
ளுக்குள் பங்கிட்டுக்கொண்டு ஆட்சி புரிந்து வந்தனர் என்பது 
புதிராகவே உள்ளது . இதுபோன்று , அடுத்த மூன்று நூற்றாண்டு 
களில் , 

, அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் விஜயாலயன் 
ஆட்சிக்கு வரும்வரை சோழ மன்னர்களின் வரலாறு இருள் 
சூழ்ந்ததாக உள்ளது . இந்நீண்ட இடைக்காலத்தில் இப்பெரிய 
ஆட்சிகளில் ஏற்பட்ட மாறுதல்களைப் பற்றிக் கல்வெட்டு 
களிலிருந்தும் இலக்கியத்திலிருந்தும் நாம் ஒருவாறு அறிகிறோம் . 
சோழ நாட்டின் வீழ்ச்சிக்குப் பிறகு , வடக்கிலும் தெற்கிலும் 
பல்லவர்களும் பாண்டியர்களும் வலுப்பெற்றபோது , சோழ அரச 
குடும்பத்தைச் சேர்ந்தோர் வெற்றிபெற்ற தம் பகைவரிடம் பணி 
புரிந்ததோடு அவர்களது உரிமையையும் பெற்றனர் ; இத்தகைய 
நிகழ்ச்சி , இந்திய வரலாற்றில் - சர்வசாதாரணமாக ஏற்பட்ட 
ஒன்றாகும் . 

ராஷ்டிரகூடரின் எழுச்சியின்போது மேலைச் 
சாளுக்கியரும் இராஜராஜன் காலத்துக்கும் வேங்கியைக் கைப் 
பற்றிய முதலாம் 

குலோத்துங்கன் சோழ அரியணையில் 
ஏறுவதற்குமிடையே கீழைச் சாளுக்கியரும் , பாண்டியரும் , 
பல்லவர்களும் , கங்கர்களும் , பாணர்க குரும் விஜயாலயன் 
ஆட்சிக்குப்பின் தம் பகைவரிடம் பணிபுரிந்ததற்கான பல சிறந்த 
எடுத்துக்காட்டுகளில் ஒரு சிலவாகும் , பண்டைய நினைவுகள் 
விரைவில் மறைந்து விடுவதைப்போல் , பல புகழ்மிக்க அரசவமிசங் 


சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 


1.35 


களின் புகழ் மறைந்தாலும் , காலச்சக்கரத்தின் சுழற்சியில் 
மீண்டும் தம் ஆட்சியையும் புகழையும் நிலை நாட்டிக்கொள்ள 
வழியுண்டு . சோழ மன்னர்கள் இக்காலத்தில் , உறையூர் மீதான 
தங்கள் ஆதிக்கத்தை முழுமையாக இழந்து விட்டனர் என்று 
கூறமுடியாது . விஜயாலயன் மீண்டும் தன் ஆதிக்கத்தை நிலை 
நாட்டியபோது உறையூருக்கு அருகேயே வாழ்ந்தான் . தெலுங்கு 
நாட்டிலும் , அதற்கு வடக்கேயும் இருந்து கொண்டு , தாம் 
சோழர் வமிசத்தைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொண்டவர்களும் 
தம் புகழைக் கூறும்போது உறையூரையும் , காவேரியையும் மறக்க 
வில்லை ; அக்காலத்திய கல்வெட்டுகளும் இதையே கூறுகின்றன . 
சோழ மன்னர்களின் வலிவு குறைந்தவுடன் , ஏழ்மையடைந்த 
பலர் சிதறுண்டு பலவிடங்களுக்குச் சென்று பொருளும் புகழும் 
தேடுவாராயினர் . சோழ மன்னர்களின் உறவைக் கூறும் பல 
இளவரசர்கள் , குறுநில மன்னர்கள் ஆகியோரது பெயர்கள் 
கொடும்பாளூர் ( புதுக்கோட்டை ) , சியாழி ( சீகாழி ) , மாலேபாடு 
போன்ற இடங்களிலும் காணப்படுகின்றன . தெலுங்குச் சோழர் 
களைப் போன்றே , உச்சங்கில் பாண்டியர்களும் , கொங்கண 
மௌரியரும் , குத்தல குத்தர்களும் ( பம்பாய் ) இந்திய வரலாற்றில் 
காணப்படும் சில சிதறிய வமிசங்களாகும் . 1 


களப்பிரர்கள் 


நாட்டில் பல அரசியல் மாறுதல்களுக்குக் காரணமாக இருந்த 
தெளிவற்ற ஒரு குலத்தைச் சார்ந்த களப்பிரர்களைப் பற்றிப் 
பாண்டியர்களின் வேள்விக்குடிப் பட்டயமும் , பல்லவர்களின் சில 
பட்டயங்களும் கூறுகின்றன . பாண்டியர்களும் பல்லவர்களும் 
தம் ஆட்சியை நிலை நாட்ட வேண்டி ஆறாம் நூற்றாண்டின் 
இறுதியில் இக்குலத்தை முறியடித்தமை அவர்கள் மேற்கொண்ட 
முதல் நடவடிக்கையாகும் . கொள்ளையடிக்கும் நடவடிக்கை 
களில் ஈடுபட்ட இக்களப்பிரர்களே பண்டைச் சோழ மன்னர் 
களின் வீழ்ச்சிக்குக் காரணமாயினர். சோழர்களின் கல்வெட்டு 
களிலும் , விஜயாலய மன்னர்களின் செப்புப் பட்டயங்களிலும் 
இதைப்பற்றிக் காணப்படாதது வியப்பன்று . தாம் களப்பிரர் 
களிடம் இழந்ததை 

உடனே 

மீண்டும் பெற்றுக்கொண்ட 
பாண்டியர் பல்லவர்களைப் போலல்லாமல் , சோழர்கள் அடுத்த 
மூன்று நூற்றாண்டுகளுக்குப் புதிய எழுச்சி பெற்றுவரும் 
பாண்டிய , பல்லவ ஆட்சிகளுக்கு உட்பட்டே இருந்தனர் . புதிதாக 
ஏற்பட்ட பாண்டிய , பல்லவ அரசுகள் தமக்குள்ளாகவே 
போரிட்டு ஓய்ந்த பிறகுதான் , சோழர்கள் மீண்டும் அரசியல் 


136 


நல்லுறவு இவர்களால் 

சோழர்கள் 
முன்னணியில் அடிவைக்கலாயினர் . சோழ நாட்டின் மீதான 
களப்பிரர்களின் ஆட்சியைப் பற்றிய சுவையான விவரங்களைப் 
புத்ததத்தரின் " குறிப்புகளில் காணுகிறோம் . இவ்வாசிரியரின் 
காலம் , சிலர் எண்ணுவதுபோல் , உறுதியாக வரையறுக்கப் 
பட ...வில்லை ; இவர் , புத்தகோஷர் வாழ்ந்த நாளில் வாழ்ந்தவர் 
என்று கூறும் மரபு மிகவும் பிற்காலத்தில் ஏற்பட்டதோடு , இவர் 
களது பரந்த நூல்களில் இதற்கான ஆதாரமும் ஒன்றும் காணப் 
படவில்லை . இவ்விருவரில் , புத்ததத்தரே முதலில் ஈழத்திற்குச் 
சென்று புத்தமதத்தைப் பரப்பியிருக்கக்கூடும் . ஒளிமிக்க சங்க 
காலத்திற்குப் பிறகும் பாண்டிய , பல்லவர்களின் பட்டயங்கள் 
மீண்டும் பல குறிப்புக்களைக் கொடுத்து ஒளிவீசும் வரையிலான 
இருண்ட இடைக்காலத்திலேயே புத்ததத்தர் வாழ்ந்திருக்க 
வேண்டும் என்பது உறுதி . அபிதம்மாவதாரம் என்னும் இவரது 
நூலின் முடிவில் காவிரிப் பூம்பட்டினத்தைப் பற்றியும் அங்குக் 
கூடிய வாணிகப் பெருமக்கள் , மாளிகைகள் , தோட்டங்கள் 
பற்றியும் விவரிப்பதோடு கண்ணதாசாவினால் எடுக்கப்பட்ட 
பெரும் பௌத்த மடத்து சிறிது காலம் தங்கியிருந்து தம் மாணாக் 
கர்களில் ஒருவரான 

சுமதி என்பவளின் வேண்டுகோளுக்கு 
இணங்கி , இந்நூலை எழுதியதாகவும் கூறுகிறார் . 
போன்றே , சோழநாட்டின் முக்கிய நகரமும் காவிரியின் கரையில் 
அமைந்ததுமான பூதமங்கலம் என்னும் நகரிலுள்ள பெங்கு 
தாசாவின் அழகிய மடத்தில் தங்கியிருந்தபோது , புத்திசீகாவின் 
விருப்பத்திற்கு இணங்க ‘ விநயவிநிச்சயம் என்னும் இவரது 
மற்றொரு நூலை எழுதியதாக , இந்நூலின் முடிவில் கூறியுள்ளார் . 
இந்நூலை இவர் எழுதி முடித்தபோது , இந்நாட்டை களப்பிர 
மரபினனான அச்சுதவிக்கந்தன் ஆட்சி செய்தான் என்றும் 
கூறுகிறார் . சேர , சோழ , பாண்டிய மன்னர்களைச் சிறை 
யெடுத்தான் என்று இலக்கியங்களில் சிறப்பித்துக் கூறப்படும் 
அச்சுதனே இம்மன்னனாவான் . கி.பி. 10 - ம் நூற்றாண்டைச் 
சேர்ந்த யாப்பருங்கலக் காரிகையின் ஆசிரியரான அமிர்தசாகர் 
இவனைப்பற்றிய சில பாடங்களை மேற்கோள் காட்டியுள்ளார் . 
இம்மன்னன் பெளத்த மதத்தைச் சார்ந்தவனாய் இருக்கக்கூடும் , 

எவ்வாறாயினும் , இக்களப் பிரர்கள் கலிமன்னர்களின் 
குலத்தில் பிறந்தவர் என்றும் , ஆதிராசர் பலரை வேருடன் 
களைந்தவர் என்றும் , பிரம்மதேயே உரிமைகளில் தலையிட்டவர் 
என்றும் கூறும் வேள்விக்குடிப் பட்டயத்திலிருந்து , களப்பிரர் 

. 
புத்ததத்தரின் நூல்களுடன் இணைக்கப்பட்ட பாயிரத்தில் , இவர் 


தை 


* 


சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 


137 


உரகபுரத்தில் வாழ்ந்தவர் என்று கூறப்படுவதிலிருந்து , இவரது 
சொந்த ஊர் உறையூராக இருந்திருக்கக்கூடும் எனலாம் . 


சோழர்களின் வீழ்ச்சி 


அச்சுதனின் ஆட்சிக் காலத்திற்குப் பிறகு ( எவ்வளவு ஆண்டு 
களுக்குப் பிறகு என்பதை நம்மால் அறுதியிட்டுக் கூற இயலாது ) , 
களப்பிரர்களை முறியடித்த பல்லவர்களும் , பாண்டியர்களும் 
தங்கள் ஆட்சியினை நிலை நாட்டினர் ; தம் சுதந்திரத்தை மீண்டும் 
நிலை நாட்ட இயலாத சோழ மன்னர்கள் , காவிரிக்கரைப் பகுதி 
களில் புகழ் மங்கிய நிலையில் வாழ்ந்து வந்தனர் . வடக்கிலும் 
தெற்கிலும் புதிதாக ஏற்பட்ட அரசுகள் சோழ மன்னர்களை 
ஓரளவு புறக்கணித்தாலும் இவர்களது பழம் புகழை மதிக்கின்ற 
வகையில் , சோழர்குல மகளிரை மணந்ததோடு , தம்மிடம் பணி 
யாற்ற விரும்பியச் சோழ இளவரசர்களுக்குப் பதவிகளையும் 
அளித்தனர் . 


யுவான் சுவாங்கின் சு - லி - யா 


கி . பி . 639-640 - ல் அமராவதியிலும் காஞ்சிபுரத்திலும் பல 
மாதங்கள் தங்கியிருந்த சீன யாத்ரிகரான யுவான் சுவாங் , தெற்கு 
நோக்கிச் செல்லுகையில் " சு - லி - யா (( சோலிகா ? ) என்னும் 
நாட்டை அடைந்தார் . இந்நாட்டு இப்போதைய கர் நூல் 
மாவட்டம் " ( ஜில்லா ) ஆகும் என்று இவரது பிரயாணக் குறிப்புக் 
களைக் கொண்டு அறிஞர் கன்னிங்ஹாம் கூறுகிறார் . கரிகாலனின் 
வழித்தோன்றல்கள் என்று கூறிக் கொண்டதோடு , சோழர்களின் 
பெயரையும் தாங்கிய ஒரு வமிசத்து மன்னர்கள் இப்பகுதியில் 
ஆட்சி செய்தனர் என்பதற்கு , கடப்பா மாவட்டத்தில் ( ஜில்லா 
வில் ) கிடைக்கும் எண்ணற்ற கல்வெட்டுகளும் " ° சோழர்களது 
பெயரைத் தாங்கி , நான்கு தலைமுறை ஆண்ட மன்னர்களைப் 
பற்றிக் கூறும் இரு செப்பேட்டுப் பட்டயங்களும் சான்று கூறு 
கின்றன . இவர்களது ஆட்சிக்குட்பட்டிருந்த இப் பகுதியினரே 
நாடு 7000 என வழங்கப்பட்டு , கடப்பா , கர்நூல் மாவட்டங் 
களிலுள்ள குண்டாறு என்னும் ஆற்றின் கரையோரம் இருந்த 
பகுதிகளைக் கொண்டதாய் விளங்கியது .11 இக் கல்வெட்டுக்களில் 
காணப்படும் எழுத்துக்களின் வடிவங்களிலிருந்து இவை 8 - ம் 
நூற்றாண்டிற்கு முற்பட்டவை என்றே கொள்ளலாம் .12 மேலப் 
பாடு செப்பேடுகளுடன் இவையும் , கி . பி . 7 - ம் நூற்றாண்டைச் 
சேர்ந்தவை என்று கூறவும் தகுந்த காரணங்கள் உண்டு . இவர் 
கள் ஏற்றுக்கொண்ட பட்டங்களிலிருந்து இம்மன்னர்கள் பல்ல 


138 


சோழர்கள் 


*Net 


அரசியல் 


வர்களுடனும் , சாளுக்கியர்களுடனும் நெருங்கிய 
தொடர்பைப் பெற்றிருந்தனர் என்பது தெரிகிறது . தாங்கள் 
சுதந்திர மன்னர்கள் என்று கூறிக் கொண்டதற்கேற்ப இம்மன்னர் 
கள் பெரும்பாலும் சுதந்திரமாகவே ஆட்சி செய்தனர் . ஆனால் 
சில வேளைகளில் , அவர்களது கொள்கை அளவில் அருகிலிருந்த 
பலம்மிக்க அரசின் ஆதிக்கத்தை மறைவாக ஏற்றுக் கொள்ள 
வேண்டியதிருந்தது . இவர்களது இலச்சினைப் புலியாக இல்லாமல் , 
பின்புறம் சுருண்டு வளைந்த வாலையும் பிடரியையும் கூடிய 
சிங்கமாக இருந்தது என்பது மேலப்பேட்டுச் செப்பேட்டில் 
காட்டப்பட்டுள்ளது . இவ்விலச்சினை விஷ்ணு குண்டின் , பல்லவ 
மன்னர்களது இலச்சினை போன்றிருந்ததோடு , பௌத்த மத 
அடிப்படையில் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் .14 மேலப்பாடுச் 
செப்பேடுகளில் காணப்படும் ரேனாட்டுச் சோழர்களின் மரபுவழி 
வருமாறு .15 


நந்திவர்மன் ( காஸியப கோத்திரம் ) 


சிம்ம விஷ்ணு 


சோழ 


சுந்தரநந்தா தனஞ்சயவர்மன் 

4 

மகாராஜா 
மகேந்திரவிக்ரம வர்மன் , 
முடித்த சிலாக்ஷரன் , 
சோழ , கேரள , பாண்டிய 
நாடுகளின் அதிபதியான 
நவராமன் . 


குண முடித்த 


குமாரன் , 


. 


புண்ணிய 
போர்முக ராம , மார்தவ 
சித்த , மதனவிலாசன் , 


இம் மன்னர்களுள் , தனஞ்சயனைப்பற்றி கல்வெட்டு ஒன்று 
கடப்பை மாவட்டத்தில் கிடைத்துள்ளது .1° சோழ 

சோழ மகாராஜா 
என்னும் மன்னனது கல்வெட்டுகள் பல கிடைத்தாலும் , அம் 
மன்னனது ஆட்சியைப் பற்றி அறிய இவை எவ்விதத்திலும் 
பயனுள்ளதாக இல்லை . தென்னிந்தியாவிலிருந்த தமிழ் அரசுகள் 
மூன்றையும் தன் ஆட்சிக்குக் கீழ்க்கொண்டு வந்ததாகக் கூறும் 


சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 


139 


விருதையும் உள்ளிட்டு , பல விருதுகளை இவன் பெற்ற விதத்தைப் 
பற்றிக் கூறுவதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை . புண்ணிய 
குமாரனின் பிரதிவல்லபன் என்ற விருதும் , வசந்த - போறி 
சோழ - மகாதேவி 17 என்ற இவனது அரசியின் பெயரும் , இம் 
மன்னன் சாளுக்கியருடன் தொடர்பு கொண்டிருந்தான் 
என்பதைக் காட்டுகின்றன . யுவான் சுவாங்கின் வருகையின்போது 
ஆட்சியில் இருந்த மன்னன் இவனா அல்லது இவனது தந்தையா 
என்பதைக் கூறுவது எளிதன்று ; ஆனால் இக்காலத்தில் பல்லவர் 
களுக்கும் சாளுக்கியர்களுக்குமிடையே ஏற்பட்ட சண்டைகளில் , 
இவனது வமிசத்தைச் சேர்ந்த மன்னர்கள் முக்கிய பங்கு ஏற்றனர் 
என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை . சோழ மகாராஜாதிராஜ விக்ர 
மாதித்திய சத்தியாதித்தியா என்ற மன்னனும் , சோழ மாதேவி 
என்னும் இவனது தாயும் 18 மேலப்பாடு செப்பேட்டு வமிசா 
வழியில் இடம் பெறாவிடினும் , இம் மன்னரது குடும்பத்தைச் 
சேர்ந்தவர்களே . சோழ மகாராஜா என்ற விருதை விடச் 
சிறந்த விருதைப் பெற்றிருந்தான் என்பதோடு , ரேனாடு 7000 
பகுதியைத் தவிர , சித்தி 1000 (சித்தௌ நாடு ) என்ற பகுதியை 
யும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் . பல்லவ மன்னன் 
மூன்றாம் நந்திவர்மனின் ஆறாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த 
வேலூர்ப்பாளையம் செப்பேடு சோழ மகாராஜ குமாராங்குசா 
என்ற ஒரு 

மன்னனை விஞ்ஞாப்தியாக ( ஆணத்தி ) குறிப்பிடு 
கின்றது . மேலும் , பல குறிப்புக்கள் காணும் வரை இம்மன்னர் 
களது வமிசத்தின் வரலாற்றைப் பற்றி முழுமையாக நாம் அறிந்து 
கொள்ள முடியாது . 

காஸியய கோத்திரத்தைச் சேர்ந்தவர் 
என்றும் , கரிகாலன் வமிசத்தைச் சேர்ந்தவர் என்றும் , உறையூரை 
ஆண்டவர் என்றும் கூறிக்கொண்டு , தெலுங்கு , கன்னடப் பகுதி 
களில் ஆட்சி செய்த எண்ணற்ற இக்குறுநில மன்னர்கள் , 
பண்டைச் சோழ மன்னர்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் 
என்பது மட்டும் உறுதி .20 


1 


தமிழ் நாட்டில் சோழர்கள் 


ரேனாட்டுச் சோழர்களைப்பற்றி அறிந்த அளவு கூட , இதே 
காலத்தில் தமிழ் நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னர்களைப் பற்றி 
நம்மால் அறிய முடியவில்லை ; இக்காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு 
களும் இலக்கியமும் இச்சோழ மன்னர்களைப்பற்றி மேலெழுந்த 
வாரியாகக் கூறும்போது , காவிரிக்கரையில் இவர்கள் தொடர்ந்து 
வாழ்ந்தனர் என்று கூறுகின்றனவே தவிர , வரலாற்று முக்கிய 
முள்ள செய்திகளைத் தரவில்லை . 

தரவில்லை . இச்சோழர்களுக்குரிய கல் 


1401 


சோழர்கள் 


வெட்டுகளோ , பழமையான சின்னங்களோ இதுவரை கிடைக்கப் 

கல் 
பெறவில்லை . சமுத்திரகுப்தனின் அலஹாபாத் தூண் 
வெட்டில் சோழ நாட்டைப் பற்றிக் குறிப்பிடப்படாததிலிருந்து 
நாம் எவ்வித முடிவிற்கும் வரஇயலாது . ஏனெனில் , சமுத்திர 
குப்தனுடைய அரசு , முன்னால் நம்பப்பட்டதைப் போலன்றி , 
மிகக் குறுகிய பரப்பையே கொண்டிருந்தமை புலனாகின்றது .21 - 
பொதுவாக , பல்லவர்களது பட்டயங்களும் , சில வேளைகளில் 
மேலைச் சாளுக்கியர் , பாண்டியரது பட்டயங்கள் மட்டுமே இக் 
காலச் சோழர்களைப் பற்றிய சான்றுகளாக விளங்குகின்றன . 
கி.பி. 4 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த புத்த 
வர்மனைப் பற்றிக் கூறும் வேலூர்ப்பாளையம் பட்டயங்கள் , 
இவனைச் சோழப்படை என்னும் கடலுக்குப் பெரும் நெருப் 
பாய் நின்றவன் என்று விவரிக்கின்றன .22 மேலும் , காவிரிநீர் 
பாய்கின்ற பாக்கு மரங்களைக் கொண்ட தோப்புகளும் , செழுமை 
யான நெல் வயல்களையும் கொண்ட சோழ நாட்டை , சிம்ம 
விஷ்ணு ( கி.பி. 575-600 ) கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது . * 
ஏறக்குறைய இதே காலத்தில் , சோழர்களை வென்றதாகச் 
சாளுக்கியர் கூறுகின்றனர் . ஆனால் , இக்கூற்று தவறாகவே 
இருத்தல் வேண்டும் , அல்லது இவர்களிடம் தோல்வியுற்றவர் , 
ரேனாட்டுச் சோழர்களாய் இருத்தல் வேண்டும் . சோழ நாட்டின் 
மீதான தனது ஆட்சியைப் பற்றி பெருமை கொண்டான் , 
மகேந்திர வர்மன் (கி.பி. 600-630 ) ; இவனது கல்வெட்டுகளில் , 
திருச்சிராப்பள்ளி மலையைச் சோழநாட்டு மகுடம் 
விவரிப்பதோடு , 25 சோழநாட்டின் சிறப்பைக் காண இம்மலை மீது 
தனக்கு ஒரு கோயில் எடுக்குமாறு , சிவபெருமான் இம்மன்னனுக்கு 
கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிறது .26 முதலாம் நரசிம்ம 
வர்மனால் (கி.பி. 630-660 ) வீழ்த்தப்பட்டதாக , முதலாம் 
பரமேஸ்வரவர்மனின் கூரம் பட்டயத்தில் மன்னர்களது 
பெயர்ப் பட்டியல் உள்ளது . பொருள் இல்லாததும் பகட்டானது 
மான இப்பட்டியலில் சோழர் பெயரும் காணப்படுகிறது . " 
இரண்டாம் புலிகேசி ( கி.பி. 634 ) பல்லவரது அரசைக் காஞ்சி 
புரத்தின் நான்கு சுவர்களுக்குள் அடக்கி , அதன் மூலம் சோழ , 
கேரள , பாண்டிய மன்னர்களுக்கு நல்வாழ்வு அளித்தான் என்று 
தம் ஐஹோளி கல்வெட்டில் குறிப்பிடுகிறான் . 2 இரண்டாம் 
புலிகேசிக்குப் பிறகு வந்த முதலாம் விக்கிரமாதித்தனும் சோழ 
நாட்டை வென்றதாகக் கூறுகிறான் . காவிரியாற்றின் தென்கரைய் 
லுள்ளதும் சோழநாட்டின் பண்டைத் தலைநகருமான உறையூரில் 
தான் கொண்ட வெற்றியினைப் பற்றித் தன் கத்வல் பட்டயங் 
களில் (கி.பி. 674 ) குறிப்பிடுகிறான் . " " கோச்சடையன் ரணதீரன் 


என்று 


8 


மன்னன் மங்கையர்க்கரசி என்னும் சோழநாட்டு இளவரசியைத் 
சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 

141 
( கி . பி . 

710-40 ) என்னும் பாண்டிய மன்னன் செம்பியன் 
என்னும் விருதை ஏற்று அதன் மூலம் சோழ நாட்டின் ஒரு 
பகுதியைத் தனது ஆட்சிக்கு உட்படுத்தினான் என்று வேள்விக்குடி 
பட்டயங்கள் குறிப்பாக உணர்த்துகின்றன . மாறஞ்சடையன் 
சூரிய , சந்திர குலங்களின் திலகமெனத் திகழ்ந்தான் என்று இம் 
மன்னனது 

திருச்சிராப்பள்ளிக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது . 
பல்லவர்களின் நண்பர்களில் ஒருவராய் விளங்கிய சோழர்கள் 
கும்பகோணத்திற்கு அருகே ஸ்ரீமாறஸ்ரீவல்லபனிடம் ( கி . பி . 
815-862 ) தோல்வியடைந்தனர் என்று சின்னமனூர்ப் 
பட்டயங்கள் குறிப்பிடுகின்றன . 
இலக்கியம் 
இக்காலத்தில் சோழர்கள் 

தம் 

வலிமையை இழந்தனர் 
என்றாலும் , காவிரியாற்றின் கரையினின்று முழுமையாக 
மறைந்து விடவில்லை என்ற நமது எண்ணத்தை சமய மரபு 
உறுதிப்படுத்துகிறது . கி.பி. 12 - ம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட 
பெரிய புராணம் சில பயனுள்ள பழைய செய்திகளை வழங்குகிறது . 
திருஞான சம்பந்தரின் காலத்தில் ஆட்சி செய்த பாண்டிய 


தான் 


* 


தன் அரசியாகப் பெற்றிருந்தான் என்று இது கூறுகிறது . 
உறையூரிலிருந்து ஆட்சி செய்த புகழ்ச்சோழ - நாயனார் என்ப 
வரும் சோழ மன்னன் , கருவூரைத் தன்னாட்சிக்கு உட்படுத்திய 
தோடு , அதிகன் 31 

ஒருவனை வென்று , சைவ மதத்தை வளர்த் 
பின்னால் கூற்றுவ நாயனார் என்று பெருமையடைந்த 
களந்தை 

நாட்டுக் குறுநில மன்னன் சிதம்பரம் வாழ் 
அந்தணரிடம் சென்று , தான் அடைந்த பரந்த வெற்றிகளை 
ஏற்கும் வகையில் பரிவட்டம் கட்டி மன்னனுக்குரிய பெருமையை 
அளிக்கும்படி வேண்ட , அவ்வந்தணர்கள் அத்தகைய பெருமை 
பண்டைச் சோழ மன்னரின் குடும்பத்தினருக்கே உரியதென்று 
கூறி மறுத்து , மேலும் பல இன்னல்களைத் தவிர்க்கும் பொருட்டு 
கூட்டமாக , சேர நாட்டிற்குக் குடிபுகுந்தனர் என்று பெரிய 

கூறுகிறது . காவிரியாற்றங்கரையிலிருந்த 
கிராமத்தில் வாழ்ந்த ஏயர்கோன் கலிக்காமன் 

என்னும் 
நாயனாரின் குடும்பம்: சோழ மன்னர்களுக்கு உட்பட்டு விவசாயத் 
திலும் , இராணுவப் பணியிலும் தன்னை அர்ப்பணித்துக் 

முடிவாக , சேரமான் பெருமாளுடன் சுந்தர 
மூர்த்தி நாயனார் , மதுரைக்கு வந்தபோது 
இளவரசியை மணந்து கொண்ட ஒரு சோழ இளவரசன் அங்கு 


புராணம் 


கொண்டது . 


பாண்டிய 


112 


சோழர்கள் 


வாழ்ந்து வந்தான் .13 மேற் சொல்லப்பட்ட விவரங்களுக்கெல்லாம் 
பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழாரே நமக்கு முக்கிய 
ஆதாரமாக இருந்தபோதிலும் , நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய 
அந்தாதியிலும் இவற்றில் பல விவரங்கள் காணப்படுகின்றன . 
இவற்றில் வரும் மன்னர்களும் , குறுநில மன்னர்களும் சுந்தர 
மூர்த்தி நாயனார் காலத்தில் அதாவது அதே நூற்றாண்டில் 
வாழ்ந்தவராகவே இருக்க வேண்டும் . திவ்யசூரி சரிதமும் , குரு 
பரம்பரையும் இக்கதையை வைணவக் சண்ணோட்டத்துடன் 
கூறுகின்றன . உறையூரிலுள்ள சோழ மன்னனது சபையிலிருந்து 
திரும்பிக் கொண்டிருந்த தேவதேவி என்னும் கணிகையர் மங்கை 
தொண்டரடிப் பொடி, ஆழ்வாரைச் சிறிது காலம் மயங்கச் 
செய்தாள் . மானிடர் எவரையும் மணக்க விரும்பாது , அரங்க 
நாதப் பெருமானுடன் இரண்டறக் கலந்துவிட்ட , புகழ்மிக்க 
உறையூர் நாச்சியார் உறையூரினின்று ஆட்சி செய்து வந்த சூரிய 
குலத்தில் பிறந்த தர்மவர்மன் என்ற சோழ மன்னனின் புதல்வியே 
ஆவார் . திருமங்கை ஆழ்வாரும் ஒரு சோழ மன்னனின் இராணுவ 
அதிகாரியாகவே 

தன் 

வாழ்க்கையைத் தொடங்கினார் .. 
இத்தகைய இலக்கியங்கள் சோழ மன்னர்கள் தங்கள் ஆட்சியை 
மீண்டும் 

நிலைநாட்டிய காலத்தில் எழுதப்பட்டதால் இக் 
குறிப்புகளை இவற்றில் நாம் காண்கிறோம் என்று கூற இட 
முண்டு . ஆனால் , முன்னால் வாழ்ந்த ஆழ்வார்கள் , நாயன் 
மலர்கள் காலத்தில் பல்லவ மன்னர்களைப்பற்றி - இவ்விலக்கியங்கள் 
செம்மையாகக் கூறுவதால் , 

பழைய , உண்மையான 
பாரபுகளை இவை இந்நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் 
ஆதாரமானவையாகவும் இருக்கக்கூடும் . 


பல 


3 - ம் அல்லது 4 - ம் நூற்றாண்டு முதல் 9 - ம் 
நூற்றாண்டு வரை சோழர்களைச் சுற்றி நீண்டதோர் இருண்ட 
காலம் சூழ்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் . இக்காலத்தில் 
சோழர் , ‘ கட்டுண்டோம் , பொறுத்திருப்போம் , காலம் மாறும் 
என்ற நிலையில் இருந்தனர் என்றே கூறலாம் . நாம் இப்பொழுது 
அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் அவர்கள் தங்களுக்கென்று 
ரேனாட்டுப் பகுதியில் இரண்டாம் புகலிடத்தைத் தேடிக் 
கொண்டனர் . பழைய நாட்டிலோ , தமக்கெதிராக ஏற்பட்ட 
ஒவ்வொரு புயலுக்கும் வளைந்து கொடுத்து , தம் ஆட்சியை 
மீண்டும் ஏற்படுத்த தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தனர் . 
வெற்றிபெற்ற மன்னர்களுடன் 

சந்ததியினருக்குத் 
திருமணங்கள் செய்து வைத்தும் , அக்காலத்திய சமய இயக் 
தகங்களை ஊக்குவித்தும் , தம் அரசியல் செல்வாக்கை வளர்க்கப் 


சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 


143 


பாடுபட்டனர் . பௌத்த , சமண மதங்கள் தற்காலிகமாகச் 
சிறப்புப் பெற்றன . களப்பிர மன்னனான அச்சுதன் , பௌத்த 
மதத்தினன் ; பாண்டிய , பல்லவ மன்னர்களில் பலர் சமண மதத் 
தைத் தழுவினர் ; பொன்னாலான பெரும் பௌத்தச் சிலையை , 
நாகப்பட்டினத்துப் பௌத்த மடத்திலிருந்து திருமங்கை ஆழ்வார் 
கொள்ளையடித்ததாகக் குரு பரம்பரை கூறுகிறது . பண்டைக் 
காலத்திலேயே சோழ நாட்டில் இருபெரும் பௌத்த விகாரங்கள் 
கட்டப்பட்டன என்று புத்த தத்தன் கூறுகிறார் . ஆனால் , 
ஆழ்வார்களும் , நாயன்மார்களும் மக்களின் மொழியிலேயே பக்தி 
நெறியைப் பரப்பித் தம் பக்தி இயக்கத்தின் மூலம் மதத்தை 
மீண்டும் வலிவு பெறச் செய்தனர் ; அதன்மூலம் பௌத்த , சமண 
மதங்களின் வளர்ச்சியைத் தடுத்தனர் . சோழ மன்னர்களும் 
அடக்கமான முறையில் வைணவம் , சைவம் என்ற பாகுபாடின்றி 
உதவிபுரிந்து இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டப் 
பெரிதும் உதவினர் . 


சாலையில் 
எதோ ச 

சோழர்கள் 
குறிப்புகள் 
1. அறிஞர் வெங்கையா 

பின்வருமாறு 

கூறுகிறார் : 
இத்தெலுங்கு அரசர்கள் எவ்வகையில் கரிகாலனுடன் 
தங்களைத் தொடர்பு படுத்திக் கொண்டனர் என்று 
அறிந்து கொள்வது கடினமாக உள்ளது ( ஏ.ஆர்.இ. 
1900 , பாரா 45 ) . இது உண்மையே . ரேனாட்டுச் 
சோழர்களுக்கும் தமிழ் நாட்டுச் சோழர்களுக்கும் 
ஏதோ ஒரு தொடர்பு இருந்து வந்தது என்றே 
எனக்குத் தோன்றுகிறது . முதலாம் புண்ணிய 
குமாரனுடைய மேலப்பாட்டுச் செப்பேடுகள் இத் 
தொடர்பிற்கு முக்கிய சான்று பகர்கின்றன . சிம்ம 
விஷ்ணு வழிதோன்றிய பல்லவர்களின் நாட்டு வழி 
யாகத்தான் 

சோழர் 

வகுப்பைச் சார்ந்தோர் 
தெலுங்கு தேசத்திற்குச் சென்றிருக்க வேண்டும் . 
இதை விளக்குவதற்கென்று சரிகாலன் காலத்திலேயே 
தெலுங்கு நாடு சோழராட்சியின் பகுதியாக இருந்தது 
என்று சொல்லுவது தேவையற்ற வாதமாகும் . 
பதினொன்று , பன்னிரண்டாம் 

நூற்றாண்டிற்குரிய 
கதைகளை மூன்று அல்லது நான்காம் நூற்றாண்டின் 
வரலாற்றிற்கு ஆதாரம் காட்டுவது ஏற்கத்தக்கதல்ல . 
" ஸ்டடீஸ் ( Studies ) பக் . 33-6 , 61-6 ; வெங்கையா 
-ஏ.எஸ்.ஐ. 1905-06 . பக் . 175 குறிப்பு 8 . 
பாண்டியன் 

கிங்டம் : ( Pandiyan Kingdom ) , 
பக் . 47,49 . 
3 . புத்ததத்தாஸ் மேனுவல்ஸ் ( Buddhadatta s Manuals ) 
பாகம் I ( 1915 ) , பாகம் II ( 1928 ) 

ஏ . பி . 
புத்ததத்தர் (பாலி டெக்ஸ்ட் சொசைட்டி ).. 
மேற்படி. ; II முகவுரை , பி . டி . சீனிவாச ஐயங்காரின் 
தமிழர் ( Tamils ) பக் , 528; அயம் சுமதினா சாது 
யாசிதேன கதோ ததோ என்ற சொற்றொடருக்கு 
அவர் தவறாக விளக்கம் செய்துள்ளார் . 
இவ்வழகிய வருணனையைப் 

பார்த்தால் 

மணி 
மேகலையில் (xxv , வரி 194-204 ) பூம்புகார் கடல் 
சீற்றத்தால் அழிந்தது 

கூறப்பட்டுள்ளது 
உண்மைதானா என்ற ஐயம் தோன்றுகிறது . 
6 . பூதலூரே இவ்வூர் ( பி.டி.எஸ். ஐயங்கார் மேற்படி 
பக் . 531 ) என்று சொல்லுவதில் ஐயப்பாடு உண்டு .. 

கொரடாச்சேரி - மன்னார்குடிச் 
உள்ளது . 
அச்சுத் அச்சுதவிக்கன்தே கலபகுல வதானே ! மகீம் 

சமாபிதோ ! ! 
பத்ததத்தர் கழம்ப குலம் அரசனாகக் கருதுகிறார் , 


என்று 


ஏ . பி . 


சங்க காலம் முதல் விஜயாலயன் காலம் வரை 


145 


8 . 


9 . 


தமிழ் நாவலர் சரிதை VV 154-57 . 
வாட்டர்ஸ் வால்யூம் ii , பக் . 225 ; 341 . 
ரெங்காச்சாரி சீ . டி . ரெ . 309,318 , 350 , 405 , 
409 , 435 , 453 , 550 , 455 , 560 . 
எப் . இந் . பக் . 343 ; xxvii , பக் . 268 . 


10 . 


11 . 


12 . 


ஏ . ஆர் . இ . , 1905 II , 5-6 . 


13 . 


மெட் , கிரிஸ் காலேஜ் மேகசின் , ஜனவரி 1929 ; 
டக் . 7-18 ; ஏ . இ . xxvii , பக் . 248 ; முன் குறிப்பு , 
பக் . 271 . 


14 . 


ஏ . இ . xi , பக் . 343-4 . 


15 . 


முன் குறிப்பு பக் . 345 . 
380/1904 


16 . 


17 . 


384/1904 . 


18 .. 


393 ; 400/1904 . சோழர்களையும் அடக்கியதாக 
இரண்டாம் விக்கிரமாதித்தன் கூறுகிறான் . எஸ்.ஐ.ஐ. 
i , பக் . 146. இ . ஐ . V. பக் . 204 . 


19 . 


20 . 


எஸ்.ஐ.ஐ. ii , 509 , பாட்டு V. 
231/1908 ( பஸ்தர் ) இ.ஐ. xi , பக் . 338. காகத்தியர் 
கூட 

சில சமயம் தங்களை கரிகாலனுடன் 
சேர்த்துப் பேசுகின்நனர். சி . ஐ . V. 

பக் . 123 ; 
சென்னை மியூசியம் . காப்பர் பிளேட் காடலாக் ; 
14 - வது பக்கத்திலுள்ள ஸ்ரீகண்டனுடைய செப்பேடு 
களைப் பற்றி காண்க . 


21 . 


சாதவாகன அரசன் கௌதம புத்திரனின் வெற்றி 
களைக் கூறும் கல்வெட்டும் இதைப் பற்றி ஒன்றும் 
கூறாதிருப்பதிலிருந்தும் நாம் ஒன்றும் முடிந்த 

முடிந்த முடி 
வாகச் சொல்லுவதற்கில்லை . 


22 . 


எஸ்.ஐ.ஐ. ii , பக் . 508 , வரி 14 . 


33. மேற்படி , வரி 16-17 . 

கீல்ஹார்னின் லிஸ்ட் , எஸ்.ஐ.ஐ. நெ . 5 ( இ . ஐ . vii ) 


25 . எஸ்.ஐ.ஐ. I. 33 . 
A 375-1 ) 


27 . 


ஏ.எஸ் 

கண்டருக்க வேண்டும் , சோழ அரசர்கள் எவரும் 
146 

சோழர்கள் 
26 . விபூதிம் சோழானாம் கதம் அஹம் அவேக்சய 

வி.லாம் ( மேற்படி. 34) . முதல் இரு சொற்கள் 
சோழரின் பெரும்பலத்தைக் குறிப்பதாக உல்ஷ் 
கருதுகிறார் . சிம்மவிஷ்ணு சோழர்களைத் தோற் 
கடித்த அந்நிலையில் பெரும்பலம் , பொருந்தியவர் 
களாக இருந்திருக்க முடியாது . ஆகையால் சோழா 
னாம் என்பது சோழ நாட்டைக் குறிப்பதாகவே 
நான் கருதுகிறேன் . 
எஸ்.ஐ.ஐ. i , பக் . 151 , வரி 14-15 . 

இ.ஐ. vi , பக் . 6 , பாடல் 29 , 31 . 
29 . இ.ஐ. X , பக் . 103 ; உல்ஷ் கருதியதுபோல் உரகபுரம் 

என்பது நாகபட்டினமல்ல . ஆனால் திருச்சியிலுள்ள 
உறையூரே ஆகும் . 

ஏ எஸ்.ஐ. 1903-4 ; பக் . 275 . 
31. தகடூர் ( தர்மபுரி ) நாட்டு குறுநில மன்னரின் குடிப் 

பெயர் . 
32. இக்குறிப்புகளை பெரிய புராணத்தில் பார்க்கலாம் . 

ஐ . 1905-6 , பக் . 176-7 - ம் காண்க . சோகோ 
நாடு ( புதுக்கோட்டை ) வேளிர் தலைவன் இடங்கழியை 
அக்கால சோழ அரசர் பட்டியலில் வெங்கையா 
அவர்கள் சேர்த்துள்ளார் . இதற்குக் காரணம் எனக்கு 
விளங்கவில்லை. ஆனால் , இடங்கழி என்பவன் ஆதித்த 
சோழரின் முன்னோர்களில் ஒருவனாகவும் , சிதம்பரம் 
கோயிலுக்குப் பொன் வேய்ந்தவனாகவும் குறிக்கப் 
பட்டுள்ளது . கொங்கு நாட்டையும் , தொண்டை 
நாட்டையும் கைப்பற்றி , சோழ நாட்டுடன் சேர்த்த 
முதலாம் 

ஆதித்தனை குறிப்பதாக வைத்துக் 
கொண்டாலும் இடங்கழி சோழருடன் தனது 
பெண்ணைத் திருமணம் செய்து கொடுத்துத் தொடர்பு 
தந்தை வழியில் வேர் வமிசத்திலிருந்து வந்த 


30 . 


வரல்ல . 


சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் , செய்யுள் 32 . 


அதிகாரம் 6 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் 
ஆதித்தன் ( கி . பி . 850-907 ) 


திருப்புறம்பயம் 


திருப்புறம்பயம் போரில் இவ்வீரன் ( முதலாம் பிரதிவீபதி ) 
பாண்டியர்களின் 

தலைவனான வரகுணனை விரைவில் 
வென்றான் ; தோல்வியுறாத அபராஜிதனைத் தன் நண்பனாகக் 
கொண்ட இவன் , 

தன் உயிரையும் ஈந்து விண்ணுலகை 
அடைந்தான் , " என்று கங்கை மன்னன் இரண்டாம் பிரதிவீபதியின் 
உ.தயேந்திரம் பட்டயங்கள் கூறுகின்றன . தன் பெயரைக் கொண்ட 
தனது முன்னோன் ( முதலாம் பிரதிவீபதி ) , தென்னிந்திய வர 
லாற்றில் ஒரு திருப்பு முனையாக விளங்கிய இப்போரில் ஆற்றிய 
பங்கினைப் போற்றித் தம்முடைய பட்டயத்தில் இவன் புகழ் 
பாடுகிறான் . இப்போரில் தங்களுக்கு ஏற்பட்ட பெருந்தோல்வியி 
னின்று பாண்டியர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள இயல 
வில்லை . பல்லவர்கள் இப்போரில் வெற்றி பெற்றாலும் , இவ் 
வெற்றி அவரது பலத்தின் மூலம் ஏற்பட்டதைவிட அவரது நண் 
பர்கள் மூலமே ஏற்பட்டதாகும் . சாளுக்கியர்களுடன் ஒரு முனை 
யிலும் பாண்டியர்களுடன் மற்றொரு முனையிலும் தொடர்ந்து 
இரு முனைகளில் போரிட்டு வந்த பல்லவர்கள் சோர்வுற்று இப் 
போரில் தாம் பெற்ற வெற்றியினைத் தமக்குச் சாதகமாகப் 
பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டனர் . கங்கை மன்னனோடு , 
இப்போரில் பல்லவர்களுக்கு உதவி செய்தவர்களில் சோழமன்னன் 
முதலாம் ஆதித்தனும் ஒருவன் . திருப்புறம்பயம் போரில் , 
ஆதித்தன் பெரும்பக்கை ஏற்காவிடினும் , தனக்கு அனுகூலமாக 
அமைந்த சூழ் நிலையை அறிந்து தன் உயர்வுக்காகத் தன் பலத்தை 
விரைவிலேயே பயன் படுத்தத் தொடங்கினான் . முதலாம் பிரதி 





சோழ 


சூதனிக்க 

* 

சோழர்கள் 
148 
வீபதியின் கடைசி ஆட்சி ஆண்டு , கி.பி. 879 ஆகத் தெரிகிறது . 
எனவே , இதே ஆண்டில்தான் இவன் உயிர்விட வேண்டி நேர்ந்த , 
திருப்புறம்பயம் போரும் நடை பெற்றிருத்தல் வேண்டும் . 
விஜயாலயன் 

சோழப் பேரரசர்களில் காலத்தால் முற்பட்டவரான விஜயா 
லயனின் மகனே , முதலாம் ஆதித்தன் ஆவான் . திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்துக் கல்வெட்டு ஒன்றில் பரகேசரி விஜயாலயன் முன்பு 
அளித்த நில தானத்தைப் பற்றிக் கூறப்பட்டுள்ளது .. 
ஆட்சியின் மீட்சி , அவர்களுடைய தொன்மையான தலைநகரமும் 
காவிரிக் கரையிலமைந்ததுமான உறையூரிலிருந்தே தொடங்கியது . 
இதையே , திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் உறுதிப்படுத்து 
கின்றன . தனது சட்டப் பூர்வமான மனைவியைப் பற்றுவது 
போல , விஜயாலயன் , தஞ்சாவூரைக் கைப்பற்றி அங்கு நிசும்ப 

( 
பேடுகள் கூறுகின்றன . காஞ்சிபுரம் , சுசீந்திரம் போன்ற இடங் 
களில் கிடைக்கும் பரகேசரி என்று தொடங்கும் சில கல்வெட்டு 
களை விஜயாலயச் சோழனுடைய ஆட்சிக் காலத்தவை என்ற 
கருத்தை ஹுல்ஷ் வெளியிட்டார் . சோழரது ஆட்சியின் மீட்சிக் 
மீது விஜயாலயன் தன் ஆட்சியை ஏற்படுத்தியிருக்க இயலுமா 
என்று சிலர் சந்தேகித்தாலும் , இவன் உண்மையிலேயே பலம் 
மிக்க மன்னனாக விளங்கினான் என்பதற்கான ஆதாரங்கள் 
மேன்மேலும் கிடைத்தவண்ணம் உள்ளன . தென் ஆர்க்காடு 
மாவட்டத்திலுள்ளதிருக்கோவிலூர்வட்டம் வீரசோழபுரம் என்னு 
மிடத்தில் கிடைத்துள்ள இம்மன்னனது மூன்றாம் ஆட்சி ஆண்டின் 
கல்வெட்டு ஒன்றில் தஞ்சை கொண்ட பரகேசரி என்று இவன் 
வர்ணிக்கப் பட்டுள்ளான் . தஞ்சையைச் சுற்றிக் கிடைத்துள்ள 
பரகேசரி கல்வெட்டுகள் இவனுடையவையே என்று உறுதியாகக் 
கூறலாம் . வட ஆர்க்காடு மாவட்டம் கீழப்புத்தூரில் கிடைத் 
துள்ள விக்ரம சோழனின் ஐந்தாம் ஆண்டின் கல்வெட்டு 
ஒன்று விஜயாலயனின் நான்காம் ஆட்சி ஆண்டின் கல்வெட்டு 
ஒன்றைப்பற்றிக் குறிப்பிடுகிறது . பல்லவ மன்னனின் அடிமையாக 
இருந்த போதிலும் , விஜயாலயன் தன் கல்வெட்டுகளில் தனது 
ஆட்சி ஆண்டுகளையே குறிப்பிட்டிருக்கக் கூடும் . இத்தகைய 
உரிமையைப் பொதுவாகச் சில குறுநில மன்னர்கள் பெற்றனர் ; 
பேரரசனின் அதிகாரம் வீழ்ச்சியடையும்போது அவனுக்கு அடங்கி 
உட்பட்டிருந்தவர்கள் தம்முரிமையை நிலைநாட்டினர் . 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 


149 


இவனது அரசியல் நிலை 


விஜயாலய மன்னனின் அரசியல் நிலை என்ன ? இவன் 
எவரிடமிருந்து தஞ்சையைக் கைப்பற்றினான் ? என்ற 

கேள்வி 
களுக்குப் பதிலளிக்கு முன் , விஜயாலயனின் ஆட்சிக் காலத்தை 
நிர்ணயிக்க வேண்டும் . விஜயாலயனின் பேரனான முதலாம் 
பராந்தகனது ஆட்சிக் காலத்திலிருந்து பின்னிட்டுக் கணக்கிடுவதன் 
மூலம் விஜயாலயனின் ஆட்சிக் காலத்தை எளிதாகக் கணக் 
கிடலாம் . பராந்தகன் ஆட்சிக்கு வந்த ஆண்டு கி.பி. 907 - ல் , 
ஜனவரி 15 - ம் தேதியிலிருந்து ஜூலை 25 - க்குள் என்று கீல்ஹார்ன் 
என்பவர் குறித்துள்ளார் . பராந்தகனுடைய எண்ணற்ற கல் 
வெட்டுகளிலிருந்து ஏராளமாகக் கிடைக்கும் மறுக்கமுடியாத 
கோள் குறிப்புக்களின் அடிப்படையிலேயே இவன் ஆட்சிக்கு வந்த 
ஆண்டு வரையறுக்கப்பட்டுள்ளது . இவையே சோழரின் காலம் 
இன்னது என்று அறிய மிக முக்கிய ஆதாரமாக 

உள்ளன . 
பராந்தகனின் தந்தை முதலாம் ஆதித்தன் 27 ஆண்டுகளோ 
அல்லது சற்று அதிகமாகவோ ஆட்சி செய்தான் . இராஜகேசரியின் 
27 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த திருக்கழுக்குன்றம் கல்வெட்டு 
ஆதித்தனுடையதே என்பதற்குத் தக்க காரணங்கள் உண்டு .. 
எழுத்து வடிவத்தை நோக்கும் போதும் இக்கல்வெட்டுப் பராந்தக 
னுக்கும் முற்பட்டது எனலாம் . ஸ்கந்த சிஷ்யன் என்ற பல்லவ 
மன்னனால் இவ்வூர்க் கோயிலுக்குச் சில நிலங்கள் தானமாக 
வழங்கப்பட்டது என்றும் அவை , வாதாபி கொண்ட நரசிங்க 
போத்தரையர் என்ற மற்றொரு பல்லவ மன்னனால் புதுப்பிக்கப் 
பட்டது என்றும் இக்கல்வெட்டில் சொல்லப்பட்டுள்ளது . ஒரு 
நாட்டைக் கைப்பற்றிய பிறகு இதுபோன்று பழைய தானங்களைப் 
புதுப்பிக்கும் வழக்கம் பொதுவாகக் கடைப் பிடிக்கப்பட்டது . 
முதலாம் ஆதித்தன் , பல்லவர்களை வென்று தொண்டை மண்ட 
லத்தைத் தன் நாட்டுடன் சேர்த்துக் கொண்டான் என்று வரலாறு 
கூறுவதனால் , இக்கல்வெட்டு ஆதித்தனுடையதாகவே இருத்தல் 
வேண்டும் . மேலும் , விஜயாலயச் சோழனைப்பற்றிக் கூறும் 
முதல் செப்பேட்டுப் பட்டயத்தில் முதலாம் ஆதித்தன் வேறு 
பெயர் எதுவுமின்றி இராஜகேசரி என்று மட்டுமே அழைக்கப் 
படுகிறான் . திருக்கழுக்குன்றத்துக் கல்வெட்டிற்குப் 
எவ்வளவு ஆண்டுகள் , முதலாம் ஆதித்தன் ஆட்சி செய்தான் 
என்பதைப் பற்றி நாம் இப்போது அறிவதற்கில்லை . இராஜ 
கேசரி ( முதலாம் ஆதித்தன் ) யின் 24 - ம் ஆட்சி ஆண்டில் குறிக்கப் 
பட்டதும் தக்கோலத்தில் கிடைத்துள்ளதுமான ஒரு கல்வெட்டில் 
கி.பி. 894 அல்லது 895 - ல் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தைப் பற்றிய 


பிறகு 


நாம் 


வைத்தது போலாகும் என் . 
150 

சோழர்கள் 
குறிப்பு காணப்படுகிறது .11 இதிலிருந்து முதலாம் ஆதித்தன் , 
கி.பி. 87 ! ) அல்லது கி.பி. 907 வரை , ஏறத்தாழ 36 ஆண்டுகள் 

850 
ஆட்சி செய்தான் என்று அறிய இயலுகிறது . கி . பி . 
அளவில் தொடங்கிய விஜயாலயனது ஆட்சி , கி . பி . 870 - ம் 
ஆண்டு அளவில் முடிவுற்றது என்றும் இதிலிருந்து 
அறிகிறோம். 
விஜயாலயன் காலத்தவர் 

தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள 
திருப்புறம்பயத்தில் தோல்விகண்ட பாண்டிய மன்னன் 
வரகுணவர்மன் , விஜயாலயன் பட்டத்திற்கு வந்த சில ஆண்டு 
களுக்குப் பிறகே , பாண்டிய நாட்டு அரியணையில் அமர்ந்திருந் 
திருக்க வேண்டும் . வரகுண மன்னனது தந்தை தன் ஆட்சிக் 
காலத்தில் அரிசில் என்னும் போரில் தோல்வியடைந்த போதும் , 
வரகுணன் பட்டத்திற்கு வந்தபோது , பாண்டிய நாடு 

, பலம் 
பொருந்தியதாகவே விளங்கியது .1 : இதே காலத்தில் , வரலாற்றுப் 
புகழ்மிக்க முத்தரையர் என்னும் குறுநில மன்னர்கள் , தஞ்சை 
மாவட்டத்தில் செழிப்பான பல ஆற்றோரப் பகுதிகளைத் தம் 
வசப்படுத்தினர் ; செந்தலை அல்லது நியமம் என்ற ஊரைத் தம் 
தலை நகராகக் 

கொண்ட முத்தரையர் தஞ்சையையும் கண்டு 
வந்தனர் என்று இவர்களது செந்தலைக் கல்வெட்டுக்கள் கூறு 

சோழர்களைப் போலவே , முத்தரையரும் தம் 
சுதந்திர ஆட்சியை 

நிலைநாட்ட முடியாமல் , பாண்டியர் 

பல்லவர்களுடனோ நட்புக்கொள்ள 
யிருந்தது . 
முத்தரையர் 

தங்கள் முன்னேற்றத்தையே நோக்கமாகக் கொண்டு 
அவ்வப்போது தங்கள் ஆதரவை முத்தரையர் மாற்றிக் கொண் 
டனர் 

இவர்களது கல்வெட்டுகளும் விருதுகளுமே 
விளக்குகின்றன . வரகுண மன்னன் காலத்தில் , தாமாகவோ 
அல்லது 

வரகுணனின் முயற்சியாலோ இவர்கள் தம் முழு 
ஆதரவையும் பாண்டியர்களுக்கு அளித்தனர் . இதன் விளைவாக , 
டால்லவர்களின் உரிமைகளைக் காக்கும் பொருட்டுச் செயல்பட்ட 
விஜயாலயனிடம் தஞ்சையை இழக்கலாயினர் . தம் அதிகாரத் 
திற்கு உட்பட்ட சோழ மன்னனை இச்செயலில் ஈடுபடுத்தியது . 
புலிக்குட்டியை வளர்த்து , இரத்தத்தை 

பார்க்க 
வில்லை . விஜயாலயனும் , இவ்வெற்றியே இந்திய வரலாற்றில் 


கின்றன . 


14 


களுடனோ 


வேண்டி 


என்று 


சுவை 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 


15.1 


காணப்படும் பாபெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு பேரரசை நிறுவுவதற் 
கான மிகச் சிறப்பான தொடக்கம் என்று கனவுக்கூடக் காண 
வில்லை . 


தன் 


விஜயாலயனது வெற்றி , பாண்டிய மன்னன் வரகுண 
வர்மனின் நண்பர்களான 

முத்தரையரின் 

பலவீனத்தையே 
காட்டியதால் , சமநிலையை மீண்டும் நிலைநாட்டும் பொருட்டு 
பாண்டியர் , சோழ நாட்டின்மீது படையெடுத்து வடகரையி 
லுள்ள இடவை என்னுமிடத்தை அடைந்தனர் . 16 இந்த நிகழ்ச் 
சிக்குச் சற்று முன்பே நிருபதுங்கவர்மனுக்கு அடுத்த பல்லவ 
மன்னனான அபராஜிதன் கங்க மன்னன் முதலாம் பிரதிவீபதி 
உள்ளிட்டுத் 

நண்பர்களைக் கூட்டி பாண்டியர்களை 
முறியடிக்க வேண்டிய பெரும் முயற்சியை மேற்கொண்டான் . 
திருப்புறம்பயத்தில் நடந்த பெரும் போரில் , விஜயாலயனை 
அடுத்து ஆட்சிக்கு வந்த ஆதித்த சோழனும் அபராஜித மன்ன 
னுடன் இருந்து போரிட்டான் . ! " பல்லவர்க்கும் கங்கை மன்னர் 
களுக்குமிடையே தொன்று தொட்டு நட்பு ஏற்பட்டிருந்தாலும் , 
இப்போரில் கங்கை மன்னன் உயிர்நீத்ததால் , போரில் கிடைத்த 
வருவாயின் பங்கை ஆதித்தனே பெற்றான் . ஆதித்தன் , போரில் 
தனக்கு உதவியதற்கான நன்றிப் பெருக்கால் , முத்தரையரிட 
மிருந்து முன்னால் ஆதித்தன் தந்தையால் எடுத்துக் கொள்ளப் 
பட்ட பகுதியுடன் , அதைச் சுற்றி தன் ஆட்சிக்குக் கீழிருந்த சில 
பகுதிகளையும் அபராஜிதன் , ஆதித்தனுக்கு அளித்தான் 


முதலாம் ஆதித்தன் 


சஹயாத்திரி மலைத் தொடரிலிருந்து பரந்த கடல் வரையுள்ள 
பகுதிகளில் , காவிரியாற்றின் இரு கரைகளிலும் , தன் வெற்றிச் 
சின்னங்களாகச் சிவபெருமானுக்கு வரிசை வரிசையாக வானோக்கி 

கோயில்களை எடுப்பித்தான் என்று ஆதித்தனைப்பற்றி 
(கி.பி. 871-907 ) அன்பில் பட்டயங்கள் கூறுகின்றன . 17 பலம் 
மிக்க பல்லவ மன்னன் அபராஜிதனைத் தோற்கடித்து , அவனது 
ஆட்சியைக் கைப்பற்றினான் என்று திருவாலங்காட்டுப் பட்ட 
யங்கள் கூறுகின்றன .1 * கோதண்டராமன் என்னும் சிறப்புப் 
பெயரை இவனுக்கு இடுவதோடு , ஓர் உயர்ந்த யானையின் மீது 
அமர்ந்திருந்த பல்லவ மன்னன்மீது பாய்ந்து அவனைக் 
கொன்றான் என்றும் கன்னியாகுமரிக் கல்வெட்டு கூறுகிறது ." 
தில்லைஸ்தானம் என்னுமிடத்திலுள்ள 

கல்வெட்டு 
இராஜசேகரி தன் இராச்சியத்தை , தொண்டை நாடு வரை 


புதிய 


பட்டயத்தில் கூறப்படும் மாரமரையரின் புதல்வன் பிரிதியதியார் 
லுள்ள 

சோழர்கள் 
பரவச் செய்தான் என்று தெளிவாகக் கூறுகிறது .20 இதிலிருந்து , 
ஆதித்தன் தொண்டை மண் ... லத்தைக் கைப்பற்றி அதன்மூலம் 
பல்லவர்களின் ஆட்சியை ஒரு முடிவிற்குக் கொண்டு வந்ததோடு , 
சோழ இராச்சியத்தை இராஷ்டிரகூடர்களின் 

எல்லைவரை 
பரப்பினான் என்றே கூற வேண்டும் . அபராஜித மன்னனின் 
கல்வெட்டுகள் , அவனுடைய பதினெட்டாம் ஆட்சி ஆண்டைப் 
பற்றிக் கூறுகின்றன . ஆதித்தனின் இருபத்தி மூன்றாம் ஆட்சி 
ஆண்டிற்கு முற்பட்ட கல்வெட்டுகளைத் தொண்டை மண்ட 
லத்தில் காணப்படவில்லை . ஆனால் , இவனது இருபத்தோராம் 
ஆட்சி ஆண்டில் அளிக்கப்பட்ட தேவதானத்தைக் கொண்டு , 2 
இவன் கி.பி. 890 - ல் தான் பல்லவர்களைத் தோல்வியுறச் 
செய்து , அந்நாட்டைக் கைப்பற்றியிருத்தல் வேண்டும் . 

புதிதாகக் கைப்பற்றப்பட்ட தொண்டை மண்டலப் பகுதியில் 
அமைதியை ஏற்படுத்த சில ஆண்டுகள் தேவைப்பட்டதோடு , பல 
படையெடுப்புகளுக்கும் காரணமாயிற்று . 

முதலாம் 
ஆதித்தனது மகனும் , இவனைத் தொடர்ந்து , 

முதலாம் 
பராந்தகனும் வெற்றிகொண்ட 

மன்னர்களில் பல்லவ 
மன்னனும் ஒருவன் என்று கரந்தைப் பட்டயங்கள் கூறுகின்றன . 
தன் தந்தை ஆதித்தன் காலத்தில் பராந்தகன் , இளவரசன் என்ற 
முறையில் பல்லவருடன் போரிட்டானா அல்லது பராந்தகன் 
ஆட்சிக் காலம் 

வரை பல்லவர்கள் ஓரளவு சுதந்திரத்துடன் 
வாழ்ந்திருந்தனரா என்பது பற்றி முடிவாகக் கூறுவது கடினமே . 
காப்பலூரைச் ( வட ஆர்க்காடு ) சேர்ந்த சாகா 826 ( கி.பி. 904 ) 
ஆண்டுக் 1 : கல்வெட்டு , ஆட்சி செய்த மன்னனைப் பற்றிக் 
கூறுவதைத் தவிர்த்து , ஒரு குறுநில மன்னன் அவ்வூர்க் கோயிலுக்கு 
அளித்த தானத்தை மட்டுமே கூறுவது , அப்போது நிலவிய குழப் 
பங்களுக்குச் சான்று பகரும் . 
கங்கை மன்னருடன் உறவு 

இவ்வெற்றியில் ஆதித்தனுக்குக் கங்கை மன்னன் உதவி 
யிருக்கக்கூடும் ; இது எவ்வாறு இருப்பினும் , விரைவிலேயே கங்கை 
மன்னன் ஆதித்தன் 
தலைமை ஏற்றான் , உதயேந்திரம் 
( இவன் மாறசிம்மனின் மகன் இரண்டாம் பிரதிவீபதியே ) , 
இராஜகேசரியின் ஆதித்தனின் 24 - ம் ஆட்சி ஆண்டில் தக்கோலத்தி 
அளித்தான் , 22 பராந்தகன் காலத்திலேயே சோழரின் தலைமை 


, 


9 


! 


مساه 


பெண்மணி 
தோன்றுகிறது . பராந்தகனின் கல்வெட்டுகள் கொங்கு தேசத்தில் 

இவனது ஆட்சியின் வெற்றி 
விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 

153 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று உதயேந்திரம் பட்டயங்களில் 
விரிவாகக் கூறப்படுவதையே , இக்கல்வெட்டும் இராஜகேசரி 
வர்மனின் ஆட்சி ஆண்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதன் மூலம் 
உறுதிப்படுகிறது . பழமையான 

பல்லவ மன்னன் ஒருவனால் 
அவ்வூர்க் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட தானம் ஆதித்தனால் 
புதுப்பிக்கப்பட்டதைப் பற்றிக் கூறும் திருக்கழுக்குன்றம் 
கல்வெட்டை முன்னர்ப் பார்த்தோம் . சோழ அரசியின் தாய் 
ஒரு காடுவெட்டிகள் 23 என்று கூறும் ஆதித்தனின் 23 - ம் ஆட்சி 
ஆண்டுக் கல்வெட்டிலிருந்து , இவன் ஒரு பல்லவ இளவரசியை 
மணந்தான் என்று ஊகிக்கலாம் . வல்லவரையரின் இராஷ்டிரகூடர் 
( இரண்டாம் கிருஷ்ணன் ) மகளான இளங்கோ பிச்சி என்பவளே 
ஆதித்தனின் மூத்த மனைவி என்று இவனது 27 - ம் ஆட்சி ஆண்டு 
கல்வெட்டு ஒன்றில் கூறப்பட்டுள்ளது . 28. பல்லவ திலக வமிசத்தில் 
பிறந்து , நந்தி போத்தரையரின் அரசியான அடிகள் கண்டன் 
மாறன் பாவை என்பவள் , அவ்வூரிலுள்ள கோயிலுக்குக் குறிப் 

சில காரியங்களை நடத்துவதற்காகச் சிறிது பணம் 
அளித்தாள் என்று நியமம் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது .24 இதே 
தானத்தை இராஜகேசரியின் ( முதலாம் ஆதித்தன் ) 18 - ம் ஆட்சி 
ஆண்டில் அளித்தாள் . 25 இவருடைய பட்டத்து விருதுகள் நமக்குக் 
கிடைத்தாலும் , இவள் யார் ? இவளது தலைவனான பல்லவன் 
யார் ? என்பது தெளிவாகத் தெரியவில்லை . " 
கொங்கு நாட்டைக் கைப்பற்றுதல் 

தஞ்சாவூர் -பட்டணத்தில் முடி சூட்டிக் கொண்ட பின் , 
ஆதித்தன் கொங்கு தேசத்திற்கு வந்து , இந்நாட்டை வெற்றி 
கொண்டு , தன்னாட்டுடன் சேர்த்து ஆட்சி செய்தான் என்று 
கொங்கு தேச ராஜாக்கள் என்னும் குறிப்பேடு கூறுகிறது . 
தலக்காடு என்னும் நகரையும் கைப்பற்றினான் என்றும் இது 
கூறுகிறது . இக்குறிப்பேடு அண்மையில் எழுதப்பட்டு நம்பக் 
கூடியதாக இல்லாவிடினும் , இக்கூற்று உண்மை போலவே 
கிடைத்தாலும் , இவற்றில் 
திலேயே கொங்கு நாட்டுக் கோயில்களின் விவகாரங்களை 
இவனது 

அதிகாரி ஒருவன் கவனித்து வந்தான் என்று கூறப் 
படுகிறது ... 7 ஆகையால் , இப்பகுதியை ஆதித்தனே கைப்பற்றி 
னான் என்று கூறுவதே பொருந்தும் , தலக்காட்டைப் பற்றிக் 


2 


. 


154 


சோழர்கள் 


என்பதை 


குறிப்பிட்டிருப்பதே ஆதித்தன் இப் பகுதியை மேலைக் கங்கை 
மன்னரிடமிருந்து கைப்பற்றினான் 

மறைமுகமாக 
உணர்த்தும் ; ஏற்கெனவே நாம் பார்த்ததுபோல் , இரண்டாம் 
பிரதிவீபதி ஆதித்தனின் தலைமையை ஏற்றுக் கொண்ட 
திலிருந்தே , இக்கூற்று தவறாக இருக்க யலாது என்பதை 
அறியலாம் . ஏறக்குறைய இதே காலத்தில் , திரு பராந்தக வீர 
நாராயணன் என்னும் பாண்டிய மன்னன் கொங்குப் பகுதியில் 
போரிட்டதாகக் கூறிக்கொள்ளுகிறான் ; இவனிடமிருந்து கொங்கு 
நாட்டின் ஒரு பகுதியை ஆதித்தன் கைப்பற்றி இருத்தல் கூடும் . 
சஹயாத்திர மலைத் தொடர் முதல் கடல் வரையான பகுதியில் 
காவிரி நதி பாயும் இடங்களிலெல்லாம் , ஆதித்தன் கோயில் 
களைக் கட்டினான் என்று கூறும் அன்பில் பட்டயங்கள் , 
கொங்கு தேச ராஜாக்கள் தெரிவிக்கும் கூற்றினை உறுதிப் 
படுத்துகின்றன . 


சேரருடன் உறவு 


இவன் காலத்தில் வாழ்ந்த சேரமன்னன் தாணு ரவி என்பவ 
னுடன் ஆதித்தன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தான் என்று 
தில்லைத்தானத்திலுள்ள ஆண்டு குறிப்பிடப்படாத ஒரு கல் 
வெட்டு கூறுகிறது . சேர , சோழ , அரியணை , சாமரம் , 
பல்லக்கு , முரசு , அரண்மனை , போனகம் ( ? ) , ஊதுகுழல் , 
யானைப்படை போன்ற பல உரிமைகளையும் , செம்பியன் 
‘ தமிழவேள் என்ற விருதையும் பெற்ற விக்கி- அண்ணன் 
என்டவருடைய மனைவி கதம்பமாதேவி என்பவளால் அளிக்கப் 
பட்ட தானத்தையே இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது . இவ்வாறு 
பெரிதும் போற்றப்பட்ட விக்கி - அண்ணன் இவ்விரு மன்னர் 
களின் கவனத்தைக் கவரக்கூடிய ஏதோ ஒரு பெருஞ் சாதனை 
யைச் செய்திருக்க வேண்டும் . பாண்டியர்களுக்கு எதிராகக் 
கொங்கு நாட்டில் ஆதித்தனுக்கு உதவும் பொருட்டு தானு 
ரவியினால் அனுப்பப்பட்ட சேரர் படைத் தலைவனாக இருப் 
டானோ ? ஆதித்தனின் மகன் பராந்தகன் சேர மன்னனின் 

மணந்தான் என்பதை நாம்ம் அறிவோம் . இவ்விரு 
மன்னர்களுக்கிடையே நிலவிய நட்பு கொங்கு நாட்டின் மீது 
சோழரது ஆட்சி ஏற்பட்ட பிறகே உண்டானது என்று 
எண்ணுவது இயற்கையே .29 இதே காலத்தில் கங்கை மன்னரின் 
கல்வெட்டு ஒன்று பிரதிவீபதியின் மகன் விக்கியண்ணன் 
என்பவனைப் பற்றிக் கூறுகிறது .* 


மகளை 


3Q 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 


155 


கோயில்கள் 


ஆதித்தன் கட்டிய கோயில்கள் இவை தாம் என்று கூற 
முடியாது . ஆதித்தனுக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்த அவன் 
மகனின் காலத்தில் பல கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்யப் 
பட்டன என்பதை நாம் அறிவோம் ; இவற்றில் சில ஆதித்தன் 
காலத்திலேயே கட்டத் தொடங்கி அவன் மகன் காலத்தில் 
முடிவடைந்திருக்கக் கூடும் . 1 


மறைவு 


சித்தூர் மாவட்டம் காளத்தியின் அருகேயுள்ள தொண்டை 
மானாடு என்னுமிடத்தில் ஆதித்தன் இறந்தான் . இவனது 
மகன் பராந்தகன் இறந்த இடத்தில் கோதண்ட இராமேசுவரம் 
என்றும் , ஆதித்தீசுவரம் என்றும் அழைக்கப்பட்ட கோயிலை 
எடுப்பித்தான் ; " > உற்சவ காலங்களில் ஓராயிரம் மக்களுக்கு 
அன்னம் அளிக்கவும் ஏற்பாடு செய்தான் . பராந்தகனைத் தவிர , 
ஆதித்தனுக்கு கன்னரதேவர் என்ற மற்றொரு 

மகனும் 
இருந்தான் . 


சைவ சமயம் 


விஜயாலயச் சோழ மன்னர்கள் அனைவரும் அழுத்தமான 
சைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது . தஞ்சையைக் கைப்பற்றி 
பிறகு , விஜயாலயனே அங்கு துர்க்கை அம்மனுக்கு ஒரு கோயிலைக் 
கட்டினான் ; ஆதித்தனோ சிவனுக்குப் பல கோயில்களை எடுப் 
பித்தான் . இவன் மகன் , தன் கல்லறை மீது ஒரு 

கோயில் 
எடுத்து அதில் சிவலிங்கத்தை அமைத்தான் . இது , பௌத்த 
மதத்தின் வழக்கத்தை தழுவியதாக இருந்தது . 


வமிசத்தைப் பற்றிய கதைகள் 


இக்காலச் சோழ படன்னர்கள் விரைவிலேயே தங்களுக்கென்று 
வமிசாவழியைப் பெற்றனர் . தம் முன்னோர் சூரியனிடமிருந்து 
பிறந்தவர் என்று இவரது முன்னோரைப் பற்றிய புராணக் 
கதைகள் கல்வெட்டுகளின் மூலம் பரவத் தொடங்கின . சந்திர 
வமிசத்தைச் சேர்ந்த சில மன்னரும் இதில் கலந்திருந்தனர் . 

. 
இக்கதை முதன் முதலில் அன்பில் 

பட்டயங்களில் கூறப் 
பட்டுள்ளது . இவை விஜயாலயனுக்கு முற்பட்ட பதினைந்து 


156 


சோழர்கள் 


மன்னர்களின் பெயர்களைத் தருகின்றன . இவற்றில் உண்மை 
வரலாற்றில் காணப்படும் கரிகாலன் , கிள்ளி , கோச்செங்கணான் 
ஆகியோரது பெயர்களும் காணப்படுகின்றன . திருவாலங்காட்டுப் 
பட்டயங்கள் 44 மன்னர்களின் பெயருடைய பட்டியலையும் , 
கன்னியாகுமரிக் கல்வெட்டு 52 மன்னர்களைக் கொண்ட - 
பட்டியலையும் , லெய்டன் பட்டயம் 12 மன்னர்களைக் கொண்ட 
பட்டியலையும் தருகின்றன . இவற்றைத் தவிர , கலிங்கத்துப் 
பரணி , ஒட்டக் கூத்தரின் உலாக்கள் போன்ற இலக்கிய 
நூல்களிலிருந்து வெவ்வேறான எண்ணிக்கையைக் கொண்ட 
பட்டியல்கள் கிடைக்கின்றன . இவற்றில் எந்த இரு பட்டியல் 
களும் ஒத்திருக்சவில்லை . ஆயினும் , சில பெயர்கள் எல்லாப் 
பட்டியல்களிலும் இடம் பெறுகின்றன . சோழன் என்று கூறிக் 
கொண்ட ஒரு மன்னனின் பெயர் எல்லாச் செப்புப் பட்டயங் 
களிலும் காணப்படுவதோடு , கன்னியாகுமரிக் கல்வெட்டு , இவன் 
எவ்வாறு தென்னாட்டிற்கு வந்தான் என்பதைப் பற்றி ஒரு 
கவர்ச்சியான கதையைக் கூறுகிறது . 34 மான் வடிவம் கொண்ட 
அரக்கன் ஒருவனைத் துரத்திக் கொண்டு - தெற்கு நோக்கி 
இவனும் இவனது படைத் தலைவரும் வந்தனர் . பிறகு , 
அரக்கனைக் கொன்று , பாற்கடலை அடைந்தபோது உண்டான 
அமிர்தத்தையே தண்ணீராக இவ்வுலகுக்குக் கொண்டு வந்த 
காவிரியாற்றின் கரைமீது சென்றான் . இவ்வாற்றில் , நீராடி 
விட்டு பரிசுகள் கொடுக்கும் பொருட்டுச் சில அந்தணர்களுக்காகக் 
காத்திருந்து , எவரும் வராமல் போகவே , ஆரிய வர்த்தத்தி 
லிருந்து நன்கு கற்ற அந்தணர்களை வரவழைத்து , காவிரிக் 
கரைகளில் குடியேறச் செய்தான் . காடுகளை நீக்கி , நல்ல பாக்கு 
மரங்களைப் பயிரிட்டுப் பழத் தோட்டங்களையும் உண்டாக்கி 
அப்பகுதியை வளப்படுத்தினான் . இதுவே , வீரராஜேந்திரனின் 
அவைப் 

புலவர் கற்பனை செய்து கொண்ட , சோழ அரசின் 
தொடக்கமாகும் . 35 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 


157 


குறிப்புகள் 


1 . 


எஸ் . ஐ . ஐ . ii , எண் 76 , செய்யுள் 18 ; 337/1912 . 


2 . 


536-37 ; எப் . 


அரங்காச்சாரி , வடஆர்க்காடு , எண் 
இந் . iv , பக் . 180-3 . 


3 . 


கொடுத்த 


என்ற 


நான்காம் 


உடைய 


4 . 


675/1909 . தஞ்சைக் கோயிலில் பணிசெய்ய ஆட் 
களைக் 

பல பிரம்மதேய கிராமங்களில் 
விஜயாலய - சதுர்வேதி மங்கலம் 

கிராமும் 
இருந்தன . இராஜராஜனின் கல்வெட்டொன்று 
இதனைக் குறிக்கிறது ( எஸ்.ஐ.ஐ. ii , 69 , பாரா 39) . 
வடஆர்க்காட்டிலுள்ள விஜயாலயனின் 
ஆண்டுக் கல்வெட்டைக் குறிக்கும் . 164/1915 எண் 

கல்வெட்டைப் பார்க்க நார்த்தாமலையி 
லுள்ள 13 - ம் நூற்றாண்டு பாண்டியர் கல்வெட்டு 
விஜயாலயச் சோழீச்சுரம் என்ற கோயிலைக் குறிக் 
கிறது ( 282 ) . திருத்தணி அருகேயுள்ள இரண்டு விஜய 
நகர கால கல்வெட்டுகள் விஜயாலயனின் பெயர் 
கொண்ட கோயிலைப் பற்றிக் குறிப்பிடுகின்றன . 
( 125 ; 126 / 1943-4 ) . 
எஸ்.ஐ.ஐ. iii , எண் 205 , செய்யுள் 45-46 . தஞ்சைக் 
கொற்றவைகோயிலை , விஜயாலயனே தொடங்கிய 
தாகக்கூட வீரராஜேந்திரனின் , கன்னியாகுமரிக் 
கல்வெட்டு மிகைப்படுத்திக் கூறுகிறது . 

( டி.எஸ் . 
iii , பக் . 142 , செய்யுள் 54 ) . விஜயாலயன் பெயரைச் 
சிலேடையாக அமைத்து அவனது போர் ஆற்றலைக் 
கூறுகிறது . அன்பில் செப்பேடு ( செய்யுள் 16 ) . 
எஸ்.ஐ.ஐ. iii , பக் . 17 , குறிப்பு . 17 , எப் . இ . V , பக் . 
42. , எஸ்.ஐ.ஐ. iii , எண் 11 , (உத்தம சோழரின் 
உக்கல் கல்வெட்டு ) . ஏ.ஆர்.இ. 1939/ 40-1942 / 43 , 
II , 30 . 
51/1936 , ஏ.ஆர்.இ. II , 34. வீரசோழ புரத்திலிருந்து 
சுமார் டைல் தாரமுள்ள காப்பலூரில் பரகேசரியின் 
8 - ம் ஆண்டுக் கல்வெட்டும் இவருடையதாக இருக்க 
லாம் . ( 283 / 1938-39 ) . ஏ.ஆர்.இ. 

12 , 
எம்ம்.ஏ.ஆர் . 1909 , பாரா 8 - ல் மைசூரிலுள்ள 
கூடலூர் கல்வெட்டைப் பற்றிய குறிப்பைக் காண்க . 
436 , 439/1908 (திருவண்ணாமலை) . 
எப் , இந் . viii , பக் . 260 . 
167/1894 ; எப் , இந் . iii , பக் . 279 . 
அன்பில் செப்பேடு ( எப்.இ. xv ) செய்யுள் 17-18 . 


* 


6 . 


11 , 


7 . 


8 . 


10 . 


* கர்பாக 


வரகுணனும் 

சோழர்கள் 
எப்.இ. xix , எண் 12 
12 . கே.வி. சுப்பிரமணிய ஐயர் பின்வருமாறு கூறுகிறார் : 

* விஜயாலயன் சோழ மகாராஜர் குமாராங்குசருடைய 
வமிசத்தவராயிருந்தால் , அவருடைய பேரராக இருந் 
திருக்கலாம் . ( டி . எஸ் . எஸ் . ill , பக் . 108 ) . மூன்றாம் 
நந்திவர்மனின் வேலூர்ப்பாளையம் 

செப்பேட்டில் 
குமாராங்குசன் விஞ்ஞாபதியாகக் குறிக்கப்படுகிறாள் . 

வரும் , விஜயாலயனும் சோழப் பரம்பரையின் ஒரே 
கிளையைச் சார்ந்தவர்களா என்பது ஐயப்பாட்டிற் 

குரியது . 
13 . 

பா . சி.ப 73 . 
67. இ . xiii , பக் 134. இக்கல்வெட்டுகள் 8 - ம் 
நூற்றாண்டின் முற்பகுதியைச் சேர்ந்ததாகக் குறிக்கப் 
படுகிறது ( பக் . 136 ) . தஞ்சைத் திறம்பாடி நின்றார் , 
தஞ்சைக்கோன் , தஞ்சை நற்புகழான் என்ற அடை 

மொழிகளைச் சிறப்பாக நோக்குக . 
15 . 609/1905 பிற்காலத்திய , அதாவது சக ஆண்டு 
1369 - ல் பாண்டியனை - வென் ( றி ) 

கண்ட - சோழ 
சதுர்வேதி மங்கலம் என்ற சொற்றொடர் ஆளப் 
படுகிறது ( 42/1914 ) . 

வரகுணவர்மனின் 
தோல்வியைக் குறிப்பதாகக் 

கொள்ள முடியாது 
( அரங்காச்சாரி - தஞ்சை , 185 ) 
16 . 337/912 ( அரங்காச்சாரி ct.226 ) சோழ ராஜாவின் 

இக்கல்வெட்டு சிதைந்து இருப்பதால் அக்கால அரசியல் 
விவகாரங்களைப் பற்றிய செய்திகள் கிடைக்க 
வில்லை . தூப்ராயின் பல்லவர்கள் என்ற நூலிற்கு 
எதிராகக் கோபிநாதராவ் பின் வருமாறு எழுதுகிறார் 
( எ.இ.XV , பக் . 49 ) : அபராஜிதன் அல்லது நிருபதுங்க. 
வர்மன் என்கிற பல்லவ அரசின் மீது ஆதித்தனும் , 
பாண்டிய 

படையெடுத்து 
அவனைத் தோற்கடித்துக் கொன்றுவிட்டனர் என்பது 
மற்ற சான்றுகளிலிருந்து நமக்குத் தெரிகின்றது . 
அபராஜிதனும் , நிருபதுங்கனும் ஓர் அரசனையே 
குறிப்பதாகக் கருதுவதற்கேற்ற ஆதாரம் கிடையாது . 
தவிர , அபராஜிதன் தோல்விக்கும் வரகுணன் படை 
யெடுப்பிற்கும் தொடர்பு இருப்பதாகக் கூறுவது -- 
நம்பக்கூடியதாக இல்லை . இப்படையெடுப்பு சில 
வருடங்களுக்குப் பிறகு நடந்திருக்க வேண்டும் என்று 
தோன்றுகிறது 

(காண்க 

தூப்ராய் , 
பல்லவர் . பக் . 81 ) . 


அரசன் 


17. V. 18 


விஜயாலயனின் எழுச்சி : முதலாம் ஆதித்தன் 


159 


18. V. 49 . 


19 . 


V. 55 . 


20. 286/1911 . 


21 . 


எஸ்.ஐ.ஐ. ili , எண் 142 . 
21a . 271 / 1938-9 , ஏ.ஆர்.இ. , II 12 ஜேஓஆர் - ல் பார்க்க 

பக் . 148-9 , போத்தர் நினைவு மலர் , தொகுதி பக் . 


29-31 . 


5/1897 , இ.எல் . xix எண் 12 . 
23. 161 1928 
23a . 14/1920 ; இ.எல் XXVI, பக் . 283 . 


24 , 16/1899 . 24 - ம் ஆட்சி ஆண்டு என்று கிருஷ்ண 

சாஸ்திரி ( எஸ்.ஐ.ஐ. ) iii 94 - ல் சொல்லுகிறார் . 
ஆனால் , இது மூல ஆதாரத்தில் காணப்படவில்லை . 


25. 13/1899 . 


26. அபராஜிதனின் ஊர் 

என்பதற்குத் தகுந்த 
ஆதாரம் இருக்கிறது . ஆனால் , அவனுக்கும் அவனு 
டைய முன்னோனான நிருபதுங்கனுக்கும் என்ன உறவு 
என்பது பற்றித் தகுந்த ஆதாரம் இல்லை . அவனுடைய 
கல்வெட்டுகளின் ஆதாரத்தின் குறுகிய தன்மைக்கு 
விளக்கம் தேவைப்படுகிறது . திருப்புறம்பயம் போரை 
வென்ற ஒரு பேரரசனுடைய கல்வெட்டுகள் காஞ்சி 
புரத்திற்குத் தெற்கே ஓரிடத்திலும் காணப்படாதது 
புதிராகவே இருக்கிறது . போர்க்களத்தில் பிரதிவீபதி 
இறந்து விட்டதால் அபராஜிதன் தன்னுடன் நேச 
உறவுகள் கொண்டிருந்தவனும் செல்வாக்கு மிக்கவனு 
மான ஆதித்தனுக்குத் தென்தொண்டை மண்டலத்தை 
விட்டுக் கொடுத்திருக்கக் கூடும் , பல்லவர்களை 
.த ஆதித்தன் அடுத்த வாய்ப்பை எதிர் 


ளாந்த வேன்ற மூன்றாம் 
டைட் : ஆட்சி சி ... - அமாவில் முடிவடைந்தது. 
சோழர் ஆதாரங்களில் கல் தடவையாக. அவளுடைய 
பெயர் இரா கோபார்க்க தாம் . அவன் பெயர் 

கேசரியன் 1 ம் ஆட்சி ஆண்டில் , 
பக் கல்வெட்டுகள் இரண்டில் காணப்படு 
இரண்டும் தர் மாவட்டத்தில் 

303 101 ) . பார்க்க 


( என் 


160 


சோழர்கள் 


ஏ.ஆர்.இ. 1901 பாரா 10 ; எஸ்.ஐ.ஐ. ii , பக் . 513 , 
என் . 


27 , 


258/1907 இந்த ஆதாரத்தின் ஆட்சி ஆண்டு 10 , 
30 அல்ல . 


28 . 


286/1911 . 


29. ஏ.ஆர்.இ. 1912 , II , 11 கல்வெட்டு ஆதாரங்களைக் 

( 148/1910 ) சந்திரர் தித்தன் குடும்பத்தைச் சேர்ந்த 
கோக்கண்டன் ரவி என்பவனும் தானு ரவி என்பவனும் 
ஒருவனேதான் என்று இந்த அறிக்கை கருத்தைத் தெரி 
விக்கிறது . தொண்டை நாடு பரவின சோழன் என்ற 
சொற்றொடர்போல , தில்லைத்தானம் கல்வெட்டில் 
வரும் பல் - யானை - கோக் - கண்டன் என்ற அடை 
மொழியும் இராஜ கேசரியைத்தான் சேருமே தவிர , 
மேலே 

குறிப்பிட்ட ஏ.ஆர்.இ.ஐச் சொல்ல 
முயலுவது போல் தானு ரவிக்குச் சேராது . பல்லவர் 
களை வென்றதிலும் அவர்களுடைய நாட்டைக் கைப் 
பற்றியதிலும் ஆதித்தனுக்கு தானு ரவி பேரளவில் 
உதவியிருக்கலாம் . இப்போரில் வல்லமை மிகுந்த 
தளபதியாக விக்கி அண்ணன் பெரும்புகழ் பெற்றிருக்க 
லாம் (மேற்கூறிய ஆதாரம்) .இதே பத்தியில் விக்கி 
அண்ணனைப்பற்றி ஊகமாக இரண்டு அனுமானங்கள் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . 

அவனுடைய 
மனைவி கடம்பமா தேவியைப்போல அவனும் கர்நாடக 
நாட்டிலிருந்து வந்தவன் 

மற்றொன்று , 
புதுக்கோட்டைப் பகுதியிலுள்ள கொடும்பாளூரை 
ஆண்ட வேளிர்குல சிற்றரசர்களுள் அவனும் ஒருவன் 


ஒன்று , 


என்பது . 


என்பது . 


30. 332/1912 ; செம்பியன் மகாபலிவாணராசர் ( என்று 

இந்த ஆதாரத்தில் சொல்லப்படுபவர் ) இரண்டாம் 
பிரதிவீபதியே . 


31. இ . ஐ . XV , ப. 50 . 


32. 286/1906 மற்றும் 230/1903 ஆதித்தனுக்குக் 

கோதண்டராமன் என்ற பெயரும் இருந்ததாகக் 
கன்னியாகுமரிக் கல்வெட்டிலிருந்து நமக்குத் தெரி 
கிறது . அக் கல்வெட்டைப் பலரும் அறிவதற்கு முன் 
நமக்குத் தெரிந்த ஒரே கோதண்டராமன் , அவனு 
டைய பேரனான இராஜாதித்தயன் ; ஆனால் இரா 
ஜாதித்தயன் அவனுடைய தகப்பனாரின் -34 - ம் ஆட்சி 
ஆண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும் . இ.ஐ. xviii , பக் . 
23-24 . 


161 


சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் 


33. 38/1895 . 


- 


34. V.28-35 . 


35. பார்க்க டி.ஏ.எஸ் . , iii , இதில் இந்த ஆதாரத்தில் குறிக் 
கப்பட்ட கதைகள் 

கதைகள் விவாதிக்கப் பட்டிருக்கின்றன . 
மேலும் பார்க்க எஸ் ஐ.ஐ. , iii , முன்னுரை , பக் . 4-5 . 
செப்பேடுகளைப் பற்றியது . மற்றும் இ . ஐ . , viii , பக் . 26 
அடிக்குறிப்பு . 


A. 375--11 


அதிகாரம் 7 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


திருப்புறம்பயம் போரின்போது , தஞ்சையையும் உறையூரை 
யும் கொண்ட சிறு பகுதியைச் சோழர்கள் , பல்லவர்களின் 
தலைமையின் கீழேயே ஆட்சி செய்து வந்தனர் . ஆனால் , அடுத்த 
இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளாக சோழர்களின் பலம் பல 
மடங்கு பெருகிற்று . இந்நிலைக்கு மிக முக்கிய காரணமாயிருந் 
தவன் ஒப்பற்ற போர் வீரனும் , இராஜதந்திரியுமான முதலாம் 
ஆதித்தனே ஆவான் . அரசியல் சூழ்நிலையும் இவனுக்கு ஆதர 
வாக இருந்தது . ஆதித்தனும் , தனக்குக் கிடைத்த வாய்ப்புகளை 
முழுமையாகப் பயன்படுத்திக் கொண்டான் . திருப்புறம்பயம் 
போருக்குப் பிறகு பாண்டியர் தம் நாட்டில் ஏற்பட்ட உட்பூசல் 
களைத் தீர்ப்பதிலேயே கவனம் செலுத்தினர் ; இப்போர் நிகழ்ந்த 
சிறிது காலத்திற்கெல்லாம் வரகுணன் இறந்து விட , இவனுக்கு 
அடுத்து வந்த மன்னன் , திரு பராந்தக வீரநாராயணன் , கர்வம் 
கொண்ட உக்கிரனின் 1 தலைமையில் மூண்ட பயங்கரமான 
கலகத்தை ஒடுக்க வேண்டியிருந்தது . திருப்புறம்பயம் போருக்குப் 
பிறகு சில காலம் ஆதித்தன் , பல்லவ மன்னன் அபராஜிதனுடன் 
நட்பு கொண்டிருந்தான் . ஆனால் விரைவிலேயே பல்லவ நாட்டின் 
பெரும் பகுதியைத் தன் அதிகாரத்தின் கீழ்க் கொண்டு வந்தான் ; 
இவ் வெற்றியில் ஆதித்தனுக்கு அக்கால கங்க மன்னன் உதவி 
யிருக்கக் கூடும் , வாணரும் வைதும்பர்களும் கங்கர்களும் நுளம்பர் 
களும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டது ஆதித்தனின் 
வெற்றிக்கு உதவியாக இருந்தது . இப்போர்களில் சோரெமதியில் 
நடந்த போர் நடுநாயகமாக விளங்கியது . தன் ஆட்சிக் காலம் 
முடியும் முன்னரே ஆதித்தன் கொங்கு நாட்டை வென்று தன் 
நாட்டுடன் சேர்த்துக் கொண்டான் . இதனால் , கி . பி . 907 - ல் 
இவனது மகன் பராந்தகன் ஆட்சிக்கு வந்தபோது , சோழநாடு 
வடக்கில் மைசூர் பீடபூமி நீங்கலாக , தெற்கே காவிரி வரையீ 


. 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


163 


லான பகுதியும் , மேற்குக் கடற்கரையோரமாக ஒரு பகுதியும் , 
சென்னை , காளத்தி வரையிலும் பரவியிருந்தது . கங்க மன்னர்கள் 
சோழரது அதிகாரத்திற்கு உட்பட்ட நண்பராகவும் , சேரமன்னன் 
நெருங்கிய நண்பனாகவும் கருதப்பட்டனர் . பாண்டியர் 
களுடனான முதல் போர் ஏற்கெனவே கொங்கு நாட்டில் நடை 
பெற்று விட்டது . 


முதல் பராந்தகன் 


முதலாம் பராந்தகன் 48 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் 
என்பதை இவனது 48 - ம் ஆட்சி ஆண்டின் கல்வெட்டிலிருந்து 
அறிகிறோம் . இராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணன் , 
தன் பேரன் கன்னர தேவனைச் சோழ நாட்டின் அரியணையில் 
அமரச் செய்த முயற்சியை முதலாம் பராந்தகன் தன் ஆட்சியின் 
தொடக்கத்திலேயே முறியடித்தான் . அது முதல் , பராந்தகன் தன் 
ஆட்சிக்காலம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி பெற்றுப் பீடுநடை 
போட்டான் ; தன் தந்தையின் வெற்றிகளை நிறைவேற்றும் வகை 
யில் , இவன் பாண்டியர்களின் சுதந்திரத்தைப் பறித்து , தன் 
நாட்டைத் தெற்கே கன்னியாகுமரிவரை பரவச் செய்தான் ;; 
ஈழத்தின் மீதும் படையெடுத்தான் ; ஆனால் , இம் முயற்சியில் 
இவனது குறிக்கோள் வெற்றியடையவில்லை என்பதைப் பின்னர் 
பார்ப்போம் . ஏனைய இடங்களில் , இவன் பாணர்களை வெற்றி 
கொண்டதுடன் 

மன்னன் ஹஸ்தி மல்லனைத் தன் 
அதிகாரத்திற்கு உட்படுத்தினான் , எஞ்சியிருந்த பல்லவர்களின் 
அதிகாரம் அடியோடு மறைந்து , பராந்தகனின் நாடு , வடக்கே 
நெல்லூர் வரை பரவியது . எனினும் இவனது ஆட்சி முடிவதற்கு 
முன் , வட மேற்கிலிருந்து மிகுந்த பலத்துடன் கூடிய மூன்றாம் 
கிருஷ்ணன் சோழ நாட்டின் மீது படையெடுத்தான் . அதன் 
விளைவாக நடைபெற்ற போரில் பராந்தகனின் மூத்த மகனான 
இராஜாதித்தன் உயிரிழந்ததோடு , இதற்குப் பின் பராந்தகனும் 
வெகுகாலம் உயிர் வாழவில்லை . இது முதல் , புகழ்மிக்க முதலாம் 
இராஜராஜன் கி . பி . 985 - ல் அரியணையில் அமர்ந்தது வரையி 
லான முப்பது ஆண்டுகள் வரையில் சோழ நாடு பெரும் இருளில் 
ஆழ்ந்திருந்தது . 


பாண்டியருடன் போர் 


அரியணைக்கு வந்த சிறிது காலத்திலேயே பராந்தகன் 
பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தான் . தனது மூன்றாம் 
ஆட்சி ஆண்டிலேயே ‘ மதுரை கொண்ட என்ற விருதை அவள் 


அவன் மீண்டும் ஒருமுறை தொடர்ந்து போரிட முயன் 
164 

சோழர்கள் 
பெற்றான் . என்றாலும் பாண்டிய நாட்டை இவன் சிறிது 
சிறிதாகவே வெற்றி கொண்டு தன்னாட்சிக்குக் 

கொண்டு 
வந்தான் ; ஏனெனில் , பராந்தகனின் 24 - ம் ஆட்சி ஆண்டின் 
கல்வெட்டே பாண்டிய நாட்டில் கிடைத்துள்ளது . பராந்தக 
னிடம் நாட்டையிழந்து , நாட்டை விட்டே விரட்டியடிக்கப் 
பட்ட பாண்டிய மன்னன் இராஜசிம்மனே என்று சின்னமனூர் , 
உ.தயேந்திரம் பட்டயங்கள் ஒரே கருத்தைத் தருகின்றன ; ‘ மகா 
வமிசம் பின்வருமாறு கூறுகிறது (மஹாவம்சா சி . வி . பாகம் , 
52 , பக் . 70 ) . 

இவ்வாறாக இலங்கை ஆட்சியானது நீதிநெறியுடன் 
நிகழ்ந்து வந்த காலத்திலே , பண்டு (பாண்டிய ) ( கேசவா"- V. 
கி . பி . 913-23 ) அரசன் சோழ அரசனால் போரில் தோற் 
கடிக்கப்பட்டான் . அவன் 

இராணுவ உதவி கோரி 
எண்ணிறந்த பரிசுகளை அனுப்பினான் , இலங்கை அரசன் 
இது குறித்துத் தனது அதிகாரிகளுடன் 

ஆலோசனை 
நடத்தினான் . 

இராணுவ ஏற்பாடுகளையும் செய்தான் . 
சக்கசேனாபதியை அந்தப் படைகளின் தலைவனாக அமர்த் 
தினான் . அவனே மஹாதீதாவுக்குச் சென்றான் . 

கடற் 
கரையோரத்தில் நின்று முந்தைய மன்னர் தம் வெற்றிகளைப் 
பற்றிப் பேசி வீரர்களுக்கு உற்சாகமூட்டினான் . அவர்களைக் 
கப்பலில் அனுப்பி வைத்தான் . சக்கசேனாபதியானவன் 
தன் படையினருடன் பாதுகாப்பாகக் கடல் கடந்து 
சென்றான் . பண்டு ( பாண்டிய ) நாட்டைச் சென்றடைந் 
தான் . அந்தப் படைகண்ட பண்டரசன் நிறைந்த மகிழ் 
வெய்தி , இந்த நாவலந்தீவு முழுவதையும் ஒரே குடையில் 
கொண்டு வருவேன் என்று சொன்னான் . இரண்டு படை 
கள் அவன் தலைமையில் சென்றன. இருந்தாலும் சோழ 
மன்னனை வெல்ல அவனால் இயலவில்லை . ஆனாலும் 


றான் . ஆனால் , உபசகத்தின் ( பிளேக் ) காரணமாக அவன் 
இறந்தான் . பண்டு அரசன் இதனால் முனைப்பொடுங்கி 
நின்று விட்டான் . தனது படை வீரர்களும் அதே நோயினால் 
மாண்டு மடிந்ததைப் பற்றிக் கேள்விப்பட்டு இரக்கம் 
கொண்ட இலங்கை வேந்தன் தனது படையினரை மீண்டும் 
தாய் நாட்டுக்கு அழைத்துக் கொண்டான் . 
இக் குறிப்புகளிலிருந்து , சோழ - பாண்டியப் போரில் மூன்று 
கட்டங்களைப்பற்றி நாம் அறியலாம் . முதல் கட்டத்தில் , பராந் 
தகனிடம் பாண்டிய மன்னன் தோல்வியுற்றான் . இரண்டாம் 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


165 


பாண்டிய 


கட்டத்தில் பாண்டிய மன்னன் , ஈழ மன்னனது உதவியைக் 
கோரிப் பெற்று , சோழப் படையைத் தாக்கினான் . 
ஈழத்துப் படைகள் சோழப் படையிடம் பின்வாங்கின . ஈழப் படைத் 
தலைவன் சோழரை வெல்ல மீண்டும் முயன்றது மூன்றாம் கட்ட 
மாகும் . ஆனால் , இவனுக்கு ஏற்பட்ட கொடிய நோயின் காரண 
மாக இவன் உயிரிழக்க , ஈழப்படை திரும்பப் பெற்றுக் கொள்ளப் 
பட்டது . இம்முயற்சி எவ்விதப் பயனுமின்றி முடிந்தது . இந் 
நிகழ்ச்சிகளைக் கல்வெட்டுகள் பெரும்பாலும் உறுதிப்படுத்து 
கின்றன ; ஆனால் ஈழப் படைத் தலைவன் , சக்க சேனாபதி , 
மேற்கொண்ட இரண்டாம் முயற்சியைப் பற்றியும் அவனுக்கு ஏற் 
பட்ட கொடிய நோயைப் பற்றியும் இக் கல்வெட்டுகள் கூற 
வில்லை , 

மஹாவமிசத்தில் கூறப்பட்ட முதற் கட்டம் , பராந்தகன் தன் 
ஆட்சிக்கு வந்தவுடன் மதுரை மீது படையெடுத்ததையும் , 
இதற்காக மதுராந்தகன் ( மதுரையை அழித்தவன் ) என்ற பட்டத் 
தைப் பெற்றதையுமே குறிப்பிடுகிறது என்பது தெளிவு . 
இரண்டாம் கட்டத்தைச் கி . பி . 921-22 - ம் ஆண்டைச் சேர்ந்த 
பிரதிவீபதியின் உதயேந்திரம் பட்டயங்கள் நன்கு படம் பிடித்துக் 
காட்டுகின்றன . ( எஸ் . 11 , ii , எண் 76 , பக் . 9-11 ) . 

அவனது ( பராந்தகனது ) படையானது போரின் ஆரம் 
பத்தில் , யானைகள் , குதிரைகள் , வீரர்களைக் கொண்ட ஒரு 
பெரும்படையுடன் சேர்த்துப் பாண்டியமன்னனை வீழ்த்திய 
பிறகு , ஒரு பெரும் யானைக் கூட்டத்துடன் சேர்த்து மதுரை 
யைக் ( நகரம் ) கைப்பற்றியது . தைரியம் மிகுந்த வீரர்களை 
யும் , யானைக் கூட்டங்களையும் , புரவிக் கூட்டங்களையும் 
இணைத்து இலங்கைக் கோமான் அனுப்பி வைத்த மாபெரும் 
சேனையைப் போரின் துவக்கத்தில் கண்ணிமைப்போதில் 
நாசம் செய்த அவன் முழு நியாயப்படியே இந்த உலகில் 
சங்கிராம ராகவன் ( அதாவது , போரில் ராமன் ) என்ற 
பட்டத்தையும் பெற்றான் . அவன் பாண்டியன் ராஜசிம்மனை 
முறியடித்த சமயத்தில் ஒரே நேரம் இரண்டு பேருக்கு ஒரே 
அச்சம் ஏற்பட்டது . ஆம் ! ...செல்வத்தின் அதிபதியான 
குபேரன் ஒருவன் . அவன் தனது உயிர் நண்பனின் சாவை 
நினைத்து நடுங்கினான் . இன்னொருவன் விபீஷணன் . 
அவனோ , சோழ ஆட்சிப் பகுதிகள் இலங்கைக்கு மிக 
அண்மையில் நெருங்கிவிட்டதை எண்ணி அஞ்சினான் . 

இந்நிகழ்ச்சிகள் உதயேந்திரம் பட்டயங்களின் காலத்திற்குச் 
சில ஆண்டுகளுக்கு முன்னரே நிகழ்ந்திருக்க வேண்டும் . கி.பி. 


- 


அரியணைகள் 
போர் தொடுத்து , அவனுடைய 6 
166 

சோழர்கள் 
923 - ம் ஆண்டிலேயே 

பராந்தகனின் 

கல்வெட்டு ஒன்றில் 
இவன் , மதுரையும் ஈழமும் கொண்ட என்ற விருதினைப் 
பெற்றான் என்பதை நாம் காண்கிறோம் . இவனது பன்னிரண் 
டாம் ஆட்சி ஆண்டின் இரு கல்வெட்டுகள் , பாண்டிய - ஈழத்துப் 
படைகள் வெள்ளூர்ச் சண்டையில் சோழரிடம் தோல்வியுற்றதைப் 
பற்றி , பிற செய்திகளுக்கு இடையே குறிப்பிடுகின்றன . 
இவற்றில் ஒரு கல்வெட்டு , வெள்ளூர்ச் சண்டையில் பாண்டிய 
ஈழப் படைகளுக்கு எதிராகப் பழுவேட்டரையர் , கந்தன் 
அமுதனார் 

என்பவர் பெற்ற வெற்றியைக் கொண்டாடும் 
வகையில் கொடுக்கப்பட்ட தானத்தைக் குறிப்பிடுகிறது . 
மற்றொன்று , இப்போரில் சென்னிப் பேரரையன் தலைமையில் 
நேரடி தாக்குதல் செய்த ( நெற்றிச் சென்ற ) நான்கு சேவகர் 
களைப் பாராட்டும் பொருட்டு ஏற்பட்ட அறக்கட்டளையைத் 
தெரிவிக்கிறது . 10 வெள்ளூர்ச் சண்டையில் சோழரது படைகள் 
கடும் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டியிருந்தது . இப்போரில் 
நிகழ்ந்த வீரச் செயல்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் போற்றிப் 
புகழப்பட்டன . இப்போர் கி . பி . 915 - ல் நடைபெற்றிருக்கக் 
கூடும் . 

வெள்ளூரில் , பராந்தகனுக்குக் கிடைத்த வெற்றி , மேலும் 
மேலும் பாண்டிய நாட்டைத் தன் நாட்டுடன் சேர்த்துக் கொள்ள 
வழிவகுத்தது . சோழரின் படையெடுப்பைத் தடுத்து நிறுத்த 
அவன் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியுறவே , ராஜசிம்மன் 
ஓடி மறைந்து தன் நாட்டை பகைவர் கையில் விழச் செய்தான் . 
நான்காம் தப்புலாவின் ( கி.பி. 923-34 ) ஆட்சிக் காலத்தில் 
நிகழ்ந்தவை பற்றி , கீழ்வருமாறு மகாவமிசம் 

கூறுகிறது .11 
( சி.வி.சி.எல் .53 , VV எஸ் . ) 

அந்த நேரத்தில் சோழ மன்னனுக்கு அஞ்சிய 
பண்டு மன்னனானவன் கப்பலேறி மஹாதீதாவுக்கு வந்து 
விட்டான் . மன்னன் அவனைத் தன்னிடம் அழைத்தான் . 
அவனைச் 

சந்தித்ததற்காக மிகுந்த மகிழ்வுற்றான் . 
அவனுக்குப் பேரளவான செல்வத்திற்கு வழி செய்ததுடன் 
அவன் 

வாழ்வதற்காக நகருக்கு வெளியே இருப்பிடம் 
ஒன்றையும் வழங்கினான் . நான் சோழ மன்னனின் மீது 
டையும் கைப்பற்றி , 12 அவற்றைப் பண்டு மன்னனுக்கு 
வழங்குவேன் என்று தான் ஏற்றுக் கொண்ட நோக்கத் 

இலங்கையரசன் படைதிரட்டிய வேளையில் , 
என்ன காரணத்தினாலோ தீவில் இருந்த பிரபுக்கள் கலகத் 


துடன் 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


167 


தைக் கிளப்பி விட்டார்கள் . பண்டு மன்னன் முனைப் 
பொடுங்கி நின்றுவிட்டான் . அங்கே தனக்கு இனி ஒரு 
பயனும் இல்லை என்று உணர்ந்து கொண்ட அவன் தனது 
மணிமகுடத்தையும் , இன்னும் சில மதிப்பான பொருட் 
களையும் இலங்கையில் விட்டுவிட்டுக் கேரளத்தை நோக்கி 


ஓடினான் . 


திருவாலங்காட்டு பட்டயத்திலுள்ள ஒரு பாடலும் " இதை 
உறுதிப்படுத்துகிறது ( எண் 51 ) . 

அவனது ( பராந்தகனது ) வீரமாகிய நெருப்பினால் 
நாற்புறங்களிலும் சுற்றி வளைக்கப்பட்டுவிட்ட பாண்டியன் , 
அந்த நெருப்பின் வெம்மையைத் ணித்துக் கொள்ளத் 
துடிப்பு கொண்டவனைப்போல் சரேலென்று கடலில் 
குதித்து விட்டான் ( இலங்கைக்குச் சென்று விட்டான் ) . 
தனது மூதாதையரிடமிருந்து பெற்ற அரச பதவியையும் , 
நாட்டையும் துறந்து ஓடிவிட்டான் . 

இராஜசிம்மன் , ஈழத்தை விட்டு , தன் தாய் , வானவன் 
மாதேவியின் பிறந்த நாடான கேரளத்தை அடைந்தான் . 14 
ஆனால் , இக்காலத்தில் கேரள நாட்டின் மன்னர்கள் சோழரின் 
அரசியல் நண்பர்களாய் இருந்ததால் , இராஜசிம்மன் முதலில் 
ஈழத்து மன்னனின் உதவியை நாடி , பின்பு வேறு வழியில்லாத 
நிலையில் தன் முடியையும் , மதிப்புமிக்க பொருள்களையும் , 
ஈழத்திலேயே விட்டுவிட்டு , கேரளத்தை அடைந்தான் , மகாவமிசம் 

கால நிலையின் அடிப்படையில் , பராந்தகனின் 16 - ம் 
ஆட்சி ஆண்டிற்கும் 26 - ம் ஆட்சி ஆண்டிற்குமிடையே தான் 
இராஜசிம்மன் , ஈழத்திலிருந்து கேரளத்திற்குச் 

சென்றிருக்க 
வேண்டும் . 
ஈழப்போர் 


தரும் 


தான் புதியதாக வெற்றி கொண்ட பகுதிகளைத் தன் 
அதிகாரத்தை ஏற்குமாறு செய்யும் பணியில் பெரும்பாலும் 
முடிந்துவிட்டது என்று எண்ணிய பராந்தகன் , தன் வெற்றியை 
மதுரையில் கொண்டாடும் பொருட்டு , பாண்டிய மன்னனின் 
முடியையும் , மற்றச் சின்னங்களையும் தானே அணிந்து கொள்ள 
எண்ணினான் . ஆனால் , இவையனைத்தும் இராஜசிம்மனால் 
ஈழத்து மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததால் பராந்தகன் , 
குடிகாரனும் , மந்தப் புத்தியுடையவனுமான நான்காம் உதயன் 
(கி.பி. 945-53 ) ஆட்சிக் காலத்தில் இவற்றைத் திருப்பிப் பெற 


ப 


படையை 


களை பராந்தகனின் ஆட்சிக் 
தென்னவன் 
பிடாரி என்பவளைப் பராந்தனின் மக்களில் ஒருவனான அரிகுல 
168 

சோழர்கள் 
முயன்று , இம்முயற்சியில் படுதோல்வியுற்றான் . ( சி.வி. சி.எல் . 
53 , vv , 41 vv . ) 

சோழ வேந்தனானவன் பண்டு நாட்டு மன்னன் என்று 
முடிசூட்டிக் கொள்ள விழைந்து பாண்டியன் இலங்கையில் 
விட்டு விட்டு ஓடிய அவனது மணிமகுடத்தையும் , மற்ற 
மதிப்புமிக்க பொருட்களையும் பற்றி வினவும் பொருட்டு 
( தூதுவர்களை ) அனுப்பினான் . 

மன்னனோ அவற்றைக் 
கொடுக்கவில்லை . 

எனவே , 

சினமேறிய செம்பியன் 
அவற்றை வலுக்கட்டாயமாகப் பறித்துக் கொள்ளும் நோக் 
கத்துடன் 

அனுப்பினான் . இங்கே 
( இலங்கையில் ) , அந்த வேளையில் 

எல்லையிலிருந்த ஒரு 
கலகப் பகுதியில் இருந்தான் சேனாபதி . உடனுக்குடன் 
அவனை வரவழைத்துப் போருக்கனுப்பினான் மன்னன் . 
வீறுகொண்டெழுந்த சேனாபதி விழுந்தொழிந்தான் 
போரில் . உடனே மன்னனானவன் (உதயன் ) மணிமகுடத் 
தையும் , மற்ற அரிய பொருள்களையும் எடுத்துக் கொண்டு 
ரோஹணாவுக்குச் சென்றுவிட்டான் . சோழர் 
துரத்திச் சென்றது . ஆனால் , ரோஹணாவுக்குள் நுழைய 
வழி தெரியவில்லை . அச்சத்தின் காரணமாக - அவர்கள் 

அங்கிருந்து தங்கள் தாய்நாட்டிற்குத் திரும்பி விட்டார்கள் . 
இவை நடைபெற்ற ஆண்டுகளை உறுதியாகக் கூற முடியாது . 
காலத்தின் கடைசி 

ஆண்டுகளைப் பற்றியதாகவே இருக்க 
வேண்டும் என்று கூறுவதே ஏற்கத்தக்கது . 1- மறக்கப்படாமலிருந்த 
இவனது தோல்வி , பல ஆண்டுகளுக்குப்பிறகு , இவனது பலம் 
வாய்ந்த வழித்தோன்றலான முதலாம் ராஜேந்திரனால் 
மாற்றப்பட்டது . 
பராந்தகனின் நண்பர்கள் 

கேரள மன்னன் , கீழப்பழுவூர்த் தலைவர்களான பழுவேட்ட 
ரையர் 

ஆகியோரைத் தவிர , கொடும்பாளூரைச் சேர்ந்த 
வேளிர் தலைவரும் , பாண்டியருக்கான போர்களில் பராந்தகனுக்கு 
உதவி செய்தனர் . கொடும்பாளூர் வமிசத்தைச் சேர்ந்த , 


படை 


. 


கேசரி முன்பே திருமணம் செய்திருந்தான் என்று பராந்தகனின் 
ஆட்சியின் ஆரம்ப காலக் கல்வெட்டுகள் கூறுகின்றன. 17 கொடும் 


முதலாம் பராந்தகன் (கி.பி. 907-955 ) 


169 


போது , 


தஞ்சையின் 


பாளூர்த் தலைவர்களுக்கும் , சோழ வமிசத்திற்கும் இடையே 
இக்காலத்தில் நிலவிய தொடர்பைப்பற்றி , புதுக்கோட்டை , 
திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலுள்ள 

கல்வெட்டுகள் கூறு 
கின்றன .19 இத்தலைவர்கள் பாண்டிய மன்னன் இராஜசிம்மனின் 
பகைவர்களாயிருந்தனர் என்பது இராஜசிம்மனின் 16 - ம் ஆட்சி 
ஆண்டைச் சேர்ந்த ( கி . பி . 916 ) சின்னமனூர்ப் பட்டயங் 
களிலிருந்து தெளிவாகிறது . பராந்தகனின் ஆட்சி தொடங்கிய 

இராஜசிம்மனுக்கும் சோழர்களுக்குமிடையேயான 
தொடர்பை விவரிக்கும் இப்பாண்டிய சாசனம் , இராஜசிம்மன் 

மன்னனை நெய்ப்பூர் என்னுமிடத்தில் வெற்றி 
கொண்டதாகவும் , சோழர்களின் நெருங்கிய நண்பர்கள் 
தலைமைப்பீடமான கொடும்பையில் ( கொடும்பாளூர் ) சண்டை 
யிட்டதோடு , வஞ்சியைத் தீக்கிரையாக்கி , தென் தஞ்சை 
மன்னனை ( சோழர்களின் மற்றொரு நண்பராகலாம் ) நாவல் 
என்னுமிடத்தில் அழித்தான் , என்றும் கூறுகிறது . சோழ 
மன்னருடனான போரின் தொடக்கத்தில் , தெளிவற்ற , மிகைப் 
படுத்தப்பட்டுள்ள , இப்பாண்டிய மன்னரின் சான்றுகள் இரு 
வகையில் பயன்படுகின்றன . மதுரை நாட்டின் மீது பராந்தகன் 
சிறிது சிறிதாக வெற்றி சண்டபோதும் , இவ்வெற்றிக்காகத் 
தொடர்ந்துப் பல ஆண்டுகளுக்குப் போரிட வேண்டியிருந்தது 
என்று மகாவமிசமும் , பராந்தகனின் கல்வெட்டுகளும் தோற்று 
விக்கும் எண்ணத்தை இது உறுதிப்படுத்துகிறது . மேலும் , இப் 
போர்களில் பல்வேறு மன்னர்களின் கூட்டணிகளைப் பற்றிக் 
கூறுவதோடு , சேரமன்னனும் , கொடும்பாளூர்ச் சிற்றரசர்களும் 
சோழ ! ன்னர்களின் நண்பர்களாய் இருந்து இவன் பக்கம் 
போரிட்டனர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது . 


19 


ஏனைய போர்கள் 


பாண்டியர்களுடன் 

நடந்த போர்களுக்கு 

இடையே , 
பராந்தகன் தன் ஆதிக்கத்தைப் பல இடங்களிலும் நிலை 
நாட்டினான் . கங்க மன்னன் , இரண்டாம் பிரதிவீபதி பராந்த 
கனிடமிருந்து 

‘வாணாதிராஜா என்ற விருதைப் பெற்றான் 
என்றும் , வல்லாள என்னுமிடத்தில் நடைபெற்ற போரில் பெரும் 
பங்கேற்றான் என்றும் , பராந்தகன் 9 - ம் ஆண்டைச் சேர்ந்த 
சோளங்கபுரம் பாறைக் கல்வெட்டு கூறுகிறது . இரு வாணர் 
மன்னர்களை அழித்து , வைதும்பர்களையும் வெற்றி கண்டான் 

பிரதிவீபதியின் உதயேந்திரம் பட்டயங்கள் 
கூறுகின்றன .22 


என்று 


மன்னனாவான் . 


. இவர்கள் சுதந்திர மன்னர் 
170 

சோழர்கள் 
பராந்தனின் ஆட்சித் தொடக்கத்தில் , சோழ அரசப் பதவியி 
லிருந்து இவனை ஒதுக்கிவிட்டு , இவனுக்குப் பதிலாக , தன் மகள் 
வழிப் பேரனான கன்னரதேவனைச் சோழ மன்னனாக்க 
இராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணன் முயன்றதாகத் 
தெரிகிறது . இதன் பொருட்டு , இவன் தன் அதிகாரத்திற்கு 
உட்பட்டிருந்த வாணர்களின் படைகளுடன் , தன் படையையும் 
சேர்த்துக் கொண்டு வடமேற்குத் திசையினின்று சோழ 
நாட்டைத் தாக்கினான் . , இவர்களுக்கு எதிராகப் பராந்தகன் 
தன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த கங்க மன்னன் இரண்டாம் பிரிதி 
வீபதி உதவியைப் பெற்றான் . இவ்விரு படைகளுக்குமிடையே 
தற்போது திருவல்லம் என்றழைக்கப்படும் வல்லாள என்னும் 
இடத்தில் கி . பி .910 

அல்லது 911 - ல் போர் 

மூண்டது ; 
இரண்டாம் கிருஷ்ணனும் அவனது உதவியாளரும் படுதோல்வி 
யடைந்தனர் . எவராலும் வெற்றி 

காணமுடியாத கிருஷ்ண 
ராஜாவை வெற்றிகண்ட பராந்தகன் வீரசோழன் என்ற 
பெயரைப் பெற்றான் என்று கன்னியாகுமரிக் கல்வெட்டு உறுதி 
யாகக் கூறுகிறது . 23 இராஷ்டிரகூட மன்னனின் முயற்சி தோல்வி 
யுற்றதோடு , பராந்தகனின் சோழ அரசபதவியை 

அடையும் 
உரிமை வலிவு பெற்றது . கிருஷ்ணனுடன் சேர்ந்து தம்மை 
எதிர்த்த வாணர் போன்றவரைப் பராந்தகன் தண்டித்தான் 

பெரும் வாணகப்பாடி என்னும் பகுதியை ஏறக்குறைய இரு 
நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்த 

பண்டை 
மன்னர்களின் வழிவந்தவரே , வாணர்கள் . பாலாற்றுக்கு வடக்கே , 
மேற்கில் புங்கனூருக்கும் கிழக்கில் காளத்திக்கும் இடையேயான 
பகுதியைக் கொண்டதே இப்பெரும் வாணகப்பாடி . ஆனால் , 
இதற்கு முன்பு இவர்கள் இப்பகுதிக்கு வடக்கிலுள்ள பகுதி * 
களையும் ஆட்சி செய்து வந்தனர் . பாதாமியைச் சேர்ந்த சாளுக் 
கியர்களின் பலம் பெருகியபோது , இவர்கள் தெற்கு நோக்கிப் 
பெயர்ந்து செல்ல வேண்டியதாயிற்று . 
களாயிருந்த கடைசிக் காலத்தில் , சோளங்கபுரம் கல்வெட்டில் 
கூறப்பட்டுள்ள ‘ பறிவி என்ற இடமே இவர்களது தலைநகராக 
விளங்கியது . இவ்விடம் இப்போது ( ஆந்திர பிரதேசத்தில் ) 
அனந்தப்பூர் மாவட்டத்தில் ஹிந்துபூர் வட்டத்தைச் சேர்ந்த 
பரிகி என்னும் இடம் என்று கூறலாம் . இராஷ்டிரகூட மன்னன் 
மூன்றாம் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பனாக விவரிக்கப்படும் 
விஜயபாஹு என்ற மூன்றாம் விக்கிரமாதித்தனே இவ்வமிசத்தின் 
கடைசி 

இவர்களைப் பற்றிய வரலாற்றுக் 
குறிப்புகள் நமக்குத் தெளிவாகக் கிடைக்கவில்லை ; எனவே இக் 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


171 


கல்வெட்டுகளில் காணப்படும் ஆண்டுகளைக் கொண்டே இவற்றை 
நாம் அனுமானிக்க முடியும் . 


வாணர்கள் 


கி.பி. 916 - க்கு முன்பே , ஹஸ்தி மன்னன் , வாணாதி ராஜா 
என்ற விருதைப் பராந்தகனிடமிருந்து பெற்றான் ( சோளங்க 
புரம் கல்வெட்டு ) . இரண்டாம் விஜயாதித்திய பிரபுமேரு என்பவன் 
909 வரை வாணர் 

வாணர் நாட்டைச் சுதந்திரமாக ஆட்சி 
செய்தான் . கி.பி. 916 - க்குமிடையேயான ஆறு அல்லது ஏழு 
ஆண்டுகளில்தான் பராந்தகன் வாணர்களை 

வென்றிருக்க 
வேண்டும் . விஜயாதித்திய பிரபுமேருவின் கொள்ளுப் பேரன் 
இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனின் நண்பன் என 
உதயேந்திரம் பட்டயங்களிலிருந்து அறிகிறோம் . இவர்களுக்கு 
இடையே , இரண்டாம் விக்கிரமாதித்தனும் , மூன்றாம் விஜயா 
தித்தன் ( புகழ்விப்பவர் கண்ட ) என்னும் இரு மன்னர்கள் ஆட்சி 
செய்தனர் . இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் , 
கி.பி. 940 ஆண்டிற்கு முன்பாகத் தன் ஆட்சியைத் தொடங்கி 
யிருக்க முடியாது என்ற குறிப்பிலிருந்தே பராந்தகனிடம் தோற்று 
இராஷ்டிரகூட நாட்டிற்குச் சென்று சரணடைந்த வாணர் 
மன்னர்கள் இரண்டாம் விக்கிரமாதித்தனும் மூன்றாம் விஜயா 
தித்தனுமேயாகும் என்று நாம் 

கருதலாம் . 

இரண்டாம் 
பிரதிவீபதிக்கு , வாணாதி ராஜா என்று கொடுக்கப்பட்ட விருது 
ஏதோ அலங்காரத்திற்காகக் கொடுக்கப்பட்டது அன்று ; வாணர் 
நாட்டின் உண்மையான ஆட்சிப் பொறுப்பு சிலகாலம் இவனிடம் 
ஒப்படைக்கப் பட்டது என்பதையே விளக்குகிறது . வாணர்களை 
அழித்துத் தாம் பெருமை அடைந்ததைப் பறைசாற்றிய கங்க 
மன்னனின் செயலே மூன்றாம் கிருஷ்ணன் சோழ நாட்டின் மீது 
படையெடுத்து , சோழர்களுக்குப் பெரும் தீமையை விளைவிக்கக் 
காரணமாயிற்று . 
வைதும்பர்கள் 

வாணர்களுடன் ஏற்பட்ட போர்களின் விளைவாக , வைதும்பர் 
சளுடனும் போர் ஏற்பட்டது . தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்த 
வைதும்பர்கள் தெலுங்கிலும் கன்னடத்திலும் தங்கள் கல்வெட்டு 
கள் சிலவற்றை விட்டுச் சென்றுள்ளனர் . ஒன்பதாம் நூற்றாண்டில் 
ரேனாண்டு 7000 பகுதி தம் ஆட்சியின் கீழ் இருந்ததாகவும் , 
சோரேமதிப்போரில் ( கி.பி. 850 ) நுளம்பர்களையும் கஸ்கர்களை 
யும் எதிர்த்த வாணர்களுக்கு உதவியதாகவும் இவரது கல் 


172 


சோழர்கள் 


வெட்டுகள் கூறுகின்றன . வாணர்களுடன் இவன் கொண்டிருந்த 
உறவு , பராந்தகனுடன் போரிடும்வரை தொடர்ந்தது . பராந்தக 
னுக்கு எதிராகப் போரிட்ட நுளம்ப மன்னர் யார் என்று சுட்டிக் 
காட்ட இயலவில்லை . தென் ஆர்க்காடு மாவட்டத்தில் கிடைக்கும் 
கன்னரதேவரின் ( மூன்றாம் கிருஷ்ணன் ) சில கல்வெட்டுகள் .2 7 
மகாராஜ சந்தையன் திருவயன் , திருவயன் ஸ்ரீகண்டன் என்ற 
இரு பெயர்களைக் குறிப்பிடுகின்றன . கி.பி. 915 - ல் பராந்தகனால் 
தோற்கடிக்கப்பட்டு , சோழ மன்னனின் ஆதிக்கத்தை ஏற்றுக் 
கொண்ட வைதும்ப மன்னன் சந்தையன் திருவயனோ அல்லது 
அவனுக்கு முன்னிருந்த மன்னனோ ஆவான் . சோழரிடம் தோல்வி 
யுற்ற வைதும்பர்கள் , வாணர்களைப் போன்று , இராஷ்டிரகூட 
ரிடம் தஞ்சமடைந்தனர் . பிற்காலத்தில் , முதலாம் இராஜ 
ராஜனும் இராஜேந்திரனும் சோழ நாட்டின் பெருமையை 
மீண்டும் உயர்த்தியபோது , திருவயனின் மகனும் பேரனும் 
சோழர்களது ஆட்சிக்கு உட்பட்டிருந்தனர் . 
சீத்புலி நாடு 


நெல்லூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு போரைப் பற்றி 
திருவொற்றியூரிலுள்ள இரு கல்வெட்டுகள் மேற்போக்காகக் கூறு 
கின்றன .28 சிறு குளத்தூரைச் சேர்ந்த மாறன் பரமேசுவரன் 
என்னும் பராந்தகனின் அதிகாரி ஒருவன் சீத்புலியை வென்று , 
நெல்லூரையும் அழித்து மீண்டும் தெற்கு நோக்கி வந்தபோது , 
திருவொற்றியூரில் தங்கி அவ்வூரில் கோயில் கொண்டிருக்கும் 
மகாதேவர்க்கு நிலதானம் செய்து , தன் நன்றியைத் தெரிவித் 
தான் . இந்நிலத்தின் மீதான நிலவரி , நான்கு ஆண்டுகளுக்குப் 
பிறகு விலக்கப்பட்டது . இத்தானத்திற்கு மூலமான 

ஒன்று 
பராந்தகனின் 34 - ம் ஆண்டில் ( கி.பி. 941 ) கொடுக்கப்பட் 
டிருந்தது . இந்த அதிகாரியின் படையெடுப்பு வேங்கி மன்னன் 
இரண்டாம் சாளுக்கிய வீமனுக்கு எதிராகவே நடந்திருக்கக் 
கூடும் . சீத்புலி என்பது கீழை சாளுக்கிய நாட்டின் தென்பகுதி 
யிலிருந்த ஒரு மாவட்டமே . 20 

திருவொற்றியூருக்கு வடக்கே 
யுள்ள கிழக்குக் கடற்கரை பகுதியில் பராந்தகனின் கல்வெட்டு 
கள் ஒன்றுகூட காணப்படவில்லை என்பதை நாம் நோக்கும் 
போது , இப்படையெடுப்பினால் எவ்வித நிரந்தர முடிவும் ஏற் 
பட்டதா என்ற சந்தேகம் தோன்றுகிறது .. 
மேலும் பல இன்னல்கள் 

கி.பி. 940 முதல் பராந்தகனுக்குத் தன் பரந்த நாட்டைப் 
பல முனைகளிலும் 

வேண்டிய இன்னல் அதிகரிக்கத் 


90 


காக்க 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


173 ) 


தொடங்கியது ; சிறு பகுதியாக இருந்த சோழநாடு , ஐம்பது 
ஆண்டுகளுக்குள் பரந்த இராச்சியமாகப் பெருகி , சுற்றியிருந்த 
நாடுகளை எல்லாம் . தன்னுள் கொண்டது ; சோழ நாட்டின் 
விரிவின் விரைவே அதற்குப் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியது . 
சோழரிடம் தம் நாடுகளை இழந்து , தம் பரம்பரை இருப்பிடங் 
களிலிருந்து விரட்டப்பட்ட வெவ்வேறு மன்னர்களின் சந்ததியினர் 
மீண்டும் போரிடாமல் வாளா இருக்கவில்லை . அதனுடன் , 
சோழ நாட்டின் வளர்ச்சியைக் கண்டு இராஷ்டிரகூடரும் கீழைச் 
சாளுக்கியரும் பேரச்சம் கொண்டனர் . கி.பி. 945 - க்குச் சில 
காலத்திற்குப் பிறகு , ஈழத்தின்மீது படையெடுத்த பராந்தகன் 
பின் நோக்கி விரட்டப்பட்டு , நான்காம் உதயனிடமிருந்து 
பாண்டிய மன்னனின் முடியை மீட்கத் தவறினான் என்பதையும் 
நாம் முன்பே பார்த்தோம் . பராந்தகன் ஈழத்தில் தன் முழுமை 
யான கவனம் செலுத்த முடியாதபடி அவனது கவனத்தைச் 
சில நிகழ்ச்சிகள் வேறு திசையில் திருப்பின. அவற்றைப் பற்றியும் 
இந்நிகழ்ச்சிகளே பராந்தகன் ஈழத்தில் தோல்வி அடையக் காரண 
மாயின என்பதைப் பற்றியும் நாம் இனி இங்கு கூறுவோம் . 


பிரதிவீபதியின் மரணம் 


82 


பூதுகன் 


சுமார் கி.பி. 940 - ல் முதற் பராந்தகனின் நம்பிக்கை 
யுடைய நண்பனும் அவனது ஆட்சிக்குட்பட்டவனுமான கங்க 
மன்னன் இரண்டாம் பிரதிவீடதி மரணம் அடைந்தான் .31 
இதுவே ., கங்க 

நாட்டிலிருந்து , பராந்தகனுக்கு ஏற்பட்ட 
தொல்லைகளின் தொடக்கமாக இருந்தது . பிரதிவீபதி , தன் 
வாழ்நாளின் இறுதியில் , ஒரே மகன் விக்கியண்ணனை இழந்திருந் 
தான் , இரண்டாம் 

என்பவன் , இராஷ்டிரகூட 
இளவரசியும் மூன்றாம் கிருஷ்ணனின் சகோதரியுமான ரேவகா 
என்பவளை மணந்திருந்தான் . மேலும் , கிருஷ்ணனிடமிருந்து 
அவனது அரியணையைப் பற்றிக் கொண்டவனுக்கு எதிராக , 
கிருஷ்ணனுக்கு உதவி புரிந்த தனது மூத்த சகோதரன் இராச்ச 
மல்லனைக் கொலை செய்து , அவரது நாட்டையும் பறித்துக் 
கொண்ட பூதுகன் , கங்க நாட்டின் தனிப்பெரும் தலைவனாக 
இப்போது விவங்கினான் .33 சோழர்களின் வலிமையைக் கண்டு 
அஞ்சிய வாணர்களும் வைதும்பர்களும் ஏற்கெனவே கிருஷ்ண 
னுடைய பாதுகாப்பைக் கோரியிருந்ததோடு , சோழருக்கு 
எதிராகவும் அவனது உதவியைப் பெற விழைந்தனர் . இச் சூழ் 
நிலையில் , அப்போதுதான் தன் நாட்டில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் 
அனைத்தையும் அழித்துப் புகழேணியில் இருந்த கிருஷ்ணன் , 


வுகளை 
களைத் 


வகை 


பராந்தகனின் 
174 

சோழர்கள் 
தெற்கு நோக்கித் தன் நாட்டை மேலும் விரிக்கக் கூடிய அரிய 
வாய்ப்பை நழுவவிட விரும்பாமல் 4 சோழருக்கு எதிராகப் 
படையெடுத்தான் . 
இராஜாதித்தியன் 

இந்நிகழ்ச்சிகளைப் பற்றி பிரதிவீபதியின் வாழ்நாளிலும் , 
கிருஷ்ணன் , இராஷ்டிரகூட மக்களுக்குப் பதவி ஏற்பதற்கு 
முன்பும் , முன்கூட்டியே சொல்லப்பட்டுள்ளது . வட ஆர்க்காடு 
மாவட்டத்தில் கிடைத்துள்ள ஒரு கல்வெட்டு - கி.பி. 936 - ல் 
மேலை கங்க மன்னன் ஒருவன் ( பெருமானடிகள் ) கால்நடை 
களைக் கடத்திச் செல்லும் பொருட்டு , திடீரென தாக்கியபோது 
அவனை எதிர்த்து உயிரிழந்த வீரனைப் பாராட்டும் 
யிலானது . பின்னே வரும் புயலுக்கு முன் அறிகுறியாகவே 
நிகழ்ச்சியைச் சொல்லலாம் . திருமுனைப்பாடியில் இக்காலத்தி 
லேயே பராந்தகனின் மூத்த மகன் இராஜாதித்தனின் தலைமை 
யில் யானைப்படையும் சிறிய குதிரைப் படையும் அடங்கிய 
பெரும்படை ஒன்றினைக் கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் 
திருமுனைப்பாடி நாடு என்றழைக்கப்பட்ட பகுதியில் வைக்கப் 
பட்டது என்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன . கி.பி. 937 - ம் * 7 
ஆண்டு முதற்கொண்டே இராஜாதித்தனின் படையைச் சேர்ந்த 
வெள்ளங்குமரன் என்னும் கேரளத் தலைவன் , கிராமம் என்னு 
மிடத்தில் இருந்து வந்ததோடு , ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு 
பெண்ணாற்றங்கரையில் ஒரு சிவாலயத்தையும் எடுப்பித்தான் . * 
கிராமத்திற்கு அருகேயுள்ளதும் கி . பி . 1140 வரை இராஜா 
தித்தபுரம் என்றழைக்கப்பட்டதுமான திருநாவலூரில் 
ஆண்டுகள் இராஜாதித்தன் வாழ்விடமாகக் கொண்டிருந்தான் . 
அரிகுலகேசரி 40 தன் சகோதரன் ராஜாதித்தனுக்கு உறுதுணை 
யாக இருந்ததையும் நாம் காண்கிறோம் . இதிலிருந்தே , வாணர் , 
வைதும்பர் ஆகியோருக்கு எதிராகத் தான் கடைப்பிடித்த ஆக்கிர 
மிப்புக் கொள்கையின் விளைவுகளைப்பற்றி கவலையுற்று இருந்த 

தடுத்து 
யிருந்த இரண்டாம் பிரதிவீபதியிடம் மட்டுமே ஒப்படைக்காமல் 
பல எச்சரிக்கை நடவடிக்கைகளை , பராந்தகன் தானே மேற் 
கொண்டான் . 
கிருஷ்ணன் படையெடுத்த கால வரன்முறை 

சோழ நாட்டின் மீது கிருஷ்ணன் படையெடுத்த காலத் 
தைப் பற்றிக் கருத்து வேறுபாடு இருந்தபோதிலும் , அதைச் 


AR 


. 


பல 


. 


2 


ஆட்சி 


பெயரிலேயே கல்வெட்டுகளை வெளியிட்டான் என்று எண்ணி 
முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 

175 
சரியாகக் கணிக்க முடியாது என்று கூற முடியாது . மூன்று 
விதமாகக் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சான்றுகளைச் சோழ 
புரம் கல்வெட்டே நமக்குக் கோடி காட்டுகின்றது . சகம் 871 - ம் 
ஆண்டில் , அதாவது கி.பி. 949 - ல் பொறிக்கப்பட்ட இக்கல் 
வெட்டு , ஒரு மன்னனின் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் பொறிக்கப் 
பட்டதென்றும் கூறுகிறது . ஆனால் , இம்மன்னனின் பெயர் இதில் 
காணப்படவில்லை . கன்னரதேவன் , கி.பி. 940- லேயே தன் 
ஆட்சியைத் 

தொடங்கியமையால் , இரண்டாவது 
ஆண்டைச் சேர்ந்த இக்கல்வெட்டு அவனுடையதாகாது . ஆனால் , 
இது ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனின் கல்வெட்டுத் 
தான் என்று கூறும் வெங்கய்யா , அவர்கள் இவன் தொண்டை 
மண்டலத்தைக் கைப்பற்றிய இரண்டாம் ஆண்டாக இருக்கக் 
கூடும் , என்ற கருத்தினையும் கூறியுள்ளார் . ஆனால் , இவ் 
வாண்டில்தான் கிருஷ்ணன் , தொண்டை மண்டலத்திற்குள் 
நுழைந்தான் என்று இக்கல்வெட்டு கூறுவதே இக்கருத்திற்கு 
முரணாக உள்ளது ; மேலும் , தொண்டை மண்டலத்தில் கிடைத் 
துள்ள இவனது எண்ணற்ற கல்வெட்டுகளில் ஒன்றுகூட இவன் 
தொண்டை மண்டலத்திற்குள் நுழைந்த ஆண்டில் தொடங்கும் 
ஒரு புது சகாப்தத்தில் காணப்படவில்லை . பெரும்பாலும் 
கல்வெட்டுகள் இவனது ஆட்சி ஆண்டுகளையே குறிப்பிடு 
கின்றன . இக்கல்வெட்டு இராஜாதித்தன் , இராஜப் பிரதிநிதியாக 
இருந்த பகுதியிலிருந்து கிடைத்திருப்பதால் , இது இராஜாதித் 
தனின் ஆட்சியையே குறிப்பிடுகின்றது என்று ஹுல்ஷ் கூறுவதே 
இக்கல்வெட்டின் காலத்தைக் கண்டுணர உதவும் மாற்றுக் கருத் 
தாகும் . இவ்வாறு கூறும்போது , இராஜாதித்தன் தன் தந்தை 
யின் மரணத்திற்குப் பிறகே தன் ஆட்சியைத் தொடங்கி , தன் 


விடக்கூடாது .44 அடுத்தடுத்து வந்த சோழ மன்னர்கள் ஒரே 
காலத்தில் வெவ்வேறு ஆட்சி ஆண்டுகளைக் கொண்ட தம் 
கல்வெட்டுகளை வெளியிட்டனர் என்பதைப் பொதுவாகக் 
காணலாம் . ஏறக்குறைய பன்னிரண்டு ஆண்டுகள் இராஜாதித் 
தன் தன் தந்தைக்கு உட்பட்டு அவரது ஆட்சியில் பெரும் பணி 
புரிந்திருந்தமையால் , கி.பி. 948 - ம் ஆட்சி ஆண்டில் இளவரசுப் 
பட்டம் சூட்டப் பெற்றான் என்று கூறினால் மிகையாகாது . 

இராஜாதித்தனை வென்று , தொண்டை மண்டலத்திற்குள் 
சக்கரவர்த்தி கன்னரதேவன் வல்லபன் நுழைந்த ஆண்டில் வெளி 
யிடப்பட்டதே இந்த சோழபுரம் கல்வெட்டு என்று விவரிப்பதே 
இக்கல்வெட்டின் காலத்தைக் கணக்கிடும் மூன்றாவது வழியாகும் . 
தக்கோலப் போரில் இராஜாதித்தன் உயிரிழந்தவுடனேயே , 


விருதை 

தனைப் போலியானது என்றே 
. 
176 

சோழர்கள் 
அதாவது இப்போரின் 

விளைவுகளைப் பற்றி முழுமையாக 
அறியும் முன்பே , இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருத்தல் 
வேண்டும் என்று தோன்றுகிறது . கிருஷ்ணனது வெற்றிப் படை 
யெடுப்பு கி.பி. 949 - ல் நிகழ்ந்ததற்கு இக்கல்வெட்டே ஆதார 
மாகும் . 

இரண்டாம் பூதுகனின் ஆத கூர்க் கல்வெட்டு இவ்வாண்டைச் 
சிறந்த முறையில் உறுதிப்படுத்துகிறது . தக்கோலப் 

போர் 
( இப்போரில்தான் இராஜாதித்தன் பூதுகனால் 

கொல்லப் 
பட்டான் ) நடைபெற்ற ஆண்டினை சகம் 872 , அதாவது , 
கி.பி. 949-50 , என்று குறிப்பிடுகிறது . மேலும் , பராந்த 
கனின் கல்வெட்டுகளும் இதையேதான் கூறுகின்றன . இவனது , 
கி.பி. 948 - ம் ஆண்டு கல்வெட்டுகள் தென் ஆர்க்காடு , வட 
ஆர்க்காடு மாவட்டங்களில் 47 

காணப்பட்டாலும் , இந்த 
ஆண்டிற்குப் பிறகு , இந்த மாவட்டங்களில் இவனது கல் 
வெட்டுகள் காணப்படாததோடு , 42 - முதல் 44 வரையான 
இவனது ஆட்சி ஆண்டுகளுக்கான கல்வெட்டுகளே இல்லாததால் 
இவ்வாண்டுகளில் தக்கோலம் போர் போன்ற பெரும் கேடு 
விளைந்திருக்க வேண்டும் . ஆகையால் , எல்லாச் சான்றுகளும் 
பராந்தகனுக்கும் கிருஷ்ணனுக்குமிடையே நடைபெற்ற போரின் " 
விளைவுகள் கி.பி. 949 - ல்தான் ஏற்பட்டன என்று கூறுகின்றன . 
போலியான கல்வெட்டு 

சித்தலிங்க மடம் ( தென் ஆர்க்காடு ) என்னுமிடத்தில் 
கிடைத்துள்ள கிருஷ்ணனின் ஐந்தாம் ஆட்சி ஆண்டின் ஒரு கல் 
வெட்டு, கி . பி . 944-5 - லேயே இம்மன்னனுக்கு ‘ கச்சியும் , 
சிறிது குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது ; தக்கோலம் போருக்கு 
முன்பே கிருஷ்ணன் தொண்டை மண்டலத்தின்மீது படையெடுத்து 
இப்பகுதியை கைப்பற்றினான் என்ற கருத்தைச் சில அறிஞர்கள் 
ஏற்குமாறு செய்துள்ளது . நமக்குக் கிடைத்துள்ள. பெருவாரி 
யான , எளிதில் புறக்கணிக்க முடியாத சான்றுகளுடன் , இக் 
மண்டலத்தில் இருந்தான் என்றால் , கி.பி. 948 வரையில் பராந்த 
கனின் கல்வெட்டுகள் , தென் ஆர்க்காடு , வடஆர்க்காடு மாவட்டங் 
களில் காணப்படுவதையும் , 949 - ல் தக்கோலத்தில் , இராஜா 
தித்தன் இருந்ததையும் , தக்கோலம் போர் நிகழ்ந்ததையும் நாம் 
6 வ்வாறு மறுக்க முடியும் ? மேலும் கிருஷ்ணனின் , சித்தலிங்க 


-- 


- 


. 


- 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


177 


மடத்துக் கல்வெட்டைத் தவிர , கிருஷ்ணனின் 16 - ம் ஆட்சி 
ஆண்டிற்கு ( கி.பி. 956 ) முற்பட்ட கல்வெட்டுகள் , ஒன்றுகூட 
வட , தென் ஆர்க்காடு மாவட்டங்களில் கிடைக்காததற்குக் 
காரணம் என்ன ? இதிலிருந்து , இக்கல்வெட்டு போலியான 
என்றோ அல்லது இது குறிப்பிடும் ஆட்சி ஆண்டேனும் போலி 
யானது என்ற முடிவிற்கு வருவதைத் தவிர நமக்கு வேறு வழி 
யில்லை . இக்கல்வெட்டைத் தாங்கியிருந்த வியாக்ரபாதேசுவரர்க் 
கோயில் முதலாம் குலோத்துங்கன் ஆட்சியில் அவனது அதிகாரி 
ஒருவனால் புதுப்பிக்கப்பட்டபோது பழம்சுவரில் காணப்பட்ட 
இக்கல்வெட்டு புதிய சுவர்களில் மீண்டும் பொறிக்கப்பட்டது . 
இது சுமார் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு செய்யப்பட்டதால் , 
இக்கல்வெட்டின் ஆட்சிக் காலத்தைப் பொறிப்பதில் ஏதோ 
தவறு ஏற்பட்டிருக்கக் கூடும் . இக்கல்வெட்டு ஏற்படுத்தும் குழப் 
பத்தைப் போக்க இதுவே சிறந்த விளக்கம் என்று நான் கருது 
கிறேன் .51 
படையெடுப்பு 

நாம் இனி , இராஷ்டிரகூடரின் படையெடுப்பைப் பற்றிய 
நிகழ்ச்சிகளைக் காண்போம் . வடமேற்கு எல்லையிலிருந்து 
பகைவர் படையெடுக்கக்கூடும் என்பதைப் பராந்தகன் நன்கு 
உணர்ந்து , 

அதனைத் தடுத்துத் தன் நாட்டை பாதுகாக்க 
வேண்டிப் பெரிய எல்லைப் படையொன்றைத் தயாராக வைத் 
திருந்தான் என்பதை முன்பே பார்த்தோம் . இத்தகைய ஏற்பாடு 

ஆண்டுகளாகப் பராந்தகனின் நாட்டைப் பாதுகாத்து 
வந்தது . ஆனால் , கி.பி. 949 - ல் பல காலமாக எதிர்பார்க்கப் 
பட்ட படையெடுப்பு நிகழ்ந்து வட ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள 
அரக்கோணத்திற்குத் தென்கிழக்கே ஆறு கல் தொலைவிலுள்ள 
தக்கோலத்தில் பெரும்போரில் முடிவுற்றது . 2 தக்கோலம் என்னு 
மிடத்தில் மூவடி சோழ இராஜாதித்தனுடன் பொருது அவனைக் 

கன்னரதேவன் வெற்றி கொண்டதாக , ஆதகூர் 
கல்வெட்டு கூறுகிறது . சோழ மன்னனுடன் , கன்னரதேவன் 
போரிட்டபோது , பூதுகன் இராஜாதித்தனை , யானைமேல் 
வீற்றிருந்த அம்பாரியையே தனது போர்க்களமாகக் கொண்டு 
போர்புரிந்து குத்திக் கொன்றான் என்றும் இக்கல்வெட்டுக் 
கூறுகிறது . பூதுகனது வீரச் செயலைப் பாராட்டும் வகையில் 
கிருஷ்ணன் அவனுக்கு வனவாசி 12,000 பெல்வோலோ 300 
என்ற பகுதிகளை வழங்கினான் . 51 இந்நிகழ்ச்சியைப் பற்றிய 
சோழர்களின் சான்றுகளும் இதனின்று மாறுபடவில்லை ; 
இராஜாதித்தன் கிருஷ்ணராஜனை வென்று விண்ணுலகை அடைந் 

A 375-12 


கொன்று , 


என்ப 

தென் ஆர்க்காடு மாவட்பட 
மருக்கோ 
ஆண்டுகளுக்குத் 
178 

சோழர்கள் 
தான் என்று திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் 54 கூறுகின்றன . 
பெரிய , லெய்டன் பட்டயம் மேலும் தெளிவாகக் கூறுகின்றன 
( ஏ . எஸ் . எஸ் . ஐ . iv பக் . 206-7 வால்யூம் 42-45 இ . ஐ .xxii .) 

‘ வீர ராஜாதித் யன் , சூரிய குலத்தின் எழில் ஆபரண 
மான வீர இராஜாதித்யன் , 

ராஜாதித்யன் , அசைக்க முடியாத கிருஷ்ண 
ராஜனை அவனது படைகளுடன் சேர்த்து அசைத்து 
விட்டான் . நாற்றிசையும் பறந்த தனது கூரிய அம்புகளின் 
துணையால் அவன் இவ்வாறு போர் புரிந்தான் . ஆனால் , 
ஒரு 

பெரிய மதக்களிற்றின் முதுகில் அவன் அமர்ந்திருந்த 
வேளையில் பகைவனின் கூரியதோர் அம்பு அவனையே 
துளைத்து வீழ்த்திவிட்டது . ஆம் ! மூவுலகங்களின் புகழையும் 
வென்றடைந்த வேந்தனான அவன் உயர்ந்த விமானத்தில் 

ஏறி விண்ணவர்தம் துறக்கத்திற்குச் சென்றான் . 
இக்கூற்றிலிருந்து , இப்போர் மிகக் கடுமையாக நடைபெற்றது 
என்பதும் , பூதுகன் எய்த அம்பினால் இராஜாதித்தன் கொல்லப் 
பட்டதன் 

விளைவாகவே சோழப்படை தோல்வி கண்டது 
இப்போரில் வெற்றி பெற்றாலும் , கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட 
எதிர்ப்பு மறைந்துவிடவில்லை . இன்னும் ஆண்டுகளுக்கு 
இம்மன்னன் கடும் போர் புரிய வேண்டியிருந்தது என்பதை 
இவனது 16 - ம் ஆட்சி ஆண்டிற்கு முற்பட்ட , அதாவது கி.பி. 956 
அல்லது 953 - க்கு முற்பட்ட , கல்வெட்டுகள் காணப்படவில்லை 
என்பதிலிருந்து அறியலாம் . சக ஆண்டுகள் 874-876 , அதாவது 
துள்ள கல்வெட்டுகள் ஒரு சில குறுநில மன்னர்கள் சோழருக்கோ 
அல்லது இராஷ்டிரகூடருக்கோ தலைவணங்காது தாமே 
தன்னுரிமையுடன் தானங்களை அளித்தனர் என்று கூறுவதே 
இக்கூற்றை வலியுறுத்தும் . தக்கோலம் போருக்குப் பிறகு நிகழ்ந்த 
நிகழ்ச்சிகள் தெளிவற்று காணப்படுகின்றன . இப்போரையடுத்து , 

, 

ஆர்க்காடு , 
செங்கற்பட்டு மாவட்டங்களில் சோழரது கல்வெட்டுகளை நாம் 
காணவில்லை . ஆனால் , இப்பகுதிகளில் கிருஷ்ணனின் 16 முதல் 
28 வரையிலான ஆட்சி ஆண்டுகளுக்குரிய கல்வெட்டுகள் காணப் 
படுகின்றன. கச்சியுந் தஞ்சையுங் கொண்ட என்ற விருதினை 
தான் பெற்றதினால் , கிருஷ்ணன் காஞ்சிபுரத்தையும் தஞ்சா 
வூரையும் கைப்பற்றியதாக அறிவித்தான் . இராஜாதித்தனை 
வென்றபின் பூதுகன் தஞ்சை , நாலுகோட்டை , மற்றும் பல 
கோட்டைகளையும் வென்று , இவ்விடங்களிலிருந்து கைப்பற்றிய 


பல் 


ப 


. 


உ 


57 


ஆட்சி ஆண்டு குறிப் 
முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 

179 
யானைகள் , குதிரைகள் , ஏராளமான பொருள் ஆகியவற்றைக் 
கிருஷ்ணனிடம் ஒப்படைத்தான் என்று போலியெனக் கருதப் 
படும் சூதிப்பட்டயங்கள் கூறுகின்றன. தென்னிந்தியாவில் 
தனது திக்விஜயத்தின் முடிவில் மேலப்பாடு ( வட ஆர்க்காடு ) 
என்னுமிடத்தில் தங்கியிருந்தான் என்றும் , சோழரை வென்று 
அவரது நாட்டைத் தன்னுடன் வந்த தலைவர்களுக்கு அளித்த 
தோடு , இலங்கை மன்னன் முதலான பல மன்னர்களிடமிருந்து 
கப்பம் ஏற்று இராமேசுவரத்தில் வெற்றித்தூண் ஒன்று நிறுவினான் 
என்றும் இவனது கர்ஹாட் பட்டயம் ( கி.பி. 959 ) கூறுகிறது .59 
இக்கூற்று தற்பெருமைக்காக மட்டுமே கூறப்பட்டதா அல்லது 
உண்மையிலேயே இம் டன்னனின் வெற்றியைக் குறிக்கிறதா என்று 
நாம் உறுதியாகக் கூற முடியாது . இம்மன்னனது அல்லது இவனுக்கு 
உட்பட்ட மன்னர்களது கல்வெட்டுகள் புதுச்சேரிப் பகுதிக்குத் 
தெற்கே காணப்படவில்லை. இரண்டாம் நுளம்ப போழல் 
சோரனும் அவன் மகன் வீர மகேந்திரனும் , கிருஷ்ணனுடன் 
சேர்ந்து சோழர்களை எதிர்த்துப் போர் செய்து அவரது நாட்டில் 
பங்கு பெற்றனர் என்று இவர்களது கல்வெட்டுகள் கூறுகின்றன 
965-6 - ல் தான் காஞ்சித் தலைவனாக இருந்தவன் என்று பொழல் 
சோரன் கூறுகிறான் , சோழ நாட்டை வென்று திரும்பும்போது 
பிடப்படாத கல்வெட்டு ஒன்றில் கூறுகிறான் , 594 

592 கிருஷ்ணனின் 
படையெடுப்பால் , சோழ நாடு சிதறுண்டது . வட பகுதியில் 
பெற்ற தோல்வியின் விளைவாக , பராந்தகன் தன் நாட்டின் 
தென் பகுதியையும் இழந்தான் என்பது திண்ணம் . சோழப் 
பேரரசு வீழ்ச்சியுற்றது ; அதற்கு மீண்டும் உயிரூட்ட வேண்டிய 
நிலையை அடைந்தது . 


பராந்தகன் ஆட்சியின் முடிவு 


ஆட்சியின் 


பராந்தகனது 

இறுதி ஆண்டுகளைப் பற்றி 
தஞ்சையை அடுத்துள்ள இடங்களிலிருந்து கிடைக்கும் ஒரு சில 
கல்வெட்டுகளிலிருந்து அறியலாம் , இவை , பராந்தகனின் 45,46- ம் 
ஆட்சி ஆண்டுகளைச் சேர்ந்தவை .. 

சித்தூர் மாவட்டத்தில் 
புங்கனூர் வட்டத்திலுள்ள வனமலதின்னே என்னுமிடத்திலுள்ள 
ஒரு கல்வெட்டு , பராந்தகனின் 48 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்தது 
( கி.பி. 955 ) . இதைக்கொண்டு , இம்மன்னன் தன் 48 - ம் ஆட்சி 
ஆண்டு வரை உயிர் வாழ்ந்தான் என்று அறியலாம் . 04 


இம் மன்னன் பல மனைவியரை மணந்திருந்தான் . இவர்களில் 
பதினொருவருடைய பெயர்கள் கல்வெட்டுகளில் இடம் பெறு 


( ரோஹணம் 


சோழர்கள் 


18 


16 


80 


82 


84 


1 


18 


18 


முதலாம் 
பராந்தகனின் 
ஆட்சிக்குட்பட்ட 
சோழ நாட்டின் 

எல்லே 


இடித்துறைகாடு 


16 


16 


தெல்லூர் 


ராடிரகூடர்கள் 


நுளம்பு பாடி 

நிடுகள் 


இந்துபுர் . 


இந்துபும் 


பரும்பானப்பா 


திருவோத்தியம் 


தடிகைபால் 


குடமயை 


வேரூர் 


12 


செத்த 


கோட்டைக்ககர் 

MULL 


நாகப்பட்டினம் 


கொடும்பாவம் 


திருவஞ்சைக்களம் 


கோளம் 


மதுரை , 


வெங்ளு 


இமை 


அனுராதபுரம் 


8 


நப 


ஆட்சியின் உச்சக்கட்டத்தில் 
ஆட்சியின் இறுதி காலத்தில் 

இருந்த நிலை 


மாகாமா 


76 


78 


82 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


181 


கின்றன . தக்கோலம் போரில் உயிரிழந்த பராந்தகனின் மூத்த 
மகனான கோதண்டராமன் என்று அழைக்கப்பட்ட இராஜா 
தித்தனின் அன்னையின் பெயர் கோக்கிழான் 1 என்பதாகும் . 
பராந்தகனின் மற்றொரு மனைவி , அரிகேசரியின் அன்னையும் , 
கேரள நாட்டின் இளவரசியுமாவாள் .. 2 ஆதித்தன் வாழ் 
நாளிலேயே பராந்தகன் இவளைத் திருமணம் செய்துகொள்ள 
முடிவு செய்தான் என்பதே , சோழ மன்னனும் கேரள மன்னனும் 
நட்பு கொண்டிருந்தனர் என்பதற்கு ஆதாரமாக விளங்கியதோடு , 
சோழ நாட்டு ஆட்சியில் பணிபுரியும் பொருட்டு மலையாளிகள் 
பலர் சோழ நாட்டிற்கு வருவதற்கும் வழிவகுத்தது . கிராமம் 
என்னுமிடத்தில் கோயில் எடுப்பித்த இராஜாதித்தனின் கேரள 
தளபதி வெள்ளங் குமரனைப் போன்று பல தானங்களைச் 
செய்த பல மலையாளிகளைப் பற்றி இக்காலத்துக் கல்வெட்டு 
களிலே காண்கிறோம் . இராஜாதித்தனைத் தவிர , பராந்த 
கனுக்கு நான்கு மக்கள் இருந்தனர் . கண்டராதித்தன் , அரிகு 
கேசரி , உத்தமசீலி , அரிந்திகை அல்லது பட்டயங்களில் காண்பது 
போல அரிஞ்சயன் என்பவராவர் . கோவிந்த வல்லவரையரின் 
மனைவியாகக் குறிப்பிடப்படும் வீரமாதேவி பராந்தகனின் ஒரு 
மகளாகும் . அனுபாமா என்ற மற்றொரு மகள் கொடும்பாளூர்த் 
தலைவனை மணந்திருந்ததாகத் தெரிகிறது . பராந்தகன் பல 
பெருமைமிக்க விருதுகளை விரும்பி ஏற்றான் என்பதைப் பல 
கல்வெட்டுகளிலிருந்து அறியலாம் . குறிப்பாக , கிராம சபையை 
அமைக்கும் அரசியல் 

முறையைப் பற்றிக் கூறும் இவனது 
12-14 - ம் ஆட்சி ஆண்டின் உத்திரமேரூர்க் கல்வெட்டுகளில் மிக 
முக்கியமான விருதுகளைக் காணலாம் . நாடு முழுவதும் பல 
பாசன வாய்க்கால்களை வெட்டி இவன் விவசாயத்தைப் பெருக் 
கினான் என்று கரந்தைப் பட்டயங்கள் ( வால்யூம் 21 ) கூறு 
கின்றன . இம்மன்னன் ஹேமகர்ப்பம் , துலாபாரம் , பிரம்மதேயம் 
போன்ற பல தானங்களைச் செய்தான்.7 பராந்தகன் சிறந்த 
சிவபக்தன் 

என்று திருவாலங்காட்டுப் பட்டயம் கூறுகிறது . 
லெய்டன் பட்டயமும் இம்மன்னன் தில்லைச் சிற்றம்பலத்தில் , 
பொன் வேய்ந்தான் என்று கூறுகிறது..8 பராந்தகனின் காலம் 
தென்னிந்தியக் கோயில்கள் கட்டும் கலையில் ஒரு பொற்காலம் 
எனலாம் . முதலாம் ஆதித்தனால் மேற்கொள்ளப்பட்ட கோயில் 
எடுப்பிக்கும் பணி இவனது காலத்தில் சிறந்த முறையில் 
தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது . இக் காலத்தில் நிலவிய 
மத்திய , கிராம ஆட்சி முறை , மத நம்பிக்கை பற்றிய சிறந்த 
குறிப்புகள் ஆகியவற்றை இவனுடைய கல்வெட்டுகளிலிருந்து 
அறிகிறோம் . இவற்றைப் பற்றி விரிவாகப் பின்னர்க் காண்போம் . 


இப்போது 
200 / 1831-2 என்பதில் 48- ம் ஆண்டு என்று குறிக் 

பொறிக்கடைய 
29/ 1907- ல் 

பயன்படு 

சோழர்கள் 
குறிப்புகள் 
1 பி . கே .. பக் . 78 . 

ஆதித்தன் காலத்து பாண்டிய அரசனாகயிருந்தவன் 
பராந்தக வீர நாராயணன் . ஆதித்தனுடைய மகனுக் 
கும் பராந்தகன் , வீர நாராயணன் என்ற பெயர்கள் 
இருந்தன . இது தற்செயலாக ஏற்பட்ட ஒற்றுமையா ? 
காலத்தில் தாய் வழி , பாட்டன் , பாட்டிகளின் 
பெயர்களை முதல் குழந்தைகளுக்கு இடும் பழக்கம் 

இன்னும் பரவலாக நிலவி வந்ததா ? 
3 465 / 1918.- இது 45 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்தது . 

ஆனால் , கிருஷ்ண சாஸ்திரியின் கருத்தில் 46 - ம் 
ஆண்டு என்று 13 / 1895 - ல் தெளிவாக இருக்கிறது ; 
கப்பட்டிருக்கிறது , ஏ . ஆர் . இ . II , 11. இது கல் 
வெட்டைப் 
ஏற்பட்ட பிழை என்று ஏ . எஸ் . இராமநாத ஐயர் 
கருதுகிறார் , இ . ஐ . /xxv , பக் . 38 . 
அவ்வளவு தெளிவாக இல்லை . ஆனால் , பார்க்க 
157/1928 , மற்றும் 11/1931 . 
446/1917. இந்த முற்றுகைகளைப் பற்றிய விவரங்கள் 

ஆனால் , திருவாலங்காட்டுச் செப்பேடு 
களில் சில விவரங்கள் கொடுக்கப் பட்டிருக்கின்றன . 
ஆனால் , இவை அதே காலத்தில் ஏற்பட்ட , கங்க 
பிரதிவீபதி உதயேந்திரம் செப்பேடுகளிலும் கொடுக் 
கப்பட்டிருக்கின்றன . 

பராந்தகனின் 

கல்வெட்டுச் 
சாசனங்களும் மகாவம்சமும் ஓரளவு தெளிவாகவும் 
தொடர்ச்சியாகவும் நடந்த நிகழ்ச்சிகளைத் தெரிவிக் 


| 


கின்றன . 


கின்றன . 


6 . 


சி . வி . அத்தியாயம் 52 , vV . 70 அடிக்குறிப்பு . 
எஸ் . ஐ . ஐ . ii , எண் 76 , V. 9-11 . 


7 . 


331/1927 . ஏ . ஆர் . இ . 1927 , II , 10 போர்களைப் 
பற்றி வெங்கையா தெரிவிக்கும் . கருத்துக்களையும் 
புதிய ஆதாரங்களையும் அவற்றிற்கிடையேயுள்ள 
முரண்பாடுகளையும் நீக்கி அவற்றை இணைப்பதற்கு 


பிறகு 


111 . 

சொல்லப்பட்டிருப் 
முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 

183 
இந்த ஆதாரம் முயலுகிறது . வேலூர்ப் போருக்குப் 

இந்தப் பட்டம் பயன்படுத்தப்பட்டதாகவும் 
அந்த நிகழ்ச்சிக்குப் பின்னரே முற்றிலும் பொருந்தும் 
என்றும் சொல்லியிருப்பதும் , கல்வி அறிவு , வைதிகம் 
ஆகிய இரண்டும் கலந்திருக்கும் வேடிக்கைக்கு எடுத் 

. 
முன்னுரை பக் . 11 , எண் 332/1927 . இது இராஐகேசரி 
யின் ஆதாரம் ஆகும் . ஏ . ஆர் . இ . 1927 பிற்சேர்க்கை 
C- யில் சொல்லப்பட்டிருப்பதுபோல பராந்தகனின் 

ஆதாரம் அல்ல . 
9. 231/1926 . ஏ . ஆர் . இ : 1926 II 16 - ல் சொல்லப் 

பட்டிருப்பது போல , இந்தப் பாண்டிய அரசன் இறந்து 
விடவில்லை . இதில் ஏதோ ஒரு 

தவறு இருக்க 
வேண்டும் ; கல்வெட்டிலுள்ள சரியான வாசகம் 

“ அஸ்திகடை செய்த ஞான்று என்பதாகும் . 
10. எஸ் . ஐ . ஐ . iii , எண் 99. இங்கேயும் ஒரு பிழை 

ஏற்பட்டிருக்கிறது . எம் . வி . யில் 
பதைப் பார்த்தால் , போரில் ஈடுபடுவதற்கு இலங்கை 
மன்னன் வலிய வரவில்லை . 


11 . 


சி . வி . அதிகாரம் 53 , VV . 5 அடிக்குறிப்பு . 


12. சமீபத்தில் அவனால் கைப்பற்றப்பட்ட , பாண்டிய 

சிம்மாசனம் தவிர தன்னுடைய சோழச் சிம்மா 
சனத்தையும் குறிப்பிடுகிறான் போலும் , பார்க்க 
ஜீஜர் , சி.வி. 1 , பக் . 172 , என் . 1 . 


13. எண் . 

எண் . 51 . 


வன் , 


14. பி . கே . , பக் . 79 . 
15. சி . வி . அதிகாரம் 53 , W. 41 அடிக்குறிப்பு . 
16 . பார்க்க ஹெய்ஹர் சி . வி . i . பக் . 176. என் . 4 . 

மேலும் , ii . பக் . XX என் . 18. 943/4 முதல் 947/8 
வரையுள்ள அவனுடைய கடைசிக் கல்வெட்டுகளில் 
தான் , பராந்தகன் , தன்னை , - ஈழத்தை வென்ற 

என்று சொல்லிக் கொள்கிறான் என்பதாக , 
வெங்கையா நிலைநாட்டியிருப்பது இனிமேல் பொருந் 
தாது என்பது குறிப்பிடத்தக்கது . 948 என்ற ஆண்டில் 
இந்த படை யெடுப்பு நடந்தது என்று ஹெய்ஹர் 
ஒப்புக்கொள்வதை ஹுல்ஷ் ஏற்றுக் கொண்டது போல 
அவ்வளவு ஆதாரமாக நம்பக் கூடியதாக இல்லை . 
( பார்க்க , பராந்தகனின் 8 , 16 - ம் ஆட்சி ஆண்டு 
களுக்குரிய 332 , 331/1927 ) மகாவமிசம் - மேலும் 
தெரிவிப்பதாவது : சோழ அரசனின் எல்லையிலுள்ள 
பகுதிகளை உதயனின் புதிய சேனாதிபதி கைப்பற்றி 


184 


சோழர்கள் 


அவன் எடுத்துச் சென்ற கொள்ளைச் செல்வத்தை 
யெல்லாம் மீட்டு விடுவதாகப் பயமுறுத்தினான் . 
‘ எல்லையிலுள்ள பகுதிகள் என்ற சொற்றொடரின் 

பொருள் என்ன என்பது தெளிவாகத் தெரியவில்லை. 
17 . எஸ் . ஐ . ஐ . iii , 96 . 
18. பார்க்க ஏ . ஆர் . இ . 1908 , II 84 அடிக்குறிப்பு . 
19. எஸ் . ஐ . 

எஸ் . ஐ . ஐ . iii , பக் . 449 . 
20. நமக்கு ஒரேவொரு கல்வெட்டு மட்டுமே கிடைத் 

திருக்கிறது (129/1907 , Pd . 14 ) . இதன் ஆரம்பப் 
பகுதி காணாமற் போய்விட்டது . இக்கல்வெட்டு ஏறத் 
தாழ எட்டுத் தலைமுறைகளுக்கு , இந்தச் சிற்றரசர் 
களின் பரம்பரையைத் தெரிவிக்கிறது . இதே வமிசத் 
தில் பிறந்த , ஆனால் வேறு கிளையினராக இருக்க 
லாம் . ஆனால் அக்கிளைகளைப் பற்றி நமக்குத் தகவல் 
இல்லை . இத்தகைய தகவல்கள் இருக்கலாம் என்பது 
ஒருபுறம் இருக்க , இந்த ஒரே ஆதாரத்தின் வமிசாவழிக் 
கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக் கொண்டால் , 
எளிதாகத் தீர்க்கப்பட முடியாத பல சிக்கல்கள் 
உண்டாகின்றன . “ தென்னவன் , இளங்கோ வேள் 
என்பது போன்ற ஒரு பட்டப் பெயர் எத்தனையோ 
பேர்களால் சூடிக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ப 
தையும் நினைத்துப் பார்க்க 

வேண்டும் . 
பல்வேறு கல்வெட்டுக்களில் இந்தப் பட்டங்கள் அடிக் 
கடி 

காணப்படுவதால் பட்டத்துக்குரியவர் யார் 
என்பதை உறுதியாக வரையறுக்க முடியாது . பூதி 
விக்கிரம கேசரி என்பவன் வீரபாண்டியனின் 

தலை 
யைக் கொய்த இரண்டாம் ஆதித்தனின் காலத்தவன் 
என்று நம்புவதற்கு வலுவான காரணங்கள் உண்டு . 
அவ்வாறாயின் , முதலாம் பராந்தகனின் மூன்றாம் 
ஆட்சி ஆண்டின் ( கி . பி . 910 ) அரிகுல கேசரியின் 
மனைவியாகிவிட்ட ஆதிச்சபிடாரியின் தகப்பனான 
தென்னவன் இளங்கோ வேளார் என்பவரும் இந்த 
பூதி விக்கிரம கேசரியே என்பது நம்பத் தகாததாக 
இருக்கிறது . இந்தச் சிற்றரசர்கள் கள்ளர்கள் . ( 140 ) 
1928 முதலாம் பராந்தகன் 17 - ம் ஆண்டு ) இந்த 
வமிசத்தினருக்கு வமிசாவாரியாக முத்தரையர்களுடன் 
தொடர்பு இருந்தது ( 337/1904 Pd . 45 ) . இடங் 
கழி நாயனார் என்பவர் இந்தக் குடும்பத்தைதச் 
சேர்ந்தவர் என்று நம்பப் படுகிறது . ( பெரிய புராணம் ) , 
எதிரிடையான கருத்து , நம்பி ஆண்டார் நம்பியால் 

சொல்லப்படுகிறது . 
21. இ . ஐ . iv , பக் . 221-5 . 
22 . எஸ் . ஐ . ஐ . எண் 76 , v . 9 . 


நாம் 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


23. V. 58. அஜிதம் - நராதிபை என்ற சொற்றொடரைக் 
கவனிக்க . மேலும் இ . 

ஐ . xxvi பக் . 212-4 - ம் 
புதிய பட்டத்தைப் பராந்தகன் தன்னுடைய 4 - ம் 

ஆட்சி ஆண்டில் சூடிக் கொள்கிறான் ( 241 /1943-4 ) . 
24. வாணர்களைப் பற்றி இ . ஐ . xi , பக் . 229-40 பக்கங் 

களிலும் xvii பக் . 1-7 வரையிலும் பார்க்க . நான் 
வாண அரசர்களை எண்ணிக்கை வரிசைப்படி குறிக்க 
ஹுல்ஷ் ( இ . ஐ . xvii பக் . 3 ) கையாண்டிருக்கும் 

முறையைப் பின்பற்றுகிறேன் . 
25. தெலுங்குச் சோட ஆதாரங்களில் உறையூரும் காவிரி 

யும் பெற்றிருக்கும் இடங்களுக்கு நிகராகப் பிற்கால 
வாணர்களின் ஆதாரங்களில் பறிவியும் நந்த கிரியும் 
விளங்குகின்றன . வாண நாடு , ஆந்திரத்திற்கு மேற்கே 
அமைந்தது என்ற கருத்துக்கு பரிகி பொருந்துகிறது 

என்பதை இங்கே சுட்டிக்காட்டலாம் . 
26. 99/1899 . 
27. 235 , 267 , 268/1902 ( இ . ஐ . vii , பக் . 142 அடிக் 

குறிப்பு ) 16 , 743/1905 ; ஏ . ஆர் . இ . 1905 II , 28 . 


சீத் 


எண்கள் 160 , 236/1912 முன்னது 

எஸ் . ஐ . ஐ 
iii , 108 . 
29 . 

ஏ . ஆர் . இ . 1913 II 18 - ம் எஸ் . ஐ . ஐ . iii , 108 - ம் 
( முன்னுரை ) சீத்புலி என்பதை ஓர் இயற் பெயராக , 
தனி மனிதனின் பெயராகக் குறிப்பிடுகின்றன. 
புலி என்பவன் 

வீமனுடைய சேனைத் தலைவன் 
அல்லது தளபதி என்பது அவற்றின் ஊகம் . ஆனால் , 
79/1921 ( ராஜக் 6 ) -ல் சீத்புலி நாடு , பாகி நாடு 
என்று நாட்டுப் பெயர்கள் 

பெயர்கள் குறிப்பிடப் பெற்றிருக் 
கின்றன . பாகி நாடுதான் , பாக ராஷ்டிரம் என்ற 
பெயரால் பிரபலமாக உள்ளது . சாளுக்கிய வீமனின் 
நிலப்பரப்பு , சீத் புலி நாடு வரை வேங்கடகிரிக்கும் 
கூடூருக்கும் (ராபூர் தாலுகா ) இடைப்பட்ட பகுதி 
வரை பரவியிருக்கக் கூடுமா என்பது சந்தேகத்திற் 
குரியது . தெலுங்குச் சோழர்களை அடிமைப் படுத்த 
அது பராந்தகன் செய்த முயற்சியாக இருக்கக்கூடும் . 
என் . ஐ . ஆர் . 47 ( பக் . 1267 ) வரி 34 - ல் சேடுபுலி 

நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
30. கீழே அதிகாரம் viii- ல் அரிஞ்சய என்ற தலைப்பில் 

பார்க்கவும் . 
31. பிரதிவீபதி , மூன்றாம் கிருஷ்ணனின் அடிமை ஆனான் 

என்றும் , கி.பி. 953 - ல் உயிரோடு இருந்தான் என்றும் 
ரெங்காச்சாரி சொல்லுகிறார் ( என் . ஏ . 586 ) . இந்த 


186 


சோழர்கள் 


ஆதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அத்தி மலர் 
என்பவர் வேறு ஓர் ஆள் என்று ஹுல்ஷ் எச்சரித்திருப் 
பதைக் கவனிக்காமல் ரெங்காச்சாரி 
சொல்லுகிறார் ( இ . ஐ . vii , பக் . 195 ) . 


இவ்வாறு 


நான்காம் 


ஆட்சியில் 


32. 332/1912 . 
33. ரைஸ் " மைசூர் அண்ட் கூர்க் , பக் . 45 . 
34. இராஷ்டிரகூட சிம்மாசனத்திலிருந்து விரட்டப் 

பட்டதும் , நான்காம் கோவிந்தன் தன் மாமனாரான 
முதலாம் பராந்தகனிடம் அடைக்கலம் புகுந்தான் 
என்றும் பராந்தகன் 

கோவிந்தனை 
மீண்டும் 

அமர்த்த 

மேற்கொண்ட 
முயற்சிகள் படுதோல்வியடைந்தன என்றும் , அந்த 
முயற்சியில் கோவிந்தன் தோற்றுப் போனதோடு 
உயிரையும் இழந்தான் என்றும் கோவிந்தனின் எதிரி 
யான அமோக வர்சனை , பராந்தகன் ஆதரித்ததை 
எதிர்த்து , அமோக வர்சனின் 

மூன்றாம் 
கிருஷ்ணன் சோழ நாட்டைப் படையெடுத்தான் 
என்றும் ஏ . எஸ் , இராமநாத ஐயர் ( இ . ஐ . xxvi , 
பக் . 230-5 ) வாதாடுகிறார் . பராந்தகனின் மகளான 
வீரமாதேவி , நான்காம் கோவிந்தனின் அரசிகளுள் 
ஒருத்தி என்பது உண்மையாக இருக்கக்கூடும் என்று 
245 , 246 /1921 - லிருந்து தெரிகிறது . ஆனால் இதை 
மட்டும் ஆதாரமாகக் கொண்டு விரிவான பல முடிவு 
களுக்கு வந்துவிட முடியாது . வேறு காரணங்களின் 
அடிப்படையில் கிருஷ்ணனின் படையெடுப்புக்கு 
எளிதாக விளக்கம் சொல்லலாம் . 


மகன் , 


35. 1/1896 ஏ . ஆர் . இ . 1896 , பாரா 6 ; இ . ஐ . iv , 


பக் . 178-9 


36 . ஏ . எஸ் . 1905-6 , பக் . 181 - ம் 180/1921 

ஏ . ஆர் . இ . 1921 , II 25 . 
37. 739/1905 . 
38. 735/1905 சனிக்கிழமை , ஜனவரி 14 , கி . பி . 943 . 
39. 374/1902 ,. 


40. 280/1902 . 


41 , 428/1902 ; இ 


ஐ . vil , பக் . 194 


42.1 


எண் 236/1913 இவன் இறந்த ஆண்டு எஸ் 889 
( கி . பி , 967 ) என்று கூறுகிறது . இந்த ஆண்டுக்கு 
முன்னரே இவனுடைய ஆட்சி தொடங்கியிருக்கலாம் . 


முதலாம் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 


187 


43 . 


44 .. 


ஆனால் , இவனுடைய மிகப் பழமையான கல்வெட்டின் 
காலம் கி . பி . 940. இவனுக்கும் இவனுடன் போட்டி 
யாகப் பட்டம் பெற முயன்ற லல்லேயா என்பவ 
னுக்கும் நடைபெற்ற போர் இந்த இடைக்காலத்தின் 
ஆரம்ப ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கும் . 
ஏ . எஸ் . ஐ . 1908-9 , பக் , 122 என் . 2 . 
இதற்கு மாறாக டி.ஏ. கோபிநாத் ராவ் , இ.ஐ. XV , 
பக் . 51-2- ம் , இ.ஐ. xviii பக் . 24 - ம் மற்றும் பார்க்க 
ஏ.ஆர்.இ. 1911 , II , 22 . 

து அவ்வளவு மங்கல மான சொல்லாக இல்லா 
விட்டாலும் தென்னிந்தியக் கல்வெட்டு ஆராய்ச்சி 
யாளருக்குப் பழகிப்போன சொல்லாக இருப்பதால் 
நாமும் இதையே கையாளலாம் . 
இ.ஐ. vi , பக் . 51 . 
419/1903 ; 184,313 /1906 ; 149/1916 . 
375/1909 . சோழர் - இராஷ்டிரகூடர் உறவு பற்றிய 
தம் கற்பனைகளில் ஏ.எஸ் . இராமநாத ஐயர் இந்த 
ஆதாரத்தைப் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் . இ.ஐ. 
xxvi, பக் . 232 , 81 /1941-2 என்பதன் காலம் 7 - ம் 
ஆண்டு என்று சொல்லப்படுகிறது . ஆனால் இது 
சந்தேகமானதே . ஏ . ஆர் . இ 1939 / 40-1942/ 43 
II 23 . 


46 .. 


47 . 


-48 . 


49 . 


கே . வி . எஸ் . ஐயர் , இ . எல் . xii , பக் . 123 ; xix , 
பக் .82 அடிக்குறிப்பு . ஏ.ஆர்.இ. 1926 II , 12 . 
பார்க்க ரெங்காச்சாரி , பக் . 217 ; ஸ்டடீ ஸ் , 
பக் . 178-9 ; 197 . 


50 . 


51 . 


என்ற 


சில 

ஆதாரங்களில் கன்னரதேவனுக்கு கச்சியும் 
தஞ்சையும் கொண்ட , 

அடைமொழி 
கொடுக்கப்பட்டிருந்தாலும் , வேறு சில ஆதாரங்களில் 
இந்தச் சிறப்பு இன்றி அவன் பெயர் மட்டுமே 
சொல்லப்பட்டிருப்பது 

நம் 

கவனத்திற்குரியது . 
ஆனால் , கால இடைவெளியிலும் இருவகை ஆதாரங் 
களின் உறுதிப்பாட்டிலும் வேறுபாடு இல்லை . கல் 
வெட்டு முதலியவற்றிலும் வேற்றுமை 

கிடையாது . 
ஆகையால் இருவகை ஆதாரங்களும் மூன்றாம் 
கிருஷ்ணனைக் குறிப்பதாகச் சொல்லலாம் . 
இ.ஐ. iv , பக் . 331 , என் 3 . 
இது மிக முக்கியமான கல்வெட்டு 

. 

இதை , ஃபிளீட் 
ருதடவை பதிப்பித்துள்ளார் . இ.ஐ. ii , பக் . 167 


52 .. 


53 . 


188 


சோழர்கள் 


இதன் 


அடிக்குறிப்பு ; vi . பக் . 

50-7 . 

வாசகம் 
வருமாறு : " மூவடி சோழ ராஜாதித்தியான மேலே 
( பா ) ன்டு தக்கோலல் - தொல் - காடி கொண்டு பிஜயம் - 
ஜெயித்து இழுது ( 1,4 ) மற்றும் “ கன்னரதேவம் 
சோழனாம் காடுவந்து பூதுகம் ராஜதித்தியனாம் 
பிசுகெய கள்ளன் ஆகி- குறி ( சூரி ) கிரிது காடி 
கொண்டு பாணுசே பன்னீர்ச் சாசிரமும் முதலியன 
( வரிகள் 20-21 ) . 


. 


பூதுகன் வஞ்சகமாக நடந்து கொண்டான் என்னும் 
பொருள் படுமாறு இரண்டாவது மேற்கோளை ஃபிளீட் 
இரண்டு பதிப்புகளிலும் மொழி பெயர்த்துள்ளார் . 
81 / 1912 - ஐ ஆராயும்போது , ஏ.ஆர்.இ. 1913 
II , 17 - ல் 

சதுரானான பண்டிதர் தன்னுடைய 
எஜமானரும் நண்பருமான இராஜாதித்தனை 
அவ 
னுடைய எதிரிகளுக்குக் காட்டிக்கொடுத்து விட்டார் 
என்பதாக ஆதாரமில்லாத ஓர் அனுமானத்திற்கு 
டம் கொடுத்து விட்டார்கள் . ஆனால் பிசுகயே 
கள்ளன் ஆகி என்ற சொற்றொடரை 

( பிசுகயே . 
களனாகி என்றுதான் படிக்க வேண்டும் . “ பிசுகே , 
களன் , 

என்ற சொற்கள் முறையே யானைமீது 
கட்டப்படும் அம்பாரியையும் போர்க்களத்தையும் 
குறிப்பன . பூதுகா , ராஜாதித்தனின் யானையுடைய 
அம்பாரியையே போர்க்களமாக்கி விட்டார் . இந்த 
விளக்கத்திற்கு , சோழர் கல்வெட்டுகள் ஆதாரமாக 
உள்ளன . பெரிய லெய்டன் பட்டயம் சொல்லுவ 
தாவது : “ ராஜாதித்தியஸ் - ஸ வீரோ ரவிகுலதிலகா 
கிருஷ்ணராஜம்- சசைன்யம் சம்க்ஷோபியாக்ஷ சோப் 
யம் ஆஜவ் . . நாகேந்திர - ஸ்கந்த - வர்தீ - விடலித 
ஹிர்தய . . வீரலோகாஞ் ஜகாம -இது மிகத் தெளி 
இருக்கிறது . 

இராஜாதித்தனின் எதிரி எவ் 
வகையிலும் வஞ்சகமாக நடந்து கொண்டான் என்று 
சந்தேகப்பட இதில் அணு அளவும் இடம் கிடையாது . 
பார்க்க : ஜே.ஆர்.ஏ.எஸ் . 1909 , பக் . 443-6 . கும்ப 
கோணத்திலும் திருநாகேஸ்வரத்திலும் உள்ள 
ஏனைய சோழர் கல்வெட்டுகளில் யானை முதுகில் 
இருந்தவாறு இறந்த அரசன் என்று குறிப்பிடப் 
படுகிறது . ஏ.ஆர்.இ. 1912 II , 14 - ல் ஃபிளீட் முன் 
செய்த அதே தவறு , கடம்பகுளத்தில் ( பம்பாய் , 1931 , 
பக் . 86 - ல் ) மீண்டும் இடம் பெறுகிறது . 

. 


வாக 


54 . 


V. 54 . 


55 . 


ஏ.எஸ்.எஸ்.ஐ. iv பக் . 206-7 , 11. 42-45 ; இ.ஐ. 


இ.ஐ. xxii. 


56 . 


338 , 356/1902 ( திருநாமநல்லூர் ) 
ஏ.ஆர்.இ. 1939-40-1942-43 II , 28 . 


பார்க்க : 


59 . 


பாரில் 
முதலாம் பராந்தகன் (கி.பி. 907-955 ) 

189 
57 . 

இ.ஐ. iii , பக் . 179-80 மற்றும் மாறசிம்மனின் 
( கி.பி. 963 ) கூடலூர்ச் செப்பேடுகள் . வரி 88 

அடிக்குறிப்பு ; எம்.ஏ.ஆர் . 1921 , பக் . 11 , 26 . 
58 . இ.ஐ. iv பக் . 280 . 

தஞ்சாவூர் இடிபாடுகளுடன் சீரழிந்த நிலையில் 
இருந்ததால் , சோழ அரசன் , ஒரு புதிய தலைநகரைக் 
கட்டினான் என்பதாக அல் - பிருனி சொல்லுவதுபோல 
தோன்றுகிறது . சீவல் , ஆண்டிகுவிட்டீஸ் ii , பக் . 
155 . கிருஷ்ணன் படையெடுத்ததால் ஏற்பட்ட 
விளைவுகளைப் பற்றி இது பிற்காலத்தில் தோன்றிய 
ஆதாரமா ? அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்தில் 
புதிய தலைநகர் கட்டியதற்கு ஒரு தவறான காரணம் 

காட்டுவதற்கான முயற்சியா ? 
59a . ஏ.ஆர்.இ. 1913 II 14 . 
60 . எண்கள் 465/1918 , 15 / 1895 ஆம் 135 / 1931 - ல் 

15 / 1895 - ல் 6 என்ற எண் கல்லில் தெளிவாக இருப்ப 
தாகவும் , எனவே இந்த உண்மையை முடிந்த முடிவாக 
ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் கிருஷ்ணசாஸ்திரி 
சொல்லியிருக்கிறார் . ( எஸ் . ஐ.ஐ. V , பக் . 226 என்) 
மற்றும் பார்க்க : 

ஏ.எஸ்.ஐ. 9 பக் . 122 எண் 1 . 
பராந்தகன் இறந்த பிறகு இராஜாதித்தன் ஆளத் 
தொடங்கியதாகப் பெரிய லெய்டன் பட்டயம் ( v 19) 
திட்டவட்டமாகச் சொல்லுவதுடன் இராஜாதித்த 
னுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த போரின் விவரத்தை 
யும் தெரிவிக்கிறது . நிகழ்ச்சி நடந்த காலத்தில் 
கல்லில் பொறிக்கப்பட்ட செய்தியே - மிகவும் குழப்ப 
மாக இருந்த அரை நூற்றாண்டு காலத்திற்குப் பிறகு 
பொறிக்கப்பட்ட ஒரு செப்பேட்டில் காணப்படும் 
விவரங்களைக் காட்டிலும் - என்னைப் பொருத்தவரை 

நம்பிக்கையானது , ஆதாரமானது . 
60a .. 200 / 1931-32 , ஏ.ஆர்.இ. 1931-2 II 11. ஏ எஸ் . 

இராமநாத ஐயர் ( இ.ஐ. XXV . பக் . 35 அடிக்குறிப்பு ) , 
ஒவ்வொரு கூற்றையும் புறக்கணித்து இறுதியாகச் 
செய்யும் முடிவு வருமாறு : “ சோழர் தலையைக் 
கொய்த வீரபாண்டியனை எதிர்த்துப் போரிட்டு , 
தெற்கே நடந்த 
உயிரிழந்தான் . இது , கி.பி. 953-54 - ல் நிகழ்ந்தது . 
சோழ அரசன் இறந்த செய்தி , நீண்ட நெடுந்தொலைவி 

வடநாட்டில் தெரிய , காலதாமதம் ஆகி 
யிருக்கும் . அதனால் தான் வடமாலதின்னி ஆதாரத் 
தில் ஆட்சி ஆண்டு குறிப்பிடுவதில் முரண்பாடு நேர்ந் 
திருக்கும் ( பக் . 38 ) . இப்பகுதியிலுள்ள மக்கள் , 
கிருஷ்ணனுடைய படையெடுப்பை எதிர்த்தனர் என்ப 
தற்கும் இன்னும் உயிருடன் இருந்து ஆட்சி புரிந்து 


லுள்ள 


கோபிநாத் 


ராவ் 


ஐ ஆதாரமாகக் கொண்டு அந்த ஆதர் 

வரும் 
இளங்கோவேளார் 
பராந்தகனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற 
பெயரும் 

சோழன் கோழி - வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த 
190 

சோழர்கள் 
கொண்டிருந்த பராந்தகனிடம் அவர்கள் 

விசுவாச 
மாய் இருந்தனர் என்பதற்கும் இந்த ஆதாரம் உதவு 

கிறது என்பதையும் வலியுறுத்திச் சொல்லலாம் . 
61 . 335/1902 திருவல்லாவிலுள்ள ஹுஜுர் கஜானா 

செப்பேடுகளில் உபயதார்கள் அல்லது நன்கொடை 
யாளர் என்று இந்த அரசியும் பராந்தகனும் குறிப் 
பிடப்பட்டிருப்பதாக 

நினைக் 
கிறார் . (டி.ஏ. எஸ் . ii , 141 ) ஆனால் இது சந்தேக 

மானது . 
62. அன்பில் vv . 22-3 , எஸ்.ஐ.ஐ. பக் . 383 , V 8 . 
63 . விஜயராகவன் என்ற சேரமன்னனின் மகளான இரவி 

நீலி என்பவள் மற்றொருத்தி . அவள் திருவொற்றியூர்க் 
கோயிலில் ஒரு விளக்கு எரிக்க 30 கழஞ்சுப் பொன் 

கொடுத்தாள் ( எஸ் . ஐ.ஐ. iil , எண் 103 ) . 
64 . எண்கள் 245-6 / 1921 ( ஆண்டு 31 ) 
65 . டி . ஏ . கோபிநாதராவ் ( இ . ஐ . V. பக் . 50 ) 

ஐ . XV . பக் . 50) 110/1895 , 

என்பவன் 

கருத 
தைத் தெரிவிக்கிறார் . பழுவேட்டரையர் 

. 
அவ்வாறாயின் , இது முதலாம் ஆதித்தன் காலத்தில் 
ஏற்பட்டிருக்க வேண்டும் . வேறு எந்த முடிமன்னர் 
ஆதாரத்திலும் பராந்தகனுக்கு இளங்கோவேளார் 
என்ற அடைமொழி இராது , பராந்தகன் திருமணத் 
தைக் குறிப்பிடும் இந்த ஆதாரத்திற்கும் அவனுடைய 
மரணத்திற்கும் இடையேயுள்ள காலவெளி குறைந்தது 
80 ஆண்டுகளாகும் ( 34 + 46 ) , இது அவ்வளவு 
பொருத்தமாக இல்லை . பழுவேட்டரையர் என்ற 
பெயரில் பலர் இருந்தனர் . இளங்கோவேளார் வேறு ; 
இளங்கோ 

விக்கிரயச்சோழ இளங்கோ 
வேளார் என்பவர் ஓர் உள்நாட்டுத் தலைவர் குடும் 

பத்தில் சாதாரணச் சிற்றரசனாக இருந்திருக்கலாம் . 
66 . 

பார்க்க : ஸ்டடீஸ் , பக் , 163 அடிக்குறிப்பு . 
67 . எஸ்.ஐ.ஐ. 

ii , 383 v , 7 . 
68.1 

கரந்தைச் செப்பேடு : V , 18. மற்றும் பார்க்க : 
கோயில் பற்றி கண்டராதித்தனின் திருவிசைப்பா : 
“ தென்னாடும் ஈழமும் கொண்ட தீரர்ச் செங்கோற் 


என்ற 


( 


வேறு 


ல்லையம்பலத்து ( V. 8 ) . 


அதிகாரம் 8 


முதலாம் பராந்தகனின் மறைவிலிருந்து 
( கி . பி . 955 ) முதலாம் இராஜராஜன் 
அரியணையேறும் வரை ( கி.பி. 985 ) 


கால நிலையும் வாரிசுப் பட்டியலும் 

பராந்தகன் இறந்ததற்கும் , முதலாம் இராஜராஜன் அரியணை 
ஏறுவதற்கும் இடையேயுள்ள காலப் பகுதி , முப்பது ஆண்டுகளைக் 
கொண்ட குறுகிய காலமாகும் . ஆயினும் , அது சோழ வரலாற்றின் 
மிகக் கடுமையான பகுதியுமாகும் . இப்பகுதிக்கான ஆதாரங்கள் , 
குழப்பமாக உள்ளன . மேலும் , இவற்றுக்கான விளக்கங்கள் 
அறிஞர்களால் ஒருமனதாக ஏற்றுக் கொள்ளப்படவில்லை . 
இதனால் , முழு விவாதத்திற்குப் பிறகே , யார் யார் எப்போது 
அரியணை ஏறினர் என்பதை ஒருவாறு நிர்ணயிக்க முடியும் . 


கல்வெட்டுகள் 


முதலில் , நமக்குக் கிடைத்துள்ள ஆதாரங்களின் தன்மையை 
ஒருவாறு அறிய வேண்டும் . இவற்றில் கல்வெட்டுகளே முக்கிய 
ஆதாரங்களாகும் . இக்கல்வெட்டுகளில் , பல இக்காலத்தைச் 
சேர்ந்தவையே . 1 கன்னரதேவனின் ( மூன்றாம் கிருஷ்ணன் ) 
23 - ம் ஆட்சி ஆண்டிற்குப் பிறகு பொறிக்கப்பட்டு , செங்கற்பட்டு , 
வடஆர்க்காடு மாவட்டங்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் , 
முதல் வகையின . இவற்றில் 28 - ம் 

ஆண்டில் 

பொறிக்கப் 
பட்டவையே , கடைசியாகக் காணப்படுகின்றன . இந்த ஆட்சி 
ஆண்டு , கி . பி . 965 - க்குச் சமமாகும் . 2 இக்காலத்தில் மற்றக் 
கல்வெட்டுகளில் , 

மதுரை கொண்ட இராஜகேசரியி 
னுடையவை . இவை , இம்மன்னனது 5 - ம் ஆட்சி ஆண்டிலிருந்து , 


. 


பல 


தே விருதுடன் கூடிய பார்வேந்திர 
192 

சோழர்கள் 
17 - ம் ஆண்டு வரையிலானவை . சுந்தரச் சோழனுடைய நான்கு 
கல்வெட்டுகள் , மதுராந்தகன் , பாண்டியனைச் சுரம் இறக்கின 
என்ற விருதுகளை இம்மன்னன் ஏற்றிருந்தான் என்று கூறு 
கின்றன . இவற்றில் , 2,5,7 - ம் ஆட்சி ஆண்டுகளைச் சேர்ந்தவை . 
மற்ற இரு கல்வெட்டுகளில் ஆண்டுகளைக் குறிக்கும் பகுதிகள் 
அழிந்துவிட்டன . பரகேசரி மன்னனின் 2 - ம் ஆண்டிலிருந்து 
5 - ம் ஆண்டு வரையிலான எண்ணற்ற கல்வெட்டுகளில் 
இம்மன்னன் ( வீர ) பாண்டியன் தலை - கொண்ட 

என்ற 
வர்மனின் கல்வெட்டுகளும் ஏராளமாக உள்ளன . இவற்றில் 
இம்மன்னன் , வேந்திராதி வர்மன் , பார்த்திவேந்திராதிபதி வர்மன் 
போன்ற 

பெயர்களால் குறிப்பிடப்படுகிறான் . இவை 
இம்மன்னனின் 13 - ம் ஆட்சி ஆண்டு வரையானவை . பார்த்தி 
வேந்திரன் கடைசியாக , 2 - முதல் 16 - ம் ஆட்சி ஆண்டு வரையி 
லான பரகேசரி உத்தம சோழ மன்னனின் கல்வெட்டுகள் பல 
நமக்குக் கிடைத்துள்ளன : இவற்றில் , இரு கல்வெட்டுகளில் 
இவனது ஆட்சிக் காலத்தைத் தெளிவாக நிர்ணயிக்க உதவு 
கின்றன . பரகேசரி என்ற விருதும் , இவனது கல்வெட்டுகளில் 4 
கொடுக்கப்பட்டுள்ள கலி ஆண்டு 4083 - ம் ( கி . பி . 981-2 ) ஆட்சி 
ஆண்டு , பதிமூன்றும் , உத்தம சோழன் , இராஜகேசரி , முதலாம் 
இராஜராஜனுக்கு முன் அரியணையில் ஏறியிருக்க வேண்டும் 
என்பதை நிர்ணயிக்கிறது . ஆனால் , எண்ணற்றதாகக் கிடைக்கும் 
க்கல்வெட்டுகளில் விருதுகளை 

மட்டும் குறிப்பிடுவதோடு 
இம்மன்னர் களைப் பற்றிய வேறு குறிப்புக்கள் தரப்படவில்லை . 
அதனால் இராஜ , பரகேசரி மன்னர்களை அடையாளம் காண்பது 
அரிதாகிறது . எனினும் எவ்வித காலத் திட்டத்திலும் இவை 
இவ்வரலாற்றுப் பகுதியைப் பற்றியதாகவே இருக்க முடியும் . 
ஆனால் , இப்போதைய விவாதத்தில் இவற்றைப் புறக்கணிக்க 
வேண்டியுள்ளது . 
செப்பேடுகள் 


கல்வெட்டுகளைத் தவிர , பல செப்புப் பட்டயங்களும் நமக்குச் 
சான்றுகளாக உள்ளன . அன்பில் பட்டயங்களில் , சுந்தர சோழ 
மன்னனின் 4 - ம் ஆண்டைச் சேர்ந்த பட்டயம் ஒன்றுமட்டுமே 
இவ்வரலாற்றுப் பகுதியைச் சேர்ந்ததாகும் . துரதிருஷ்ட வசமாக 
இப்பட்டயங்களில் காணப்படும் வடமொழி பிரசஸ்தியின் ஆசிரியர் 
மாதவப்பட்டர் தான் நன்கு அறிந்திருந்த விவரங்களைக் கூறு 
வதைவிட , தன் பாடல்களில் அலங்காரங்களைப் புகுத்தி , தன் 
புலமையைக் காட்டுவதிலேயே ஆர்வம் கொண்டவராக உள்ளார் . 


பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 


193 


இதனால் , சுந்தர சோழனே , ஒரு ராஜசேகரி என்பதை அறிய , 
நாம் இப்பட்டயத்தின் தமிழ்ப் பகுதியையே நம்பும்படியுள்ளது . 

ராஜாதித்தனின் மரணத்திற்குப் பிறகு கண்டராதித்தன் , 
அரிந்தமன் , பராந்தகன் , ஆதித்தன் , மதுராந்தகன் என்ற வரிசை 
முறையிலே அரியணை ஏறினர் என்று , திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகள் மறைமுகமாகவும் , லெய்டன் பட்டயம் அறுதி 
யிட்டும் கூறுகின்றன . முதலாம் இராஜேந்திரனின் கரந்தைப் 
பட்டயங்களிலும் , கன்னியாகுமரிக் கல்வெட்டிலும் , முதலாம் 
பராந்தகனுக்கும் , இராஜராஜனுக்கும் இடையே , அரிந்தமன் , 
இரண்டாம் பராந்தகன் ஆகியோரை மட்டுமே சொல்லுகின்றன . 
இப்பிரசஸ்திகளின் ஆசிரியர்கள் , விஜயாலய மன்னனின் நேர் 
வமிசத்தைச் சேர்ந்த மன்னர்களை மட்டுமே குறிப்பிட வேண்டும் 
என்ற குறிக்கோளைக் கொண்டிருந்ததே இதற்குக் காரணமாகும் . 
இச்சான்றுகளிலிருந்து கிடைக்கும் , முதலாம் பராந்தகனுக்கும் 
இராஜராஜனுக்குமிடையேயான சோழ மன்னரின் வமிசாவழியை 
நாம் முடிவு செய்ய வேண்டும் . 
கோக்கிழான் 

முதலாம் 

கேரள இளவரசி 
மூலம் 

பராந்தகன் 


மூலம் 


இராஜாதித்தன் 


கண்டராதித்தன் அரிஞ்சயன் வைதும்ப 

வமிசத்தைச் சேர்ந்த 
கல்யாணியை 

மணந்தான் 
மதுராந்தகன் 
உத்தம ( பரகேசரி ) 

சுந்தர பராந்தகன் 

ராஜகேசரி 


சோழன் 


முதலாம் 


இரண்டாம் ஆதித்தன் 

இராஜராஜன் 
செப்பேட்டுப் பட்டயங்களில் காணப்படுவது போலன்றி , 
கல்வெட்டுகளிலிருந்து கிடைக்கும் ஆட்சி ஆண்டுகளை வரிசையாக 
அரியணையேறிய மன்னர்களுடைய ஆட்சிக்காலத்தைச் சேர்ந்தவை 
என்று நாம் எண்ணக் கூடாது . உதாரணமாக , பார்த்திவேந்தர 
வர்மனை நீக்கி , மதுரை கொண்ட இராஜகேசரி , சுந்தரன் 
ஆதித்தன் , உத்தம சோழன் ஆகியோருடைய அதிகமான ஆட்சி 
ஆண்டுகளைக் கூட்டுவோமாயின் , இம்மன்னர்கள் 45 : அண்டு 

A 375--13 


என்று . 


மன்னன ஒருவனின் தலையைக் கொண்டதாக , வீரபாண்டியனும் 
194 

சோழர்கள் 
காலம் ஆட்சி செய்தனர் எனலாம் . ஆனால் , முதலாம் பராந்த 
கனுக்கும் இராஜராஜனுக்குமிடையே இவ்வளவு நீண்ட இடை 
வெளி இருந்திருக்கக் காரணமில்லை . அவ்வாறு இருந்திருக்கு 
மாயின் கண்டராதித்தனும் அரிஞ்சயனும் மன்னர்களாக ஆட்சி 
செய்திருக்க வேண்டும் . கண்டராதித்த தேவன் அல்லது மும்முடிச் 
சோழத் தேவனின் பட்டத்தரசி செம்பியன் மாதேவி , திருவெண் 
காட்டுக் கோயிலுக்கு வெவ்வேறு சமயங்களில் அளித்துள்ள 
ஏராளமான தானங்களை தணிக்கை செய்ததாகக் கூறும் முதலாம் 
இராஜராஜன் காலத்திய இராஜகேசரிக் கல்வெட்டு ஒன்று 
கண்டராதித்தனின் 2 - ம் ஆட்சி ஆண்டைக் குறிப்பிடுகிறது . 
இராஜகேசரி மன்னனான 

பராந்தகனின் மகன் அரிகேசரி , 
ஆட்சியிலிருந்த இராஜகேசரி சோழ மன்னனுக்குப் பிள்ளையார் 
அல்லது ஆழ்வார் ( அரச குடும்பத்தின் இளையோரையே இது 
குறிக்கும் ) என்ற முறையில் உறவு பெற்றிருந்தான் 
இம் மன்னனின் 8 - ம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டுகள் " -குறிப்பிடு 
கின்றன . இவன் இராஜகேசரி கண்டராதித்தனே ஆவான் . 
அரிஞ்சயன் 

அரிஞ்சயனைப் பொருத்தமட்டில் இவனது ஆட்சியைப் பற்றிக் 
கூறும் சில செப்பேடுகளுடன் 12 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த 
இராஜகேசரிக் கல்வெட்டு ஒன்றும் கிடைத்துள்ளது . 
ஆற்றூர்த் துஞ்சிலி அரிஞ்சிகை வர்மனின் இரு பட்டத்தரசிகளைப் 
பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது . மேல் பாடியிலுள்ள முதலாம் 
இராஜராஜன் ஆட்சியின் பிற்பகுதிக் கல்வெட்டுக்கள் , ஆற்றூர்த் 
துஞ்சினத் தேவனுக்காகச் சோழீச்சுவரம் எனும் கோயில் ஒன்று , 
பள்ளிப்படையாக எடுக்கப்பட்டதைக் கூறுகின்றன . இக்குறிப்பு 
களிலிருந்து , அரிஞ்யசயன் , நெடுநாள் வாழ்ந்து அரசுரிமையைப் 
பெற்றிருந்தபோதும் , இவ்வுரிமையைச் சிறிது காலமே அவன் 
நுகர முடிந்தது எனலாம் . இவற்றையெல்லாம் நோக்க , கல்வெட்டு 
களில் , சோழ மன்னர்களின் ஆட்சி ஆண்டுகள் ஒரே சமயத்தில் 
குறிக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம் . 
தலைகொண்ட என்பதற்குப் பொருள் 

க்காலப் பகுதியின் , வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றுள்ள 
‘ தலைகொண்ட என்ற சொற்றொடரின் 

பரின் பொருள் என்ன 
என்பதை முதலில் நாம் நிச்சயிக்க வேண்டும் , ஏனெனில் , சோழ 


8 


இதில் 


க 


2 


வீரபாண்டியனது தலையைக் கொண்டதாக மற்றவரும் கூறியிருக் 


10 


* 


அ . - 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

195 
கின்றனர் . பாண்டிய மன்னனால் , தலையை வெட்டி எறியப் 
பட்ட சோழ மன்னன் யார் ? என்பதைப் பற்றி ஒரு சர்ச்சை 
ஏற்பட்டுள்ளது . ஆனால் , இச்சொற்றொடர் , 

தன்னை 
வெற்றிகொண்ட மன்னனிடம் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் 
வகையில் , ஒரு மன்னன் தலைசாய்ந்து நிற்பதையே குறிக்கும் . 
மூன்றாம் குலோத்துங்கனின் கல்வெட்டுகள் சிலவற்றில் இதையே 
பாண்டியனை முடித்தலை கொண்டருளிய என்றும் மற்றும் 
சில கல்வெட்டுகள் அவன் முடிமேல் தலைவைத்த 
என்றும் கூறுகின்றன என்று ஷுல்ஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் . 11 
இதனால் , வெற்றி பெற்ற மன்னனின் கால்களில் தோல்வியுற்ற 
மன்னன் தன் தலையை வைத்து வணங்குவதையே 

தலை 
கொண்ட என்ற தொடர் குறிப்பிடுகிறது என்று கூறலாம் . 
இம்முறையையே விஜயநகர மன்னன் கிருஷ்ண தேவராயர் சிறிது 
மாற்றிக் கையாண்டார் என்பதைத் தம்மிடம் சமாதானத்தைக் 
கோரிய பீஜப்பூர் மன்னன் அடில் ஷாவைத் தன்னிருப்பிடம் 
வந்து , தன் பாதத்தை முத்தமிட வேண்டுமென்று பணித்ததி 
லிருந்து அறியலாம் . 12 சோழர் காலத்துப் பழக்கங்களைப் பற்றிய 
உண்மைக் குறிப்புகளை அளிக்கும் குரு பரம்பரையில் , கங்கை 
கொண்ட சோழபுரத்து மன்ன்ன் 

தனது அதிகாரத்திற்கு, 
உட்பட்ட குறுநில மன்னனின் 

அல்லது படைத் 

தலைவன் 
தலைமீது கால் வைத்தே தன் பட்டத்து யானைமீது ஏறி அமர்ந் 
தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 13 தலைகொண்ட என்பதற் 
கான பொருளை நாம் அறிவது இப்பகுதிக்கு மிகவும் இன்றியமை 
யாதது ஆகிறது . ஏனெனில் , ஒரு மன்னன் மற்றொருவனது , 
தலையைக் கொண்டதாகக் கூறும்போது , 

போது , தலை இழந்தவன் 
இந்நிகழ்ச்சியின் போது இறந்துவிட்டான் என்று நாம் எண்ணி 
விடக் கூடாது உண்மையாகவே , கொல்லப்பட்ட மன்னர்களைப் 
பற்றியும் சில 

சாபம் குறிப்பிடுவதும் உண்டு . உதாரணமாக , 
இதே காலத்தில் , ரண்டாம் ஆதித்தன் வீரபாண்டியனைப் 
போரில் கொன்று , வெட்டப்பட்ட அவனுடைய தலையைச் 
சோழ நாட்டின் தலைநகருக்குக் கொணர்ந்தான் 
திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் திட்டவட்டமாகக் 
கின்றன . 14 இங்கும் காலம் கடந்த சான்றுகள் இந்நிகழ்ச்சியைப் 
பற்றிய சந்தேகத்தைக் கிளப்புகின்றன . சோழ மன்னன் எவரும் , 
வீரபாண்டியன் கைகளால் கொல்லப்பட்டதற்கான சான்றுகள் 

தலை 
கொண்ட என்ற விருதை ஏற்றிருப்பது தான் ஒரு சோழ மன்னன் 
அல்லது இளவரசன் மீது தற்காலிகமாகக் கொண்ட வெற்றியைப் 
புகழ்ச்சியுடன் கூறிக்கொள்வதையே குறிக்கும் . 


என்று 


கூறு 


196 


சோழர்கள் 


மதுரை கொண்ட இராஜகேசரி யார் ? கண்டராதித்த இராஜ 
கேசரி , ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று 
முன்பே கூறப்பட்டது . பராந்தகன் , வாழ்நாளிலேயே இராஜா 
தித்தன் இறந்த பிறகு , இளவரசுப் பட்டம் பெற்ற இவனது 
ஆட்சி தொடங்கி இருக்க வேண்டும் . கண்டராதித்தன் ஒரு 
பரகேசரி என்றும் , திருவாலங்காட்டுப் பட்டயங்களில் இவனுக்கு 
அடுத்துக் கூறப்பட்டுள்ள அரிந்தமனே , மதுரை கொண்ட இராஜ 
கேசரி 15 ஆவான் என்ற கருத்துத் தோன்றுமாறு குறிப்பிடப் 
பட்டுள்ளது . இக் கருத்து , இரண்டு வாதங்களின் அடிப்படையில் 
எழுந்ததாகும் . பராந்தகன் இறந்த பிறகே , இராஜாதித்தன் 
ஆட்சிக்கு வந்தான் என்பதும் , இவன் ஒரு இராஜகேசரி என்பதால் 
இவனுக்குப் பின் ஆட்சிக்கு வந்த கண்டராதித்தன் ஒரு பர 
கேசரியே என்பதும் ஆகும் . ஆனால் ஏற்கெனவே கூறியபடி , 
முதல்வாதம் தவறானது . இராஜாதித்தன் , இளவரசுப் பட்டம் 
பெற்றபோது இராஜகேசரி விருதைப் பெற்றிருக்கலாம் ; ஆனால் , 
இவன் தன் தந்தைக்கு முன்பே இறந்ததனால் , இவனுடைய 
விருதையே ஏற்றுக் கொள்ள வேண்டும் . இதனால் , பராந்தகப் 
பரகேசரியை அடுத்து வந்த மன்னன் , ஒரு இராஜகேசரியே 
ஆவான் . கண்டராதித்தன் ஒரு இராஜகேசரியே என்பது பொது 
வான கருத்தாகவே உள்ளது .1 ° என்றாலும் , இது , இராஜாதித்தன் 
தன் தந்தைக்கு முன்பே இறந்ததன் விளைவே இது என்பது 
தெளிவாக உணரப்படவில்லை . அரியணையில் அமர்ந்துள்ள 
மன்னன் பரகேசரியா ? அல்லது இராஜகேசரியா ? என்பதைப் 
பொறுத்து , இளவரசனோ அல்லது இளவரசர்களோ , இராஜ 
கேசரி அல்லது பரகேசரி என்ற விருதினை ஏற்ற வழக்கத் 
திலிருந்தே , வாரிசுப் பிரச்சினையை நாம் தெளிவாகத் தீர்க்க 
முடியும் என்பதைப் பற்றிய விவரங்களைப் பின்னால் பார்ப்போம் . 


18 


கண்டராதித்தனே , இராஜகேசரி விருதினைப் பெற்றான் 
என்பதை ஏற்றுக் கொள்வோம் . ஆனால் , கண்டராதித்தனே , 
மதுரை கொண்ட இராஜகேசரி என்று முதலில் வெங்கைய்யா 17 
வெளியிட்ட கருத்து , அதற்கான ஆதாரங்களைத் தக்கவாறு 
ஆராயாமலே , ஏற்றுக்கொள்ளப்பட்டது . மதுரை கொண்ட 
என்ற விருதையுடைய இம்மன்னன் , முதலாம் பரகேசரியின் 
மகனே என்று கருத இடமளித்துள்ளது . இதனால் , கண்டரா 
தித்தன் , ஒரு பரகேசரி என்று எண்ணப்பட்டது . எனவே , மதுரை 
கொண்ட என்ற விருதுக்கு உடையவன் அரிஞ்சய இராஜகேசரியே 
என்று ஏற்றுக் கொள்ளப்பட்டது . 19 பின்னர் , கண்டராதித்தனே 
ஒரு இராஜகேசரியாக ஆன பிறகு , மதுரை கொண்ட இராஜகேசரி 


பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 


199 


தெரிகிறது .24 


என்று 


புரிந்து இறக்கும்வரை இவன் அரியணைக்கு வராது 

தடுக்கப்பட்டான் . 
மன்னன் கண்டராதித்தன் என்றே திருவொற்றியூர்க் கல்வெட்டை 
யும் இவன் இறக்கும்போது , மகன் மிகவும் சிறுவனாய் இருந்ததால் 
கண்டராதித்தனை அடுத்து மூன்று ஆட்சிகளுக்குப் பிறகே , 
இவன் பொறுப்பைப் பெற்றான் என்பதையும் ஏற்றுக் கொள்வதில் 
பெரும் முரண்பாடுகள் 

உள்ளன . 

இராஜாதித்தன் இறந்த 
திலிருந்து , ( கி . பி . 949 ) கண்டராதித்தனுடைய ஆட்சி கணக் 
கிடப்பட்டது என்பதை ஏற்றுக் கொண்டாலும் , குறைந்தது 
பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்த , மதுரைகொண்ட இராஜ 
கேசரியே இவன் என்று நாம் நினைத்தாலும் , இவனது ஆட்சிக் 
காலம் 966 வரை நீடிக்கும் . மதுராந்தக உத்தம சோழன் 
969-70 - லிருந்து ஆளத் தொடங்கினான் . இதற்கிடையேயான 
மூன்று ஆண்டுகள் , சுந்தர சோழனின் காலத்தைவிடக் குறை 
வானதாக உள்ளது . சுந்தரசோழனின் கல்வெட்டுகளிலிருந்து , 
இவனது ஆட்சி ஏழு ஆண்டுகளுக்குக் குறையாமல் நிலவியதாகத் 

இதை வைத்துக்கொண்டு மேற்கூறிய திருவொற்றி 
யூர்க் கல்வெட்டு , கண்டராதித்தனுடையது என்று சொல்லிவிட 
முடியாது . இக்கல்வெட்டு , சுந்தர சோழனுடையது 
கொண்டாலும் , உத்தம சோழனுக்குக் கொடுக்கப்பட்டுள்ள 
மன்னருக்குரிய விருதை விளக்கும் சிக்கல் உண்டாகிறது என்பதை 
ஒப்புக் கொண்டே ஆகவேண்டும் . சுந்தர சோழனுக்கு , ஆதித்தன் 
என்ற மகன் ஒருவன் இருந்ததோடு , இவன் தன் தந்தைக்குப் 
போர்க் காலங்களில் உடனிருந்து பணி புரிந்தான் . இது ஒரு புறம் 
இருக்க , சுந்தர சோழன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயேத் 
தன் குடும்பத்தின் மற்றொரு கிளையைச் சேர்ந்த இராஜ 
குமாரனை இளவரசன் ஆக்கினான் என்பது நம்பக் கூடியதாக 
இல்லை . சுந்தர சோழனின் 5 - ம் ஆண்டில் உத்தம சோழன் 
பருவமடைந்து சான்றோர் புடைசூழ நாடெங்கும் உலா வந்த 
போது , இக்கல்வெட்டில் - குறிக்கப்பட்ட தானம் வழங்கப் 
பட்டாலும் , உத்தம சோழன் , சுந்தர சோழனுக்குப் பிறகு 
அரியணை ஏறி , தன் ஆட்சியைத் தொடங்கும் வரை இக்கல் 
வெட்டு பொறிக்கப்படவில்லை என்பதே சரியான கருத்தாகும் . 
இக்கருத்தினை வலியுறுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சி 
களைக் குறிப்பிடும் சோழரின் கல்வெட்டுகள் பல உதவுகின்றன . 
தொடர்ந்து இரு பரகேசரிகள் 
வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரியின் நிலை என்ன ? 

விருதை ஏற்ற பார்த்திவேந்திரவர்மன் யார் ? என்ற 


இதே 


200 


20 


போன்ற 


சயனும் ஒரு பரகேசரியின் மகன் என்பதை இங்கே கூறவேண்டும் . 
சுந்தரசோ 

சோழர்கள் 
கேள்விகள் ஆய்விற்குரியன. முதலில் ரப்பட்சவன் , சுந்தரச் 
சோழனின் மகன் ஆதித்தனே என்லாம் . திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகளும் லெய்டன் பட்டயமும் , இவன் வீரபாண்டிய 
னுடன் போரிட்டதாகக் கூறுகின்றன . ஆனால் , இரண்டாம் 
ஆதித்தனுக்குப் பிறகு , மதுராந்தகன் உத்தம சோழன் என்ற 
மற்றொரு பரகேசரி மன்னனே அரியணை ஏறினான் . இராஜ 
கேசரி , பரகேசரி என்ற விருதுகளைச் சோழமன்னர்கள் மாற்றி 
மாற்றி வைத்துக் கொண்டனர் என்ற பொது நியதியைத் தகர்ப்பது 
எண்ணம் மேலெழுந்த 

வாரியாகப் பார்த்தால் 
உண்டாகும் . உத்தம சோழனைப் பற்றி கிருஷ்ண சாஸ்திரி 
கூறுவதாவது : 27 இப்பொது நீதிப்படி இவனுக்கு முன் பதவியி 
லிருந்த இரண்டாம் ஆதித்தன் பரகேசரிவர்மனாக இருந்ததால் , 
இவன் ஒரு இராஜகேசரியாகவே இருந்திருக்க வேண்டும் . எனவே 
வன் ஒரு பரகேசரிவர்மன் என்று அழைக்கப்பட்டது இந்த 
நியதிக்கு மாறுபட்டது . இவன் ஒரு இராஜகேசரி வர்மனின் 
மகனானாலும் , தனக்குரிய உரிமையின்மை 

காரணமாக 
அரியணையைப் பெறாது , அரியணைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
இவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் , முதலாம் இராஜராஜனின் 
வேண்டுகோளுக்கு இணங்கியே அரியணை ஏறியதால் இவனும் 
பரகேசரி என்றே அழைக்கப்பட்டான் என்பது தெளிவு . 

இவ்விளக்கத்தைப் பற்றி இரு குறிப்புகளைத் தருவோம் : 
ஒன்று , கண்டராதித்தன் ஆட்சியிலேயே உத்தம சோழன் தனக்குப் 
பின் அரியணை ஏறத் தகுதியுடையவனாகத் தேர்ந்தெடுக்கப் 
பட்டான் என்றும் , ஆனால் , இவனது சிறுவயது காரணமாக 
அரியணை ஏறும் உரிமை சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்கப் 
பட்டது என்றும் கிருஷ்ணசாஸ்திரி முன்னர் கூறியதற்கும் இப் 
போது அவர் கூறியதற்கும் முரண்பாடு உளது . முதலில் கூறியது 
உண்மையானால் , இவன் தன் 

இவன் தன் உரிமையால் அன்றி , இராஜ 
ராஜனின் வேண்டுகோளால் அரியணை ஏறினான் என்று எவ்வாறு 
கூறலாம் ? ஓர் இராஜகேசரியன் மகன் ஒரு பரகேசரியாகவே 
இருக்க வேண்டும் என்பதற்கு விதிவிலக்காக முதலாம் இராஜ 
ராஜனையே சான்றாகச் சொல்லலாம் . அவன் தந்தையைப்போல 
அவனும் ஒரு இராஜகேசரியே . அவ்வாறே , சில ஆண்டுகள் 
மட்டுமே ஒரு பரகேசரியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய அரிஞ் 
ஆதித்தன் தன் தந்தையின் வாழ்நாளிலேயே மரணம் அடையவே , 
இராஜகேசரி சுந்தர சோழன் இறந்த பிறகு , அரியணையேறிய 
மன்னன் நியதிப்படி ஒரு பரகேசரியாகவே ஆட்சி செய்தான் . 


28 


. 


ராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 


201 


இரண்டாம் ஆதித்தன் இறந்த பிறகு தம் இளைய மகன் 
இராஜராஜனை விடுத்து , உத்தமச் சோழனையே அரியணைக்குத் 
தேர்ந்தெடுத்தான் . தன்னை அரியணையில் அமர்த்தாவிடில் உள் 
நாட்டுப் போர் மூளும் என்று பயமுறுத்தியதாலோ அல்லது 
இராஜராஜன் தானே மனமுவந்து அரியணைக்காகக் காத்திருக்கச் 
சம்மதித்ததாலோ இது நிகழ்ந்திருக்கக் கூடும் . இதைப் பற்றிய 
நேர் சான்றுகளான திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் உள்ள 
பாடல்கள் இவ்விருவகைக் காரணங்களையும் ஏற்கும் வகையில் 
உள்ளன . உத்தம சோழன் தன் ஆட்சியை நிலை நாட்ட 
பேரார்வம் கொண்டிருந்தான் என்றும் , தன் தந்தையின் ஒன்று 
விட்ட சகோதரன் அரியணையைப் பெற விரும்பும் போது , தானும் 
அதைப் பெற விழையாத நல்லதொரு சத்திரியனாக , இராஜ 
ராஜன் திகழ்ந்தான் என்றும் இவை கூறுகின்றன . ஓர் அரசியல் 
கொலையைத் தூண்டியாவது , தான் எவ்வாறேனும் ஆட்சிப் 
பொறுப்பை அடைந்தே தீரவேண்டும் என்ற உத்தம சோழனது 
நிலையை நாம் காண்போம் . 
பார்த்திவேந்திரவர்மன் 

வட ஆர்க்காடு , தென் ஆர்க்காடு , செங்கற்பட்டு மாவட்டங் 
களில் கிடைக்கும் கல்வெட்டுகளில் காணப்படும் பார்த்திவேந்திர 
வர்மன் என்பவன் யார் ? என்று தெளிவாக அறிய முடியவில்லை . 

பராந்தகனுக்குக் கட்டுப்பட்டிருந்த கங்க மன்னன் 
இரண்டாம் பிரதிவீபதியே என்ற கருத்து நிலவுகிறது . 
கருத்து , பிரதிவீபதி , பார்த்திவேந்திரன் என்ற இரு பெயர்களுக்கு 
மிடையே இருப்பதாக நம்பப்படும் ஒற்றுமையின் அடிப்படையில் 
ஏற்பட்டதாகும் . மேலும் , கங்க மன்னன் , மூன்றாம் 
கிருஷ்ணனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த கன்னரதேவபிரதீவி 
கங்கரையர் , கங்க மன்னனின்றும் வேறுபட்டவன் . 31 இரண்டாம் 
ஆதித்தன் , பார்த்திவேந்திரவர்மன் ஆகியோரது கல்வெட்டுகளை 
ஆராய்ந்த கிருஷ்ண சாஸ்திரி கீழ்க்கண்ட 

முடிவுகளுக்கு 
வந்துள்ளார் : 

இவ்விரு மன்னருமே , பாண்டியன் தலைகொண்ட 
அல்லது வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரிவர்மன் 
என்ற விருதுகளைப் பெற்றனர் . இரண்டாம் பராந்தக 
சுந்தர சோழ மன்னனுடன் போரிட்ட பாண்டிய மன்னனே 
இவ்வாறு குறிக்கப்படுகிறான் . இரண்டாம் ஆதித்தனின் கல் 
வெட்டுகள் மிகக்குறைவே . தென் பகுதியில் மட்டுமே 
கிடைக்கும் இக்கல்வெட்டுகள் இவனுடைய 5 - ம் ஆட்சி 


இவன் 


80 


82 


202 


சோழர்கள் 


. 


o 


ஆண்டுமுதல் ஏற்பட்டன . பார்த்திவேந்திர வர்மனின் 
கல்வெட்டுகள் ஏராளமாகத் தொண்டை மண்டலத்தில் 
காணப்படுகின்றன . இவை 13 - ம் ஆண்டு முதல் ஆனவை 
பார்த்திவேந்திர ஆதித்த வர்மன் , அரச குடும்பத்தைச் 
சேர்ந்த இளவரசனாக இருந்து , தொண்டை மண்டலத்தின் 
பிரதிநிதியாக இருந்திருக்கக் கூடும் . ஆதித்த கரிகாலனே 
உண்மையில் அரியணை ஏறியவனாகத் தோன்றுகிறது . 
பாண்டியன் தலைகொண்ட பரகேசரியின் கல்வெட்டுகள் 
மிகக்குறைவு என்று கூற முடியாது . அதோடு , அவை தெற்கே 
மட்டுமே , அதாவது , தாண்டை மண்டலத்திற்கு வெளியே 
தென் பகுதியில் மட்டுமன்றி , பிற பகுதிகளிலும் கிடைக்கின்றன . 

. 
வட ஆர்க்காட்டில் குறைந்தது ஐந்து கல்வெட்டுகளும் தென் 
ஆர்க்காட்டில் கூடுதலாகவும் உள்ளன . பார்த்திவேந்திர வர்மனின் 
கல்வெட்டுகள் , ஆதித்த பரகேசரியின் கல்வெட்டுகளிலிருந்து , அவை 
கிடைக்கும் இடங்களைப் பொருத்து மட்டுமே வேறுபடுகின்றன . 
பார்த்திவேந்திரன் கல்வெட்டுகள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
கிடைக்கின்றன ; ஆனால் , தொண்டை நாட்டிற்குத் தெற்கே 
அவை காணப்படவில்லை . இம்மன்னன் யார் ? என்பதற்கு விடை 
காண்பதில் கீழ்க்காணும் குறிப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ; 
" இவன் ஒரு பரகேசரி; 3 கோவிந்தராஜ மாராயர் என்ற 
பட்டப் பெயரால் அழைக்கப்பட்டவன் ; இவனது மூன்றாம் 
ஆண்டின் கல்வெட்டில் பார்த்திவேந்திர ஆதித்த பருமர் என்றும் 
அழைக்கப் பட்டிருக்கிறான் ; வனது பட்டத்தரசியார் , 
உடையார் தேவியார் வில்லவன் மாதேவியார் , பெருமானடிகள் 
தேவியார் , 

பொன்னார் ஆகிய திரையிலோக்கிய 
மாதேவியார் போன்ற பட்டங்களைப் பெற்றவராவர் . எனவே 
இவன் சோழர் அதிகாரத்திற்கு உட்பட்ட மன்னனாக 
இராமல் , இவனே ஒரு சோழ மன்னனாக இருத்தல் கூடும் . 
ஆதித்தன் என்ற பெயரும் பரகேசரி என்ற விருதும் பெற்ற 
இம்மன்னனே , ஆதித்த கரிகால பரகேசரி என்பதைத் தெளி 
வாக்குகிறது . பார்த்திவேந்திர ஆதித்திய வர்மன் என்ற பட்ட 
மும் , சில சிறு மாற்றங்களுடன் இவனது கல்வெட்டுகளில் காணப் 
படும் பட்டமும் , இவன் பார்த்திவேந்திரன் என்ற பட்டத்தை 
ஏற்றதைக் காட்டுகின்றன . சோழர்கள் , புகழ்ச்சியான விருதுகளை 
விரும்பி ஏற்றனர் ; மேலும் ஒவ்வொரு மன்னனும் பல பட்டங் 
களைச் சூடிக் கொண்டனர் . இவனது 

கல்வெட்டுகள் 
13 - ம் ஆண்டிலிருந்தே தொடங்குவதால் 88 இவன் தந்தை சுந்தர 
சோழன் அரியணை ஏறியவுடன் , இவன் இளவரசனாகத் தேர்ந் 
தெடுக்கப் பட்டிருக்க வேண்டும் . சிறுவனாக இருந்தபோதே 


93 


84 


85 


தன்மப் 


15 - ம் ஆண்டு என்பதை ஒப்புக்கொள்வோமானால் , இரண்டாம் 

அட்டவணை பெரி யல் நாம் மேலே 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

203 
வெற்றியுடன் , வீரபாண்டியனைத் தாக்கியவன் என்று லெய்டன் 
பட்டயம் புகழ்வதால் , 

உண்மை என்று 

என்று தெரிகிறது . 
இதற்குப் பின்னர் , சோழ நாட்டின் வடபகுதியை ஆட்சிச் 
செய்யும் பொறுப்பை இவன் ஏற்றான் . தந்தையின் வாழ்நாளி 
லேயே இவன் மரணமடையவே , இவனுக்குப் பதிலாக , பரகேசரி 
உத்தமசோழன் இளவரசன் ஆனான் . 

இந்தக் காலத்தின் வரலாற்றைச் சொல்லுமுன் இதுவரை 
நாம் தெரிவித்ததின் முடிவுகளைச் சுருங்கச் சொல்லுவோம் . 

இராஜகேசரி , கண்டராதித்தன் , கி . பி . 949 /50-957.80 
பரகேசரி அரிஞ்சயன் , கி.பி. 956-957 . 
இராஜகேசரி சுந்தர சோழன் கி . பி . 956-73 ( மதுரை 

( கொண்ட ) 
இரண்டாம் ஆதித்த பரகேசரி பார்த்திவேந்திர கரிகாலன் 

( கி . பி . 956-969 ) 
பரந்தூர்க் கல்வெட்டு 

பார்த்திவேந்திர வர்மனின் 15 - ம் ஆண்டைச் சேர்ந்த ஒரு 
கல்வெட்டு 4 0 செங்கற்பட்டு மாவட்டத்தில் கிடைத்துள்ளது . இக் 
கல்வெட்டு அழிந்திருந்தாலும் , இதைக் கூர்ந்து ஆராயும்போது இரு 
விவரங்கள் உறுதிப்படுகின்றன . இக் கல்வெட்டில் குறிப்பிடப்பட் 
டுள்ள ஆண்டு பதினைந்து , இதில் காணப்படும் எழுத்துக்கள் நன்கு 
செதுக்கப்பட்டிருந்தாலும் , இவை எழுதப்பட்டுள்ள கல் பாழ்பட் 
டுள்ளது . அக்கால எழுத்து வடிவங்களுடனான இக் கல்வெட்டின் 
உண்மையைச் சந்தேகிப்பதற்குக் காரணம் ஒன்றும் இல்லை . 
கொடுத்திருக்கும் கால 

மாற்றத்திற்கு 
உள்ளாகும் . ஏனெனில் , சுந்தர சோழனின் ஆட்சிக் காலத்திற்குள் 
ளாகவும் , உத்தம சோழன் வருவதற்கு முன்னும் 15 ஆண்டு 
களைக் கணக்கிட இயலாது . 13 ஆண்டுகளைக் கணக்கிட்டாலே , 
கால வரையறையை மீறுவதனால் , சுந்தர சோழன் தன் ஆட்சி 
யின் தொடக்கத்திலேயே ஆதித்தனையும் உடன் வைத்துக் 
கொண்டு அவனுடன் பொறுப்புகளைப் பகிர்ந்து கொண்டான் 
என்ற கருத்தை ஏற்கச் செய்துள்ளது . அதே சமயம் , பரந்தூர்க் 
கல்வெட்டு மட்டுமே , பார்த்திவேந்திரனுக்கு 13 - க்கு மேற்பட்ட 
ஆட்சி ஆண்டைத் தருகிறது . 13 - ம் ஆண்டைச் சேர்ந்த கல் 
வெட்டுகள் பல இருந்தாலும் , 14 - ம் ஆண்டுக் கல்வெட்டு 
ஒன்றேனும் இல்லை . 15 - ம் ஆண்டுக் கல்வெட்டு இது ஒன்றே . 


* 


கமான 
204 

சோழர்கள் 
எனவே , மேலே குறிப்பிட்ட முடிவுக்குத்தான் வர இயலும் . 
பார்த்திவேந்திரன் தான் ஆதித்தன் என்பதை ஏற்காவிடில் , இவ் 
விருவரிடையே கண்ட பல ஒற்றுமைகளை நாம் அறவே ஒதுக்கி 
விட முடியாது . இவ்வொற்றுமைகள் அனைத்துமே எதிர்பாரா 
வகையில் ஏற்பட்டவை அல்ல . ஆகையால் , பரந்தூர்க் கல்வெட் 
டில் காணப்படும் ஆட்சி ஆண்டில் இ என்ற இரண்டாவது 
எண் தவறுதலாகவே பொறிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை 
ஏற்கலாம் . 13 - ம் ஆட்சி ஆண்டிற்கு மேற்பட்ட ஆண்டுகளை 
யுடைய வேறு கல்வெட்டுகள் இனிக் கிடைக்கும் வரை , இக் கல் 
வெட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை . 

நாம் இதுவரை ஏற்ற வாதங்களுடன் மற்றொரு முடிவான 
வளத்தையும் காண வேண்டியுள்ளது . 

ஆதித்தனும் பார்த்தி 
வேந்திர வர்மனும் ஒருவரே என்பதை ஏற்காவிடில் , ஆதித்தனின் 
969-70 - ல் உத்தம் சோழ அரியணையில் அமருவதற்கு முன்பாக 
இந்த ஐந்து ஆண்டுகள் என்றே நாம் எண்ண வேண்டும் . இந்த 
அடிப்படையில் ஆதித்தனுடைய ஆட்சி ஏறக்குறைய கி . பி . 694 
5 - ல் தொடங்கியிருக்க வேண்டும் . இதுவே , மேலே கொடுக்கப் 
பட்ட கால அட்டவணைப்படி , சுந்தர சோழனின் 8 அல்லது 
9 - வது ஆண்டாகும் . தன் ஆட்சியின் 7 - ம் ஆண்டிற்கு ( கி . பி . 
963 ) முன்பே பாண்டியனுடனான போரில் பெரும் வெற்றி 
பெற்றான் என்ற விவரமும் , இப்போரில் செவ்வூர் என்னுமிடத்தில் 
நடைபெற்ற தாக்குதலில் சிறுவனான ஆதித்தன் பங்கேற்றான் 
என்று லெய்டன் பட்டயம் கூறுவதிலிருந்தும் ., சுந்தரசோழனின் 
ஆட்சித் தொடக்கத்திலேயே , ஆதித்தன் துணை அரசனாக விளங் 
கினான் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன . ஆயினும் இதை 
முழுக்க முழுக்க நம்ப முடியாது . ஏனெனில் , துணை அரசனாக 
இல்லாமலேயே ஆதித்தன் இப்போரில் பங்கேற்றிருக்கக் கூடும் . 
அல்லது , கி . பி . 964-65 - ல் பாண்டியருடன் இரண்டாம் முறை 
யாகப் போர் ஏற்பட்டிருக்கக்கூடும் . 


. 


gur 


ப 


வரலாறு 


கண்டராதித்தன் 


இராஜகேசரி கண்டராதித்தனின் ஆட்சிக்குத் திருவாலங் 
காடு , லெய்டன் பட்டயங்களும் , திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 
கிடைக்கும் 8 - ம் ஆண்டைச் சேர்ந்த , பிள்ளையார் அல்லது 
ஆழ்வார் அரிகுலகேசரி தேவ என்று குறிப்பிடும் , பல இராஜ 


42 


பாண்டிய நாட்டையும் , ஈழத்தையும் வென்று , நடராசர் ஆலய 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

205 
கேசரி கல்வெட்டுகளும் 1 தென் ஆர்க்காட்டில் கிடைக்கும் மும் 
முடிச் சோழ கண்டராதித்தனின் 2 - ம் ஆண்டைச் சேர்ந்த கல் 
வெட்டு ஒன்றும் 18 சான்று கூறுகின்றன . இவன் காலத்தில் 
சோழர் ஆட்சி கட்டுப்பட்டு , இவன் கி . பி . 957 - ல் இறந்தபோது 
மூன்றாம் கிருஷ்ணன் இன்னும் தொண்டை மண்டலத்தில் தன் 
பலத்தை உறுதிப்படுத்தியதுடன் , தான் வெற்றிகண்ட பகுதி 
களைத் தன் நண்பர்களுக்கும் , பணியாளர்களுக்கும் பகிர்ந் 
தளித்துக் கொண்டிருந்தான் . கண்டராதித்தன் அதிகாரத்திற்கு 
உட்பட்ட குறுநில மன்னனும் , சங்க காலத்தில் வாழ்ந்த , பாரி 
வள்ளலின் மகளிரை மணந்த ஓரியின் வழிவந்தவனும் , தென் 
ஆர்க்காடு மலைப் பகுதியைச் சேர்ந்தவனுமான சித்தவ தனன் , வீர 
சோழபுரம் என்னுமிடத்தில் பெயர் குறிப்பிடப்படாத பகைவனை 
வெற்றிகண்டதாகக் கண்டராதித்தனின் இரண்டாம் ஆண்டைச் 
சேர்ந்த (கி.பி. 951) கல்வெட்டு ஒன்றில் கூறுகிறான் . மூன்றாம் 
கிருஷ்ண னின் 17 - ஆம் ஆண்டில் ( கி.பி. 955 ) 

955 ) இம் மன்னனுக்கு 
விசுவாசமுள்ளவனாக விளங்கிய மிலாடுத் தலைவன் நரசிம்ம 
வர்மனே சித்தவதனனாவான் . 4 2 2 இதனின்று , மூன்றாம் கிருஷ்ண 
னிடம் , தான் இழந்த நாட்டை மீட்கும் முயற்சியில் எவ்வித 
வெற்றியும் அடையவில்லை என்பதையும் , மூன்றாம் கிருஷ்ணன் , 
சோழ நாட்டில் தன் நிலையைப் பலமுள்ளதாக்கிக் கொண்டான் 
என்பதையும் அறியலாம் . 
இவனது பட்டத்தரசிகள் 

செம்பியன் மாதேவி என்ற மனைவி மூலம் பிறந்த உத்தம 
சோழன் என்ற சிறு குழந்தையை விட்டுச் சென்றான் . இவ்வரசி 
மிகுந்த சிவபக்தியுடையவள் . இளவயதிலேயே தன் கணவனையும் , 
பின் , தன் மகனையும் இழந்த செம்பியன் மாதேவி , கி . பி . 1001 
வரை பல ஆண்டுகள் வாழ்ந்தாள் . 4. இவ்வரசி எடுப்பித்துள்ள பல 
சிவன் கோயில்களும் , இவற்றைப் பராமரிக்கும் பொருட்டு தன் 
மகனுடைய ஆட்சியில் விடப்பட்ட 

பல அறக்கட்டளைகளைப் 
பற்றிப் பின்னர் காண்போம் , 
இவனது திருவிசைப்பா 

சிதம்பரம் கோயிலைப்பற்றிய ஒரு தனிப் பாடலின் ஆசிரியர் 
இக் கண்டராதித்தனே 

எனலாம் . 

முதலாம் பராந்தகன் 


போன்று , 


திற்குப் பொன் வேய்ந்தான் என்று இப்பாடல் கூறுகிறது . பராந்த 
கனைப் 

இப்பாடலாசிரியரும் தன்னைக் கோழி 
( உறையூர் ) மன்னன் என்றும் , தஞ்சையார் (தஞ்சை மக்கள் ) 
தலைவன் என்றும் கூறிக் கொள்ளுகிறார் .44 இவர் மேற்கெழுந் 


2.பனாகிய 
ஏற்பட்ட 

என்பது கேள்விக்கு 
உரிய தாகவே உள்ளது . எனினும் , கீழைச்சாளுக்கிய இளவரசியா 
அனுமானிக்க வேண் 
206 

சோழர்கள் 
தருளிய தேவர் ( மேற்திசை சென்ற மன்னன் ) என்றும் அழைக்கப் 
பட்டதாகத் தெரிகிறது . 15 
அரிஞ்சயன் 

அரிகுலகேசரி , அரிஞ்சயன் அல்லது அரிந்தமன் ஆகிய பட்டங் 
களின் பொருள் ஒன்றாயிருப்பதன் அடிப்படையில் , இவை முத 
லாம் பராந்தகனின் இளைய மகனையே குறிப்பிடுகின்றன என்று 
பொதுவாக எண்ணத் தோன்றும் . இது , அவ்வாறே இருக்கக் 
கூடும் . இது எவ்வாறாயினும் , அரிஞ்சய பரகேசரி , தன் சகோதரன் 
கண்டராதித்தனை அடுத்து சிறிது காலம் ஆட்சி செய்தான் . 
இவனது ஆட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளைப் பற்றிக் கூறும் 
நேரிடை சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை . வீ மன் குந்தவை 
யார் , கோதைப் பிராட்டியார் என்ற இரு மனைவியர் , இவனுக் 
குப் பின்னும் உயிர் வாழ்ந்து , இவனது 

இவனது மகனுடைய 

மகனுடைய ஆட்சிக் 
காலத்தில் பல தானங்களைச் செய்தனர் . வீமன் குந்தவை 
சாளுக்கியனுடைய புதல்வி என்று கூறப்பட்டாலும் , இராஷ்டிர 
கூடரால் அடிமைப்படுத்தப்பட்ட சோழர்களுக்கும் சாளுக்கிய 
குந்தவைக்கும் , அரிஞ்சயனுக்கும் ஏற்பட்ட திருமணம் , கிருஷ்ணன் 
சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்பும் , முதல் 
பராந்தகன் ஆட்சியில் மாறன் பரமேசுவரன் , நெல்லூரைத் 
தாக்கியதற்குப் பிறகும் நடைபெற்றிருத்தல் வேண்டும் . திருப் 
பழனம் என்னுமிடத்தில் கிடைக்கும் பரகேசரியின் இரண்டாம் 
ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த இரு கல்வெட்டுகள் 4 7 அரையன் 
ஆதித்தன் வீமன் என்பவன் அவ்வூர்க் கோயிலுக்குப் பல தானங் 
களை அளித்தான் என்று குறிப்பிடுகின்றன . அரையன் என்னும் 
பிரபுவே அரிஞ்சயன் மனைவியின் தந்தை என்று கூறினாலும் இவ் 
விடர்ப்பாட்டை தவிர்க்கத் தகுந்த காரணம் இல்லை .. 
கருத்து உண்மையானால் , இப்பரகேசரியின் கல்வெட்டுகள் அரிஞ்சய 
னுடையதே என்று கூறலாம் . சோழ மன்னரது கால அட்டவணை 
யில் அரிஞ்சயன் ஆட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையுள்ளதால் 
முதலாம் பராந்தகன் இறந்த உடனே கண்டராதித்தனுடன் பணி 
புரிய அரிஞ்சயன் இளவரசுப் பட்டம் பெற்றான் என்றே நாம் 
மிடத்தில் இறந்தான் என்று கருதப்படுகிறது . 50 ஆனால் , இவ் 
விடம் இப்பொழுது எங்குள்ளது ? என்று அறிந்து கொள்ள முடிய 
வில்லை . முதலாம் இராஜராஜனின் கல்வெட்டு ஒன்று மேல்பாடி 


ன 


49 


பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 


207 


என்னுமிடத்தில் , ஆற்றூர் துஞ்சிய மன்னனுக்கு ஒரு பள்ளிப் 
படை 1 எடுப்பித்ததாகக் கூறுவதிலிருந்து , ஆற்றூர் மேல்பாடி 
அருகேயுள்ள இடமாகும் என்று கருதலாம் . ஒருவேளை மூன்றாம் 
கிருஷ்ணனால் கைப்பற்றப்பட்ட சோழ நாட்டின் வட பகுதியை 
மீண்டும் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கலாம் . திருநாகேச்சுரத்தி 
லுள்ள ஒரு கல்வெட்டில் 2 அரிகுல கேசரிக்கும் அவனது மனைவி , 
வாணர் மன்னனுடைய மகளுக்கும் பிறந்த மகளான அரிஞ்சிங்கப் 
பிராட்டியாரின் பெயரைக் குறிப்பிடுவதனாலேயே இக் கருத்து 
வலுப் பெறுகிறது . 


சோழரின் அதிகாரம் மீட்பு 

கண்டராதித்தன் என்று கருதப்படும் இராஜகேசரி வர்மனின் , 
இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டின் கல்வெட்டே இது . 
இழந்த சோழநாட்டுப் பகுதிகளை மீட்கும் 

முயற்சிகள் 
கண்டராதித்தனால் தன் தந்தை ஆட்சியின் கடைசிச் சில ஆண்டு 
களிலேயே மேற்கொள்ளப்பட்டது என்றும் , வாணர்கள் , அல்லது 
அவர்களில் ஒரு சிலர் , மூன்றாம் கிருஷ்ணனுடன் கொண்ட நட்பி 
லிருந்து மீட்கப் பட்டனர் என்றும் எண்ணுவதற்கு இக்கல்வெட்டு 
வழி செய்கிறது . வாணர்களுடனான கூட்டே , சோழர் தாம் 
சிறிது காலத்திற்கு உள்ளாயிருந்த மீட்சி அடைந்ததற்கு அறிகுறி 
யாகும் . கண்டராதித்தன் இறந்த பிறகு , இவனுடைய பெரும் 
முயற்சியை ஆற்றூர் துஞ்சிய அரிஞ்சயன் மேற்கொண்டான் . 
இக்கருத்துப்படி , தென்பகுதியில் இழந்த பகு 

தென்பகுதியில் இழந்த பகுதிகளை மீட்பதில் 
இவனும் ஈடுபட்டிருக்கலாம் . வீரபாண்டியன் பெருமையாகக் 
கூறிவந்த சோழன் தலைகொண்ட என்ற நிகழ்ச்சி இவன் 
ஆட்சியிலேயே நடைபெற்றிருக்கலாம் . 


சுந்தர சோழன் 


அரிஞ்சயனுக்குப்பின் அவனுக்கும் அன்பில் பட்டயங்களில் 
கூறப்படும் அவனது ஒரே பட்டத்து அரசியான வைதும்பை 
இளவரசி கல்யாணிக்கும் பிறந்த ஒரே மகனே அரியணை 
ஏறினான் . இவன் பெயர் இரண்டாம் பராந்தகச் சுந்தர சோழன் . 
இவன் , மதுரைகொண்ட இராஜகேசரி என்றும் அழைக்கப் 
பட்டான் . சுந்தர சோழன் முதலில் தம் கவனத்தைத் தெற்கே 
திருப்பினான் . பாண்டிய நாட்டில் , சோழர் செல்வாக்கை நிலை 
நாட்ட , கண்டராதித்தன் செய்த முயற்சியைத் தகர்த்து எறிந்த 
வீரபாண்டியன் தன்னுரிமையுடன் ஆண்டு வந்தான் . சேவூர்ப் 
போரில் பராந்தகன் தன் பகைவர்களின் யானைகளை வெட்டி 


208) 


சோழர்கள் 


வீழ்த்தி , இரத்த ஆறு ஓடச் செய்தான் என்றும் அவனது மகன் 
ஆதித்தன் சிறுவனாய் இருந்தும் , 

சிங்கம் , 

யானையுடன் 
போரிடுவதுபோல , வீரபாண்டியனை எதிர்த்துப் போரிட்டதாக 
லெய்டன் பட்டயங்கள் புகழ்கின்றன . சேவூர்ப் போரைப் 
பற்றிக் கரந்தைப் பட்டயங்களும் ( v . 24-5 ) குறிப்பிடுவதோடு , 
வீரபாண்டியன் தோல்வியுற்று , தப்பியோடி சஹியாத்ரி மலை 
உச்சியை அடைந்தான் என்றும் கூறுகின்றன . புதுக்கோட்டையின் 
தென் எல்லையில் உள்ள , சேவலி மலைகளுக்குத் தெற்கேயுள்ள 
சேவூர்ப் போர்க் களத்தில் ஆதித்தனது வீரம் வெளிப்பட்டதோடு , 
‘ வீரபாண்டியன் தலைகொண்ட என்று கூறிக் கொள்ளவும் 
இவனுக்கு வாய்ப்பைக் கொடுத்தது . 

வீரபாண்டியன் , 
ஆதித்தனால் கொல்லப்பட்டதாகத் திருவாலங்காட்டுப் பட்ட 
யங்கள் 

கூறுகின்றன . லெய்டன் பட்டயங்கள் அவ்வாறு 
கூறவில்லை . திருவாலங்காட்டுப் பட்டயங்களின் தொகுப் 
பாசிரியர் , லெய்டன் பட்டயங்களிலுள்ள உவமையைப் படித்து , 
அதன் பிறகு இந்தப் போரைப் பற்றி அலங்காரமாகக் கூறியிருக்க 
லாம் . ஆதித்தனின் ஆட்சி பற்றி , லெய்டன்பட்டயங்களில் இல்லாத 
ஒரு குறிப்பும் இவற்றில் இல்லை . வீரபாண்டியன் படுகாயமுற்ற 
சேவூர்ப் போருக்குப் பிறகு , கொடும்பாளூர்ப் பராந்தகன் சிறிய 
வேளார் போன்ற பலரது தலைமையில் , சோழப் படைகள் , 
பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து , தொடர்ந்து போரிட்டு , 
வீரபாண்டியனைக் காடுகளுக்குள் விரட்டியடித்தது உண்மையாக 
இருக்கலாம் . இப்போரில் , சோழரை முறியடிக்கும் முயற்சியில் 
பாண்டிய மன்னன் ஈழத்துப் படைகளின் உதவிகளைப் பெற்றான் . 
இது , சிறிய வேளார் , ஈழத்தின்மீது படையெடுத்து , சுந்தர 
சோழனின் 9 - ம் ஆட்சி ஆண்டிற்கு முன்பே , கி . பி . 965 போரில் 
மாண்டான் " 

என்பதிலிருந்து தெளிவாகிறது . இந்நிகழ்ச்சியை 
உறுதிப்படுத்தும் வகையில் , நான்காம் மகிந்தன் காலத்தில் ,, 
கி . பி . 956-72 , நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி மகாவமிசம் 
குறிப்பிடுகிறது . " 

நமது நாடான நாகதீபத்தை 7 பிடித்துக் கொள்ள 
வல்லப அரசன் அங்கு ஒரு 

அனுப்பினான் . 
இதைக் கேள்விப்பட்ட மன்னன் தன்னுடைய படையைச் 
சேனன் என்ற பெயருடைய ஒரு சேனாபதியிடம் ஒப்படைத்து 
வல்லப் 

அரசனுடைய படைகளுடன் போரிட அனுப்பி 
வைத்தான் . அந்தச் சேனாதிபதி , வல்லப அரசர்களின் 
படைகளைத் தோற்கடித்துப் போர்க்களத்தில் தனக்கு 
எவரும் நிகரில்லை என்பதை நிலை நாட்டினான் . வல்லப் 
அரசனைத் தலைவராகக் கொண்ட அரசர்களால் நமது 


58 


படையை 


1 


புகழ் , 


59 


ஒரு 


இருக்கக் கூடும் . 
வரகுணப் பெரும் 

கூறியதுபோல் , 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

209 
அரசனைத் தோற்கடிக்க முடியாது போனதால் , அவர்கள் 
மன்னனுடன் நேச உடன்பாடு செய்து கொண்டார்கள் . 
இவ்வாறு , நம் மன்னனின் 

இலங்கையில் 
பரவியது ; கடல்கடந்து ஜம்பு தீவிற்குள் நுழைந்தது . 

மிகிந்துவின் வெஸ்ஸகிரி பலகைக் கல்வெட்டு 69 , தமிளர்களை 
( Daimilas ) எதிர்த்து , சேனாதிபதி சேனன் பெற்ற வெற்றியைக் 
குறிப்பிடுவதால் , மகாவமிசம் , சோழர் கல்வெட்டுகள் கூறுவதை 
உறுதிப்படுத்துகிறது . 
சோழரின் நண்பர்கள் 
இரண்டாம் ஆதித்தனைத் தவிர , மேலும் 

இருவர் , 
வீரபாண்டியனை வெற்றிகண்டதாகக் கூறுகின்றனர் . இவரில் 
ஒருவன் , பார்த்திவேந்திர வர்மன் . இவனைப்பற்றி முன்பே 
கூறியிரு 

ருக்கிறோம் . மற்றொருவன் , கொடும்பாளூரைச் சேர்ந்த 
பூதிவிக்கிரம கேசரி . இவன் வீரபாண்டியனை 

போரில் 
வென்றதாகக் கூறும் கல்வெட்டு . " இவன் பல்லவரது குருதியால் 
காவிரியாற்றின் நீரைச் செந்நிறமாக்கி , வஞ்சிவேள் என்பானைக் 
கொன்று , கொடும்பாளூரிலிருந்து , அரசாண்டான் என்றும் கூறு 
கிறது . இவனுக்கு , கற்றளி , வரகுணா என்ற இரு மனைவியர் 
இருந்தனர் . கற்றளிப் பிராட்டி , மறவன் பூதியர் என்னும் 
தென்னவன் இளங்கோ வேளார் என்பவனது மனைவி 
ஆண்டு குறிக்கப்படாத ஒரு இராஜகேசரிக் கல்வெட்டு, தெரிவிக் 
கிறது . - இப்பெயர்கள் , விக்கிரம கேசரியின் ஏனைய பெயர்களாக 
மற்றொரு மனைவியையே குறிக்கின்றன எனலாம் . இவ்விரண்டில் , 
தில்லைத்தானத்தில் கிடைக்கும் ஒரு கல்வெட்டில் 
பராந்தக இளங்கோ வேளாரின் மனைவி என்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . 

இவனது பட்டத்திலிருந்தே , விக்கிரம கேசரி, 
பராந்தகச் சுந்தர சோழனது அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தது 
தெளிவு . லால்குடியைச் சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு , நங்கை 
கூறுகிறது . மேலும் , கற்றளி மூலம் தனக்குப் பிறந்த இரு குழந்தை 
களுக்கும் , பராந்தகன் என்றும் ஆதித்தவர்மன் என்றும் , சோழ 
அரசன் , அவனது மகன் ஆகியோரது பெயரையே வைத்தான் 
என்று கூறுகிறது இறுதியாக , முன்னர் 
தெற்கத்தியப் படையெடுப்பில் சோழரது படையின் தலைமையை 
ஏற்றவர்களில் கொடும்பாளூர்ப் பராந்தகன் சிறிய வேளாரும் 

A375-14 


என்று , 


இவள் 


|| 


கடுகள் 
பொறிக்கப்பட்டன . 
ஆர்க்காடு , செங்கற்பட்டு 
210 

சோழர்கள் 
ஒருவர் . இக்குறிப்புகள் அனைத்தையும் இணைத்துப் பார்க்கும் 
போது , கொடும்பாளூர்ச் சிற்றரசர்களுக்கும் , முதலாம் பராந்த 
கனின் தலைமையில் சோழர்களுக்குமிடையே நிலவிய நல்லுறவு , 
சோழ மன்னனின் சந்ததியார் காலத்திலும் தொடர்ந்து 
நிலவியது தெரிய வருகிறது . இதன் காரணமாகவே , அடிபணி 
யாத வீரபாண்டியனை வெல்லும் முயற்சியில் சுந்தர சோழனுக் 
கும் அவன் மகனுக்கும் , விக்கிரம கேசரி ° 4 உதவி புரிந்தான் , 

வீரபாண்டியனுடன் போரிட்ட விவரங்களைத் தவிர , 
விக்கிரம கேசரி அடைந்த ஏனைய வெற்றிகளை , எளிதாக 
விளக்க இயலவில்லை , வஞ்சிவேளை எதிர்த்து , இவன் பெற்ற 
வெற்றியைப் பொருட்படுத்தாவிடினும் , காவிரிக் கரையில் இவன் 
எவ்வாறு பல்லவருடன் போரிட்டிருக்க முடியும் 

என்பதை 
விளக்குவது கடினமே . விக்கிரம கேசரியின் கொடும்பாளூர்க் 
கல்வெட்டுச் சற்று முந்திய காலத்தைச் சேர்ந்தது என்று எண்ண 
இதனால் இடம் ஏற்படுகிறது . எழுத்து வடிவங்களின் அடிப் 
படையில் , இக்கல்வெட்டை , கண்டராதித்தனுக்கு முற்பட்ட 
தாகக் கருதுவதற்கில்லை . 5 

பல்லவர் என்பதை வல்லவர் 
என்றும் , சோழ நாட்டின் மீது படையெடுத்து , ராமேஸ்வரம் 
வரை சென்ற இராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணனை எதிர்த்து 
விக்கிரமகேசரி சிறந்த முறையில் போரிட்டதை இது குறிக்கும் 
என்றும் நாம் கருதலாம் . 
பாண்டியப் போரின் முடிவில்லா விளைவுகள் 

இராஷ்டிரகூடப் படையெடுப்பினால் ஏற்பட்ட பேராபத்தி 
லிருந்து சோழர் சுந்தரசோழனின் ஆட்சியில் மீட்கப்பட்டனர் . 
தெற்கே , தொடர்ந்து நடந்த போருக்குப் பாண்டியரும் , அவரது 
ஈழத்து நண்பருமே காரணமாயினர் . இதனால் , முதலாம் இராஜ 
ராஜன் காலம் முதற்கொண்டே பாண்டிய நாட்டில் சோழர் 
பாண்டியரை வெற்றி கொண்டதாக இராஜராஜன் க 
கூறுவது , 
இவன் தந்தையும் அண்ணன் ஆதித்தனும் பாண்டியரை வீழ்த்த 
மேற்கொண்ட முயற்சிகள் வீணாயின என்று பொருள் படுகிறது . 
ஆனால் , அதே சமயம் , ஆதித்தன் , பார்த்திவேந்திரன் , சுந்தர 
சோழன் ஆகியோர் கல்வெட்டுகள் , வடக்கே , சோழர் பெரும் 
வெற்றி கொண்டதாகக் கூறுகின்றன .. தென் ஆர்க்காடு , வட 
வெட்டு குறையக் குறைய , இச்சோழ மன்னர்களின் கல்வெட்டு 


கதி 


> 


வமிசத்து 


இரண்டாம் 
களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டது . 
தலைகொண்ட கரிகாலச் சோழனை கொலை செய்த குற்றத்திற் 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

211 
கள் அதிகரிக்கின்றன . இம்மாறுதல் எவ்வாறு ஏற்பட்டது 
என் பாதை நாம் அறிவதற்கில்லை . காஞ்சிபுரத்தில் பொன்னா 
லான தன்னுடைய மாளிகையில் சுந்தரச்சோழன் இறந்தான் . 
அதனால் அதன் பிறகு , பொன்மாளிகைத் துஞ்சின தேவன் 68 
என்றே அழைக்கப்பட்டதாலும் , இம்மன்னன் வடபகுதியில் 
தங்கி , தன் நாட்டின் விவகாரங்களை அயராது கவனித்ததாக 
அனுமானிக்கலாம் . மலையமான்களின் 

வானவன் 
மாதேவி என்ற இவன் மனைவி , கணவன் இறந்ததும் உடன் 
கட்டை ஏறினாள் . 7 இவளுடைய சிலை ஒன்று இவள் மகள் 
குந்தவையால் தஞ்சைக் கோயிலில் வைக்கப்பட்டது..8 இவ்வுலகை 
மனுவே , சுந்தரசோழன் என்ற பெருமையை இம்மன்னன் விட்டுச் 
சென்றான் . சேர இளவரசியான 

இவனுடைய மற்றொரு 
மனைவி இவன் மகள் , இராஜராஜனின் 16 - ம் ஆட்சி ஆண்டுவரை 
( கி.பி.1001 ) வாழ்ந்தாள் 
இலக்கியம் 

சுந்தரச் சோழன் ஆட்சியில் தமிழ் , வடமொழி இலக்கியங் 
பேடு , இவன் காலத்ததே . இவன் புகழ்கூறும் வீரசோழீயம் 
என்னும் புகழ்மிக்கக் கவிதை நூல் , இம்மன்னன் இலக்கியத்தை 
வளர்த்ததற்குச் சான்று பகரும் . - சுந்தர சோழனை , 

சோழனை , நந்திபுரத்து 
அரசன் என்று சிறப்பிக்கும் இப்பாமாலை , மன்னனுடைய செல் 
வாக்கையும் உடல் நலத்தையும் காத்தருளுமாறு , புத்தபிரானை 
வேண்டுவதாக 

அமைந்துள்ளது . நாகையில் வெளிநாட்டார் 
அமைத்திருந்த பௌத்த மடத்திற்கு ஒரு கிராமம் தானமாகக் 
கொடுக்கப்பட்டதைக் குறிக்கும் லெய்டன் பட்டயங்களுக்குப் பல 
ஆண்டுகளுக்கு முன்பே , சோழ மன்னர்களுக்கும் தென்னாட்டி 
லிருந்த புத்த மத சங்கத்திற்குமிடையே நல்லுறவு நிலவியதற்கு , 
இதுவே சிறந்த சான்றாகும் . 
இரண்டாம் ஆதித்தனின் கொலை 

குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட பேரிழப்பால் , சுந்தர சோழன் 
தன் இறுதி நாட்களில் மிகவும் பாதிக்கப்பட்டான் . பாண்டியன் 


- 


காகச் சிலருடைய சொத்துக்களைப் பறிமுதல் செய்து , விற்கும் 
பணியினை , மன்னன் கட்டளைப்படி , திருவீர நாராயண சதுர் 
வேத மங்கலச் சபை மேற்கொண்டதாக , இராஜகேசரி இரண்டாம் 


212 


சோழர்கள் 


ஆண்டு உடையார்குடிக் கல்வெட்டு கூறுகிறது . " 

72 இரண்டாம் 
ஆதித்தன் ஒரு சதியின்மூலம் கொலை செய்யப்பட்டான் என்பது 
இக்கல்வெட்டால் தெளிவாகிறது . இந்த இராஜகேசரிக் கல் 
வெட்டு , சுந்தர சோழனுக்கும் , ஆதித்தனின் தம்பியும் , உத்தம 
சோழனுக்குப் பின் பட்டத்துக்கு வந்தவனுமான இராஜராஜ 
பரகேசரிக்கும் பொருந்தும் . ஆனால் , ஆட்சியின் தொடக்கத் 
தைச் சேர்ந்திருப்பதால் , இக்கல்வெட்டு , சுந்தர சோழனுடைய 
தாக இருக்க முடியாது . ஆதித்தனின் கல்வெட்டுகள் , 5 - ம் ஆண்டு 
வரை கிடைத்திருப்பதால் , தன் தந்தைக்கு முன்பே இவன் ஆட்சி 
செய்ததாகக் கூற முடியாது . எனவே , இக்கல்வெட்டு , இராஜ 
ராஜனின் ஆட்சிக் காலத்தது என்று உறுதியாகச் சொல்லலாம் . 
மேலும் , எழுத்து வடிவங்களும் , வான சாஸ்திரக் குறிப்புகளும் 
இக்கல்வெட்டைப்பற்றி மேற்கண்டவாறு ஊகிப்பதற்கு ஆதரவாக 
இருக்கின்றன . உத்தம சோழன் ஆட்சி செலுத்திய பதினாறு 
ஆண்டுகளில் இரண்டாம் ஆதித்தனைக் கொலை செய்தவர்கள் 
பழிவாங்கப்படவில்லை என்பது உண்மையே . மகனை இழந்த 
சுந்தர சோழன் , ஒன்று மனம் நொந்து இறந்தான் அல்லது தன் 
மகனைக் கொன்றவர்களைத் தண்டிக்க இயலாதவாறு செய்யப் 
பட்ட சூழ்ச்சிகளைக் கண்டு மனம் வருந்தி இறந்தான் . சூழ் 
நிலைகளை உற்று நோக்கும் போது , உத்தம சோழனுக்கு இக் 
கொலையில் தொடர்பு இல்லையென்று கூறுவதற்கில்லை . உத்தம 
சோழனுக்கு , அரியணை ஏறவேண்டும் என்ற ஆசை இருந்தது . 
மன்னர்ப் பதவி தவிர , அதற்குக் கீழ்ப்பட்ட எப்பதவியையும் 
ஏற்க அவன் விரும்பவில்லை . அரச குடும்பத்தின் மூத்த கிளை 
யினன் என்ற காரணத்தால் , அரியணை உரிமை தனக்கே என்று 
அவன் கருதினான் ; தன் ஒன்றுவிட்ட சகோதரனும் , அவன் 
மக்களும் அரியணையைத் தன்னிடமிருந்து பறித்துக் கொண்ட 
தாகக் கருதினான் . தனக்கு ஆதரவாக ஆட்களைத் திரட்டி , 
இரண்டாம் ஆதித்தனைக் கொன்று , தன்னை இளவரசனாக்கு 
மாறு , சுந்தர சோழனை வற்புறுத்தினான் . வேறு வழியின்றி , 
சுந்தரசோழன் இதற்கே இசைந்தான் . திருவாலங்காட்டுப் 
பட்டயங்களிலும் உடையார்குடிக் 

கல்வெட்டிலும் 
குறிப்புகளை இணைத்துப் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சிகள் 
உண்மையாக இருத்தல் கூடும் என்பது புலனாகிறது . திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகள் , 


உள்ள 


விண்ணுலகுக்குச் செல்ல வேண்டும் என்ற ஆசை 
யால் ஆதித்தன் மறைந்தான் (காணமற் போனான் 
கலியின் வல்லமையால் ஏற்பட்ட கார்இருளைப் 


78 


ஆனால் 


இதைப் போன்ற வேறு எடுத்துகாட்டுகளும் உண்டு. இராஜராஜ.. 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

213 
போக்க , அருண்மொழிவர்மனை அரசனாகுமாறு 
அவனுடைய குடிமக்கள் 

வேண்டினர் . 
க்ஷத்ர தருமத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரச 
பதவியை மனமார விரும்பவில்லை 

என்று 

கூறி 
விட்டான் . தன்னுடைய சிற்றப்பன் அவ்வரச பதவியை 
விரும்புவதை உணர்ந்தமையால் தன் சிற்றப்பன் 
ஆசை தீருமட்டும் அரசனாக இருக்கட்டும் என்று 
அருண் மொழி அரச பதவியை மறுத்துவிட்டான் 

என்று தெரிவிக்கின்றன . 
ஆதித்தன் என்னும் சூரியன் மறைந்தான் . பாவம் என்னும் 
இருள் சூழ்ந்தது . அருண்மொழியின் அடக்கத்தால் , உத்தம 
சோழனின் பேராசை வெற்றிகண்டது . அருண்மொழியை, 
கோழை , அரசியல் திறமை அற்றவன் , சட்டப்படி உரிமை இல்லா 
தவன் என்றெல்லாம் சொல்லிவிட 

முடியாது . உள் நாட்டுக் 
குழப்பம் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக , அவன் உத்தம 
சோழனுக்கு அரியணையை விட்டுக் கொடுத்து , அவன் காலத் 
திற்குப் பிறகு , தான் பட்டத்திற்கு வருவதற்குப் பொறுமையுடன் 
இசைந்தான் . இவர்களுக்கிடையே ஏற்பட்ட சமரச ஒப்பந்தப் 
படி , உத்தமனுக்குப் பிறகு ஆட்சிப் பொறுப்பை , உத்தமன் 
மக்கள் ஏற்காமல் , அருண்மொழியே ஏற்கவேண்டும் என்னும் 
உடன்பாட்டிற்கு வந்தனர்போல் தோன்றுகிறது . திருவாலங் 
காட்டுப் பட்டயங்களில் சொல்லப்பட்டிருப்பது வருமாறு : 

அருண்மொழியின் உடலில் உள்ள சில அடையாளங் 
களைப் பார்த்தபோது , மூவுலகையும் காக்கும் ஆற்றல் 
படைத்த திருமாலே , பூஉலகுக்கு வந்திருப்பதாக 
நினைத்து , மதுராந்தகன் அவனை இளவரசனாக்கி 
மண்ணுலகை ஆளும் பொறுப்பைத் தானே மேற் 

கொண்டான் . 2 
இதற்கேற்ப , மதுராந்தக உத்தம சோழனின் 
மதுராந்தகக் கண்டராதித்தன் இராஜராஜனின் ஆட்சியில் உயர் 
பதவியில் அமர்ந்து , நாட்டை நிர்வகிப்பதில் அவனுக்கு விசுவாச 
மாக நடந்து உதவினான் . 14 உத்தம சோழன் அரியணை ஏறிய 
இந்த வரலாறு உண்மையாய் இருப்பின் , பக்திக்கும் நேர்மைக்கும் 
புகழ் பெற்ற பெற்றோர்களுக்குத் தன்னலமும் மூர்க்கத்தனமும் 
உடைய மகன் பிறந்தான் என்ற முடிவு ஏற்படுகிறது . வரலாற்றில் 


மகனான 


னாக எதிர்காலத்தில் பெருந்தன்மையுடனும் இராஜதந்திரத்துட 


214 


சோழர்கள் 


னும் நடந்து கொண்டவனுக்கு , முற்றிலும் மாறுபட்ட குணங்கள் 
உடையவனாக , உத்தம சோழன் விளங்கினான் . அவசர புத்தி , 
சுயநலம் ஆகியவற்றின் உருவமாக அவன் திகழ்ந்தான் . 


உத்தம சோழன் அரியணை ஏறல் 

உத்தம சோழன் அரியணை ஏறுவதற்கு முன்பே , இராஷ்டிர 
கூட படையெடுப்பால் இழந்த வட பகுதிகளில் பெரும்பாலான 
நிலப்பரப்பைச் சோழர்கள் மீட்டனர் என்று ( வீரபாண்டியன் 
தலை கொண்ட ) ஆதித்த பரகேசரி , பார்த்திவேந்திர வர்மன் 
ஆகியோர் கல்வெட்டுகள் கூறுகின்றன . இவை , உத்திரமேரூர் , 
காஞ்சிபுரம் , தக்கோலம் , திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 
காணப்படுகின்றன . தென் ஆர்க்காடு , வட ஆர்க்காடு , செங்கற் 
பட்டு மாவட்டங்கள் மீண்டும் சோழர்களால் கைப்பற்றப்பட்ட 
தாகவும் இவை கூறுகின்றன . இக்கல்வெட்டுகள் பெரும்பாலும் , 
அறக் கட்டளைகள் , நில விற்பனை , பாசன வேலைகள் போன்ற 
விவரங்களைத் தெரிவிப்பதால் , இப்பகுதிகளில் 

பொதுவாக 
அமைதி நிலவியது என்பதையும் போர்களின் விளைவுகள் படிப் 
படியாக மறைந்தன என்பதையும் நாம் உணரலாம் . 


முதற் சோழ நாணயம் 

உத்தம சோழன் ஆட்சியைப் பல கல்வெட்டுகளும் ஒரு 
செப்பேடும் கூறுகின்றன . சோழர்களின் மரபு வழியை வட 
மொழியில் கூறக்கூடிய இப் பட்டயத்தின் தொடக்கப்பகுதி காணப் 
படவில்லை , பட்டயத்தின் நோக்கத்தைக் கூறும் உரைநடையி 
லான பிற்பகுதி மட்டுமே கிடைத்துள்ளது . கல்வெட்டுகள் சில 
வற்றிலும் இந்தச் செப்பேட்டிலும் இம்மன்னனின் பெயர் , 
பரகேசரி உத்தம சோழன் என்று தெளிவாகச் சொல்லப் பட்டிருக் 
கிறது . ஆனால், பரகேசரி என்ற பட்டத்தை மட்டும் தாங்கியுள்ள 
பல கல்வெட்டுகள் , அவற்றில் காணப்படும் வான சாஸ்திரக் 
குறிப்புகளைக் கொண்டும் அல்லது இம் மன்னனுடைய தாயார் , 
மனைவி போன்ற உறவினரைக் குறிப்பிடுவதிலிருந்தும் அல்லது 
இம் மன்னனிடம் பணிபுரிந்த அதிகாரிகளைப் பற்றி கூறுவதி 
லிருந்தும் , அவை இம்மன்னனுடையனவே என்று கூறலாம் . 
நமக்குத் தெரிந்தவரை சோழருடைய நாணயங்களில் காலத்தால் 
முற்பட்டது , இவன் ஆட்சிக் காலத்தியதே என்பதையும் நாம் 
கவனிக்க வேண்டும் . இது ஓர் அழகிய பொற்காசு . இந்நாணயம் , 
முதலில் சர் வால்டர் எலியட் என்பவரிடம் இருந்தது . பிறகு 
அது காணாமற் போய்விட்டது , இந்த நாணயத்தின் முன் 


ா | 


இராஜரா 


சில கல்வெட்டுகள் , உத்தம சோழனுடைய அரசில் உயர்ந்த பதவி 
புகழ்ந்து பாடப்பட்ட விஜய மங்கலத்துப் பழம் கோயிலைக் 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

215 
பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரியாக உள்ளன . நடுவில் , உட் 
கார்ந்த நிலையில் ஒரு புலி பொறிக்கப் பட்டிருக்கிறது . அதற்கு 
வலது பக்கமுள்ள ஒரு மீனைப் பார்த்துக் கொண்டிருக்கிறது . 
புலி , மீன் இவற்றிற்கு இடையே ஒரு கோடு இருக்கிறது . காசின் 
வட்டமான விளிம் பில் கிரந்த எழுத்துகளில் உத்தம சோழன் என்று 
எழுதப் பட்டிருக்கிறது . நாணயத்தின் புற எல்லைகள் , மணியா 
லான வளையத்துடன் காணப் படுகின்றன . இந்த நாணயத்தின் 
எடை 50 முதல் 60 குன்றிமணி அளவு வரை இருக்கலாம் என்று 
அறிஞர் எலியட் நிர்ணயித்தார் . இராஜராஜன் காலத்திற்கு முன்பு 
தக்காணத்திலும் தென்னிந்தியாவிலும் இதே அளவுள்ள நாண 
யங்களே புழக்கத்தில் இருந்தன . 16 
சென்னை மியூசியம் பட்டயங்கள் 

உத்தம சோழனின் பட்டயங்கள் , சென்னை மியூசியத்தில் 
உள்ளன . இவை , அரசியல் வரலாற்றுக்குப் பயன்படவில்லை . 
ஆனால் , உத்தம சோழன் காலத்தில் நிலவிய சமுதாய வாழ்வைப் 
பற்றியும் நாட்டின் அரசியல் முறை பற்றியும் தெரிந்து கொள்ள 
மிகவும் பயன் படுகின்றன . 7 மேலும் , அக்கால எழுத்து வடிவங் 
களின் அழகிய மாதிரிகளாய் இவை திகழ்கின்றன. இம் மன்னன் 
காலத்துக் கல்வெட்டுகள் கூட அரசியல் நிகழ்ச்சிகளைப் பற்றி 
ஒன்றும் கூறவில்லை. அண்டையில் , திருச்சிராப்பள்ளி மாவட்டத் 
தில் கண்டெடுக்கப்பட்ட பர கேசரியின் 12 - ம் ஆண்டைச் சேர்ந்த 
வகித்த குவளாலத் ( கோலார் ) தைச் சேர்ந்த அம் பலவன் பழுவூர் 
நக்கன் என்னும் ஓர் அதிகாரியை நமக்கு அறிமுகம் செய்கிறது . 
பெரும் மதிப்பை பெற்ற இவ்வதிகாரி , திருநாவுக்கரசரால் 


78) 


. 


கொள்ளிடக் கரையில் கோவிந்த புத்தூர் என்னுமிடத்தில் ஒரு 
கற்றளியாக மாற்றி அமைத்தான் . 79 சிவபெருமானின் ஆசியைப் 
பெறும் பொருட்டு , அர்ஜுனன் மேற்கொண்ட தவத்தைக் 
கொண்டாடும் வகையில் இப்பணி மேற்கொள்ளப் பட்டது 
பட்டத்தை அளித்தான் .81 இம்மன்னனும் , விக்கிரமன் என்ற 
பட்டத்தைப் பெற்றான் என்று முடிவு செய்யலாம் . இதே அதிகாரி , 
இராஜராஜனின் ஆட்சிக் காலத்திலும் தொடர்ந்து பணிபுரிந்தான் . 
முன்னால் , மும்முடிச் சோழன் என்ற பட்டம் சேர்க்கப்பட்டுள்ள 
தோடு , இராஜராஜ பல்லவரையன் 2 என்ற மற்றொரு பட்டத் 
தினை இவன் பெற்றிருந்தான் , 


88 


என்றும் அழைக்கப்பட்ட உத்தமச் சோழனிடமிருந்தே இப்பட் 
216 

சோழர்கள் 
உத்தம சோழனின் அதிகாரம் மைசூரிலுள்ள ( கரு நாடகம் ) 
கோலார் வரை பரவியது என்பதற்கு வேறு சான்றுகளே இல்லை . 
இவ்வதிகாரியைப் பற்றிக் கூறும் எல்லாக் கல்வெட்டுகளும் , 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள ஓர் இடத்திலிருந்து மட்டுமே 
கிடைத்துள்ளன . இதனின்று , நமக்கு விளங்காத சில காரணங் 
களுக்காக இவ்வதிகாரி , கோலாரிலிருந்து சோழ நாட்டிற்குள் 
குடியேறி , பின்பு அரசுப் பணியில் ஈடுபட்டு உயர் பதவி பெற்றான் 
என்று அனுமானிக்கலாம் . 
உத்தமனின் மனைவியர் 

உத்தம சோழனுக்குப் பல மனைவியர் இருந்த போதும் , 
இவர்களில் ஐவரைப் பற்றி ஒரே சல்வெட்டில் குறிப்பிடப் 
பட்டிருக்கிறது . இவன் ஆட்சிக் காலம் முழுவதும் முக்கிய 
இடத்தை வகித்தவள் , ஓரட்டணம் (உரட்டயன் ) சொரப்பையார் 
( கன்னடப் பெயர் ) என்பவளே , அக்ரமாதேவியார் , மூத்த நம்பி 
ராட்டியார் என்றும் இவள் அழைக்கப்பட்டாள் . 84 திருபுவன 
மாதேவியார் என்ற பட்டத்தைப் பெற்றதால் , இவளே முக்கியப் 
பட்டத்தரசியாவாள் என்பதையும் அறியலாம் . இம்மன்னனின் 
மனைவிமார் அனைவருமே , செம்பியன் மாதேவி என்ற தங்கள் 
மாமியாரின் பெயரைத் தாங்கிய தஞ்சை மாவட்டத்திலுள்ள ஒரு 
கிராமத்திற்குப் அறக்கட்டளைகளை வழங்கியுள்ளனர் . 
இதுவே , சோழ மன்னன் குடும்பத்தினர் , கண்டராதித்தனின் 
விதவையின்பால் எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தனர் என்பதை 
எடுத்துக் காட்டுகிறது . முன்னரே கூறியது போல , உத்தம 
சோழனின் ஒரே மகன் , மதுராந்தகன் கண்டராதித்தியன் என்று 
அழைக்கப்பட்டதோடு , இராஜராஜன் ஆட்சியில் அவன் உயர் 
பதவியும் வகித்தான் . 

இராஜகேசரியின் 5 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று , புழிச் 
சயன்சாமி அப்பை என்ற பாண்டிய இளவரசி 7 விக்கிரமச்சோழ 
மலாடுடையாரின் மனைவி என்று குறிப்பிடுகிறது . தென் ஆர்க் 
காட்டிலுள்ள , மலைப் பகுதியைச் சேர்ந்த மலாடுத் தலைவனும் , 
சோழரின் அதிகாரத்திற்கு உட்பட்டவனுமான இவன் , விக்கிரமன் 


டத்தைப் பெற்றிருக்க வேண்டும் . இக்கருத்து உண்மையாயின் , 
இக்கல்வெட்டு முதலாம் இராஜராஜனுடையதே ஆகும் , 


1 . 


உட்டுஒன்றேனும் 

காரணங்களால் 
எண்ணப்பட வேண்டும் 

அ போலும் . 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

217 
குறிப்புக்கள் 
பராந்தக தேவன் என்னும் ஒருவனுடைய ஒன்பதாம் 
ஆண்டில் வெட்டப்பட்ட மூன்று 

கல்வெட்டுகள் , 
சோழர்களின் கல்வெட்டுகள் குறித்த ஆராய்ச்சியில் 
சிறியதொரு சிக்கலை ஏற்படுத்துகின்றன.வடஆர்க்காடு 
( இப்போது செங்கற்பட்டு ) மாவட்டம் , திருவாலங் 
காட்டில் உள்ள 16/1896 கல்வெட்டு , அரசனை 
பரகேசரி என்றும் , திரிபுவனச் சக்கரவர்த்தி என்றும் 
சொல்லுகிறது . தஞ்சை மாவட்டம் கோயில் தேவ 
ராயன் பேட்டையிலுள்ள 261 / 1923 - கல்வெட்டும் 
அவ்வாறே சொல்லுகிறது ; மேலும் , பூமங்கை வளர 
என்று தொடங்கி , ஒரு வரலாற்று முன்னுரையைக் 
கூறுகிறது . தென் ஆர்க்காடு மாவட்டம் திருவடத் 
துறை 225/1929 கல்வெட்டு அதே முன்னுரையைக் 
கொடுக்கிறது . 

ஆனால் , அரசனை , இராஜகேசரி 
என்றும் , சக்கரவர்த்தி என்றும் சொல்லுகிறது . 
இவை சரியான ஆதாரங்களாக இருப்பின் , முதலாம் 
பராந்தகப் பரகேசரி அல்லது இரண்டாம் பராந்தக 
இராஜகேசரி ஆட்சிகளில் 

அவை 

ஏற்பட்டிருக்க 
வேண்டும் . ஆனால் , முதலாம் இராஜராஜனு த 
முன்னால் , வேறு சோழ மன்னரின் மெய்க்கீர்த்திகள் 
சொல்லப்படவில்லை . தவிரவும் , திரிபுவனச் சக்கர 
வர்த்தி என்ற பட்டம் , இவற்றில் , இரண்டு ஆதாரங் 
களில் அரசனுக்குச் சொல்லப்பட்டிருக்கிறது . மேலும் , 
மூன்றாவது கல்வெட்டு உள்ள கோயிலில் , வீரராஜேந் 
இக்கல்வெட்டுகள் அவ்வளவு நம்பத் தக்கவையாக 
இல்லை . வரலாற்று முக்கியத்துவம் உடைய 
செய்தியையும் இவை தரவில்லை . பிற்காலத்தில் 
இருந்த ஒரு சாதாரண சோழச் சிற்றரசன் காலத்தில் 
இவை ஏற்பட்டிருக்கலாம் . பார்க்க : ஏ.ஆர்.இ 
1924 , II 9 ; 1929 ; II 26 . 
கிருஷ்ண சாஸ்திரி , ( எஸ் . ஐ . ஐ . ii முன்னுரை 12 ) 
சொல்லுவதாவது : 

" கன்னர கிருஷ்ணனின் தமிழ்க் 
கல்வெட்டுக்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டுகள் 
அதே பக்கத்தில் , கிருஷ்ணன் , சசும் ஆண்டு 889 , 
அதாவது , கி . பி . 967 - ல் இறந்ததாக அவரே ஒப்புக் 
கொள்கிறார் . இந்தத் தேதிக்குப் பிறகு ஏற்பட்ட 
ஆதாரங்களில் 

பெயர் ஏன் இடம்பெற 
வேண்டும் ? 977 வரை அவனுடைய ஆட்சி ஆண்டுகள் 
எவ்வாறு இருந்திருக்க முடியும் , என்பதை எல்லாம் 
அவர் விளக்கவே இல்லை . மேலும் , 949 என்பது , 


ஒரு 


2 . 


அவன் 


218 


சோழர்கள் 


- 


தொண்டை மண்டலத்துக்குள் , கிருஷ்ணன் நுழைந்த 
ஆண்டு அல்ல . அதற்கு அடுத்த ஆண்டில் தான் அவன் 
நுழைந்தான் என்பதையும் அவர் ஒப்புக் கொள்கிறார் . 
அப்படியானால் , அவனுடைய தமிழ்க் கல்வெட்டு 
களில் ஏன் 

இந்த ஆண்டிலிருந்து தொடங்கி , 
ஆண்டுகள் கணக்கிடப்பட வேண்டும் ? தமிழ்க் 
கல்வெட்டுகளில் காணப்படும் அவனுடைய ஆட்சி 

பூண்டுகளில் மிகக் கூடு தலானது , 30 என்று இது 
வரை நம்பப்பட்டது . ஆனால் சரியான ஆண்டு 
இருபத்தெட்டுதான் . (364/1902 , 159/1921 ) 
கீளூரில் , 232/1902 கல்வெட்டில் ஆண்டு இப்போது 
20 என்று படிக்கப்படுகிறது . ஏ.ஆர்.இ. 1903 - ல் 
( 3 ) 0 என்று சொல்லப்பட்டிருப்பது தவறு . பார்க்க : 
எஸ்.ஐ ஐ . vi , 859 . 
இதே அதிகாரத்தில் பரந்தூர்க் கல்வெட்டு அல்லது 
பரந்தூர் ஆதாரம் என்ற தலைப்பில் , பரந்தூரில் 
15 - ம் ஆண்டில் பொறிக்கப்பட்டுள்ள செய்திகளைப் 
பற்றிய விவரத்தைப் பார்க்க . 


3 . 


5 . 


6. 


அது 


பார்க்க : எஸ்.ஐ.ஐ. iii , 135 , 138 . 
முதலாம் இராஜராஜனின் 6 - ம் ஆட்சி ஆண்டின் கீழ் 
444 /1918. / 252 /1936-7 என்பது மும்முடிச் சோழ 
கண்டராதித்தனின் 2 - ம் ஆட்சி ஆண்டின் நேரடி 
யான ஆதாரம் . 
கிருஷ்ண சாஸ்திரி குறிப்பிடுவதாவது : ஆழ்வார் 
என்னும் சொல் மரியாதையைக் 

குறிப்பிட 
ஏற்பட்டது , உரிய காலத்தில் அவர் இறந்துவிட்டார் 
என்ற பொருளையும் குறிக்கலாம் . அரிகுல 
கேசரிதான் அரிகேசரி , அரிஞ்சயன் அல்லது அரிந்தமன் 
என்பதை ஏற்கெனவே துணிந்தபடி , கண்டராதித் 
தனின் 8 - ம் ஆண்டுக்கு முன்னரே இறந்திருந்தால் , 
அடுத்த அரசன் , ஒரு வைதும்ப இளவரசிக்கும் அரிகுல 
கேசரிக்கும் பிறந்த சுந்தர சோழன் என்ற அரசனாகத் 
தான் இருக்க வேண்டும் , அன்பில் பட்டயங்களும் 
இவ்வாறே சொல்லுகின் றன . 

( எஸ் . ஐ . ஐ . iii 
முன்னுரை பக் . 14 ) . அரிகுலகேசரி என்பவன் அரிஞ் 
சயன் என்று நிர்ணயிக்கப்பட்டாலும் , அவன் கண்ட 
ராதித்தனுக்கு முன்னரே இறந்துவிட்டான் 
நிலைநாட்ட முடியாது . முதலாம் இராஜராஜனின் 
ஆதாரங்கள் பலவற்றில் அவனுடைய 

அக்காள் 
குந்தவை அவளுடைய ஆட்சிக் காலத்திலேயே ஆழ் 
வார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் . 
மேலும் , கண்டராதித்தனும் அவனுக்குப்பின் பட்டத் 
திற்கு வந்த சுந்தர சோழனும் இராஜகேசரிகளாகவே 


என்று 


மகனான 


ஆராய்ச்சி . 


டைய 


என்று 


-- 


1912 

17 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

219 
இருந்ததால் , இடையிலே ஒரு பரகேசரியாக , கண்ட 
ராதித்தன் 

பச்சிளம் பாலகன் ஒருவன் 
இருந்திருக்கலாம் என்று கிருஷ்ண சாஸ்திரி கருது 
கிறார் ( மேற்கூறிய ஆதாரம் , 

எண் 2 ) . இது 
வக்கிரமான 

ஆனால் , இது சாத்திய 
மானதாகத் தோன்றவில்லை . இ . ஐ . XV , பக் .53 - ல் 
கோபிநாத ராவ் இதே வரிசை முறையைப் பின்பற்றி 
அரிஞ்சயனை நீக்கி விட்டு , கண்டராதித்தன் தன்னு 

அண்ணன் இராஜாதித்த இராஜகேசரிக்குப் 
பிறகு , பட்டத்திற்கு வந்த ஒரு 

ஒரு பரகேசரி 
எழுதியிருக்கிறார் . 
7 . எஸ் . ஐ.ஐ.iii , 111 - ம் 112 - ம் . 
8 . 

587/1920 . 
9 .. 83 , 84 , 86/1889 ( எஸ்.ஐ.ஐ. iii , 15-7 ) . 
10. கோபிநாத ராவ் கருத்தில் இவன் சுந்தர சோழனே . 

இ.ஐ. XV , பக் .54 ; கண்டராதித்தன் என்று மற்றவர்கள் 
சொல்லுகிறார்கள் . க்யூ.ஜே.எம் . எஸ் . xvii , பக் 195 

மற்றும் பார்க்க 1921 , II , 61 . 
11 . எஸ் .ஐ.ஐ . iii , பக் , 215 என் , 4 . 
12 . ஸீவல் , ஃபர்காட்டன் எம்பயர் , பக் . 145 . 
13 . குரு பரம்பரை பக் . 105-6 ( பதிப்பு : எஸ் . கிருஷ்ண 

மாச்சாரி , 1927 ) , 
14 , vv . 67 - ம் , 68- ம் , மாறுபட்ட கருத்து , கீல்ஹான் 

லிஸ்ட் பக் . 115 n.2- ல் பார்க்க . இது திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகள் கண்டு பிடிக்கப் பட்டதற்கு 

முன்பு எழுதப்பட்டது . 
15 . ஏ.ஆர்.இ. 1904 II , 20 ; 1909 II , 39 . 
எஸ்.ஐ.ஐ. iii, முன்னுரை பக் . 14 - ம் ஏ.எஸ்.ஐ. 1908-9 

. 
டைய போக்கு மிகத் தயக்கமாக இருக்கிறது . 

ஏ . எஸ் . ஐ . 1908-9 , பக் . 122 . 
18 .. உண்மையைச் சொல்லப் போனால் இந்த விஷயம் 
306/1911 ( ஏழாம் ஆண்டு ) குறித்த வரை ஏ ஆர்.இ. 

எச்சரிக்கையாக ஆராயப் 
பட்டிருக்கிறது . மதுரை கொண்ட என்ற பட்டம் , 
அரசன் ஒரு பராந்தகனின் மகன் என்பதைக் குறிப் 
பதாகச் சொல்லப் பட்டிருக்கிறது , ஆனால் , கண்ட 
ராதித்தன் ஒரு இராஜகேசரி என்று ஓரிடத்திலும் 
தெளிவாகச் சொல்லப்படவில்லை என்பதும் ஒப்புக் 


16 . 


* 


, 


17 . 


- 


. 


44 


கல்வெட்டு , அதில் , உத்தம சோழனின் , 15 - ம் ஆண்டு 
220 

சோழர்கள் 
கொள்ளப் பட்டிருக்கிறது . 

கண்டராதித்தன் , 
சுந்தர சோழ இரண்டாம் பராந்தகன் , இரண்டாம் 
ஆதித்த கரிகாலன் ஆகிய மூவரும் சேர்ந்தே , 20 
ஆண்டுகள் தான் ஆட்சி செய்திருக்கும் போது , இந்த 
அரசனின் 17 ஆண்டுகள் எப்படி , கண்டராதித்தனின் 
ஆட்சிக்காலமாகக் கருதப்படும் என்ற சிக்கலையும் 
ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர் . முடிவு வருமாறு : 
மதுரை கொண்ட இராஜகேசரி என்ற பட்டத்திற் 
குரியவன் , கண்டராதித்தனே எனத் தற்காலிகமாக 
அனுமானம் செய்து கொள்ளலாம் . 

இவ்வாறு 
செய்யப்பட்ட இடைக்கால முடிவின்படி , கிருஷ்ண 
சாஸ்திரி கல்வெட்டுகளை, எஸ் . ஐ . ஐ . iii , பகுதி 3 - ல் 
வரிசைப் படுத்தியிருக்கிறார் . 

பார்க்க : பக் . 

250 
எண் 114 , முன்னுரையும் 4 - ம் குறிப்பும் . 

ஏ.ஆர்.இ. 1909 II 39 . 
20 . 139/1907 ; Pd . 82 . 

291/1908, இ , ஐ . xii, பக் , 121-6 . 
எஸ்.ஐ.ஐ. iii , 115 ( 246/1912 ) . 

எஸ் . ஐ . ஐ . iii , முன்னுரை பக் . 14 . 
24 . 291/1908 . 
25 .. வெளியிடப்பட்டுள்ள , இன்னும் வெளியிடப்பட 

வேண்டிய , மற்றும் கல்வெட்டுத் துறையினரால் படி 
எடுக்கப்படாத பல கல்வெட்டுகளை நுணுக்கமாயும் 
பொறுமையாயும் ஆராய்ந்த பிறகு , ஓர் ஆராய்ச்சி 
யாளர் ( க்யூ .ஏ.எம்.எஸ் . xvii , பக் . 197 ) சில கருத்து 
களைத் தெரிவித்திருக்கிறார் . இராஜராஜன் , தன்னை 
( இரண்டுராஜாக்களுடன்) ‘ கோ ராஜராஜ ராஜகேசரி 
என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் . ஆகையால் 
( ஒரு ராஜா மட்டும் உள்ள ) , இராஜ ராஜகேசரிக் 
கல்வெட்டுக்கள் அனைத்தும் , கண்டராதித்தனு 
டையதே என்பது அவருடைய முடிவு . 176/1906 
என்பது இராஜ ராஜூகேசரியின் 

7 - ம் 

ஆண்டுக் 


19 . 


21 . 


22 . 


23 . 


26 . 


27 . 


சொல்லப் பட்டிருக்கிறது . மற்றும் பார்க்க : 
298/1908 . 
vv . 67-8 - ம் 28 - ம் முறையே . 
எஸ் . ஐ.ஐ. iii , முன்னுரை பக் . 16 
பார்க்க மேற்படி , பக் . 14 n.2 , பக் . 16 , n . 1 . 
கரிகாலக் கண்ணன் எனப் பெயருடையவன் , ஆதித்தன் 
மதனாய் இருக்கலாம் . 

ராஜனின் 


28 . 


29 . 


இராஜ 


பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 


221 


35 . 


36 . 


கல்வெட்டுகள் மூலம் , அவ்வாறு ஒருவன் இருந்தது 

தெரிகிறது . பார்க்க : எஸ்.ஐ.ஐ. ii, பக் . 460 - ம் n.2- ம் . 
30 . ஏ . ஆர் . இ . 1921 I [ 61 . 
31 . இ . ஐ . vii பக் . 195. இ . ஐ . iv பக் . 223 , 

மற்றும் ரங்காச்சாரி என் . ஏ . 586 . 
32 . எஸ் . ஐ . ஐ . iii ( முன்னுரை ) பக் . 15 . 
33 . எஸ் . ஐ . ஐ . iii 180 . 
34 . எஸ் . ஐ . ஐ . ii , 186 . 

எஸ் . ஐ . ஐ . iii , 158 . 

எஸ் . ஐ . ஐ . iii , 193 . 
37. 17/1921 . 
38 . பரந்தூர் ஆதாரத்தைப் பற்றி பிறகு விரிவாகச் 

சொல்லுவோம் . 
39 .. 1. ஐ . xxVi பக் , 82-4 , முதல் தடவையாக இங்கே 
சொல்லப்பட்ட கால வரிசை 

முறையை , காலம் 
சென்ற ஏ . எஸ் . இராமநாத ஐயர் தம்முடைய 
அண்மைக் கால ஆராய்ச்சிகளால் பொதுவாக உறுதி 
செய்கிறார் . இருந்தாலும் சில கட்டங்களில் 
சிந்தனைத் தெளிவு இல்லை . சுந்தர சோழன் , 
தன்னுடைய 7 - ம் ஆண்டுக் கல்வெட்டில் , பாண்டி 
யனைச் சுரம் இறக்கின என்ற பட்டத்துடன் குறிப் 
பிடப் படுவதால் , வீரபாண்டியனுடன் நடைபெற்ற 
சச்சரவு கி . பி . 946 அளவில் ஏற்பட்டிருக்கலாம் 

இராமநாத ஐயரே சொல்லு கிறார் . அதன் 
பிறகு , இதையே ஆதாரமாகக் கொண்டு , 

இரண் 
டாம் ஆதித்தன் பட்டத்திற்கு வந்த ஆண்டு 956 
என்பதையும் , வீரபாண்டியன் பட்டத்திற்கு வந்தது 
937 என்பதையும் மறுக்கிறார் . அதற்கு அவர் கூறும் 
காரணம் , " இந்த ஆண்டுகளை ஒப்புக் கொண்டால் , 
ஆதித்தன் வீரபாண்டியனை 

957 - ல் 
கொன்றான் . அவனுக்கு முன் 

பட்டத்திலிருந்த 
சுந்தர சோழன் அவனை கி . பி . 963 - ல் தோற்கடித் 
தான் என்ற பொருத்தம் இல்லாத முடிவுகள் ஏற்படு 
கின்றன. 
இவனுடைய ஆராய்ச்சி 

மேற்கோள்களை , 
எம் . வெங்கட ராமய்யா குறிப்பிடுவதுடன் அவற்றை 
அங்கீகரித்தும் உள்ளார் . ( இ . ஐ . XXV பக் . 36-7 ; 
xxviii பக் . 89-90 ) . ஆனால் மறுக்கப்பட்ட தேதியை 
வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் ஏற்றுக் கொள்வதும் 


என்று , 


தங்கள் 


பாா 
222 

சோழர்கள் 
சாத்தியமே என்று சொல்லுகிறார் . வி . வெங்கட 
சுப்பு ஐயர் சொல்லுவதாவது : ஒரு சிற்றரசன் 
தன்னுடைய 959 - ம் ஆண்டுக் கல்வெட்டில் மேலா 
திக்க அரசனைக் குறிப்பிடவில்லை . ஆனால் , தன் 
னுடைய இரண்டாம் ஆட்சியில் ஏற்பட்ட மற்றொரு 
கல்வெட்டில் இரண்டாம் ஆதித்தனை அரசனாக 
ஏற்றுக் கொள்கிறான் . 

ஆகையால் , ஆதித்தன் 
2 - ம் ஆண்டு , 959க்குப் பிறகே இருக்க வேண்டும் . 
956 -ல் அவன் பட்டத்திற்கு வந்திருக்க முடியாது . 
அவன்தான் , பார்த்தி வேந்திரவர்மன் என்று சொல்லி 
விட முடியாது ( இ . ஐ . xxviii பக் . 269 ) ; அறிஞர்கள் , 
அவ்வப்போது 

விருப்பு வெறுப்புகளுக்கு 
ஏற்பச் செய்யும் முடிவுகளுக்கு எப்படி அடிமையாகி 

விடுகிறார்கள் ! 
40 . 75/1923 . எண்கள் 62 , 63/1889 . ( எஸ்.. ஐ . ஐ . 

jv , 291-2 ) கடைசியாகக் கிடைத்த படிகள் . அவை 
பெரும்பாலும் பரகேசரிக் கல்வெட்டுகளாக இருக்க 

லாம் . 
41 . 176/1907 ; 570 ; 574/1908 ( எஸ் , ஐ . ஐ . iii , 111 , 

112) ; 444/1918 ( முதலாம் இராஜராஜனின் 6 - ம் 

ஆண்டு ) . 
41a . 252 / 1936-7 . 
42 . கிருஷ்ணசாஸ்திரி 287/1911 ( எஸ் , ஐ ஐ . iii 113 ) 
கண்டராதித்தனது 

நினைக்கிறார் . 

என் 
கருத்தில் இது சுந்தர சோழனுடையது . 
42a . ஏ . ஆர் . இ . 1936-7 , II 22. 362/1902 . 
43 . 200/1904 வீரநாராயணியார் என்ற மற்றொரு 

அரசி 220 / 1935-6 , முதலாம் பராந்தகன் , 40 - ம் 
ஆட்சி ஆண்டில் குறிப்பிடப்படுகிறார் . ஏ . ஆர் . இ . 

1936-7 II 21 . 
44. இந்தத் துதிப்பாடலின் தன்மைகளைப் பார்க்கும் 

போது , இதை அரசனே இயற்றியிருக்கலாம் , இராஜ 
ராஜனுடைய அதிகாரியான , மதுராந்தகன் கண்ட 
ராதித்தர் , கோயில் காரியங்கள் பற்றிய விசாரணை 
களைச் 

வந்திருக் 
கிறார் , அவன் , மதுராந்தக உத்தம சோழனின் 
மகன் என்ற எண்ணம் அவன் பெயரிலிருந்து ஏற்படு 
கிறது. இந்தத் துதிப்பாடலை அவன் இயற்றினான் 
என்பதைவிட , அரசனே இயற்றினான்" என்பதே 
பொருந்தும் . மாறுபட்ட கருத்தை 

வெங்கையா 
ஏ . எஸ் . ஐ . 1905-6 - ல் பக் . 173 , n , 5 - ல் தெரிவித் 
துள்ளார் . 


என் 


46 . 


51 . 


9 


53 . 


( கார 
KA 
59. சோழர் அ . வெற்றியின் போக்கைப் பற்றியும் 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 

223 
45 . 540/1920 . 

587/1920 . ஏ . ஆர் . இ . 1921 , II 26 . 
47 . 162 , 172/1928 . 
48.. பார்க்க ; ஏ . ஆர் . இ . 1928. II 3 . 
49 . இது சரியாக இருப்பின் , பட்டத்திற்கு வந்தவர்கள் 

குறித்து , கிருஷ்ண சாஸ்திரி வரையறுத்துள்ள வரிசை 

முறைக்கு , இது கடுமையான ஆட்சேபணையாகும் . 
50 . 587/1920 . 

எஸ் . ஐ . ஐ . iii , 17 . 
52. 215/1911 ; ( 9 ) என்று கொடுக்கப்பட்டுள்ள தேதி , 
அசலில் தெளிவாக இல்லை . அது 

ஆக இருக்க 
முடியாது . ஏ.ஆர் . இ . 1912 II 16 . 

இ.ஐ. xxii vv . 25 , 28 . 
54 . 302/1908 . கன்னியாகுமரிக் கல்வெட்டு V. 63. மாறு 

பட்ட கருத்து என்.எல் , ராவ் ., ஜே ஓ , அர் - ல் xix , 

பக் . 150 .. 
55 . 116/1896 , எஸ்.ஐ.ஐ. V 980 ( முதலாம் இராஜ 

ராஜனின் 27- ம் ஆண்டு) . எஸ்.ஐ.ஐ. v- ல் கல்வெட் 
டின் வாசகம் தேதிகளை ( 3 ) என்று தவறாகக் கொடுக் 
கிறது . சுந்தர சோழனின் ஒன்பதாம் ஆண்டு என்று 
ஏ . ஆர்.இ. 1914 
1914 II 15 

சரியாகக் கொடுக்கிறது . 
மற்றும் பார்க்க : இ.ஐ. xii , பக் . 124 அடிக்குறிப்பு . 
56 . அதிகாரம் 54 vy . 1-2-16 . 
57 . இலங்கையின் வடமேற்குப் பகுதி ( ஹெய்கர் ) இந்த 
வல்லபனே , மூன்றாம் இராஷ்டிரகூட கிருஷ்ணன் 

சிலருடைய கருத்து 
சிலோன் காயின்ஸ் , பக் . 50) . ஆனால் , சோழர் 
களுக்கு வளவன் என்ற சிறப்புப் பெயர் இருந்தது . 
படையெடுத்தவர்கள் தமிழர்கள் என்று , வெசகிரிக் 
கல்வெட்டுக் கூறுகிறது . 

பார்க்க : காட்ரிங்டன் , 
ஷார்ட் ஹிஸ்டரி ஆப் சிலோன் , பக் . 39- ம் 53 - ம் . 
58. இ . இஜட் . 1 பக் . 29 அடிக்குறிப்பு . 

வரிசை 

முறையைப் பற்றியும் பி . கே . 8 - ம் 
அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில விவரங்கள் 
பெரிய அளவில் திருத்தப்பட வேண்டிய - நிலையில் 
உள்ளன ஒரு விஷயம் முக்கியமாக 

இங்கே 
நமது கவனத்திற்குரியது . 

தலையைக் 


. 


என்பது 


, 


கால 


சோழர் 


. 


என்ற 


லிருந்து 


கல்வெட்டு ஆதாரப்படி , விக்கிரம கேசரி 

சோழர்கள் 
கொண்ட 

பட்டத்தை வீரபாண்டியன் 13 
ஆண்டுகளுக்கு வகித்தான் . ( பி . கே . பக் . 102 ) . வீர 
பாண்டியன் , ஆதித்தனிடமோ , அவனைச் சேர்ந்த 
வரிடமோ தன் உயிரை இழக்கவில்லை என்பது இதி 

தெளிவாகத் தெரிகிறது . இரண்டாம் 
ஆதித்தன் பட்டத்திற்கு வந்ததாகச் சொல்லப் 
படும் கடைசி ஆண்டு , கி.பி. 965. விவாதத்திற்காக 
இதை நாம் ஏற்றுக் கொண்டால் ஆதித்தனின் 
இரண்டாம் ஆட்சி ஆண்டில் சொல்லப்பட்டிருக்கிற 
கி.பி. 966 - ல் இறந்திருக்க வேண்டும் . கி.பி. 953-54 
என்று வைத்துக் கொண்டால்தான் , 13 ஆண்டு 
காலம் சரி வருகிறது . அவ்வளவு முற்பட்ட காலத் 
தில் இராஷ்டிரகூடப் படையெடுப்பு முடிவடைந்த 
வேகத்தில் தெற்கே , சோழருக்கும் பாண்டியருக்கும் 
போர் நடந்திராது . பார்த்திவேந்திர வர்மன் , ஆதித் 
தன் என்ற இருவரும் ஒருவரே எனில் , இந்தப் 
போர் 944-5 - ல் நடந்திருக்க வேண்டும் . இந்தக் 

காலமும் பொருந்தாத தேதி . 
60 . 

129/1907 , Pd , 14 ( மூலம் ) . 
61 . 

273/1903 . ஏ.ஆர் . இ . 1908 II 90 . 
62 | எஸ்.ஐ.ஐ. iii , 113 ; விக்கிரம கேசரி , இரண்டாம் 

ஆதித்தனின் காலத்தவன் என்பது வெங்கையாவின் 
கருத்து . 
இன்னும் முற்பட்ட காலத்தவன் என்றும் , எனவே , 
இது கண்டராதித்தனின் ஆதாரம் என்றும் , கிருஷ்ண 
சாஸ்திரி நினைக்கிறார் . வெங்கையா கருத்தே சரி 
யென்று நான் நினைக்கிறேன் . கண்டராதித்தனுக் 
கும் இரண்டாம் ஆதித்தனுக்கும் உள்ள கால இடை 
வெளி மிகச் சுருக்கமானது . இது போன்ற சூழ்நிலை 
களில் , கல்வெட்டு ஆராய்ச்சியை 

மட்டும் அடிப் 
படையாகக் கொண்டு 

முடிவு காணுவது கூடாது . 
பார்க்க : ஜே.ஓ.ஆர் . vii. பக் . 1 அடிக்குறிப்பு , 


63 . 


இந்த ஆதாரத்தை (இ.ஐ. XX , பக் . 53) கே.வி. சுப்பிர 
மணிய ஐயர் பதிப்பித்துள்ளார் . இது முதலாம் 
ஆதித்தனின் 

காலத்தது . ( மேற்படி பக் . 47-8 ) 
என்றும் இதனுடைய தேதி , 

883-4 - க்கு 
சமம் என்றும் அவர் சொல்லுகிறார் . 

வரகுணா 
என்பது , பராந்தக இளங்கோ வேளாரின் பட்டத்து 

என்றும் , பராந்தக இளங்கோ வேளாரே 
விக்கரம கேசரி என்றும் சொல்லுகிறார் . கொடும் 
பாளூரிலுள்ள , விக்கிரம கேசரியின் கல்வெட்டால் 
ஏற்பட்ட சிக்கல்களை அவர் ஆராயவே இல்லை , 


அரசி 


பராந்தகன் முதல் முதலாம் ராஜராஜன் வரை 


225 


தகன் 


சோழ 


கணவனான 


64 . கொடும்பாளூரில் பரகேசரியின் 6 - ம் ஆண்டுக் கல் 

வெட்டு உள்ளது ( 337/1904 ) . இதில் செம்பியன் 
இருக்கு வேளாரின் பட்டத்து அரசியாக வரகுண . 
நாத்தி பெருமானார் என்ற ஒருத்தி சொல்லப் 
படுகிறாள் . இதிலிருந்து , வீரமாகேசரிக்கே ,, செம் 
பியன் இருக்கு வேளார் என்ற மற்றொரு பெயரும் 
இருந்தது என்ற முடிவு ஏற்படுகிறது ( ஏ . ஆர் . இ 
1908 II , 90 ) . ஆனால் இந்த ஆதாரத்தில் சொல்லப் 
படும் வரகுண நாத்தி ஒரு முத்தரைய சிற்றரசனின் 
மகளாவாள் . ( Pd . 45 மூலம் ) மேலே சொல்லப்பட்ட 
சோழ இளவரசி வேறு ஒருத்தி . எனவே , பராந் 
இளங்கோ வேளார் , 

இளவரசி 
ஒருத்தியைத் தான் திருமணம் செய்து கொண்டார் 
என்று நாம் கொள்ளும் கருத்து சரியாக இருப்பின் , 
அவள் செம்பியன் இருக்கு வேளாக இருக்க முடியாது . 
‘ முத்தரய வமிசத்துச் சீமாட்டி வீரமா கேசரியின் 
பட்டத்து அரசியாய் இருக்கலாம் என்றும் , சோழ 
இளவரசியின் 

பராந்தக இளங்கோ 
வேளார் , வீரமா கேசரியின் மூத்த மகன் என்றும் 
சிலர் சொல்லக்கூடும் . இவ்வாறாயின் பரகேசரியின் 
6 - ம் ஆட்சி ஆண்டு ( 337/1904 ) , முதலாம் 
பராந்தகனின் 6 - ம் ஆட்சி ஆண்டாகும் . அதாவது , 
வீரமா கேசரி பங்கெடுத்துக் கொண்ட போர்களுக்கு 
52 - ஆண்டுகள் முற்பட்ட காலம் . கொடும்பாளூர்க் 
கல்வெட்டில் வமிசப் பரம்பரையில் செம்பியன் 
வேளும் அவனுடைய முத்தரைய மனைவி வரகுணா 
வும் சொல்லப்படவில்லை என்று கருதுவதே சாலச் 
சிறந்தது . கொடும்பாளூர்ப் பட்டியலில் சொல்லப் 
படாத , மதுராந்தக இருக்கு 

வேள் , 

மகிமாலய 
இருக்கு வேள் போன்ற பல இருக்கு வேள்கள் , புதுக் 
கோட்டைக் கல்வெட்டுகளில் இடம் பெறுகிறார்கள் . 

வேளை 335 , 336/1904 ( Pd . 63 , 65 ) சொல்லப் 
பட்டிருக்கிற மதுராந்தக இருக்கு வேள் , ஆதித்தன் 
( அச்சன் ) விக்கிரம கேசரி என்ற பெயரும் பெற்று , 

ஆதித்தன் , அவன் மகன் 
பராந்தகன் ஆகியோரின் சமகாலத்தவனாக இருந் 

திருக்கக்கூடும் . 
65 . 

பார்க்க :, முன் n 62 . 
66 . பார்க்க : எஸ் . ஐ . ஐ . iii . பக் . 288 - ம் n 5 - ம் எண் 

18 / 1933-4 ( 17- ம் ஆண்டு) செங்கற்பட்டு மாவட்டம் 
சிந்தாமணி என்னும் ஊரில் இருக்கிறது . மேலும் , 
21 / 1934-5 (ராஜாக் 17 ) அதே மாவட்டத்தில் கீரப் 

பாக்கத்தில் உள்ளது . 
67 திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் v . 65-66 ; 

236/1902 ( முதலாம் இராஜராஜன் , 27 ) . 
A 37-5-15 


முதலாம் 


முதலாம் 


226 


சோழர்கள் 


68 . எஸ் . ஐ . ஐ . ii , பக் . 73 . 
69 . திருவாலங்காடு V. 57 . 
70 . 159/1895 , வரிகள் 127-32 
71 . பக் . 102-3 . யாப்பு v . 11 . 
72. 577/1920 . இ . ஐ . xxi பக் . 165 . 
73 . vV . 68-9 அஸ்தம் கடவன் என்ற சொற்றொடர் 

ஆதித்தனின் பெயரை வைத்துச் செய்யப்பட்ட சொல் 
விளையாட்டுப் போலத் தோன்றுகிறது . உரிய காலத் 
திற்கு முன்னரே அவன் இறந்தான் என்பதே , 

விண் 
ணுலகைப் பார்க்க விரும்பினான் என்ற சொற் 
றொடர் சுட்டிக் காட்டுகிறது ( விரைவில் மறைந் 

தவன் என்பது பொருளாகலாம் ) . 
74 .. மாறுபட்ட கருத்து , கே . வி . எஸ் . ஐயர் எழுதிய 

ஏன்சியன்ட் டெக்கான் என்னும் நூலில் பக் . 243 - ல் 
சொல்லப்பட்டிருக்கிறது . உத்தம - சோழன் , அவனு 
டைய மகன் ஆகியோருடைய வயதுகளைப் பற்றிய 
பிரச்சினைகள் , ஐயர் சொல்லுவது போல அவ்வளவு 
சிக்கலானவை அல்ல . கண்டராதித்தன் , 
957 - ல் இறந்தான் ; அப்போது உத்தமனுக்கு 12 
என்றும் , 24 - ம் வயதில் , அதாவது 969 - ல் அவன் 
பட்டத்திற்கு வந்தான் என்றும் , அப்போது அவன் 
மகனுக்கு வயது 3 என்றும் நாம் அனுமானித்துக் 
கொள்ளலாம் . அப்படியானால் , 989 - ல் , இராஜ 
ராஜனுடைய ( 989 ) ஆட்சிக் கல்வெட்டுகளில் முதல் 
தடவையாக இவன் பெயர் குறிப்பிடப்படும்போது , 
இவனுக்கு வயது 23 ஆகிறது . இந்த நிலையில் , 
லெய்டன் திருவாலங்காடு பட்டயங்களில் 

பெயர் இடம் பெறாததில் தவறு இல்லை . 
75 . எலியட் சி . எஸ் . ஐ . பக் . 132 , எண் 151 , பக் . 152 

ஜி . ஏ . ஆர் . இ . 1904 , I 20 , எண்கள் 152-4 
சந்தேகம் இன்றி முதலாம் இராஜேந்திரனுடைய 

நாணயங்களே . 
76 . காட்ரிங்டன் - சிலோன் காயின்ஸ் பக் . 74 . 


இவன் 


77 . 


அதன் 


பிறகு , 


பார்க்க : எஸ் . ஐ . ஐ . iii எண் 128 . கிருஷ்ண 
சாஸ்திரி இந்தப் பட்டயங்களைப் பற்றிச் சிறந்த 
பதிப்பை வெளியிட்டிருக்கிறார் . 
டி . ஏ . கோபிநாத ராவ் ( ஐ . ஏ . வால்யூம் 54 பக் . 61 
அடிகுறிப்பு ) 1925 - ல் நெகடிவ் 

பிளேட்டுகளுடன் 
வெளியிட்டிருக்கும் கட்டுரை தேவையில்லாதது . 
“ இந்தப் பட்டயங்களிலுள்ள முத்திரை , ஜடிலவர்மன் 
என்ற பாண்டிய 

அரசனுடையது . இவனுடைய 


வளமான ஆட்சியை விஜயாலயன் நடத்தி) 

யிலிருந்து 
வரியில் உத்தம் சோ 
பராந்தகன் முதல் முதலாம் இராஜராஜன் வரை 
ஆதாரங்களில் 

ஒன்று மியூசியத்தில் காணப்படும் 
கிறது , என்ற ஆதாரம் இல்லாத ஒரு வாக்கியத் 
தோடு இக்கட்டுரை தொடங்குகிறது . நான் , இந்த 
முத்திரையைச் சரி பார்த்தேன் , அது , இ . ஐ . iii . 
பிளேட் பக் . 104 , எண் 3 - ல் 

3 - ல் உள்ள எழுத்தைப் 
போலவும் , இராஜேந்திரனுடைய திருவாலங்காடுப் 
பட்டயங்களிலுள்ள முத்திரையைப் 

போலவும் 
உள்ளது ( எஸ் . ஐ . ஐ . iii- ல் பக் . 413 - க்கு எதிரி 
லுள்ள பட்டயம் ) . 

பரகேசரி வர்மனுடைய 22 - ம் ஆண்டு (சிலா 
லேகை ) வரிகள் 28-29 - ல் மேற்கோள் காட்டப்பட்டி 
ருக்கிறது . இவன் விஜயாலயனே என்று கிருஷ்ண 
சாஸ்திரி கருதுகிறார் . ( எஸ் . ஐ . ஐ . iii பக் , 267 - ம் 
n 2 - ம் ) கச்சிப்பேட்டிலுள்ள ஒரு கோயிலுக்கு நிலை 
யான வருமானம் கிடைப்பதற்காக அவனுடைய 22 - ம் 
ஆண்டில் கொடுக்கப்பட்ட மானியம் ஒரு கல்வெட் 
டில் சொல்லப்பட்டிருப்பதால் , ஒரு புதிய பரம்பரை 
யின் மன்னனாக இருந்தும் , அவனுக்குப் பிற்காலத் 
தில் பட்டத்திற்கு வந்தவர்களைப்போல , அமைதியான , 
நீண்ட 
னான் என்பது உறுதியாகத் தெரிகிறது . கிருஷ்ண 
சாஸ்திரி இந்தக் கொள்கைக்கு , வரி 96 - ல் 
மதுரையும் ஈழமும் கொண்ட பரகேசரி என்ற 
சொற்றொடரும் ஆதரவாக இருக்கிறது . எனவே , 
28-29 - ம் வரிகளிலுள்ள பரகேசரி வேறோர் அரசு 
னாய் இருக்கவேண்டும் . வரிகள் 72-73 - ல் ( 16 - ம் 
ஆண்டில் மற்றொரு பரகேசரி சொல்லப்பட்டிருக் 
கிறது ; இது உத்தம சோழனையே குறிப்பிடுவதாக 
கிருஷ்ண சாஸ்திரி சொல்லுகிறார் . பரகேசரியின் 
செய்யப்பட வேண்டிய செலவுகளை ஒழுங்குபடுத்தி 
கட்சிப் பெரு நகரத்தார்கள் முதலாம் பராந்தகனின் 
18 - ம் ஆட்சி ஆண்டில் மேற்கொண்ட , தொடர்ச்சி 
யான ஒரே நடவடிக்கையை 72 முதல் 98 வரை 
யுள்ள வரிகள் குறிப்பிடுகின்றன ( முக்கியமாக " என்று 
இப்பரிசு என வரி 96 - ல் வருவதைக் கவனிக்கவும் ) . 

இந்தக் கருத்தை ஏற்றுக் கொண்டால் , வரி 72 - ல் 
உள்ள பரகேசரி உத்தமன் ஆகமாட்டான் , முதலாம் 
பராந்தகன் ஆவான் . வரிகள் 28-29 - க்கும் 
பொருந்தும் . மேலும் , பரகேசரிப் பட்டத்தோடு 12 - ம் 
வரி 72 - ல் பரகேசரிப் பட்டம் 

மட்டுே 
சொல்லப்பட்டிருக்கிறது . இதை உத்தம சோழனைக் 
குறிக்கும் என்பதன் மூலம் , ஓர் அரசனே , அதே 
ஆதாரத்தில் , இரண்டு வேறுபட்ட விதங்களில் குறிக்கப் 


- 


2 


உள்ள 


- 


கிறது . 


மே 


218 


சோழர்கள் 


* 


என்று 


படலாம் 

என்று சொல்லுகிறார் . அப்படியானால் 
28-9 , 72 

வரிகளில் சொல்லப்படும் பர 
கேசரியே , வரி 96 - ல் மதுரையும் ஈழமும் கொண்ட 
பரகேசரி என்று 

சொல்லப்பட்டிருக்கிறான் 
சுலபமாகச் சொல்லி விடலாம் . அவர்களுள் ஒருவனை , 
விஜயாலயன் என்றும் , மற்றொருவனை, 

உத்தன் 
என்றும் சொல்ல வேண்டியதில்லை . 

கரிகாலத் 
தெற்றி என்ற பெயர் , பழைய சோழ மன்னனான 
கரிகாலன் பெயராலும் ஏற்பட்டிருக்கலாம் ; இரன 
டாம் ஆதித்த கரிகாலன் பெயராலும் ஏற்பட்டிருக் 
கலாம் என்பதையும் இங்கு நான் சொல்லிக் கொள்ள 
விரும்புகிறேன் ( கிருஷ்ண சாஸ்திரி , முன் சொன்ன 

மேற்கோள் , பக் . 268 ) . 
78 . 165-7 / 1929. 
79 , v . 3 - திருவிஜயமங்கைத் தேவாரம் . 
80 . v . 8 மேற்படி . 
81. 164 / 1929 - ஏ , ஆர் . இ . 1929 II 29 . 
82. 168 , 184/1929 . 
83 . 494/1925 ( 12 - ம் ஆண்டு ) . 
84 . 165 , 488/1925 . 
85 . எஸ் . ஐ . ஐ . iii எண் 49 , ஏ . ஆர் . இ . 1904 ( பாரா : 

20 ) ; முன் n . 74 . 


86 . 


7/1905 . 


87 . 


பாண்டிய இளவரசியின் பெயர் , அவளுடைய கன்னடப் 
பூர்வீகத்தைக் காட்டுகிறது 

போலும் . 

ஆனால் , 
நாம் இதைப் பற்றி உறுதியாகச் சொல்ல முடியாது . 


இராஜராஜப் பெருவேந்தன் 

( கி . பி . 985-1014 ) 


இராஜராஜன் அ 
டிகோலியவன் இராஜராஜனே ; 

அதிகாரம் 9 
பதவியில் அமர்தல் 
இராஜசேகரி அருண்மொழிவர்மன் என்ற பெயராலேயே 
ஆட்சியின் தொடக்கத்தில் 

அழைக்கப் 
பட்டான் . பட்டத்திற்கு உரிய இளவரசனாக நெடுங்காலம் 
பயிற்சி பெற்று கி . பி . 985 - ம் ஆண்டில் ஜூன் திங்கள் 25 - ம் 
நாளுக்குப் பிறகு தொடங்கிய மாதத்தில் ஒரு நாளில் அவன் 
அரியணையேறினான் . இவன் இரண்டாம் பராந்தக சோழனுக் 
கும் அவனது பட்டத்தரசியாகிய வானவன் மாதேவிக்கும் பிறந் 
தவன் ஆவான் . இவனது பிறந்த நாளைப் பற்றித் திருவாலங் 
காட்டுப் பட்டயங்கள் சிறப்பாகக் கூறுகின்றன . 2.திங்கள் தோறும் 
சதய நாளில் பல கோயில்களில் சிறப்பாக விழா நடைபெறு 
வதற்காக நிவந்தங்கள் இவனால் விடப்பட்டதால் , இம்மன்னன் 
சதய நட்சத்திர நன்னாளில் பிறந்தவன் 

என்பது 

அறியப் 
படுகிறது . 
ஒரு சிறந்த சகாப்தம் 

ராஜராஜன் அரியணையில் அமர்ந்தது முதல் அடுத்த நூறு 
ஆண்டுகள் சோழ மரபினரின் பொற்காலம் என்றே கூறலாம் . 
ஆற்றல் படைத்த விஜயாலய சோழ மன்னர்களுள் தலைமை 
யானவன் இராஜராஜனே ; இவன் மகன் முதலாம் ராஜேந்திரன் 
காலத்தில் சோழநாடு கடல் கடந்து பரவச் செய்யும் பெருமைக்கு 
ஆட்சிக்காலமே சோழப் பேரரசின் வரலாற்றில் மிக முக்கிய 


தன் 


களை 


ஆட்சியில் 


போன்று , 


காணப்படும் காந்தளூர்ச் சாலைக் கலமறுத்த 
230 

சோழர்கள் 
மாக விளங்கியது . ஆட்சி முறை , இராணுவம் , நுண்கலை , 
கட்டடக்கலை , சமயம் , இலக்கியம் ஆகிய பல்வேறு துறை 
களில் , புதிய எழுச்சியைக் கண்ட சோழப் பேரரசின் கொள்கை 
இவனுடைய 

காணலாம் . இம்மன்னன் 
அரியணையேறியபோது , இராஷ்டிரகூடரின் படையெடுப்பால் 
ஏற்பட்ட அழிவிலிருந்து விடுபட முடியாத சிறிய நாடாயிருந்த 
சோழநாடு , இராஜராஜனின் ஆட்சி முடிவுறும்போது திறமை 
யான ஆட்சி முறையுடனும் பலம் வாய்ந்த நற்பயிற்சி அளிக்கப் 
பட்ட பெரும்படைகளுக்கு ஒப்பான நிரந்தரப் படையுடனும் 
கூடிய மிகப் பரந்த நாடாகத் திகழ்ந்தது . இவனது சாதனை 
களைவிட ஆளுமையும் இயல்புகளும் சிறப்பாக இருந்திருக்க 
வேண்டும் . ஆனால் , இம்மன்னனைப் பற்றிய விவரங்கள் 
கிடைக்கவில்லை . கிருஷ்ண தேவராயருடன் வாழ்ந்த நூனிஸ் , 
பேயஸ் ஆகியோர் 

இராஜராஜனுடன் வாழ்ந்து 
அவனைப்பற்றி நேரில் கண்டதைக் கூறியவர் எவருமிலர் . 
இம்மன்னனது சிலை அல்லது ஓவியம் கூட நமக்குக் கிடைக்க 
வில்லை. இருப்பினும் , இம்மன்னன் அறிவிற் சிறந்து விளங் 
கினான் என்றும் இவனறியாது எந்தக் காரியமும் நடைபெற 
முடியாது என்றும் நாட்டின் சிறு காரியங்களையும் இவனே 
நேரில் சண்சாணித்தான் என்றும் நாம் அறிகிறோம் . இவன் 
தன்னுடைய சகோதரியான குந்தவையிடம் அளவற்ற அன்பைப் 
பொழிந்ததோடு தன் மகள் ஒருத்திக்கு அவளுடைய பெயரையே 
இட்டதன் மூலமும் உத்தம சோழனின் மனைவி 

மனைவி செம்பியன் 
மாதேவிக்கு ஓர் உன்னத இடத்தை அளித்ததன் மூலமும் , 
தான் ஒரு சிறந்த சான்றோன் என்பதோடு எதிர்காலத்தை 
ஊடுருவி அறியும் ஆற்றலுள்ள ஆட்சியாளன் என்பதையும் 
நிலை நாட்டினான் , 
கேரளப் போர் 

இராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே மும்முடிச் 
சோழன் என்ற பட்டம் பெற்றான் . இப்பட்டத்தின் பொருள். 
சரியாக விளங்கவில்லை . இவன் ஆட்சிக் காலத்தில் முதற்போர் 
கேரள நாடுடன் நடந்தது . இப்போரின் விளைவைப் பற்றி 
ம்மன்னனது நான்காம் ஆண்டு முதலாகக் கல்வெட்டுகளில் 
தால் விளக்கப்பட்டுள்ளது . இப்பட்டம் இம் மன்னனின் நான்காம் 
ஆண்டுக் கல்வெட்டுகளிலேயே காணப்பட்டாலும் , இராஜ 
ராஜனின் எட்டாம் ஆண்டிற்கு முற்பட்ட கல்வெட்டுகள் 
கேரளத்திலும் , பாண்டிய நாட்டிலும் காணப்படவில்லை . 


நிலையான 


என்று . 


. 


தெய்வத்தின் 
என்று சொல்லத்தக்க சிறப்புடையதுஅட்டை 

கீர்த்திகளை இனிய தமிழ் அகவற்பாவில் தன் கல்வெட்டு 
ராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

231 
வெற்றி கொண்ட பகுதியைத் தன் நேரடி ஆட்சியின் கீழ்க் 
கொண்டுவர சில ஆண்டுகள் பிடித்திருக்கலாம் . இம்மன்னனின் 
வெற்றி பற்றித் தெளிவாகக் கூறும் திருவாலங்காட்டுப் பட்ட 
யங்கள் , இவன் முதன் முதலில் தென் திசையிலேயே தன் 
வெற்றியை நிலை நாட்டினான் என்று கூறுகின்றன . பாண்டிய 
மன்னன் அமரபுஜங்கனை சிறைப்பிடித்தான் 

கூறும் 
இக்குறிப்பு , மேலும் கூறுவதாவது : 

சூரிய வமிசத்தின் ஒளிவிளக்கான இந்த தண்டநாதன் 
பிறகு விழிஞம் என்னும் தவிர்க்க முடியாத கடற்கோட்டையைப் 

இருப்பிடம் 
கேரள , சிங்கள நாடுகளான தென்னாட்டு அரசுகள் மூன்றும் 
இணைந்திருந்ததை நாம் பலமுறை பார்த்துள்ளோம் . இராஜ 
ராஜன் ஆட்சியிலும் இக்கூட்டணி செயல்பட்டது . இம்மன் னனின் 
தென்திசைப் போரில் , பாண்டியர் , சேரர் இருவரையுமே 
எதிர்க்க வேண்டியிருந்தது . 

அப்போது சேர மன்னனாக 
இருந்தவன் பாஸ்கர ரவிவர்மன் திருவடி (கி.பி. 978-1036 ) . 
இம்மன்னனின் கல்வெட்டுகள் திருவாங்கூரின் பல்வேறு பகுதி 
களில் கண்டுபிடிக்கப் பட்டிருக்கின்றன . 
சோழர்களின் மெய்க் கீர்த்திகள் 

பாண்டியரும் பல்லவரும் பிறர்க்குத் தானங்களை வழங்கிய 
போது , அவ்வறச் செயல்களை , தருமசாத்திரங்களைத் தழுவி , 
செப்பேடுகளில் பொறித்து உரியவர்க்கு அளித்து வந்தனர் . 
இச்செப்பேடுகளில் தம் முன்னோர் வரலாறுகளை 
எழுதுவித்தனர் . தன் ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்று 

உண்மை 
களை அதிகாரப் பூர்வமாகத் தெரிவித்து நன்கு விளக்கும் 
மெய்க் 
களின் தொடக்கத்தில் பொறிக்கும் வழக்கத்தை உண்டாக்கிய 
வன் இராஜராஜனே ! இவனுக்குப் பிறகு இவன்வழி வந்த 
சோழ மன்னவர் அனைவரும் இந்த வழக்கத்தைப் பின்பற்றினர் . 
இவன் மகன் முதலாம் இராஜேந்திரனின் ஆட்சித் தொடக்கத் 
தில் குறைந்த அளவிலான மெய்க் கீர்த்தி , நாளடைவில் விரிந்து 
அவ்வப்போது நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் , தன்னுள் 
சேர்த்துக் கொண்டது . சோழர் கல்வெட்டுகளில் காணப்படும் 
இத்தகைய வரலாற்று முன்னுரைகள் , ஒவ்வொரு மன்னனுடைய 
ஆட்சிக் காலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அறியவும் , 


10 


முதலில் 


வகையான 


11 


மு.தவி, சாச்சாலை 
அடைந்தானா? திருவாலங்காட்டுப் பட்டயங்களும் இம்மன்னனின் 

இராக 
232 

சோழர்கள் 
கல்வெட்டுகள் எந்தெந்த மன்னர்களுடையவை என்பதை அறிய 
வும் பெரிதும் உதவுகின்றன . 
இராஜராஜனின் மெய்க் கீர்த்திகள் 

சில அரசர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்க் கீர்த்திகளை 
உடையவராக இருந்தனர் . முதலாம் இராஜராஜன் மூன்று வித 
மெய்க் கீர்த்திகளை கையாண்டாலும் திருமகள் போல என்று 
தொடங்கும் மெய்க் கீர்த்தியே எட்டாம் ஆண்டிலிருந்து பெரும் 
அளவில் பயன்படுத்தப்பட்டது . 11 இவ்வகை மெய்க் கீர்த்தி 
இவனது ஆட்சியில் நடைபெற்ற முதற்போரை குறிக்கும் 
வகையில் காந்தளூர்ச்சாலை கலமறுத்த என்ற பட்டத்தைக் 
குறிப்பிடுகிறது . இரண்டாம் 

மெய்க் கீர்த்தி 
யிலும் 

வெற்றிக்கே இவனது சாதனை 
களில் அளிக்கப்பட்டுள்ளது . இவனது 

20 - ம் 
ஆண்டைச் சேர்ந்த மூன்றாம் வகை மெய்க் கீர்த்தியில் இராஜ 
ராஜன் மதுரையை அழித்தான் என்றும் , கொல்லம் , கொல்ல 
தேசம் , கொடுங்கோளூர் ஆகிய நாட்டு மன்னர்களை வெற்றி 
கொண்டான் என்றும் கடல் கடந்த பகுதிகளின் மன்னர்கள் 
அவனுடைய பரிவாரமாகப் பணி புரிந்தனர் 

என்றும் 

கூறு 
தென்னாட்டுப் படையெடுப்பு 

இராஜராஜனின் தென்னாட்டுப் படை எடுப்பைப் பற்றிய 
ஒரு கேள்வி எழுகிறது . மதுரையையும் , பாண்டிய நாட்டையும் 
முதலில் வென்றபின் திருநெல்வேலி மாவட்டம் வழியாகத் தென் 
கணவாய்களின் வழியே சென்று கேரளத்திற்குள் நுழைந்தானா 
அல்லது முதலில் கேரளத்தை வென்று பின் பாண்டிய நாட்டை 
மதுரையைக் கைப்பற்றி , பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை 
வென்ற பிறகே , கேரளத்திலுள்ள பலம் வாய்ந்த விழிஞம் 
கோட்டையின் மீதும் , சாலை மீதும் படையெடுத்தான் என்று 
கூறுகின்றன . 14 ஆனால் , இவனது ஆட்சித் தொடக்கத்தைச் 
சேர்ந்த கல்வெட்டுகளும் திருமகள் போல என்று தொடங்கும் 
மெய்க் கீர்த்தியிலும் காந்தளூர்ச்சாலை என்ற பெயர் குறிக்கப் 
படுகின்றன . மேலும் திருநெல்வேலி, இராமநாதபுரம் மாவட்டங் 
களில் இராஜராஜனுடைய 

கல்வெட்டுகள் காணப்படுவதற்கு 
இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தென் திருவாங்கூரில் காணப் 
படுகின்றன . ஆகையால் 

இவன் முதலில் கேரளத்தையே 


கிறது . 


தாக் 


என்பது விளங்குகிறது. - 
ராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

233 
வென்றிருக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெறுகிறது . 
திருவாலங்காட்டுப் பட்டயங்களிலும் 

இராஜராஜனின் பிந்திய 
கல்வெட்டுகளிலும் தென்னாட்டில் நடைபெற்ற படையெடுப்பு 
களால் குழப்பமான செய்திகள் இடம் பெற்றிருக்கக் கூடும் . 
ஏனெனில் , இராஜராஜன் பாண்டிய நாட்டையும் பாண்டியர் 
களின் நட்பைக் கொண்ட சேர நாட்டையும் பலமுறை 
கினான் என்பது தெளிவு . 
இரு படையெடுப்புகள் 

குறிப்பாகக் கொல்லத்திற்கு எதிராகவும் ஒரு தாக்குதல் 
மேற்கொள்ளப்பட்டது . ஒரு படையெடுப்பின் போது சேரரை 
யும் , மலைநாட்டில் பாண்டியரையும் வெற்றி கண்டதாக , 
தஞ்சைக் கல்வெட்டில் 16 இராஜராஜன் குறிப்பிடுகிறான் . இப் 
படையெடுப்பு , காந்தளூரையும் விழிஞத்தையும் தாக்கியதாகக் 
கூறப்படும் படையெடுப்பினின்று வேறுபட்டது . அவற்றுக்குக் 
பின்னரே இது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் . 
மலைநாடு 

கி.பி. 1008 - ம் ஆண்டுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட இப் 
படையெடுப்பின் போது உதகைக் கோட்டையைத் 
கைப்பற்றியதே மிக முக்கிய நிகழ்ச்சி ஆகும் . " மேற்கு 
மலைப்பகு தியான மலை நாடு அல்லது குடமலைநாடு இப் 
போதைய குடகு நாடாகவும் , 19 உதகைக் கோட்டை குடகின் 
அருகே மேற்குத் தொடர்ச்சி மலையிலோ அல்லது சிறிது தென் 
திசையிலோ இருந்ததாகவும் 

கொள்ளலாம் . பதினான்காம் , 
பதினாறாம் ஆண்டுகளின் கல்வெட்டுகள் குடமலை நாட்டைக் 
கைப்பற்றியதைக் கூறினாலும் , உதகையைத் தாக்கியதைக் 
குறிப்பிடவில்லை . பாண்டியர் பெருமையுடன் ஆட்சி செய்து 
கொண்டிருந்த போதே , இராஜராஜன் பாண்டியரின் பெருமையை 
அழித்தான் என்று இவனுடைய கல்வெட்டுகள் கூறுவதால் , இக் 
கோட்டையை இவன் , முதல் போரின் போது கைப்பற்றவில்லை 

இம்மன்னனின் ஆட்சியைப் பற்றிக் 
கூறும் கலிங்கத்துப் பரணி 21 உதகையைக் கைப்பற்றியதை 
மட்டுமே குறிப்பிட்டுள்ளது . சேர நாட்டில் தான் பிறந்த சதய 
நாள் விழாவைத் தொடங்கி வைத்தான் . இவனுடைய தூதுவன் 
அவமதிக்கப்பட்டதாகவும் அந்தப் பழியைத் தீர்க்கும் பொருட்டுப் 
பதினெட்டு காடுகளை இவன் கடந்து சென்று உதகையைத் 


தாக்கிக் 


234 


சோழர்கள் 


தீயிட்டு அழித்தான் என்றும் இது இராஜராஜனின் பெரும் 
சாதனை என்றும் ஒட்டக் கூத்தர் தமது மூன்று உலாக்களிலும் 
கூறுகிறார் . ஆனால் , இக்கூற்றை நம்மால் மனநிறைவு அளிக்கத் 
தக்க வகையில் விளக்க இயலவில்லை . தனது 

தூதுவனுக்கு 
ஏற்பட்ட அவமானமே உதகை அழிக்கப்பட்டதற்கான உடனடிக் 
காரணமாயிருத்தல் கூடும் . 


மனல 


சோழப் படைத் தலைவன் இராஜேந்திரன் 

சோழர் படைகளுக்குத் தலைமை வகித்து மேற்குப் பகுதி 
களில் போர்களை நடத்தியவன் சோழ இளவரசன் இராஜேந்தி 
ரனே .22 இதன் பின்னர் , இராஜேந்திரன் 

வேங்கி , 

கங்கை 
மண்டலங்களுக்கு மகா தண்ட நாயகனாக அமர்த்தப்பட்டான் . 
பஞ்சவன் மாராயன் என்ற பட்டமும் இவனுக்குக் கொடுக்கப் 
பட்டது . மும்முடிச் சோழனின் களிறு என்ற சிறப்பு பெய 
ருடைய இவன் , கொங்கணம் , துளுவம் முதலான நாடுகளை 
வென்று கைப்பற்றியதோடு , சேரனை அவனுடைய 
நாட்டை விட்டு ஓடும்படி செய்து , தெலுங்கரையும் இராட்டி 
கரையும் வென்றான் . 23 

கங்க மண்டலத்திலிருந்த தலைமை 
இராணுவ அதிகாரி என்ற முறையில் , சோழ மன்னனின் 
ஆணைப்படி ‘மனிஜா என்பவனின் வீரத்தைப் பாராட்டும் 
வகையில் அவனுக்கு மாளவ்வி ( குடகு ) என்ற கிராமத்தையும் 
* க்ஷத்திரிய சிகாமணி கொங்காள்வான் என்ற பட்டத்தையும் 
வன் அளித்தான் . இது கொங்காள்வார்கள் என்னும் குறுநில 
மன்னரின் குடும்பத்தை எதிர்த்து நடைபெற்ற சண்டையையே 
குறிப்பிடக் கூடும் . இது எவ்வாறு இருப்பினும் கொங்காள்வார் 
வமிசம் இதுமுதல் , ஏறக்குறை நூற்றாண்டுகளுக்கு ஒரு சிறிய 
இராச்சியத்தைச் சோழரது அதிகாரத்திற்கு உட்பட்டு ஆண்டு 
வந்தது . பின்னர் , எழுச்சி பெற்ற ஹொய்சாள மன்னர்கள் 
சோழரை இப்பகுதிகளிலிருந்து துரத்தி அடித்தபோது கொங் 
காள்வாரும் உடன் மறைந்தனர் . 





24. 


ஈழம் 

இராஜராஜனால் வென்று கைப்பற்றப்பட்ட நாடுகளுள் 
ஈழமும் ஒன்று என்பதை இம்மன்னனது திருமகள் போல என்று 
தொடங்கும் கி . பி . 993 - ம் ஆண்டு மெய்க்கீர்த்தியால் அறிய 
லாம் . 15 கொடுமை மிக்க சிங்களர்கள் வசமிருந்த ஈழ மண்ட 
லத்தை இம்மன்னன் கைப்பற்றியதன் மூலம் , இவனது புகழ் 
எண் திசைகளிலும் பரவியது . தஞ்சையில் இவன் எடுப்பித்த 


235 


பவை . 

கைப்பற்றுவடை ழ 

விஜய்பாகு , 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 
சிறந்த கோயிலுக்கு ஈழத்தின் பல கிராமங்களை இவனுடைய 
29 - ம் ஆண்டில் ( கி . பி . 1014 ) தானமாக அளித்தான் . 21 ஈழப் 
படையெடுப்பைப் பற்றித் திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் சிறப் 
பாகக் குறிப்பிடுகின்றன .28 குரங்குசளின் துணையுடன் இராம 
பிரான் ஒரு கடற்பாலத்தைக் கட்டி , பிறகு , கூர்மையான அம்பு 
களால் மிகவும் சிரமப்பட்டு இலங்கை மன்னனை வதைத்தான் . 
ஆனால் இந்தச் சோழ மன்னன் இராமனினும் மேம்பட்டவன் . 
வனுடைய வல்லமை மிக்க படை , கப்பல்கள் மூலம் கடலைக் 
கடந்து இலங்கை மன்னனை அழித்தன என்று கூறுகிறது . 
இப்படையெடுப்பின் போது ஈழ மண்டலத்தில் ஆட்சி புரிந்து 
கொண்டிருந்தவன் , கி.பி. 981 - ம் ஆண்டில் பட்டம் பெற்ற 
ஐந்தாம் மகிந்தன் என்பவனே . முதலாம் இராஜேந்திரன் தலை 
மையில் சோழப்படை சென்றபோது இம்மன்னனே ஆட்சியில் 
இருந்தான் . ஆனால் இராஜராஜனின் படையெடுப்பைப்பற்றி 
மகாவமிசம் குறிப்பிடவில்லை . மகிந்தன் ஆட்சியின் பத்தாம் 
ஆண்டிற்குப் ( கி . பி . 991 ) பிறகு ஓர் இராணுவப் புரட்சி ஏற்பட்டு 
அதன் 
கன்னட வீரர்களின் செல்வாக்கு இவன் நாடு முழுவதும் 
பரவியதே இந்த குறைபாட்டுக்குக் காரணமாகலாம் . 29 இராணுவப் 
புரட்சியின் 

விளைவாக , மகிந்தன் ஈழ மண்டலத்தின் 
தென் கிழக்கிலுள்ள ரோகண நாட்டிற்குத் தப்பி ஓடி விட்டான் . 
இதனால் ஈழ மண்டலத்தின் வடபகுதியை இராஜராஜன் 
எளிதில் கைப்பற்றி மும்முடிச் சோழ மண்டலம் என்று அதற்குப் 
பெயரிட்டான் . 
ஈழப்படையெடுப்பின் விளைவுகள் 

சோழப்படையெடுப்பு ஈழநாட்டில் ஒரு நிலையான விளைவை 
ஏற்படுத்தியது . ஓராயிரம் ஆண்டிற்கும் மேலாக ஈழத்தின் தலை 
நகராக விளங்கிய அனுராதபுரம் இப்போரில் சோழரால் அழிக் 
கப்பட்டது . இந்நகரின் இராணுவ காவல் நிலையமாக விளங்கிய 
பொலன்னறுவை சோழரது புதிய தலைநகரமாக்கப்பட்டது . 
இதற்கு முன் ஈழத்தின் மீது படையெடுத்துச் சென்ற தமிழ் 
மன்னர்கள் , அதன் 
தங்கள் குறிக்கோளாகக் கொண்டிருந்தனர் . ஆனால் இராஜ 
ராஜன் ஈழ மண்டலம் முழுவதையுமே கைப்பற்றித் தன் ஆட்சிச் 
குட்படுத்த எண்ணியதால் பழைய தலைநகரை விடுத்துப் புதிய 
தலைநகரை அமைத்துக் கொண்டான் . பிற்காலத்தில் , சிங்கள 
வேந்தனாகிய 

முதலாம் 
சூட்டப் பெற்றான் என்றாலும் பொலன்னறுவையைத் 


3 . 


கியரை எதிர்த்து வேங்கி நாட்டிற்குள் படையெடுப்பதற்கு 
236 

சோழர்கள் 
தொடர்ந்து தன் தலைநகரமாகக் கொண்டான் . நாட்டின் 
நடு நாயகமாக இருந்ததோடு , இவ்விடத்திலிருந்து இவனுக்கு 
அடங்க மறுத்த ரோகணத்தை உட்படுத்தும் பணியில் உதவிய 
துமே இதற்கு முக்கியமான காரணமாகும் . இவன் ஆட்சி 

மத்தியில் இவன் ஏற்றுக் கொண்ட மற்றொரு 
பட்டத்தையே பொலன்னறுவைக்கு இட்டு அதனை சனநாத 
மங்கலம் . என்றழைத்தான் . 
ஈழத்தில் சோழக் கோயில்கள் 
இராஜ ராஜனின் கல்வெட்டுகள் பல , 

ஈழத்தில் 
உள்ளன . ஈழத்தைச் சோழர் கைப்பற்றியதைக் கொண் 
டாடும் வகையில் பொலன்னறுவையில் இராஜராஜன் 
சிவனுக்கு ஒரு கற்றளி எடுப்பித்தான் . பொலன்னறுவை நகரின் 
சுவர்களுக்குள் அமைந்துள்ள இந்த அழகிய சிவாலயம் 
நாட்டில் காணப்படும் புராதனச் சின்னங்களில் இன்றளவும் 
நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது இதன் கட்டட அமைப்பைக் 
காணும்போது இது கி.பி. 10 முதல் 12 - ம் நூற்றாண்டுக் 
குள்ளாகக் கட்டப்பட்ட சோழர் காலத்துக் கோயில்களைப் 
போன்றே ( தஞ்சைக் கோயிலே இவ்வகைக் கோயில்களில் மிகவும் 
சிறந்தது ) அமைந்துள்ளது . இக்கோயிலில் கிடைக்கும் முதல் 
கல்வெட்டு முதலாம் இராஜேந்திரனின் ஆட்சிக் கால தொடக் 
கத்தைச் சேர்ந்தது . தாழி குமரன் என்னும் சோணாட்டுத் 
தலைவன் 

ஒருவன் இராஜராஜபுரம் என்றழைக்கப்பட்ட 
மகாதித்தா ( மாதோட்ட ) என்னுமிடத்தில் இராஜராஜேச் 
சுவரம் என்னும் மற்றொரு கோயிலை எடுப்பித்து , இப்புதிய 
கோயிலுக்குப் பல நிவந்தங்களையும் அளித்தான் . 3 
பிற வெற்றிகள் 

இனி , இராஜராஜனின் மற்ற வெற்றிகளை நோக்குவோம் . 
மைசூர் நாட்டைச் சேர்ந்த கங்கபாடியும் நுளம்பபாடியும் சில 
வேளைகளில் தடிகை வழி என்றழைக்கப்பட்ட தடிகைபாடியும் 
இம்மன்னன் ஆட்சியில் சோழ நாட்டுடன் சேர்க்கப்பட்டன . 
காந்தளூர்ச் சாலை வெற்றியைத் தொடர்ந்து , கீழைச் சாளுக் 


FFLE 


முன்னர் , மைசூர் நாடு கைப்பற்றப்பட்டதாக இம்மன்னனின் 
கல்வெட்டுகளில் காணப்படும் ஒருவகை மெய்க் கீர்த்தியிலிருந்து 
அறிகிறோம் . 7 சாலையில் வெற்றி பெற்ற பிறகு , இராஜராஜன் 
தட்டபாடி ( தடிகைபாடி ) தழைக்காடு , நுளம்பபாடி , பிருதிவி 


முதலில் 


. 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

237 
கங்கர் வளநாடு ஆகிய பகுதிகளையும் வெற்றி கொண்டான் 
என்று இதில் கூறப்பட்டுள்ளது . நுளம்பர் , கங்கர் ஆகியோரை 
எதிர்த்து நடத்திய போர்களைப் பற்றி இராஜராஜனின் 
எட்டாம் , ஒன்பதாம் ஆண்டுகளில் 

குறிப்பிடப் 
பட்டுள்ளது .35 ஆனால் , உண்மையில் இப்போர்கள் மேலும் பல 
ஆண்டுகளுக்குப் பிறகும் நடந்தன வென்று தோன்றினாலும் , 
ஆறாம் ஆண்டிற்கு முன்பே இவை நடைபெற்றிருத்தல் வேண்டும் . 
மைசூர் நாட்டில் காணப்படும் சகம் 913 - ம் ஆண்டைச் சேர்ந்த 
சோழ நாராயணன் என்றழைக்கப்பட்ட முதலாம் இராஜராஜ 
னுடைய கல்வெட்டு ஒன்றே இதற்குச் சான்றாகும் .39 கோலாரி 
லுள்ள கங்கர் பெயரைக் கொண்ட ஓர் அதிகாரி இராஜசேகரி 
யின் 7 - ம் ஆண்டில் தென் ஆர்க்காட்டில் ஓர் அறக்கட்டளை 
வழங்கினான் . இதில் காணும் இராஜகேசரி மன்னன் முதலாம் 
இராஜராஜனாகயிருத்தல் கூடும் .10 கொங்கு நாட்டின் மீது 
ஆதிக்கம் சோழர்கள் தொடர்ந்து செலுத்தியதே இவர்களது 
வெற்றிகளுக்குப் பெரிதும் வழிவகுத்தது . இடையில் மூன்றாம் 
கிருஷ்ணனுடைய படையெடுப்பால் கொங்கு நாட்டின் மீதான 
ஆதிக்கத்தைச் சில காலம் 

இழந்திருந்தாலும் , விரைவிலேயே 
மீண்டும் இந்நாட்டைத் தங்கள் ஆட்சிக்குக் கீழ் 

கீழ் இவர்கள் 
கொணர்ந்தனர் . ஏனெனில் , இராஜராஜன் கொங்கு நாட்டை 
வென்றதாகக் கூறவில்லை ; இவனுடைய ஆட்சியின் தொடக்கத் 
திலேயே இவன் இப்பகுதியின் தலைவனாக விளங்கினான் . 
இராஜகேசரிவர்மனின் 5 - ம் ஆண்டில் அளிக்கப்பட்ட நில 
தானத்தைப் பற்றிக் கூறும் செப்புப் பட்டயங்கள் 41 திருச் 
செங்கோட்டில் கிடைத்துள்ளன . இவை இராஜராஜனுடையன 
என்று கூறலாம் . தடிகைபாடியை வெற்றி கொள்ள கொங்கு 
நாட்டிலிருந்தும் குடமலை நாட்டிலிருந்தும் படைகள் அனுப்பப் 
பட்டிருக்கக் கூடும் . இப்போர் நடைபெற்ற போது , நுளம்பர்கள் 
தங்கள் தனித்தன்மையை இழந்து கங்கர்களின் அதிகாரத் 

நூற்றாண்டில் நுளம்பபாடி 
என்பது தும்கூர் , சித்தல் துர்க் மாவட்டங்களை மட்டுமின்றி , 
பெங்களூர் , கோலார் , பெல்லாரி மாவட்டங்களின் பெரும்பகுதி 
யையும் சேலம் , வட ஆர்க்காடு ஆகியவற்றில் சில பகுதிகளை 
யும் தன்னுள் கொண்டிருந்தது . இதுவே , நுளம்பர்கள் தென் 
இந்திய அரசியலில் பெற்றிருந்த சிறந்த இடத்தைத் தெளிவாகக் 
கூறப் போதிய சான்றாகும் . இராஜராஜனின் படையெடுப்பின் 
போது இவர்கள் வலிமை இழந்தாலும் இவர்களுடைய வலிமை 
முழுமையாக அழிந்துவிட்டது என்று கூறிவிட முடியாது . சகம் 
920 - ல் ஐயப்பனின் மகன் கன்னரசன் என்பவன் இராஜராஜ 


42 


பகைவ 


ஒரு பங்கைத் தஞ்சைப் 
238 

சோழர்கள் 
னுக்குக் கப்பம் கட்டி 18 தளிகபாடியில் ஒரு பகுதியை ஆண்டு 
வந்தான் . நுளம்பாதிராஜா என்ற பெயருடைய ஒருவன் 16 - ம் 
ஆண்டில் சோழமன்னனின் இராணுவத் தளபதியாக இருந்தான் ." 
நுளம்பாதி ராஜ சொரய்யன் , சகம் 933 - ல் 

சோழரது 
அதிகாரத்திற்குட்பட்ட மற்றொரு மன்னன் என்று கூறப்பட் 
டுள்ளது . இவற்றை ஆராயும் போது , கங்கர்களுடைய அதிகாரத் 
திற்கு உட்பட்டிருந்த நுளம்பர்கள் அவர்களைப் பழி வாங்கு 
வதற்காக இப்போது சோழர்களுடன் நட்புக் கொண்டனரோ 
என்று எண்ணத் தோன்றுகிறது . இதனால் , சோழரின் மைசூர்ப் 
படையெடுப்பின் போது , கங்கர்கள் மட்டுமே முக்கியப் 
ராக இருந்தனர் . கொங்கு நாட்டிலிருந்து காவிரி ஆற்றைக் 
கடந்து தடிகைபாடியும் 10 தலைக்காட்டையும் முதலில் தாக்கிய 
போது சோழருக்கு முழு வெற்றி கிட்டியது . மேலும் அடுத்த 
ஒரு நூறாண்டுக்கும் மேலாக கங்க நாட்டின் மீதான ஆதிக்கமும் 
சோழருக்குக் கிடைத்தது . கி . பி . 973 - ல் இரண்டாம் 

தைல 
ஆகவமல்லன் 

பண்டைச் சாளுக்கிய வமிசத்திற்கு 

உயிர் 
கொடுத்த போது , இராஷ்டிர கூடரின் வலிமை மறைந்தது . 
இது சோழரின் வெற்றிக்கு ஓரளவு காரணமாயிற்று . இந்த 
அரசியல் புரட்சியின் விளைவாக கங்கர்களும் நுளம்பர்களும் 
தங்களுக்குப் பெரிதும் ஆதரவாளராக இருந்தவர்களை இழந் 
தனர் . தவிரவும் புதிதாக எழுச்சி பெற்ற காளுக்கியருடன் 
திருமணம் முதலிய எவ்வித உறவும் ஏற்படுத்திக் கொள்ளும் 
வாய்ப்பின்றிப் போயிற்று . 
மேலைச் சாளுக்கியர் 

மேலைச் சாளுக்கியர் இராஜராஜன் தலைமையில் ஏற்பட்ட 
சோழப்படையெடுப்பை உதாசீனம் செய்யவில்லை . கி . பி . 922 - ம் 
ஆண்டுக் கல்வெட்டு ஒன்றில் இரண்டா : தைலப்பன் சோழ 
மன்னனுக்கு எதிராக ஒரு வெற்றி பெற்றதாகவும் , அவனிட 
மிருந்து 150 யானைகளைக் கைப்பற்றியதாகவும் கூறுகிறான் .17 
சத்தியாசிரயனுடன் போர் 

992 - ம் ஆண்டிற்குப் பிறகு சில ஆண்டுகளில் இரண்டாம் 
தைலப்பன் இறந்தான் , அதன் பின்னர் , அவன் மகன் சத்தியா 
சிரயன் சாளுக்கிய மன்னனானான் . சத்தியாசிரயனை எதிர்த்துப் 
போர் புரிந்து வெற்றியடைந்து , அவனிடமிருந்த செல்வத்தில் 

கோயிலுக்கு அளித்தான் என்று 
இராஜராஜன் ஆட்சியின் பிற்பகுதிக் கல்வெட்டுகளில் அவன் 


இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 


239 


கூறுகிறான் .4 . மாளவ நாட்டு பாரமாரர் இதே சமயம் வடக்கி 
லிருந்து தாக்கினர் . மேலைச் சாளுக்கியர் இருபெரும் பகைவரை 
ரே நேரத்தில் எதிர்த்து போரிட்டுச் சமாளிக்க முடியாமல் 
திணறினர் . ஏறக்குறைய கி . பி . 1003 - ம் 49 ஆண்டைச் சேர்ந்த 
இராஜராஜனின் கல்வெட்டுகள் இச்சோழமன்னன் இரட்டபாடி 
ஏழரை இலட்சம் என்ற நாட்டைப் படையெடுத்து அதைக் 
கைப்பற்றினான் என்று கூறுகின்றன . ஆனால் இக்கூற்று மிகைப் 
பட்டதாகும் . இம்மன்னன் இராஜாராஜனது கடல் போன்ற 
பெரும்படையைக் கண்டு அஞ்சிப் போர்க்களத்தை விட்டு ஓடி 
விட்டான் என்று திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் கூறுவதே 
நம்பக் கூடியதாயுள்ளது . சத்தியாசிரயனுடன் இராஜராஜன் 
புரிந்த போரைப் பற்றிக் கரந்தைப் ( தஞ்சை ) பட்டயங்கள் 
பல செய்யுட்களில் கூறுகின்றன . இராஜராஜனின் யானைகள் 
துங்கபத்திரை நதிக்கரையில் பெரும் சேதத்தை விளைவித்தன 
( செய்யுள் 28 ) , பூமியை நோக்கிப் பாய்ந்த கங்கையை , சிவன் 

தலைமுடியில் தாங்கியதைப் போன்று , இராஜராஜன் 
தன் குதிரை மீதிருந்து தனியே போர் செய்து , முன்னேறிக் 
| கொண்டிருந்த சாளுக்கியப் படையைத் தடுத்து நிறுத்தினான் 
( செய்யுள் 29 ) . சாளுக்கிய தளபதி கேசவனைச் சிறைப்பிடித் 
தான் ( செய்யுள் 31 ) , அடுத்த நான்கு செய்யுள்களும் இப் 
போரைப் பற்றிக் கூறுகின்றன . முடிவாக , இராஜராஜனை 
அடுத்து மன்னனாக 

விளங்கிய 

மகன் 
இராஜேந்திரனின் ஆட்சிக் காலத்தைச் சேர்ந்த செய்யுள் ஒன்று , 
சாளுக்கியரின் 

தலைநகரான மான்யகேடத்தைக் கைப்பற்ற 
வேண்டுமென்ற இராஜராஜனின் சூளுரையை இராஜேந்திரன் 
நிறைவேற்றினான் என்று கூறுகிறது ( செய்யுள் 51 ) . 


தன் 


இவன் 


முதலாம் 


இராஜேந்திரன் தலைமை 


தார்வார் மாவட்டம் ஹொட்டூரில் கி.பி. 1007 - ம் 
ஆண்டைச் சேர்ந்த (929 ) சத்தியாசிரயனின் கல்வெட்டு ஒன்று 
இருக்கிறது . சோழ குலத்திற்கு அணியாக விளங்கியவனும் 
இராஜராஜ நித்தியா விநோதனின் மகனுமாகிய நூர்மடிச் 
சோழ இராஜேந்திர வித்தியாதரன் என்பவன் , ஒன்பது லட்சம் 
வீரர்கள் அடங்கிய பெரும்படையுடன் பீஜப்பூர் மாவட்டத்தி 
லுள்ள தோனூர் வரையில் வந்து , பெரும் போர் புரிந்து 
நாட்டைச் சூறையாடிப் பாழ்படுத்தியும் , நகரங்களைக் கொளுத்தி 
யும் , இளங்குழவிகள் , அந்தணர் என்றும் பாராமல் அவர்களைக் 
கொன்றும் , கன்னியரைக் கைப்பற்றி மனைவியராக்கியும் , அந்தச் 


யலும் , . வாகச் 

சாளுக்கிய மன்னரது 
இதுவரை அசப்படவில்லை 

அவர்களுடைய 

ஒன்றோடொன்று 
240 

சோழர்கள் 
சாதியை அழித்தும் அளவற்ற பொருள்களைக் கவர்ந்து கொண்டும் 
தன் நாட்டிற்குத் திரும்பிச் சென்றான் என்று இக்கல்வெட்டுக் 
கூறுகிறது . இதன் பிறகு , தமிழரைக் கொன்ற (திருள - மாரி ) 
சத்தியாசிரயன் , சோழரை விரட்டியடித்து , அவரிடமிருந்து தன் 
வஸ்து - வாகனத்தை மீட்டு தென் பகுதியையும் கைப்பற்றினான் 
என்று இதே கல்வெட்டு மேலும் கூறுகிறது .. ! பகைவனின் 
கல்வெட்டில் காணப்படும் பெரும் நாச வேலைகளையும் கற்பழிப் 
புக்களையும் சோழ இளவரசன் இராஜேந்திரன் செய்திருக்கக் 
கூடுமா என்ற வினா எழுந்தாலும் இராஜேந்திரன் மேலைச் 
சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று இரட்ட 
பாடியை வென்றான் என்னும் செய்தி உறுதிப்படுகிறது . ஆனால் , 
விரைவிலேயே , சத்தியாசிரயன் கடும்போரின் 
சோழப் படையெடுப்பைத் தடுத்து நிறுத்தினான் . நுளம்ப பாடி 
பாடியைச் சோழர் கைப்பற்றினர் என்பதற்கான அறிகுறிகள் 
காணப்படவில்லை. 2 
சாளுக்கியப் போரின் விளைவுகள் 

இதுவரை நம் கவளத்தைக் கவர்ந்தது சோழரின் வடமேற்குப் 
படையெடுப்பு . மைசூரில் கங்கர்களும் நுளம்பர்களும் ஆண்ட 
பகுதிகளோடு ஏறக்குறைய இப்போதைய பெல்லாரி மாவட்டம் 
முழுவதும் இந்தப் படையெடுப்பின் இறுதியில் சோழ நாட்டுடன் 
இணைக்கப்பட்டது . துங்கபத்திரை ஆறு இவ்விரு 

இவ்விரு நாட்டிற்கும் 
எல்லையாயிற்று . இராஜராஜனின் கல்வெட்டோ அல்லது இக் 

, 
காணப்படுவதில்லை. எனவே இவனுடைய கல்வெட்டுக்களும் 
இங்குக் காணப்படவில்லை என்பதாலேயே அக்காலத்துச் 
சான்றுகள் கூறுவதை மறுத்துவிட முடியாது . கங்கை, வேங்கி 
மண்டலங்களுக்கென்றே " * ஒரு மகாதண்ட நாயகனை இராஜ 
ராஜன் தன் ஆட்சியின் இறுதியில் அமர்த்தியிருந்தான் என்பதே 
இவ்விரு 
தோடு , சோழ நாட்டுடன் சேர்ந்திருந்தன என்பதற்கும் போது 
மான சான்றாகும் . 
வேங்கி 

இராஜராஜன் ஆட்சியின் தொடக்கத்தில் ஏற்பட்ட அரசிய 
லின் தொடர்ச்சியாக , அவன் வேங்கி விவகாரங்களில் தலையிட 


வலிமையைத் 
சோழநாடும் மேம்படு 
, 

என்ற 
பாதுகாப்பதைத் தவிர வேறு முயற்சிகளில் இவர்களால் 
காததே 
இராஜராஜப் பெருவேந்தன் (கி.பி. 985-1014 ) 

241 
வேண்டியதாயிற்று . கீழைச் சாளுக்கியரை அவர் தம் தாயாதியின 
ரான மேலைச் சாளுக்கியரிடமிருந்து பிரித்துவிட வேண்டுமென்ற 
அரச தந்திரத்தின் அடிப்படையில் இத்தலையீடு ஏற்பட்டதன்று. " 
சோழ ஏகாதிபத்தியக் கொள்கையின் அடிப்படையிலேயே இராஜ 
துங்கபத்திரை ஆற்றின் கிழக்குக் கரையோரத்தில் பரவச் 
செய்ய முடிந்ததே தவிர , அவ்வாற்றின் மறுபக்கத்தில் , தம் 
வலிமையைப் பரவச் செய்ய முடியவில்லை . கீழைச் சாளுக்கியர் , 
மேலைச் சாளுக்கியருக்கிடையேயான வேறுபட்ட நிலைகளே 
இதற்குக் காரணமாகும் . மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக 
வேங்கியை ஆட்சி செய்த காலத்தில் , கீழைச் சாளுக்கியர்கள் , 
மேலைத் தக்காண இராஷ்டிரகூடருடன் தொடர்ந்து போரிட்ட 
தன் விளைவாக வலியிழந்து , சோர்வுற்றதோடு அரியணையைக் 
குறித்து ஏற்பட்ட பூசலுக்கும் உள்நாட்டுக் குழப்பத்திற்கும் 
பலியாயினர் . சோழரின் வரவினால் கீழைச் சாளுக்கிய மன்னர் 
குடும்பம் உற்சாகம் பெற்று , அடுத்து நூறு ஆண்டுகள் சோழரது 
அதிகாரத்திற்குட்பட்ட நண்பர்களாய்த் திகழ்ந்து , அதன் பின்னர் 
முதலாம் குலோத்துங்கன் காலத்திலும் அவனது சந்ததியினரான 
சோழ சாளுக்கியர் என்றழைக்கப்பட்டவர்களின் காலத்திலும் 
கடனைத் தீர்த்தனர் . 

மேலைச் சாளுக்கியரோ பல நூற்றாண்டுகளாக இராஷ்டிர 
கூடரின் அடிமைகளாக இருந்து அப்போதுதான் இரண்டாம் 
தைலப்பனின் தலைமையில் தன்னுரிமையை நிலை நாட்டித் 
தனி நாடாக உருவெடுத்து மிகவும் உற்சாகத்துடன் காணப் 
பட்டனர் . சத்தியாசிரயனின் செப்ரோலு கல்வெட்டு கூறுவது 
போல , 

கீழைச் சாளுக்கியரின் வலிமையையும் தம்முடன் 
இணையச் செய்யும் முயற்சியையும் இவர்கள் மேற்கொண்டனர் . 
ஆனால் , வடக்கில் பாராமாரர்களும் , தெற்கே சோழர்களும் 
இவர்களை ஒரே வேளையில் தாக்கியதால் , தம் முன்னோரது 
ஆட்சியில் இருந்த இரட்டபாடி ஏழரை லட்சம் பகுதியை இழக் 
காமல் 
ஈடுபட முடியவில்லை . தொடர்ந்து தற்காப்பிற்காகப் பல போர் 
களில் ஈடுபட வேண்டியிருந்தமையால் , வேறு நாடுகளைத் தம் 
கீழ்க் கொண்டு வரும் முயற்சிக்கு இவர்களுக்கு நேரம் கிடைக் 

இல்லாது போயிற்று . இந்நிலைக்கு 
விஞ்ஞான ரீதியாக விளக்கம் கூற முடியாது . பொதுவாக எந்த 
அரச வமிசத்திலும் முதல் சில மன்னர்களே சிறந்த ஆட்சியாள 
A 375-16 


கா 


242 


சோழர்கள் 


பல 


உதாரணமாகப் 


ராய் விளங்கினாலும் இத்தகைய அரச வமிசங்கள் தொடர்ந்து 
சில 

தலைமுறைகள் வரையிலுமே சிறந்து விளங்குகின்றன . 
இந்திய வரலாற்றிலும் இந்நிலைக்கு 
வமிசங்கள் இருந்தன . இவற்றில் கி . பி . 1000 - ம் ஆண்டில் 
நிலவிய மேலை , கீழை , சாளுக்கிய , சோழ வமிசங்களின் பரஸ்பர 
முக்கியத்துவம் ஓர் உதாரணமாகும் . 


வடக்கில் சோழர் ஆட்சி பரவுதல் 

முதல் பராந்தகன் ஆட்சியில் சோழநாடு வடக்கே நெல்லூர் 
வரை பரவியிருந்தது . இராஷ்டிர கூடரின் படையெடுப்பின் 
போது வடபகுதிகளை இழக்க நேரிட்டது . பின்னர் முதலாம் 
பராந்தகனின் வழி வந்தோரால் ஒரு சில பகுதிகள் மட்டும் 
மீட்கப்பட்டன . இவர்கள் காலத்தில் சென்னைக்கு அருகேயுள்ள 
திருவொற்றியூர் சோழ நாட்டின் வட எல்லையாக விளங் 
கியது . முதல் பராந்தகனுக்கு உட்பட்டிருந்த வடபகுதி அனைத்தை 
யும் மீட்கும் பொருட்டு இராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக் 
கத்திலேயே ஒரு படையை வடக்கு நோக்கிச் செலுத்தினான் . 
இராஜகேசரியின் ஆறாம் ஆண்டைச் சேர்ந்த காஞ்சிபுரம் 
கல்வெட்டு ஒன்று துர்க்கை கோயிலுக்கு இம்மன்னன் அளித்த 
பெரியதோர் ஆட்டு மந்தையைப் பற்றிக் கூறுகிறது . இவ்வாடுகள் 
தஞ்சைக் கூற்றத்திலுள்ள காருகுடியின் தலைவனான மும்முடிச் 
சோழன் என்றழைக்கப்பட்ட பிரமன் மழபாடியாரால் கைப் 
பற்றப்பட்ட , சீத்புலிநாடு , பாகிநாடு பகுதிகளிலிருந்து கொண்டு 
வரப்பட்டன . இத்தலைவனின் பட்டப்பெயரிலிருந்து , இப்படை 
யெடுப்பு இராஜராஜனின் ஆட்சியில் நடந்தது என்ற செய்தி 
தெளிவாகிறது . 


வேங்கிப் போர் 


மேற்கூறப்பட்ட படையெடுப்புக்குப் பிறகே , வேங்கி நாட்டின் 
உள் விவகாரங்களில் இராஜராஜன் தலையிட்டிருக்கக் கூடும் , 
வேங்கி நாட்டில் சிறிது காலம் சத்தியாசிரயன் இருந்ததே , 
இராஜராஜனின் தலையீட்டிற்கு ஓரளவு காரணமாயிற்று . 
எனினும் , சத்தியாசிரயன் குண்டூரில் இருந்ததற்கும் இராஜ 
ராஜன் வேங்கி நாட்டின் விவகாரங்களில் 

விவகாரங்களில் தலையிட்டதற்கும் 
பல அடிப்படைக் காரணங்களும் இருந்தன . 
சாளுக்கியரின் செப்புப் பட்டயங்கள் ஏராளமாகக் 
தாலும் , இக்காலத்துடன் தொடர்புள்ள செப்பேடுகள் வேங்கி 
மன்னர்களின் 

வரலாற்றையோ , அவரது 


வேறு 


கீழைச் 
கிடைத் 


வமிச 


கால 


ஆட்சி 


58 


1. ரை 

கொலனுத் 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

245 
நிலையையோ திட்டவட்டமாக நிர்ணயிக்க 

உதவவில்லை 
கீழைச் சாளுக்கியரின் இன்னல்கள் கி.பி. 945-70 - ல் 
செய்த இரண்டாம் அம்மன் காலத்தில் தொடங்கின . இவ்வின்னல் 
களுக்குப் பேராசை கொண்ட இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் 
கிருஷ்ணனுக்கும் கீழைச் சாளுக்கியரின் இளைய குடும்பத்தினருக் 
கும் இடையே ஏற்பட்ட பூசல்களே காரணம் . கி . பி . 945-99 - ல் 
வேங்கி நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்களைச் சோழர் வரலாற்றை 
மனத்தில் கொண்டு இங்குச் சுருக்கமாகக் காண்போம் . 

கி . பி . 945 - ம் ஆண்டில் தன் ஒன்றுவிட்ட அண்ணனைப் 
புறக்கணித்து விட்டு , இரண்டாம் அம்மன் அரியணையைப் 
பெற்றான் . இது எவ்வாறு ஏற்பட்டது என்பது விளங்கவில்லை . 
ஆனால் , இதுவே குழப்பத்தை உண்டாக்கியது . இளையவன் 
வழிவந்தவர்களான பாடபனும் இரண்டாம் தாழனும் ஆட்சியைக் 
கைப்பற்ற தகுந்த சந்தர்ப்பத்திற்காகக் காத்திருந்தனர் . முதலாம் 
பராந்தகச் சோழனை வென்ற இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் 
கிருஷ்ணன் , வேங்கி நாட்டின் மீதும் தன் கவனத்தைச் செலுத் 
தினான் . கீழைச் சாளுக்கிய இளவரசர்களுக்கிடையே உண்டான 
உட்பகைகள் இம்மன்னனுக்குச் சாதகம் ஆயின . இரண்டாம் 
அம்மான் பேடகல்லு மன்னனான 

ஜடாசோட 

வீமனின் 
சகோதரியை மணந்தான் என்று கூறச் சிறந்த ஆதாரமுள்ளது . 
க்காலத்தில் புகழ்பெற்று நிலவிய வீமன் தன் மைத்துனனுக்குப் 
பெரிதும் உதவி புரிந்தான் .. 

இரண்டாம் அம்மனின் ஆட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் , 
அதாவது 970 -வரை நிலவினாலும் , இது நிலையற்றதாகவே 
மல்லன் என்பானோடு போரிட்டு வெற்றியடைந்தான் . 
ஆனால் யுத்த மல்லனின் தோல்வி , அவனது புதல்வர்களான 
பாடபனாலும் இரண்டாம் தாழனாலும் பழவாங்கப்பட்டது . 
வேங்கி நாட்டிலிருந்த சிலர் , மற்றும் இராஷ்டிரகூட மன்னன் 
கிருஷ்ணன் ஆகியோரின் உதவியுடன் இரண்டாம் அம்மனை 
நாட்டை விட்டே விரட்டி , அவனது அரியணையையும் கைப் 
பற்றினர் . பாடபன் , தாழன் ஆகியோரது செப்புப் பட்டயங் 
களில் கூறப்பட்டுள்ள கிருஷ்ணனின் உதவி , இவர்களுக்கு இச் 
சமயத்திலேயே கிடைத்திருக்க வேண்டும் . ஆனால் , சில ஆண்டு 
களுக்குப் பிறகு கலிங்கத்திற்கு ஓடிவிட்ட அம்மன் , கொலனு 
நாட்டுத் தலைவனான நிருபகாமாவின் உதவியுடன் நாடு திரும்பி 
தலைவனின் மகளை மணந்த அம்மன் , தாழனுடன் செய்த , 


ஆட்சி 


ஈடுபட்ட மாட்ட 

சோழர்கள் 
போரில் தாழனைக் கொன்றான் . இது அம்மன் தன் தாயாதி 
யான ஒரு மன்னனை விண்ணுலகத்திற்கு அனுப்பினான் என்று 
முதலாம் சக்திவர்மனுடைய படிபற்று பட்டயம் கூறுவதிலிருந்து 
புலனாகிறது . ஆனால் , விரைவிலேயே மூன்றாம் கிருஷ்ணன் 
வேங்கி நாட்டின் மீது மீண்டும் படையெடுக்க , அம்மன் இரண் 
டாம் முறையாகக் கலிங்கத்திற்குத் தப்பி ஓடவேண்டியதாயிற்று . 
இந்நிகழ்ச்சி அம்மனுடைய பதினேராம் ஆண்டிற்குப் பிறகே 
( 956 ) நடைபெற்றது என்று மாங்கல்லுப் பட்டயங்கள் கூறு 
கின்றன . 1 வேங்கி நாட்டில் அம்மனுக்கு விரோதமான 
கூட்டத்தின் ஆதரவைப் பெற்ற தானார்ணவனிடம் ஆட்சிப் 
பொறுப்பைக் கிருஷ்ணன் அளித்தான் . ஆனால் இராஷ்டிரகூடர் 
வேங்கியை விட்டு அசன்றவுடன் , மீண்டும் அம்மன் தன் நாட்டை 
அடைந்து , தானார்ணவனுடன் சமாதானம் செய்து கொண்டு , 
சிலகாலம் அந்நாட்டை 

செய்தான் . முடிவில் 
தானார்ணவன் மீண்டும் அம்மனுக்கு எதிராகக் கிளம்பி அம்மன்ன 
னைப் போரில் கொன்று தானே அரியணையைப் பற்றினான் 
{ 970 ) .62 
தன் நாட்டின் தென் 

தென் எல்லையைப் பரப்ப எண்ணிய 
பகுதிகளை மீட்கும் பணியில் 

சோழரோடு 
போரிட வேண்டிய நிலை ஏற்பட்டது . இவனது 

மகன் 
தமிழருடன் ஏற்பட்ட ஒரு சண்டையில் ( திரமிலா உறவு ) 
வெற்றியடைந்ததாகக் கூறப்படுகிறது . 3 ஆனால் இதைப்பற்றி 
விவரமாகக் கூறப்படவில்லை . இதற்கிடையே அம்மனுடைய 
மைத்துனனும் பெட்கல்லு ( கர்னூல் மாவட்டம் ) அரசனும் 
ஜடாசோடனின் மகனுமான வீமன் , இரண்டாம் அம்மனின் 
மரணத்திற்காகப் பழிவாங்க முற்பட்டான் . இவனுடைய நட 
வடிக்கைகளைக் கூறும் கல்வெட்டு மிகவும் சிதைந்திருப்பதனால் 
இதைப் பற்றி நாம் தெளிவாக அறிய முடியவில்லை . 64 சிறு 
வனாயிருந்த போது வீமன் மூன்றாம் கிருஷ்ணனின் அதிகாரத் 
திற்குட்பபட்டவனாயிருந்து , இம்மன்னன் வேங்கி 

வேங்கி நாட்டைக் 
கைப்பற்ற உதவியிருக்க கூடும் . ஆனால் , கிருஷ்ணனின் மரணத் 
திற்குப் பிறகு தான் தனியுரிமையைப் பெற்று , அம்மன் மீது 
வெற்றி கொண்ட தானார்ணவனை எதிர்த்து , பொட்டாடி 
என்ற பகுதியைத் தாக்கிக் கைப்பற்றினான் . இது பற்றிய 
செய்திகள் தெளிவாக இல்லாவிடினும் , இச்சண்டையில் 
வீமன் , தானார்ணவனைக் கொன்று , அவனது குழந்தைகளை 


. 


- 


ஆண் 


வ 


தானார்ண 


இடையீட்டுக் காலம் என்றும்கே 

அழித்து 
ராஜராஜப் பெருவேந்தன் (கி.பி. 985-1014 ) 

245 
விரட்டியதோடு , வேங்கி நாடு முழுவதையும் கைப்பற்றினான் 
என்பதை அறிய முடிகிறது . 

தானார்ணவனின் மரணத்திற்கும் , இவன் மகன் முதலாம் 
சக்திவர்மனின் ஆட்சி தொடங்கியதற்கும் இடையேயான 25 
ஊழ்வினையால் ஏற்பட்ட தீயூழிக் காலம் 6 என்றும் , கீழைச் 
சாளுக்கியர் தம் சாசனங்களில் குறிப்பிடுகின்றனர் . இவ்விடைக் 
காலத்தில்தான் ஜடாசோட வீமன் வேங்கி நாட்டை 
டான் . இம்மன்னன் சாளுக்கியரைச் சேர்ந்தவனல்ல என்பதால் 
இவனது ஆட்சியை மக்கள் வெறுத்தனர் . இதே காலத்தில் 
தானார்ணவனின் நண்பர்களான வைதும்பர்களும் , தானார்ண 
னுடைய உறவினரும் கலிங்க நாட்டு 

மன்னனுமான 
கா மார்ணவ கீழைக் கங்கரும் ( இம்மன்னனிடமே 
வனின் பிள்ளைகள் 

தஞ்சமடைத்தனர் ) வீமன் மீது கோப 
முற்று அவனை எதிர்த்தனர் . ஆனால் பல ஆண்டுகள் கடும் 
போர் புரிந்து , வீமன் எல்லா எதிர்ப்புகளையும் அகற்றினான் . 
கி . பி . 978 - ல் காமார்ணவனையும் 981 - ல் அவன் சகோதரன் 
வினயாதித்தனையும் 

கலிங்கத்திற்கும் 
மன்னனானான் . சக்திவர்மன் , விமலாதித்தன் 

என்ற 
தானார்ணவனின் இரு பிள்ளைகளும் , அவர்களது தாயும் , 
கலிங்கத்தை விட்டு நீங்கி தமிழ்நாட்டில் சோழரால் வரவேற் 
கப்பட்டு சிறிது 

தஞ்சை மாவட்டத்திலுள்ள 
திருவையாற்றில் தங்கியிருந்தனர் . 67 இராஜராஜன் அரியணை 
யேறியபோது , இரண்டாம் 

தைலன் , 

சத்தியாசிரயன் 
ஆகியோரது தலைமையில் மேலைச் சாளுக்கியர் எழுச்சி 
யுற்றனர் . தானார்ணவனின் மக்கள் சோழ நாட்டில் தங்கி 
யிருந்ததே மேலைச் சாளுக்கியருக்கு எதிராகக் கடைப்பிடிக்க 
வேண்டிய கொள்கையை உருவாக்க 

இராஜராஜனுக்குப் 
பெரிதும் உதவியாக இருந்தது . இவர்களையே கருவிகளாகக் 
கொண்டு , 

வேங்கி நாட்டின் விவகாரங்களில் தலையிட 
இராஜராஜன் துணிந்தான் . 

அதே வேளையில் , மேலைச் 
சாளுக்கியரும் ஜடாசோட வீமனும் தமக்குள் ஒப்பந்தம் செய்து 
கொண்டனர் 

கருத இடமேற்பட்டது . 999 - ம் 
ஆண்டிலோ அதற்குச் சற்று முன்னரோ , சக்தி வர்மனை 
வேங்கி 

நாட்டு அரியணையில் அமர்த்தும் எண்ணத்துடன் 
இராஜராஜன் 

வேங்கி மீது படையெடுத்தான் . வனை 
எதிர்க்க வீமனால் அனுப்பிய ஏகவீரன் என்ற பெரும் வீரனை 
இவன் கொன்றான் என்றும் பின்னர் பட்தேமன் , மகாராசன் 


தானே 


காலம் 


என்று 


246 


சோழர்கள் 


என்ற பலம் வாய்ந்த இரு தலைவர்களையும் கொன்றான் 
என்றும் முடிவாக ஜடாசோடன் என்னும் பெரும் மரத்தை 
வேருடன் களைந்தான் என்றும் அதாவது வீமனையும் தோல்வி 
யுறச் செய்தான் என்றும் சக்திவர்மனின் சாசனங்கள் 

கூறு 
கின்றன . ஆயினும் , இப்போர் கடுமையாகவும் பல ஆண்டுகள் 
நீடித்ததாகவும் இருந்தது . வேங்கி நாட்டை விட்டு வீமன் 
விரட்டப்பட்டாலும் ஏறக்குறைய 999 - ல் தான் சக்திவர்மன் 
ஆட்சியைத் தொடங்கினான் . ஆனால் மீண்டும் வீமனால் தாக் 
கப்பட்ட சக்திவர்மன் காஞ்சிவரை விரட்டப்பட்டான் . 1001-2 - ல் 
காஞ்சிக்கு அருகே நடைபெற்ற மற்றொரு போருக்குப் பிறகே 
சக்திவர் மன் வேங்கி நாட்டின் அரியணையில் அச்சமின்றி அமர 
முடிந்தது . இது எவ்வாறாயினும் , வேங்கி நாட்டு அரியணையைப் 
பெற சக்திவர்மனுக்குச் சோழமன்னனின் உதவியே முக்கியக் 
காரணமாயிற்று என்பது தெளிவு . இதனாலேயே , சக்திவர்மனும் 
சோழ மன்னனின் அதிகாரத்திற்குட்பட்டே செயல்பட்டான் . 


சோழன் 


1011 - ல் மே திங்கள் 10 - ம் நாள் விமலாதித்தன் வேங்கி 
நாட்டு அரியணையில் அமர்ந்தான் என்பது நமக்கு நன்கு 
தெரிந்ததே . இவனுக்கு முன் இவனது சகோதரன் சக்திவர்மன் 
பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் . இதிலிருந்து சக்தி 
வர்மன் கி . பி . 999 - ல் அரியணையில் அமர்ந்தான் என்றும் 
இதே ஆண்டில் இடையீட்டுக் காலம் முடிவுற்றது என்பதும் 
தெளிவாகிறது . இராஜராஜன் 

நாரா யணன் 
என்றழைக்கப்பட்டது போன்று சக்திவர்மன் தன் செப்பேடுகளில் 
சாளுக்கிய நாராயணன் என்றே அழைக்கப் பெற்றான் . கீழைச் 
சாளுக்கியர்கள் இந்நிலையை 
அடைய 

இராஜராஜனுக்கே 
கடமைப்பட்டவர்களாய் இருந்தனர் . வேங்கி நாட்டில் நிலவிய 
உள்நாட்டுக் குழப்பத்தைப் போக்கி , அமைதியை ஏற்படுத்திய 
தன் மூலம் வேங்கி நாட்டையே தான் கைப்பற்றியதாக 
இராஜராஜன் கூறுவது முற்றும் பொருத்தமே . இவ்வாறு 
கூறும்போது கங்க பாண்டிய நாடுகளைக் கைப்பற்றிய பின்னர் 
அவற்றின் தனித்தன்மையை நீக்கி அங்கே சோழரின் நேரடி 
யான ஆட்சியைத் திணித்தது போன்று வேங்கி நாட்டிலும் 
செய்யப்பட்டது என்று பொருள் கொள்ள முடியாது .89 
பாதுகாப்பிற்கு உட்பட்ட தனி இராச்சியமாகவே வேங்கி 
நாட்டைச் சோழ மன்னன் கருதினான் . இவ்விரு அரச குடும் 
பத்தினருக்குமிடையேயான உறவு , விமலாதித்தனுக்கும் இராஜ 
ராஜனின் மகளும் இராஜேந்திரனின் தங்கையுமான குந்தவைக் 
கும் ஏற்பட்ட திருமணத்தால் உறுதிப்பட்டது . 70 


தன் 


4M 


ஆனால் 


வீமனின் வீழ்ச்சியையும் வேங்கி நாடு இராஜராத 

எரித்து , 
அரசாண்டருக்கும் 
உள்ள உறவு 
இராஜராஜனில் 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

247 

ஜனுடைய 
அதிகாரத்திற்கு உட்பட்டதையும் சத்தியாசிரயனால் பொறுத்துக் 
கொள்ள இயலவில்லை . இப்போது முதல் அடுத்த 135 ஆண்டு 
களுக்கு 

மேலைச் சாளுக்கியருக்கும் சோழர்களுக்குமிடையே 
வேங்கி நாட்டைக் குறித்து அடிக்கடி போர் நிகழத் தொடங் 
கியது . கீழைச் சாளுக்கிய மன்னர்கள் புறக்கணிக்கப்பட்டனர் . 
சக்திவர்மனின் கல்வெட்டுசளில் அவன் அரியணை ஏறிய 
பிறகு நடைபெற்ற செய்திகளைப் பற்றி ஒன்றுமே கூறப்பட 
வில்லை . ஆனால் செப்ரோலு ( குண்டூர் மாவட்டம் ) என்னு 
மிடத்தைச் சேர்ந்த மேலைச் சாளுக்கிய கல்வெட்டு ஒன்றில் 1 
பாயல் நம்பி என்பவனின் தலைமையின் கீழ் மேலைச் சாளுக் 
கியப் படை ஒன்று வேங்கி நாட்டின் மீது படையெடுத்து , 
தார்ணிக் 

கோட்டையையும் , யனமதலாவையும் 
கி . பி . 1006 - ல் செப்ரோலுவில் தன் ஆட்சியை ஏற்படுத்தி 
னான் என்று கூறப்பட்டுள்ளது . இதைத் தொடர்ந்து என்ன 
நடைபெற்றது என்பது விளங்கவில்லை ; 

இக்கல் 
வெட்டில் காணும் ஆண்டில் சக்திவர்மனை வெற்றி கொள்ளும் 
முயற்சிகள் சத்தியாசிரயனால் மேற்கொள்ளப்பட்டன 
கருத இடமுண்டு . இதே ஆண்டில் ஹொட்டூர் கல்வெட்டுச் 
சிறப்பாக விளக்கியுள்ளது போல் , இராஜேந்திரன் 

ரெட்டபாடி 
யின் 

மீது படையெடுத்து அதன் மூலம் சத்தியாசிரயன் , 
படைகளை வேங்கி நாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளச் 
செய்தான் . 
மாலத் தீவுகளைக் கைப்பற்றல் 

இராஜராஜனது போர்களுள் இறுதியில் நிகழ்ந்தது , இவன் 
முந்நீர்ப்பழந்தீவு பன்னீராயிரம் எனப்படும் மாலத் தீவுகளைக் 
(Maldives ) கைப்பற்றும் பொருட்டுப் படையெடுத்ததே 
யாகும் . " கடல் கடந்து சென்ற இப்படையெடுப்பைப் பற்றி 
விவரமாக செய்திகள் கிடைக்கவில்லை . எனினும் , இராஜேந் 
திரன் பிற்காலத்தில் திறமையாகப் பயன்படுத்திய கப்பற் 

இராஜராஜன் காலத்திலேயே சிறந்த முறையில் 
உருவாக்கப்பட்டது என்பது தெளிவு . மாசிடோன் நாட்டு 
ராஜ சோழனுக்கும் இராஜேந்திரனுக்கும் இடையே உண்டு. 
கப்பற்படைகளின் துணை கொண்டே நிகழ்ந்திருக்க வேண்டும் . 
ஆட்சியின் தொடக்கத்தில் சேரர் 

கடற்படையின் 


என்று 


தன் 


12 


படை 


தன் 


படை 


தன் ஆட்சி 

இராஜராஜனால் தஞ்சையில் எடுப்பிக்கப்பட்டுள்ள இராஜ 
சுவரால் இரண்டாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இச்சுவரின் மீ 

சோழர்கள் 
வலிமையை அழிக்கும் வகையில் 

காந்தளூர் மீது 
யெடுத்த போதே , இராஜராஜன் கப்பற்படையின் இன்றி 
யமையாமையை நன்கு உணர்ந்திருந்தான் . 
இராஜராஜன் பாணராஜா என்பவனுடன் 

போரிட்டு 
அவனைத் துரத்தினான் என்றும் , போகதேவன் என்பானது 
தலையை வெட்டினான் 

என்றும் கரந்தைச் (தஞ்சை ) 
செப்பேடுகள் ( செய்யுள் 30 ) கூறினாலும் , இந்நிகழ்சிகளைப் 
பற்றிய பொருத்தமான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை . 
இராஜேந்திரன் இளவரசுப் பட்டம் பெறுதல் 

, 
ராஜேந்திரனை அரசாங்க அலுவல்களில் தன்னுடன் கலந்து 
கொள்ளச் செய்தான் . கி . பி . 1018 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 
27 - ம் நாள் முதல் ஜூலைத் திங்கள் 7 - ம் நாளுக்குள் இராஜேந்திர 
னுக்கு இளவரசுப் பட்டம் கட்டப்பட்டது . இராஜராஜனின் 
ஆட்சியின் நான்காம் ஆண்டுக் கல்வெட்டுகள் இராஜேந்திரனை 
இளம் அரசகுமரன் என்று குறிப்பிடுவதனால் இளவரசுப் பட்டம் 
பெற்ற போது இவன் குறைந்தது இருபத்தைந்து வயதினனாக 
இருந்திருத்தல் வேண்டும் . 6 இராஜராஜனின் 29 - ம் ஆண்டுக் 
கல்வெட்டுகள் தஞ்சையில் ஏராளமாகக் கிடைப்பதைக் காணும் 
இம்மன்னனின் சிறந்த 

கி . பி . 1014 - ல் 
முடிவுற்றது என்று நாம் முடிவு செய்யலாம் . 7 
தஞ்சைப் பெரிய கோயில் 
ராஜேஸ்வரம் என்னும் சிவன் கோயில் முக்கியம் வாய்ந்தது ; 
தென் இந்திய வரலாற்றுப் பகுதியின் தலை சிறந்த சின்னமாக 
வும் தமிழ் கட்டடக் கலைக்கே பெருமை தேடித் தரும் கலைச் 
கருவூலமாகவும் , இம்மன்னனின் ஒப்பற்ற ஆட்சியின் நினைவுச் 
சின்னமாகவும் இன்றளவும் இக்கோயில் விளங்கி வருகிறது . 
இக்கோயில் வானளாவி நிற்பதுடன் , எளிமையான அமைப்பையும் 
உடையது . 750 அடி நீளமும் 250 அடி அகலமும் உடைய 
நீண்ட சதுர வடிவமான மைதானம் , குறுக்கே கட்டப்பட்டுள்ள 


74 


போது , 


ஆட்சி 


தாழ்ந்த அழகிய கோபுரமுள்ளது . வெளி மைதானத்தை விட 
உள் மைதானம் இருமடங்காக உள்ளது . உள் மைதானத்தின் 
மேற்குப் பாதியில் முக்கியக் கோயில் அமைந்துள்ளது . அதன் 


மேற்குப் பாதியில் தன் 


இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 


249 


கண் 100 அடி சதுரத்திலான விமானம் , 200 அடி உயரத் 
திற்குக் கட்டப்பட்டு கம்பீரமாக நிற்கிறது . நன்கு அமைக்கப் 
பட்ட அடித்தளம் , ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய நந்தி , 
எளிதாகவும் எழிலுடனும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் முறை 
அழகுபடுத்தப்பட்ட விமானத்தின் குறிக்கோள்- இவற்றுக்குத் 
தென் இந்தியக் கலையில் ஈடானது வேறு எங்கும் இல்லை 
என்ற பெருமை தஞ்சைப் பெரிய கோயிலுக்கு உண்டு . 


விமானத்தின் பக்கங்களில் காணப்படும் மாடக்குழிகளிலுள்ள 
கவர்ச்சியான சிற்பங்களும் , கல்வெட்டுகளில் உள்ள நேர்த்தியான 
எழுத்துகளும் , மற்ற இடங்களிலும் செதுக்கப்பட்டுள்ள திறமை 
யும் தென் இந்தியாவில் வேறு எந்தக் கட்டிடத்திலும் காணப் 
படாத வகையில் அமைந்துள்ளன . எக்கோணத்திலிருந்து நோக்கி 
னாலும் அதிசயிக்கத்தக்க இக்கோயிலின் எழில் கம்பீரமாகவே 
காணப்படுகிறது . விமானத்தின் கீழ் கருவூலத்தைச் சுற்றியுள்ள 
கருங்கல்லால் ஆன சுவர்கள் மெல்லிய சுண்ணாம்புப் பூச்சின் மீது 
வண்ணமும் பூசப்பட்டு உள்ளன . இராஜராஜனின் 25 - ம் ஆண்டின் 
27 5 - ம் நாளில் , இது கட்டி முடிக்கப்பட்டது . இக்கோயில் 
விமானத்தின் உச்சியை அழகுபடுத்த , இம்மன்னன் ஒரு செப்புக் 
கலசத்தை அளித்தான் . இப்பெரும் கோயிலைக் கட்டுவதற்கு 
வேண்டியிருந்த பெரும்பாறைகள் நெடுந்தொலை தூரத்திலிருந்து 
எவ்வாறு கொண்டு வரப்பட்டன என்பதும் இப்பாறைகள் 
எவ்வாறு உயர்த்தி அவற்றின் குறிப்பிட்ட இடங்களில் பொருத்தப் 
பட்டன என்பதும் நாம் அறியக் கூடவில்லை . இதற்கான செலவின் 
ஒரு பகுதி , கைப்பற்றப்பட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது . 
இக்கோயில் கட்டப்பட்டபிறகு நாட்டின் மற்றப் பகுதிகள் 
அதனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டன . இக்கோயிலுக்குத் 
தேவைப்பட்ட ஆட்களையும் பொருள்களையும் வழங்குவதில் 
ஒவ்வோர் ஆண்டும் நாட்டின் 

மற்றப் பகுதிகளிலிருந்த 
கிராமங்கள் தொடர்ந்து பங்கேற்றன . கோயில் அருகே இருந்த 
வர்கள் , பத்தர்களாலும் , மன்னர்களாலும் , அதிகாரிகளாலும் 
இக்கோயிலுக்குப் பணமாக வழங்கப்பட்ட அறக்கட்டளைகளைப் 
பெற்றுக் கொண்டு அதற்காக ஆண்டுதோறும் வட்டியைப் 
பணமாகவோ அல்லது முன்னாலேயே குறிப்பிட்ட வகையிலோ 
செலுத்தி வந்தனர் . இத்தகைய ஏற்பாடுகள் இராஜராஜனின் 
29 - ம் ஆண்டிற்கு முன்பே மிகுந்த கவனத்துடன் ஒழுங்காகச் 
செய்யப்பட்டன என்பதைக் காணும்போது , இம்மன்னன் ஒரு 
சிறந்த நிர்வாகியாகத் திகழ்ந்தான் என்பது தெரிகிறது . இக் 
காலத்தில் வாழ்ந்த கருவூர்த் தேவர் , பக்திப்பாடல்கள் புனை 


மேலும் நிர்வாகத்தை வலுவாக்கி , மத்திய அரசின் பிரதிநிதி 

- 
250 

சோழர்கள் 
வதில் கை தேர்ந்தவராக இருந்தார் . இக்கோயிலைப் புகழ்ந்து 
இவர் ஒரு பதிகத்தினைப் பாடியுள்ளார் . தஞ்சை நகர் , தேவாரம் 
பாடிய அப்பர் , சம்பந்தர் , சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோ 
ரால் பாடப்பெற்ற தலமல்ல . இங்குள்ள கோயில் இராஜராஜ 
னின் கொள்கையால் புதிதாக உருவானதேயாகும் . 
நிர்வாகம் 

நிலவரியை நிர்ணயிக்க வேண்டி நாடெங்கும் நிலங்களை 
அளந்து , நிலத்திற்கேற்ப வரி விதித்து , இப்போதைய 
நிர்வாகத்தில் உள்ளது போல் செயலாளர்களைக் கொண்ட 
மத்திய அரசை இராஜராஜ சோழன் நன்கு அமைத்தான் . 

ஆங்காங்கு மேற்பார்வைக்காக அமர்த்தி , கிராம 
சபைகளையும் மற்றப் பொதுக் குழுக்களையும் தணிக்கையின் 
மூலம் கட்டுப்படுத்தினான் . அதனால் நிறைந்த நிலைப்படையை 
உருவாக்கி , இராஜேந்திரன் கீழ் மேலும் பல . வெற்றிகளை 
அடைந்த பெரும் கப்பற்படையை நிறுவி , தென் இந்தியாவின் 
வரலாற்றிலேயே இராச்சியங்களை நிர்மாணிப்பதில் ஒப்பற்ற 
வனாகத் திகழ்ந்தான் இராஜராஜன் . இராஜராஜனின் புகழைக் 
கூறும் வகையில் தென்மகாதேவி மங்கலம் ( வட ஆர்க்காடு , 
போளூர் வட்டம் ) என்னுமிடத்திலுள்ள பாறை ஒன்றில் வட 
மொழிப்பாடல் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது . இது இம்மன்ன 
பொறிக்கப்பட்டிருக்க 

வேண்டும் . விஷ்ணு 
அவதரிப்பான் . 

வாக்பதி ( பிரகஸ்பதி ) அவனது அமைச்சர் 
சுபந்தனாகப் பிறப்பான் . இம்மன்னன் உலகை அளந்து சங்க 
காலத்தில் நன்னன் ஆண்ட நவிர்மலை என்னும் திரிசூல மலை 
யின் மீது ஓர் நகரை அமைப்பான் என்று இப்பாடல் கூறு 
கிறது ." 


களை 


சமயக் கொள்கை 


போன்று , 


ஆழ்ந்த சிவபக்தனான இராஜராஜன் இந்தியாவின் பெரும் 
இராஜதந்திரிகளைப் 

எல்லாச் சமயங்களிடத்தும் 
பொது நோக்குடையவனாய் அவற்றை ஆதரித்து வந்தான் . 
தஞ்சைப் பெருங் கோயிற் சுவர்களில் காணப்படும் அழகிய 
சிற்பங்களிலிருந்து இம்மன்னனின் கல்வெட்டுகளில் 

இவனால் 
கட்டப்பட்டதாகக் கூறப்படும் விஷ்ணு ஆலயங்களிலிருந்தும் 
இராஜராஜன் தனது சமயக் கொள்கையில் 

தாராள மனப் 


என்று 


பெயரும் , சோழ மன்னனின் பெயரும் 
தந்தையின் * 
போன்ற பல பெயர்களாலும் அழைக்கப்பட்டான் . இவற்றில் 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி.பி. 985-1014 ) 

251 
பான்மை உடையவனாகவே இருந்தான் என்பது புலப்படும் . 
நாகப்பட்டினத்தின்கண் ஸ்ரீ விஜயம் , கடாரம் ஆகியவற்றின் 
அரசனாகிய 

சைலேந்திர மன்னன் திருமாற விசயோத்துங்க 
வர்மனால் சூடாமணி விகாரம் கட்டப்பட்டபோது அம்மன்னனை 
பெரிதும் ஊக்குவித்தான் என்று புகழ் வாய்ந்த லெய்டன் பட்ட 
யம் கூறுகிறது . 5 இவ்விகாரத்திற்கு இதை எடுப்பித்த மன்னனின் 

. 
சோழ மன்னனின் உடன்பாட்டுடன் கட்டப்பட்ட இந்த புத்த 
விகாரத்திற்கு நிவந்தமாக ஆனைமங்கலம் என்னும் ஊரைப் 
பள்ளிச் சந்தமாக அளித்தமையும் , இவன் இறந்த பிறகு இவனது 
மகன் இராஜேந்திரன் இந்நிவந்தத்தை உறுதிப்படுத்தியதோடு 
இதனை , செப்பேட்டுப் பட்டயமாகவும் பொறிக்கச் செய்தான் . 
கீழை நாடுகளிலிருந்து தென் இந்தியா விற்கு வரும் கலங்கள் 
முதலில் அடையும் 

துறைமுகம் நாகப்பட்டினமே 
ஐட்சிங்கின் பிரயாணக் குறிப்புகள் மூலம் தெளிவாகிறது . 

தனாலேயே கடாரத்தரசனும் இந்நகரில் புத்த விகாரத்தினைக் 
கட்டியிருத்தல் வேண்டும் . 
பட்டங்கள் 

பெயர்களே வரலாற்றின் இசையாகுமானால் இவ்வுன்னத 
மன்னன் இவ்விசையில் ஆழ்ந்து திளைத்தான் ; அதோடு 
நில்லாமல் , புதியதாக எடுப்பித்த கட்டடங்களுக்கும் பழைய 
கட்டடங்களைப் புதுப்பித்த போதும் இப்பெயர்களை அவற் 
றிற்கு . சூட்டி இப்பெயர்கள் மக்கள் நாவில் நடமாடச் செய் 
தான் . இராஜராஜன் , மும்முடிச் சோழன் , செயங் கொண் 
டான் , அருண்மொழி என்ற பெயர்கள் நகரங்களின் ( புறம் ) 
பெயர்களாக மாறியதோடு , வளநாடுகளும் , மண்டலங்களும் 
மன்னனின் இப்பெயர்களாலேயே அழைக்கப்பட்டன . இப்பெயர் 
களுடன் சோழேந்திர சிம்மன் , சிவபாத சேகரன் , க்ஷத்திரிய 
சிகாமணி , சனநாதன் , நிகரிலிச் சோழன் , இராஜேந்திர சிம்மன் , 
சோழ மார்த்தாண்டன் , இராஜாசிரயன் , இராஜ மார்த்தாண் 
டன் , நித்திய விநோதன் , பாண்டிய லோசனி. கேரளாந்தகன் , 
சிங்களாந்தகன் , இரவிகுல மாணிக்கம் , தெலிங்க குல காலன் 0 


பல பெயர்களுடன் , அரச குடும்பத்தினரான குந்தவி , செம் 
பியன் மாதேவி போன்றோரின் பெயர்களையும் சேர்த்து , 
சோழ நாட்டின் பெரும் கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள 
சேரிகள் அழைக்கப்பட்டன . இராணுவத்தின் பிரிவுகளும் 


" சொத்து ப 


252 


சோழர்கள் 


தாள் . 8 


மன்னர்கள் அல்லது இளவரசர்களின் பெயர்களையே தாங்கி 
நின்றன . 
குடும்பம் 

இராஜராஜன் பல மனைவியருடன் வாழ்ந்தாலும் , குறைந்த 
அளவிலேயே மக்களைப் பெற்றிருந்தான் . பல கோயில்களுக்கு 
நிவந்தங்கள் அளித்ததாகக் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் .. 
இவனது 

மனைவிமார்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய பதி 
னைந்து ஆயினும் உலக மகாதேவி என்று அழைக்கப்பட்ட 
தந்திசக்தி விடங்கி என்பவளே பட்டத்தரசியாக விளங்கியவள் . 
இவளே இராஜராஜனின் ஆட்சியின் 29 - ம் ஆண்டில் திருவிச 
லூரில் இம்மன்னனுடன் இருந்தாள் என்பதைக் காண்கிறோம் . 
திருவிசலூர்க் கோயிலில் இம்மன்னன் துலாபாரம் புகுந்தபோது 
தந்திசக்தியும் இரணிய கர்ப்பம் புகுந்தாள் 82 இதைக் கூறும் 
கல்வெட்டு ஒன்று மன்னனும் , அரசியும் வழிபடும் தோற்றத் 
தில் அமைந்துள்ளதை , இக்கோயில் சிற்பத்தின் அடியில் காணு 
கிறோம் . திருவலஞ்சுழியில் இவ்வரசியால் எடுப்பிக்கப்பட்ட 
க்ஷேத்திரபாலர் கோயிலுக்குப் பொன்னாலான பூக்களை அளித் 

இராஜராஜனின் ஒரே மகனான இராஜேந்திரனின் 
தாயார் திரிபுவன மகாதேவி என்றழைக்கப்பட்ட வானவன் 
மாதேவியே ஆவள் - இராஜராஜனின் அக்காள் குந்தவை , 
வல்லவரையர் வந்தியத் தேவரை மணந்தாள் . கல்வெட்டுகள் 
குந்தவையை , ஆழ்வார் பராந்தகன் குந்தவைப் பிராட்டியார் 
என்றும் பொன்மாளிகைத் துஞ்சின தேவரின் புதல்வி என்றும் 
குறிப்பிடுகின்றன . தன் தமக்கையிடத்தில் அரசன் பெருமதிப்பு 
வைத்திருந்தான் . தான் எடுப்பித்த தஞ்சைப் பெரிய கோயி 
லுக்கு , தன் தமக்கை கொடுத்தவற்றை நடு விமானத்தின் கல் 
மீது , தான் கொடுத்தவற்றைப் பற்றி வரைந்துள்ள இடத்திற்கு 

வரையச் செய்ததோடு , தன் - மனைவிமார்களும் 
அதிகாரிகளும் கொடுத்தவற்றைச் சுற்றியுள்ள பிறைகளிலும் , 
தூண்களிலும் பொறிக்கச் செய்தான் . 37 இராஜராஜன் மூன்று 
புதல்விகளைப் பெற்றிருத்தல் வேண்டும் . ஏனெனில் திருவலஞ் 
சுழியிலுள்ள ஒரு கல்வெட்டு சாளுக்கிய 

விமலாதித்தனை 
மணந்த இளைய குந்தவியைத் தவிர , மாதேவடிகள் என்பாளை 
நடு மகளாகக் குறிப்பிட்டுள்ளது . 8 உத்தம சோழனின் அன்னை 
யும் கண்டராதித்தனின் மனைவியுமான செம்பியன் மாதேவி 
யாரின் நினைவு கூர்ந்திடும் வகையில் திருமுக்கூடலில் ஒரு 
மண்டபமும் மேற்பாடியில் 0 சோழீச்சுரம் என்னும் அரிஞ்ச 
யேச்சுரம் கோயிலையும் இவன் கட்டுவித்தனன் . இதன் மூலம் 


அருகே 


மகாதண்ட நாயக பஞ்ச 


பரவி 


மும்முடிச் சோழன் என்றழைக்கப்பட்ட பரமன் மழபாடியார் 
இவ 

பெரும் தரம் அதிகாரி 
வெட்டுகளில் 

மதுராந்தகன் கண்டராதித் 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

253 
தன் முன்னோரிடத்து தனக்கு எத்துணை அன்பும் , மதிப்பும் 
இருந்தன என்பதை வெளிப்படுத்தியுள்ளான் . இவன் எடுப் 
பித்த மண்டபமும் கோயிலும் பொதுக் காரியங்களுக்குப் பெரி 
தும் பயன்பட்டன . 
அதிகாரிகளும் திறை செலுத்திய குறுநில மன்னரும் 

அரசுப் பணியில் ஈடுபட்டு சிறப்பெய்திய முக்கிய அதிகாரிகள் , 
திறை செலுத்திய குறுநில மன்னர்கள் ஆகியோரைப் பற்றிக் 
கூறி , இம்மன்னனின் ஆட்சிக் கால வரலாற்றை முடிப்போம் , 
முன்பே சொன்னோம் ( இவனே இளவரசுப் பட்டம் பெற்றவ 
னாதல் கூடும் ) . இராஜராஜனுடைய அதிகாரம் கங்க , வேங்கி 
மண்டலங்களிலும் கங்க 

நாட்டு 

மன்னனுக்குத் திறை 
செலுத்திய குறுநில மன்னர்கள் மீதும் 

இருந்தது . 
என்னும் படைத்தலைவன் சீத்புலி , 

நாடுகளை 
வென்றவன் . திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் , 

பழுவூரைச் 
சுற்றியுள்ள சிறு பகுதி ஒன்றின் 

ஆட்சிப் 

பொறுப்பை 
ஏற்றிருந்தவர் பழுவேட்டரையர் என்பவர்களாவர் . இவர்கள் 
சோழ அரச குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினராக இருந்தனர் . 
முதலாம் பராந்தகன் பழுவேட்டரையரின் இளவரசியை மணந் 
திருந்தான் . இராஜராஜனுக்குத் திறை செலுத்திய பழுவூர்க் 
குறுநில மன்னனான அடிகள் பழுவேட்டரையன் கண்டன் 
பெற்று ஆட்சி செய்தான் என்று கீழை , மேலைப் பழுவூர்களில் 
உள்ள இவனது கல்வெட்டுகள் கூறுகின்றன . சோழ மன்னரை 
இவனும் நியமித்தான் . மேலப் பழுவூரில் இவன் திருத்தோற்றம் 
உடையாருக்கு ஒரு 

கோயில் எடுப்பித்தான் . நந்திபுரத்தில் 
நிலவிய பண்டை முறைகளின் அடிப்படையில் பழுவூரில் வரி 
விதிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தினான் . 93 இராஜராஜனின் 
15 - ம் ஆண்டு வரையில் இவனைப் பற்றிய 

குறிப்புகள் கல் 
தன் உத்தம சோழனின் மகன் ஆவான் .35 இராஜராஜன் ஆட்சி 
யில் கோயில்களைக் கண்காணித்து , 

அவற்றில் 
தவறிழைத்தவர்களை விசாரித்து , தண்டித்து , எதிர்காலத்தில் 
தவறிழைக்காதபடி நல்ல நிலையில் பாதுகாக்கும் ஏற்பாடு 
களைச் செய்தான் . திருவிசைப்பாவைப் பாடியுள்ள கண்டராதித் 


> 


இவன் 


- 


சமண 


98 


தன் தந்தையின் பெயரால் 
254 

சோழர்கள் 
தன் இவனே என்று கூறுவது பொருத்தமில்லை . பாடலைப் 
பாடியவர் இக்குறுநில மன்னனின் பாட்டனாரே .97 
ஆர்க்காட்டில் லாடராயத் ( லாட ) தலைவர்கள் 

முதலாம் 
பராந்தகன் காலந்தொட்டே பஞ்சபாண்டவ மலையைச் 
சுற்றியுள்ள பகுதியை ஆண்டு வந்தனர் . இராஜராஜனின் 
எட்டாம் ஆண்டில் , 

உடையார் லாடராசர் புகழ்விப்பவர் 
கண்டானின் மகன் உடையார் வீரசோழர் , தன் மனைவியின் 
வேண்டுகோளுக்கு இணங்க , ஒரு 

கோயிலுக்கு வரிப் 
பொருளில் சிலவற்றைச் செலுத்தினான் . இவர்களுடைய 
கல்வெட்டுகளில் காணப்படும் பட்டங்களிலிருந்து இவர்கள் 
சோழ மன்னரின் பெருமதிப்பைப் பெற்றிருந்தனர் என்பது புலப் 
படும் . இராஜராஜனின் 16 - ம் ஆண்டைச் சேர்ந்த திருவல்லம் 
கல்வெட்டு ஒன்றில் , திருவையன் சங்கரதேவன் என்பவன் 
கோலாரைச் சேர்ந்த சங்க மன்னர்களின் வழிவந்தவன் என்றும் , 
கோயிலைக் கட்டியதாகவும் கூறப்படுகிறது . அடையாளம் 
தெரிந்து கொள்ள முடியாத இத்தலைவனின் பெயருக்கு முன் , 
பல பட்டங்கள் காணப்படுவதால் , இது போன்று பல பட்டங் 
களை ஏற்பவரின் அரசியல் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்துதல் 
கூடாது . வைதும்ப குடும்பத்தைச் சேர்ந்தவனும் , துக்கரையின் 
மகனுமான நன்னமராயர் , கடப்பை மாவட்டத்தில் மகாராச 
பாடியிலுள்ள இங்கலூர் நாட்டைப் பெற்று , கி . பி . 1005- ல் 10 0 
வட ஆர்க்காட்டிலுள்ள திருவல்லத்தில் ஓர் அறக்கட்டளையை 
ஏற்படுத்தினான் . 


போன்று , 


வைதும்பர்களைப் 

முதலாம் பராந்தகனிடம் 
தோல்வியுற்ற வாணர்களும் , சோழருக்குக் கீழ்ப்பட்டு அவர்களது 
நாட்டு நிர்வாகத்தில் முக்கிய அதிகாரிகளாகப் பங்கேற்றனர் . 
மாறவன் நரசிம்மவர்மன் என்ற வாண மன்னன் தென் ஆர்க் 
காடு மாவட்டத்தில் ஜம்பையை அடுத்த பகுதிகளை இராஜ 
ராஜனின் இறுதிக் காலத்தில் ஆட்சி செய்தான் . இப்பகுதியில் 
பாசனத்திற்காக ஓர் ஏரியையும் வெட்டினான் . 101 இவனுடைய 
கல்வெட்டுகள் இராஜராஜனின் மெய்க்கீர்த்தியுடன் தொடங்கி 
பின்னர் பாணர்களின் பட்டங்கள் அனைத்தையும் தருகின்றன . 
தஞ்சைக் கல்வெட்டுகளில் அம்மன்குடி சேனாபதி திரு . கிருஷ் 
ணன் இராமன் 1 2 என்று சொல்லப்படுபவன் , பெரிய லெய்டன் 
பட்டயத்தில் இராஜேந்திர சோழ பிரம்மாராயர் 108 எனப் 
படுபவனே . இவனே சோழ மன்னனின் கட்டளைப்படி தஞ்சைப் 
பெரிய கோயிலைச் சுற்றி திருச்சுற்றும் மண்டபமும் கட்டியவன் . 


உக்கல்1051 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

255 
மும்முடிச் சோழப் பேரரசன் என்ற ஈராயிரம் பல்லவரையன் , 
பெருந்தரம் தகுதியுடைய மற்றொரு அதிகாரியாக இருந்து , 
ஒரு படிமத்தையும் சில ஆபரணங்களையும் தஞ்சைக் கோயிலுக்கு 
அளித்தான் .194 வருவாய்த் துறையில் ஒரு பெரிய அதிகாரியான 
இவன் லெய்டன் பட்டயத்திலும் நிலத்தீர்வை சம்பந்தமான 
மற்றொரு முக்கிய 
டுள்ளான் . சேனாதிபதி குரவன் உலகளந்தானான இராஜராஜ 
மகாராயன் , 106 இராஜராஜனின் 16 - ம் ஆண்டில் ( கி.பி. 1001 ) 
சோழ நாடு முழுவதையும் அளந்து நன்செய் நிலங்களைக் 
கணக்கிட்டு வரிவிதித்து , வருவாய்த் துறையில் சிறந்த நிர்வாக 
முறையை ஏற்படுத்தியதுடன் , 107 அதற்குப் பின் பல ஆண்டு 
களுக்கு நிலவரிக் கொள்கைக்கான அடிப்படையையும் அமைத்துக் 
கொடுத்தான் . பிற்காலக் கல்வெட்டுகளில் இந்நில அளவைப் 
பற்றி எண்ணற்ற குறிப்புகள் காணப்படுகின்றன . 


. 


பார்க்க . எஸ் ஐ.ஐ .11 , முன்னுரை பக் . 3 - ம் , n . 6 - ம் 
முன்னுரை 

விடுதி அல்வல 
அதுபோல் , 

லை 

மட்டும் என்பது 
256 

சோழர்கள் 
குறிப்புக்கள் 
1 . இ.ஐ. ix பக் , 217 . 

vv. 61-3 . 
தஞ்சை வெண்கல உருவம் இராஜராஜனுடையது 
என்று சிலரால் கருதப்பட்டாலும் , அது காலத்தால் 
பிந்தியது என்றும் , போலியானது என்றும் டி.ஜி. 
ஆராவமுதன் சொல்லுவதை நான் ஒப்புக் கொள்ளு 
கிறேன் . போர்ட்ரைட் ஸ்கல்ப்ஸர் இன் 

சௌத் 
இண்டியா என்னும் அவருடைய நூலில் பக் , 36 - ம் , 
படம் 

பார்க்க . ஏ.ஆர்.இ. 1952 II 12 . 
திருவிசலூர்க் கோயிலில் ஓர் அரசியுடன் அரசனின் 
சிற்பமும் இருக்கிறது . இதில் வடிக்கப் பட்டது , இந்த 

அரசனாக இருக்கலாம் , 
4 . 633/1902 . 

453/1908 ( 3 - ம் ஆண்டு ). 
6 . 

இம் முறை அல்லது மூன்று மடங்கு ( அதிகாரம் 
நிறைந்த சோழன் ) என்ற பொருள் படுவதே சிறப் 
பான விளக்கமாகத் தெரிகிறது . 
இந்தச் சாதனையைக் குறிப்பிடும் ஆதாரங்களில் இது 
வரை தெரிந்தவற்றுள் மிகப் 

பழமையானது . 
395/1922 . இதன் காலம் 4 - ம் ஆண்டில் 24 - ம் நாள் . 
" இவனுடைய 

8 - ம் ஆண்டு 

வரை , 
அதாவது , கி.பி. 994 

கி.பி. 994 வரை , இவன் எந்தப் 
யெடுப்பையும் மேற்கொள்ளவில்லை . ( எஸ்.ஐ ஐ ii , 
பக் . 2 ) என்று 

சொல்லுவது 
உண்மைக்குப் பொருந்தாது . காந்தளூரில் இராஜ 
ராஜன் திட்டவட்டமாக என்னதான் சாதித்தான் ? 
என்பதைப் பற்றி எவ்வளவோ விவாதங்கள் நடை 
பெற்றிருக்கின்றன . 

என்ற சொல்லுக்கு 
. 

என்னும் சொல்லுக்கு 
உணவு உண்ணும் கலம் என்ற பொருள் உண்டு 
ஆனால் , குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இந்தப் 
பொருள்கள் அவ்வளவு பொருத்தமானவையாக 
இல்லை . (மாறுபட்ட கருத்து டி.ஏ எஸ் . ii , 2-5 ) ல் 
சொல்லப் பட்டிருக்கிறது . இன்னொரு வகையாகப் 
பார்த்தால் , நெடுஞ்சாலை என்ற பொருளில் 
சாலை என்ற சொல் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் 
ஆளப்படவில்லை . 
ஒரு | நெடுஞ்சாலையைக் குறிப்பிடலாம் . எது 


1 


ஆட்சியின் 


W168 ) L... 





இனி 


. 


> 


ராஜன் அதையே ஏன் செய்ய நேரிட்டது ? என்பது 

பது போல ஒரு படை 
என்பது சில 

257 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 

எப்படியானாலும் , காந்தளூர் சாலைப்பகுதியில் 
இருந்த படை முழுவதையும் அழித்தவன் என்பதே 
இந்தச் சொற்றொடர் முழுமைக்கும் பொதுவாகப் 
பொருள் கொள்ளப் பட்டிருக்கிறது . இதைத் தவிர , 
வேறு எதுவும் பொருத்தமாக இல்லை . கவிமணி 
தேசிய விநாயகம் பிள்ளை , கேரளா சொசைட்டி 
பேப்பர்ஸ் வரிசை 2. பக் . 100 - ல் ஒரு மாறுபட்ட 
கருத்தைத் தெரிவித்திருக்கிறார் . காந்தளூர் உணவுச் 
சாலையில் உணவு வழங்கப்பட வேண்டிய அளவை 
அரசனே வகுத்தான் என்பதாக அவர் அனுமானிக் 
கிறார் . இது வலிந்து கூறப்படும் தேவையில்லாத விளக்க 
மாகும் . ஏற்கெனவே , இராஜராஜன் இவற்றுக்கு 
விதிமுறைகள் வகுத்திருந்தால் மீண்டும் இராஜாதி 
விளக்கப்படவில்லை . இராஜராஜனுடைய வழக்கமான 
முன்னுரையில் “ திருமகள் போல் என்று தொடங்கி 

முழுவதும் 
அழித்ததை அருட் செயல் என்று அருளி என்னும் 
சொல்லின் மூலம் குறிப்பிட்டிருப்பார்களா என்று 
தேசிய விநாயகம் பிள்ளை வினவு கிறார் . இவருடைய 
இந்த ஆட்சேபணைக்கு எளிதில் சமாதானம் சொல்லி 
விடலாம் . பாண்டிய வீர கேரளனை ஒரு 
மிதிக்கும்படி இராஜாதிராஜன் செய்தான் . இந்த 
நிகழ்ச்சியை கடக்களிற்றான்- உடைப்பித்தருளி 
என்ற 

சொற்றொடர் விவரிக்கிறது . ஒருவேளை 
அறுட்டு என்னும் 

சொல் அழித்தது 
பொருள் படாமல் , தோற்கடிக்கப்பட்டது என்று 
மட்டுமே பொருள் 

படலாம் . கலிங்கத்துப்பரணி 
( செய்யுள் 370 ) ல் விழிஞம் அழிக்கப்பட்டதாயும் 
கைப்பற்றப்பட்டதாயும் 

சொல்லுகிறது . 
காந்தளூரைப் பற்றிய முதற் குறிப்பு ( டி.ஏ. எஸ் 
i பக் . 6 , வரி 6 ) தேசிய விநாயகம் பிள்ளையின் 
விளக்கத்துக்குத் துணைபுரிகிறது . என்பதை ஒப்புக் 
கொண்டுதான் ஆகவேண்டும் . திருவனந்தபுரம் 
நகரத்தில் ஒரு பகுதியாக 

உள்ளதும் இப்போது 
வலியசாலை எனப்படுவதுமாகிய இடமே காந்தளூர் 
கோபிநாத்ராவ் சரியாக 

அடையாளம் 
காட்டியிருக்கிறார் . ஆனால் , டி ஏ.ஆர் . ( பக் 6-5 ) -ல் 
காந்தளூர் என்பது நெய்யாற்றங்கரை - பூவார் 
அருகேயுள்ள ஊர் 

என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
" சாலை 

சமயம் “ ஜிவாலா என்ற 
சமஸ்கிருதச் சொல்லாக எழுதப்பட்டிருக்கிறது . 
( டி ஏ.எஸ் . i , பக் . 4 ) . 
இதுவரை தெரிந்த ஆதாரங்களில் மிகப் 

பழமை 
மானது தரிசனங் கோப்பு ஆதாரமே . ( டி.ஏ. எஸ் . i , 

பக் . 238 ) . 
A37517 


யானை 


6 


என்று 


சாலை 


என்று 


. 


258 


சோழர்கள் 


9 . 


vy . 7 6 -79 . 


என்று 


10 . டி.ஏ.எஸ் . ii, பக் . 31-2 ... திருநெல்லிச் செப்பேடுகள் 

என்ற ஒரே ஒரு ஆதாரத்தைக் கொண்டு இந்த 
அரசனின் ஆட்சிக்காலம் முடிவு 

செய்யப்பட்டிருக் 
கிறது என்பது குறிப்பிடத்தக்கது . 
11 . 261/1910 , 13 - ம் ஆண்டுக்கு முந்திய ஆதாரங்களில் 

சிலவற்றில் மட்டுமே முன்னுரை ( மெய்க்கீர்த்தி ) 

உள்ளது . 
12 . 67/1923 ( 14 - ம் ஆண்டு ) , 
13 . 394/1911 ஏ.ஆர்.இ. 1912 II 23 . 
14 . “ காந்தளூர் அல்லது காந்தளூர்ச்சாலை ஒருவேளை 

விழிஞகத்திற்கு அருகே இருந்திருக்கும் . சேர 
அரசருக்குச் சொந்தமானது 

பிற்காலக் 
கல்வெட்டுகளில் சொல்லப் பட்டிருக்கும் காத்தளூர்ச் 
சாலை , இராஜராஜன் தாக்கிய காலத்தில் பாண்டியர் 
வசம் இருந்திருக்கலாம் . " வெங்கய்யா , எஸ் , ஐ.ஐ , ii , 

முன்னுரை 2 
15. தரிசனங்கோப்பு ( 8 - ம் ஆண்டு ) , சுசீந்திரம் ( 10 - ம் 

ஆண்டு ) விஜய நாராயணம் ( 10 - ம் ஆண்டு) . 
16 . எஸ்.ஐ.ஐ. ii , 1 , 34,51 பாராக்கள் முதலியன . 

இந்தப் படையெடுப்புக்களையே திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகள் 83 - ம் செய்யுளில் பரசுராமனுடைய 
நாட்டை வென்றதாகக் குறிப்பிடுகின்றன. மாறுபட்ட 
கருத்து . 

வெங்கையா எஸ்.ஐ.ஐ. ii , முன்னுரை 
பக் . 4 . 
17 . எஸ்.ஐ.ஐ. ii , 1 பாரா 51 . 
18 . 236/1902 ( 27 - ம் ஆண்டு ) எஸ்.ஐ 

எண் 863 ; 
மற்றும் டி.ஏ.எஸ் . ii . பக் . 5 
19 . சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரை xi வரி 53 . 

தை கீல் ஹார்ன் மலபார் என்று சொல்லுகிறார் . 
இ.ஐ. vii- லிஸ்ட் 704. மற்றும் பார்க்க இ.சி. iii, டி 

எண் . 122 . 
20 . எஸ்.ஐ.ஐ. iii , 19 , 51 . 
21 .. viii , v . 24 . 
22 . இ.சி. iii , Sr. 125 . 
23 . எண் 5/1895 ( 28 - ம் ஆண்டு ) , இ.சி. iii , Sr. 140 

மற்றும் -Cg . 46 - ம் . பக் . 12-13 - ம் . 


4 


27 . 


யில் உயர் 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி.பி. 985-1014 ) 

25.9 
24 . அப்ரமேய என்ற சோழ தளபதி ஒருவன் ஹொய் 

சாளத் தலைவர்கள் சிலரைத் தோற்கடித்ததாக சக 
929 - ம் ஆண்டில் ஏற்பட்ட களையூர்க் கல்வெட்டு 
( 353/1901 ) தெரிவிக்கிறது . 

ஆனால் , 

சரித்திர 
ஆராய்ச்சிக்கு இந்தத் தேதி எந்தவிதத்திலும் உதவாது 
என்று கீல்ஹான் சொல்லுகிறார் . இ.ஐ. iv பக் . 67-8 . 
மாறுப்பட்ட கருத்தை அறிஞர் ரைஸ் , மைசூர் அண்ட் 
கூர்க் என்னும் நூலில் 84 - ம் பக்கத்திலும் 144- 5 - ம் 

கூறியிருக்கிறார் , 
25 . 261/1910 , 
26 . 

எஸ் . ஐ.ஐ. iii 4 , 15 . 

எஸ் . ஐ . ஐ . ii 92 பாராக்கள் 12-15 . 
28 . V. 80 . 
29 . சி . வி . அதிகாரம் iv , v . 4-12 . 
30 . எஸ் . ஐ . ஐ . 

ii 92 பாராக்கள் 12 . 
31. சிலோன் ஜர்னல் ஆப் சைன்ஸ்- G. II , 2 பக் . 145-7 . 
3.2 . ஏ . எஸ் . சி . 1906 பக் . 27 . 
33 . 132/1910 ( 17 - ம் ஆண்டு ) . 

ஏ . எஸ் . சி . 1891 பக் . 12 எண்கள் 78-80 . எஸ்.ஐ.ஐ. 
ii , முன்னுரை பக் . 5 - ல் மேற்கோள் காட்டப்பட்ட 
27 - ம் ஆண்டு படவிய என்னும் ஊர் ஆதாரம் இதில் 

ஒன்றாக இருக்க வேண்டும் . 
35 . ஏ . எஸ் . சி . 1906 பக் . 17 அடிக்குறிப்பு . 
36 . 616/1912 ( எஸ் . ஐ . ஐ . iv . 1412 ) 
37 . 

67/1923 . ஏ . ஆர் . இ . 1923 II , 27 . 
38. 97/1921 ( 9 - ம் ஆண்டு ) பார்க்க எஸ் . ஐ . ஐ . ii , 

முன்னுரை பக் . 3 பக் 1 , இதில் 8 - ம் ஆண்டில் 
ஏற்பட்ட திருவிடந்தைக் கல்வெட்டு இந்த வெற்றி 
களைக் குறிப்பிடுவதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது ; 

இது சந்தேகம் இன்றி 261/1910 யே குறிப்பிடுகிறது . 
39 . எம் . ஏ . ஆர் . 1917 , பக் . 42 . 
40 . 127,1919 . இந்த அதிகாரியின் பெயர் கங்கன் அம்பல 

வாணன் கண்டராதித்த சோழ விழுப்பரையன் . இந்தப் 
பெயரிலிருந்து இவன் , உத்தம சோழனுடைய ஆட்சி 
பட்ட காலம் அதற்கு முற்பட்டும் இருக்கலாம் . 


பட்ட காலம் அதற்கு தோல் 





44 , 


கொடையாளனின் தகப்பனும் 
பேர் 

பட்டிருக்கிறது . சோழர்க 
களின் மதிப்பை ஒப்பிட்டுப் பார்க்கும் போது , ஏனைய 
260 

சோழர்கள் 
41 .. எஸ் ஐ ஐ iii 213. இராஜகேசரியினுடைய மற்றொரு 
கல்வெட்டான பத்தாம் ஆண்டில் ஏற்பட்ட 212 , 
நன்கொடையாளரின் பெயரை மழவரையன் - சுந்தர 
சோழன் என்று சொல்லுகிறது , இந்தப் பெயர் 
இரண்டாம் பராந்தகச் சுந்தர சோழனின் ஆட்சியைக் 
குறிக்கும் . இது சரியாக இருந்தால் சிறிய வேளார் 

, 
இந்த இராஜகேசரியின் இலங்கைப் படையெடுப்பின் 
போது உயிரிழந்திருக்க வேண்டும் . ஏ ஆர் இ 1914 

II 15 . 
42 . இ ஐ . X பக் . 57 - ம் n 3 - ம் , 
4 3 . 169/1911 (13- ம் ஆண்டு ) . 

சி . Mb 208 . 
45. முன்சொன்ன ஆதாரம் Ct , 118. 
46 . மைசூர் மாவட்டத்தில் இப்போதுள்ள கிருஷ்ணராஜப் 
பேட்டை , 

நாகமங்கலம் , மாண்டியா , ஸ்ரீரங்கப் 
பட்டணம் , மாளவண்ண 

தா லூகாக்கள் - ஃபிளீட் 
ஐ ஏ 30 பக் . 109-10 . 
47 . 36/1904 ஐ ஏ . V பக் . 17 எஸ் ஐ ஐ ix ( i ) எண் 77 . 

மேலைச் சாளுக்கியருக்கும் சோழர்களுக்கும் ஏற்பட்ட 
பகைக்குக் காரணம் காட்ட அது பல்லவர் மரபைப் 
சூரிய வமிசத்தினர் என்றும் , சாளுக்கியர் சந்திர 
வமிசத்தினர் என்றும் முன்னவர் சைவர்கள் என்றும் 
பின்னவர் வைணவராக இருந்ததோடு சமணத்திற்கு 
ஆதரவு காட்டியவர்கள் என்றும் சொல்லப்பட் 
டிருக்கிறது . ( எஸ் ஐ ஐ . ii , முன்னுரை பக் . 5 - ம் n 
4 - ம் ) . இத்தகைய அனுமானங்களால் பயனும் 

விளையப் போவதில்லை . 
48 .. எஸ் 

பாரா 32. இந்தப் போர்களின் 
முடிவில் கோயிலுக்கு அன்பளிக்கப்பட்ட பொருள் 


ஐ ஐ . ii , 1 


இடங்களில் பெற்ற வெற்றிகளை நோக்க சாளுக்கியப் 
போரில் பெற்ற 

சாதாரணமானது 
என் 


என்று தெரிகிறது . வெற்றி மிகச் 


ஆர் இ . 1927 ii , 11 , 97/1921 ரெட்டப்பாடியைக் 
குறிப்பிடுகிறது . ஆனால் இதில் குறிப்பிடப்படும் 

ஆண்டு (9 ) சந்தேகத்திற்குரியது . 
-50 , 7 , 81 . 


--- 


ரால் 


- 


. 


- 


மிக விரைவில் 
விமாலாதித்தியன் செப்பேட்டில் 

261 
இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 
51. இ ஐ xvi , பக் . 74 . 

இதற்குப் பிறகு நடந்த மற்றொரு போரைப் பற்றியோ 
முழு விவரங்களும் தெரிய அடுத்த அதிகாரத்தைப் 

பார்க்கவும் . 
53 . ஏ ஆர் இ 1904 , பாரா 74. இந்தப் பிரதேசத்தின் 
ஒரு பகுதி இந்த ஆட்சியின் பிற்காலத்தில் சாளுக்கிய 

மீண்டும் கைப்பற்றப்பட்டது என்பதற்கு 
ஆதாரங்களை இராஜேந்திரனின் போர்களைப் பற்றி 
அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதைக் 

காண்க . 
54 . 5/1895 ( 28- ம் ஆண்டு) - இ சி - iii , Sr. 140 , 
55 . 

மாறுபட்ட கருத்து டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் 
கங்கை கொண்ட பக் . 541-2 . 

145/1897 - எஸ் ஐ ஐ . vi , எண் 102 . 
57 . 79/1921 . 
58 . விவரங்கள் பார்க்க : டாக்டர் என் . வெங்கடராமய்யா 

எழுதிய தி ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆப் வேங்கி 

அதிகாரங்கள் xiv - xviii . 
59 . கொரு மெல்லி செப்பேடு ஐ ஏ . xiv . பக் . 52 
60 . ஜர்னல் ஆப்தி தெலுங்கு அக்கடமி , ii பக் , 408 . 
61 . ஆகமாட் கிருஸ்ன கோபாட் கலிங்கம் , ஏ ஆர் இ , 

1917 , II , 24 . 
62 . 

பென் னேரு செப்பேடு ( வெளியிடப்படாதது ) 
வெங்கடராமய்யா இதை மேற்கோள் காட்டியிருக் 

கிறார்.. முன் சொன்ன அதாரம் . பக் . 183 , n 1 , 
63. ஜர்னல் ஆப் தி தெலுங்கு அக்கடமி , ii , பக் . 409 . 
64 . 

237/1931 . இ ஐ xxi பக் . 29- ல் இந்த ஆதாரம் 
முதலாம் இராஜராஜனுடையது என்று சொல்லப்பட் 
டி.ருப்பது தவறு . இந்த ஆதாரத்தில் சொல்லப் 
பட்டிருக்கிற வீமன் என்பவன் 

ராஜராஜனால் 
சிறைப்பிடிக்கப்பட்டான் என்பதைத் தெரிவிக்கத் 
தமிழில் கடைசியாக ஒரு வரி மட்டும் இராஜராஜன் 

பட்சியில் சேர்க்கப்பட்டது 
65 . 

சக்திவர்மன் செப்பேட்டில் வரி 35 - ல் அராஜகம் 
வரி 40 - ல் * அனாயிகா , இ ஐ vi. 


இல்லை , 


262 


சோழர்கள் 


66 . தெய்வ -துஷ்சேஷ்டயா ( வரி 39 ) 

( வரி 39) ரனஸ்த 

ரனஸ்த பூண்டி 
செப்பேடு . 
67 . எஸ் ஐ ஐ . V எண் 516. முதலாம் இராஜராஜனின் 

22 - ம் ஆட்சி ஆண்டில் ஏற்பட்ட இந்தத் திருவை 
யாற்றுக் கல்வெட்டில் வம்பவை என்பவள் சளுக்கிய 
வீமன் அரசி 

சொல்லப்பட்டிருக்கிறாள் . 
(சாளுக்கிய பீம ) . இந்தப் பட்டத்தை தானார்ணவன் 
அவனுடைய முடிசூட்டு 

விழாவின்போது 
கொண்டான் . 
68. இ . ஐ . vi , பக் . 349 . 


என்று 


சூடிக் 


69 . பார்க்க ஜே ஏ எச் ஆர் எஸ் . iii , iv . பி . வி . கிஷ்ண 

ராவ் எழுதிய ஹிஸ்டரி ஆப் ராஜாமன்றி ( இராஜ 
மகேந்திர புரம் வரலாறு ) . சக்தி வர்மன் மீண்டும் 
பட்டம் பெற்றதில் இராஜராஜனுக்கு ஒரு பங்கும் 
இல்லை என்பதைத் தெரிவிக்க இந்நூலாசிரியர் மேற் 
கொள்ளும் முயற்சி நாம் ஒப்புக்கொள்ளத் தக்கதாக 
தான் ஜடாச்சோடன் என்று இவர் அடையாளம் 

காட்டியிருப்பதும் ஏற்கத்தக்கது அன்று . 
70. கொருமெல்லிச் செப்பேடுகள் ஐ ஏ xiv , பக் . 52 , 

வரிகள் 55-65 . 


என்னும் 


145/1897 ; எஸ் ஐ ஐ . vi எண் 102 . 
72 . பன்னீராயிரம் தீவுகளின் 

அரசன் 
பட்டத்தை மாலத் தீவுகளின் அரசர் சூடிக் கொண் 
டார் " - ரேனாடொட் என்பவர் பைரார்டு எழுதிய 
ஏன்சியண்ட் அக்கவுண்ட்ஸ் என்னும் நூலில் சிறப்புக் 
குறிப்புக்கள் பக் . 2 - லிருந்து இதை மேற்கோள் காட்டு 

கிறார் . மற்றும் டவுன் பாவோ xvi , பக் . 388 n.1 . 
73 . Cf. ஜே ஓ ஆர் , xix பக் . 150-1 . போகதேவ என்பது 

ஜடாச் சோழ பீமனுக்கு மற்றொரு பெயரா ? 
74 . இ ஐ , viii , பக் . 260 . 
75. 117A / 1896 . 
76 . எஸ் ஐ ஐ ii , 90 - ல் இராஜேந்திரனின் 3 - ம் ஆண்டில் 

கொடுக்கப்பட்ட ஒரு மானியத்தைக் குறித்த புதிருக்கு 

இதுவே சரியான விளக்கம் போதும் . 
77 . 50 / 1933-4 ஏ ஆர் இ . II 13 . 
78 , இந்தப் பட்டயத்தில் வரி 118 (தமிழ்ப் பகுதி ) இ ஐ 

xxii , 


263 


இராஜராஜப் பெருவேந்தன் ( கி . பி . 985-1014 ) 


79 . 


கெரினி எழுதிய ரிசர்ச்சஸ் பக் , 527. மற்றும் ஏ ஆர் இ . 
1899 , பாரா 48 . 


83 . 


84 . 


80 . Pd . 
81. திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள மன்னார் கோவி 

லில் இதே பெயருள்ள 12 சேரிகள் இருந்தன , பார்க்க : 
109/1905 . ( இ ஐ Xi பக் . 292-8 ) . தஞ்சை மாவட்டம் 
திருக்களித் திட்டையில் கீழ்க்கண்ட சேரிகளும் , 
வேறு சில சேரிகளும் இருந்தன : அருமொழி தேவச் 
சேரி , ஜன நாதச்சேரி ,நிட்டவிநோதச் சேரி , 
கேசரிச் சேரி , நிகரிலா சோழச் சேரி, அழகிய சோழச் 
சேரி , சிங்களாந்தகச் சேரி , 

குந்தவைச் சேரி , 
சோழகுலச் சுந்தரச்சேரி , இராஜ மார்த்தாண்டச் 
சேரி , இராஜராஜச் சேரி ( 292/1908 , 

முதலாம் 
இராஜேந்திரனின் 9 - ம் ஆண்டில் ஏற்பட்டது . 
82. 42/1907 . தற்காலங்களில் உள்ள ஹிரன்ய கற்பத்தைப் 

பற்றி கல்வெட்டில் எழுதிய தி டச் இன் மலபார் 
என்ற நூலில் பக் . 110 - ம் n- ம் பார்க்க , 
633 - C / 1902 ( மூன்றாம் இராஜேந்திரன் ) . 

117 - A / 1896 ; 448/1918 . 
85 . எஸ் .ஐ . ஐ . ii 2 . 
86 . 8/1919 . 
87 . எஸ் . ஐ . ஐ . ii முன்னுரை 8 . 
88 . 633/1902 ( 25 - ம் ஆண்டு ) . 
89 . 178/1915 ( 28 - ம் ஆண்டு ) . 
90 . எஸ் . ஐ . ஐ . iii 15 . 
91. 115/1895 . 
92 . 394/1924 ( ரஜாக் -4 ) 
93 . 315 , 367/1924 (ரஜாக் 10 , 16 ) . 
94 . 363/1924 . 
95 .. ஹுல்ஷ் எஸ் . ஐ .ஐ . iii 49 ; முன் பக் . 157 - ம் , n 74 - ம் 

356/1917 (10 - ம் ஆண்டு ) கண்டராதித்தன் மதுராந் 

தகன் என்ற ஒருவனும் சொல்லப்பட்டிருக்கிறான் . 
96 . 283/1906 ; 218/1921 . 
97 . கண்டராதித்தனுடைய திருவிசைப்பா சிதம்பரத் 

தைத்தான் குறிப்பிடுகிறது . ஆனால் , அது தஞ்சாவூர்க் 


264 


சோழர்கள் 


98.. 


99 . 


100 . 


101 . 


கோயிலைக் குறிப்பிடுவதாக ஒரு தவறான எண்ணம் 
நிலவுவதால் இந்தப் பிழை ஏற்பட்டிருக்கிறது . பார்க்க : 

கோபிநாத்ராவ் சோழ . வமிச் சரித்திரச் 
சுருக்கம் பக் . 16 n . 
19/1890 ( இ . ஐ . iv பக் . 139 ). 
11/1890 ( எஸ் . ஐ . ஐ . iii 51 ) . 
எஸ் . ஐ . ஐ . iii 52 . 
84 , 86/1906 . 
எஸ் . ஐ . ஐ . ii 31 
வரி , 437 . 
எஸ் . ஐ . ஐ . ii 55 . 
எஸ் . ஐ . ஐ . iii , 9 . 
எஸ் ஐ ஐ . ii , 95 பக் . 459 . 
624 - ம் 624 - A / 1902- எஸ் ஐ ஐ . எண்கள் . 222-3 ; 
44/1907 ( 24 - ம் ஆண்டு ) . 


102 . 


103 . 


104 | 


105 . 


106 . 


107 . 


இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 


நிலப்பிரபுக்கள் , 

அதிகாரம் 10 
அரியணை ஏறல் 

பரகேசரிவர்மன் முதலாம் இராஜேந்திர சோழ தேவன் 
தனது தந்தையின் ஆட்சி முடிவில் இளவரசுப் பட்டம் சூட்டப் 
பட்டு நாட்டு நிர்வாகத்தில் தன் தந்தையுடன் பங்கேற்றான் . 
இதன் அடிப்படையிலேயே 1012 - ம் ஆண்டு 

ஆண்டு மார்ச் திங்கள் 
27 - ம் நாள் முதல் ஜூலை 7 - ம் நாளுக்கு இடையே ஒரு 
நாளைக் கொண்டு இவனது ஆட்சி ஆண்டுகள் கணக்கிடப்பட்டன . 
இராஜேந்திரன் தன் 3 - ம் ஆட்சி ஆண்டில் தந்தையுடன் 
கூட்டாக ஆட்சி செய்தான் என்பதைக் காண்கிறோம் . இது 
பற்றி - இராஜராஜனின் 29 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த 
தஞ்சைக் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன , இராஜராஜனும் 
தன் மகனின் 3 - ம் ஆண்டில் ஒரு தானம் செய்ததாகத் தெரி 
கிறது . இராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் , திருவாதிரை 
நாட்டின் பரப்பும் அமைப்பும் 

தற்போதைய சென்னை , ஆந்திரம் பகுதிகளுடன் , மைசூரின் 
ஒரு பகுதியையும் , ஈழத்தையும் உள்ளிட்ட ஒரு பரந்த நாட்டை 
இவனது தந்தை இவனுக்கு விட்டுச் சென்றான் . அரசாங்க 
நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் நிறுவப்பட்டதுடன் , பெரு 
யோரது உரிமைகளைப் பாதுகாக்கவும் , அதே சமயம் மன்னனது 
அமைதியையும் சமூக உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் 
வலிமைமிக்க ஓர் அதிகாரவர்க்கமும் உருவாக்கப்பட்டது . நன்கு 
பயிற்சி அளிக்கப்பட்ட வீரரைக் கொண்ட படை ஒன்று நாட் 


யாகும் . 4 


266 


விற்கு நீண்டுவிட்டது 
நிகழ்ச்சிகளையும் , அவற்றின் காலங்களையும் தெளிவாக அறிய 

சோழர்கள் 
டின் விரிந்த எல்லையைக் காக்கும் திறன் பெற்றிருந்ததோடு , 
புதிதாகக் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் எழும் எதிர்ப்புகளை 
அழிக்கவும் , வெளிநாடுகளைக் கைப்பற்றவும் உதவி புரிந்தது . 
ஈழம் , மாலத்தீவுகள் போன்ற கடல் கடந்த நாடுகளைக் கைப் 
பற்றிய பின் , அவற்றைத் தம் அதிகாரத்திற்குள் நீடித்திருக்கு 
மாறு செய்ய அவன் ஒரு சிறந்த கடற்படையும் வைத்திருந் 
தான் . இக்கடற்படையின் உதவியுடன் கிழக்கிந்தியத் தீவு 
களுடனும் , சீனத்துடனும் ஏற்பட்ட வாணிகத்தையும் பாது 
காக்க முடிந்தது . இவற்றைப் பயன்படுத்தி ஆட்சி செய்த 33 - ம் 
ஆண்டுகளில் இராஜேந்திரன் தன் நாட்டை இந்து அரசர்கள் 
ஆண்ட நாடுகளிலேயே தலைசிறந்த ஒன்றாகவும் , மலேயாத் 
தீபகற்பத்தையும் , கீழைக் கடற்கரைப் பகுதிகளையும் உள் 
ளிட்ட மிகப் பரந்த நாடாகவும் மாற்றி அமைத்தான் . ஆட்சி 
யின் முற்பகுதிகளில் , இராஜேந்திரன் மேற்கொண்ட எண்ணற்ற 
போர்களைப் பற்றியும் , கைப்பற்றிய நாடுகளைப் பற்றியுமே 
காண்கிறோம் . தன் தந்தை போன்று , இம்மன்னனும் எண்ணற்ற 
கல்வெட்டுகளை விட்டுச் சென்றுள்ளான் . இவனுடைய இராணுவ 
சாதனைகள் , வெளிநாடுகளில் பெற்ற வெற்றிகள் ஆகியவை 
பற்றித் திருவாலங்காடு , கரந்தை (தஞ்சை ) ச் செப்பேடுகள் , 
ஆதாரத்துடன் கூறுகின்றன . இவற்றிலுள்ள செய்திகளை 
நமக்குக் கிடைத்திருக்கும் மற்றச் சான்றுகளுடன் ஒப்பிட்டு 
உறுதி செய்து கொள்ள உதவுகின்றன . 
இராஜேந்திரனுடைய மெய்க்கீர்த்திகள் 

இராஜேந்திரனின் தமிழ் மெய்க்கீர்த்தி , பொதுவாக , 
திருமன்னி வளர என்று தொடங்கும் . இவ்வகை மெய்க் 
கீர்த்தியைப் 

ஐந்தாம் ஆட்சி ஆண்டிலிருந்து 
பார்க்கலாம் ; ஆயினும் , மூன்றாம் ஆண்டிலேயே ஓரிரு கல் 
வெட்டுகளில் இது காணப்படுகிறது . இம்மன்னன் புதிய நாடு 
களைக் கைப்பற்றிய நிகழ்ச்சிகள் அவ்வப்போது மெய்க்கீர்த்தி 
யில் சேர்க்கப்பட்டு , 30 - ம் ஆண்டுக்குள்ள மெய்க்கீர்த்தி பேரள 

. இதன் பின்னர் , ஒரே மாதிரியான 
மெய்க்கீர்த்தியே மேற்கொள்ளப்பட்டது . இம்மெய்க்கீர்த்தியின் 
வளர்ச்சியைக் கொண்டே ம்மன்னனின் ஆட்சிக் காலத்து 
லாம் . இது , பண்டைய இந்திய வரலாற்றில் காண முடியாத 
ஒரு தனிச் சிறப்பாகும் . 10 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்றி 
லுள்ள மற்றொரு வகைத் தமிழ் மெய்க்கீர்த்தியின் மூலம் 


பொதுவாக 


நாட்டின் 
இராஜேந்திரன் (கி.பி. 1012-1044 ) 

267 
பாண்டிய நாட்டு விவகாரங்கள் தெரிய வருகின்றன . இவ் 
விவரங்களைத் திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் உறுதிபடுத்து 
கின்றன . 24 - ம் ஆண்டைச் சேர்ந்த மற்றொரு கல்வெட்டின் 
தமிழ் மெய்க்கீர்த்தியில் தக்காணத்திலுள்ள லாடத்தைக் கைப் 
பற்றும் வரையிலான குறிப்புகளைத் தெரிவித்த பின் , மற்றோர் 
அரசனின் மெய்க்கீர்த்தியின் பிரதியைக் கொடுக்கிறது . இது , 
இரு . கல்வெட்டுகளை மீண்டும் பொறிக்கும் போது ஏற்பட்ட 
குழப்பத்தின் விளைவாகவே இருத்தல் கூடும் . இவனுடைய 
வெளிநாட்டுப் படையெடுப்புகள் முடிந்த பிறகே இச்சாதனை 
களைப் பற்றித் திருவாலங்காட்டுப் பட்டயங்களின் வடமொழிப் 
பகுதியில் வரையப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவு . எனினும் , 
இவனுடைய ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை இவனு 
டைய தமிழ் மெய்க்கீர்த்திகள் கூறுவதுபோல் இச்செப்பேடுகள் 
அவ்வளவு வரன் முறையாகக் கூறவில்லை . செப்பேடுகளில் 
இடம் பெற்றுள்ள நிகழ்ச்சிகள் அவை நிகழ்ந்த கால வரிசைப் 
படி. அமையவில்லை . ஆனால் , இவற்றில் வடமொழி மெய்க் 
கீர்த்தியை எழுதிய புலவர் நாராயணனுடைய உயர்ந்த இலக்கிய 
அறிவினையும் , இதுவரை எந்த மன்னனைப் பற்றியும் கூறப் 
படாத வகையில் தன்னை ஆதரித்த 

மன்னனைப்பற்றிப் 
பெருமையுடனும் போற்றியிருப்பதையும் நாம் பாராட்டாமல் , 
இருக்க முடியாது . இப்புலவரின் குறிப்புகளும் , தமிழ் மெய்க் 
கீர்த்தியும் சேர்ந்து வரலாற்றுச் செய்திகளை நமக்கு முழுமை 
யாக அளிக்கின்றன . 

ஆட்சியின் தொடக்க காலத்திலேயே தன் மகன் 
இராஜாதிராஜனை இளவரசனாக இராஜேந்திரன் அமர்த்தி 
தான் . இராஜாதிராசனின் கல்வெட்டுகளில் கிடைக்கும் குறிப்பு 
களைக் கொண்டு , கி.பி. 1018 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 15 - ம் 
நாள் முதல் டிசம்பர் 3 - ம் நாளுக்குள்ளாக இளவரசுப் பட்டம் 
சூட்டப்பட்டது எனலாம் . இது , இராஜேந்திரனின் 7 - ம் ஆண் 
டின் தொடக்கத் திங்களிலேயே நிகழ்ந்திருக்கக் கூடும் . இவ் 
வாண்டு முதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இராஜேந்திர 
னும் , அவன் மகனும் முறையே பரகேசரியும் இராஜகேசரியும் 
ஒன்றாகவே ஆட்சி செய்ததோடு , நாட்டின் ஏற்றத்திலும் தாழ் 
விலும் பங்கு கொண்டனர் . திங்களேர்தரு என்று தொடங்கும் 
இராஜாதிராஜனின் கல்வெட்டுகள் , இந்த இளவரசன் தன் 
தந்தையின் படையெடுப்புகளில் ஏற்ற பங்கை விளக்குகின்றன . 10 
இவனுடைய 26 - ம் ஆட்சி ஆண்டு வரை இராஜாதிராஜனின் 


தன் 


- 


இவற்றில் செய்திகளையே 

அவனுடைய 
தந்தையின் வெண் 
அரசியல் தருமங்களில் சியல் 
களில் பயன்படுத்தியதில்லை . சில வேளையில் , எவ்வாறு பயன் 
268 

சோழர்கள் 
கல்வெட்டுகள் , இவன் தந்தையின் கல்வெட்டுகளில் கூறப் 
பட்டுள்ள 

மீண்டும் கூறுகின்றன . ஆனால் , 
ராஜனின் ஆட்சிக் குடையானது , வடக்கே கங்கை , தெற்கே 
ஈழம் , மேற்கே மகோதை , கிழக்கே கடாரம் ஆகியவற்றை 
கொற்றக் குடை நிழலாகவே விளங்கியது என்று இராஜாதி 
ராஜனின் 12- ம் ஆண்டுக் கல்வெட்டின் சுருக்கமான 

மெய்க் 
கீர்த்தியில் கூறப்பட்டுள்ளது . இதிலிருந்து தந்தையின் வாழ் 
நாளிலேயே மகனும் அரச உரிமைகளையெல்லாம் முழுமையாகப் 
பெற்று இருபத்தாறு ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்தான் என்பது 
தெளிவாக விளங்குவதோடு , சோழர் வரலாற்றின் ஒரு முக்கிய 
மான தன்மையையும் அறிந்து கொள்ள வகை செய்கிறது . தன் 
வாழ்நாளிலேயே , தன் மகனுக்கு இளவரசுப் பட்டம் சூட்டும் 

ச்செயலால் அரசருக்குரிய அரசியல் பொறுப்புக் குறைகிறது ; 
மேலும் , பின்னர் 

அரசனாகி ஆட்சி புரிய வேண்டியவன் 

பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பு 
ஏற்படுகிறது ; அரசகுமாரர்களுக்குள் அரியணை உரிமை பற்றி 
பூசல் ஏற்படாமல் தடுக்கவும் இம்முறை மேற்கொள்ளப்பட்டது . 
முதிர்ந்த வயதையடைந்த அரச குமாரர்கள் நாட்டின் பல்வேறு 
மண்டலங்களில் பொறுப்பான அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட 
னர் . இதில் அவரவர் திறமையும்வினைத்திட்பமுமே இன்றி 
யமையாதவையாகக் கருதப்பட்டன . இளவரசனாகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்ட இவனை மற்றவரிடமிருந்து பிரித்துக்காட்ட 
அவனுக்குப் பட்டம் சூட்டப்பட்டு , உயர்ந்த மதிப்பும் அளிக்கப் 
பட்டது ; இராஜாதிராஜன் , தன் தந்தையின் மூத்த மகனாக 
இல்லாவிடினும் , இவனுடைய திறமையைப் பாராட்டியே 
இவனுக்கு இளவரசுப் பட்டம் வழங்கப் பெற்றது . மேலும் , 
தன் தந்தையின் ஆட்சிக் காலத்திலேயே தனக்கென்று மெய்க் 
கீர்த்திகளையும் , பட்டங்களையும் பெறும் 

தனிச்சிறப்பும் 
இவனுக்கு அளிக்கப்பட்டது . இக்காலத்திய சோழ -பாண்டியப் 
பிரதிநிதிகளும் , சோழ மன்னன் குடும்பத்தினரும் தங்களுக் 
கென்று தனியான மெய்க்கீர்த்திகளைத் தங்கள் கல்வெட்டுக் 


படுத்தினாலும் , சோழப் பேரரசன் இராஜேந்திரனின் மெய்க் 
கீர்த்தியையே பயன்படுத்தினர் . இராஜேந்திரன் ஆட்சியின் 
தொடக்கத்தில் கேரள நாடுகள் , பாண்டிய சோழ அரசனுக்கு 
அடங்கிய குறுநில மன்னன் ஒருவனுடைய அதிகாரத்திற்கும் 
இளவரசன் இராஜாதிராஜனின் அதிகாரத்திற்குமே உட்பட்டி 


இவை , அந்தக் கல்வெட்டில் விவரிக்கப் பட்டுள்ள ஆண்டுகளில் 
சிரயனுடன் இரண்டாம் முறையாகப் 
ராஜேந்திரன் (கி.பி. 1012-1044 ) 

269 
ருந்தன . ஆனால் , இவனுடைய ஆட்சியின் பிற்பகுதியில் , பல 
பகுதிகளின் அதிகாரத்தைப் பெற்று , குறுநில மன்னர் பலர் 
ஆட்சி செய்தனர் . அரச குமாரர்களுக்கு இத்தகைய பதவிகள் 
அளித்த போது , பதவிப் பிரமாணம் செய்வித்துச் சோழ நாட்டில் 
தனக்கிருந்த செல்வாக்கின் அடிப்படையில் தமக்கென்று சிறிய 
முடியை அணியும் உரிமையைப் பெற்றனர் . இராஜாதிராஜனும் , 
அவன் வழிவந்தோனும் இம்முறையையே மேற்கொண்டதாக 
அவனுடைய கல்வெட்டுகளிலிருந்து அறிகிறோம் . 

முதலாம் 
இராஜேந்திரன் ஏற்படுத்திய இம்முறையினால் மனக்கசப்புற்ற 
அரச குமாரர்கள் சதி , புரட்சி போன்ற தீய செயல்களில் ஈடு 
படுவது தடுக்கப் பெற்றது . வளர்ந்து வரும் சோழப் பேரரசின் 
அரசியல் நிர்வாகத்திற்கு மேலும் வலிமை அளிக்க இது உதவி 
யது ; வெளிநாட்டு , உள்நாட்டுப் பிரச்சினைகளைத் தீர்க்கவும் 
இந்த ஏற்பாடு பெரிதும் பயன்பட்டது . 
தொடக்ககால வெற்றிகள் 
‘ திருமன்னி வளர என்று 

தொடங்கும் இம்மன்னனது 
மெய்க்கீர்த்தியின் துணை கொண்டு இவன் காலத்து நிகழ்ச்சி 
களையும் இவற்றின் காலங்களையும் 

ஆராய்வோம் . 
மூன்றாம் ஆண்டிற்கு முன்பே இடை துறை நாடு , காடுகள் 
சூழ்ந்த வனவாசி , கொள்ளிப் பாக்கை , எவராலும் புகழ முடியாத 
அரண்களை உடைய மண்ணைக் கடக்கம் ஆகியவற்றை இவன் 
வென்றான் . கி.பி. 1007 - ம் ஆண்டு ஹொட்டூர்க் கல்வெட்டில் 
விவரிக்கப்படும் , கி.பி. 1003-6 - ம் ஆண்டுகளில் நிகழ்ந்த இராஜேந் 
திரன் இரட்டபாடி கல்வெட்டுகளையே இவை குறிப்பிடும் . 
நடந்த ராஜேந்திரனுடைய இரட்டபாடி படையெடுப்பை குறிக் 
கின்றனவா அல்லது , மீண்டும் 

வலிமை பெற்று சத்தியா 

போரிட்டதைக் குறிக் 
கின்றனவா என்பதை உறுதியாகக் கூற இயலவில்லை . இது 
எவ்வாறாயினும் , கி . பி . 1008 - ம் ஆண்டில் , சத்தியாசிரயன் 
இறந்து , ஐந்தாம் விக்கிரமாதித்தன் அரியணையேறியமையால் , 
சத்தியாசிரயனோடு நிகழ்த்தப்பட்ட இப்போர்கள் எல்லாம் 
அவ்வாண்டிற்குமுன் நடைபெற்றவையே . இடைதுறை நாடு 
அல்லது எடதோர் ஈராயிரம் என்பது , வடக்கில் கிருஷ்ணா 
நதிக்கும் , தெற்கே துங்கபத்திரை நதிக்கும் இடைப்பட்டதும் , 
இப்போது ரெய்ச்சூர் மாவட்டமாக இருப்பதுமான பரந்த நிலப் 
பரப்பே ஆகும் ;12 கொள்ளிப் பாக்கை என்பது ஹைதராபாத் 


நாம் 


270 


சோழர்கள் 


-18 


இதன் 


திற்கு வடகிழக்கில் 45 மைல் தூரத்திலுள்ள குல்பாக் என்ற 
ஊராகும் , கொள்ளிப்பாக்கை என்று கல்வெட்டுகள் கூறும் 
இவ்வூர் கொள்ளிப் பாக்கை ஏழாயிரம் என்ற மாவட்டத்தின் 
தலைநகராக இருந்தது . அடுத்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் , 
ஆறாம் விக்கிரமாதித்தனின் மகன் , மூன்றாம் சோமேசுவரன் , 
தன் தந்தையின் பிரதிநிதியாக இங்கிருந்து சில காலம் ஆட்சி 
செய்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது . 13 - ம் நூற்றாண்டில் , 
காகதீய மன்னர்களின் ஆட்சியில் அரசப் பிரதிநிதியின் பொறுப் 
பில் கீழ்ப்பகுதி இருந்த காலத்திலும் குல்பாக் , தொடர்ந்து தலை 
நகராயிருந்தது . வலிமை மிகுந்த அரண்களையுடைய மண்ணைக் 
கடக்கம் என்பது கன்னியாகுமரிக் கல்வெட்டில் 14 இராஜேந்திரனு 
டைய படைகளின் வேட்டைக்களம் என்று குறிக்கப்பட்டுள்ள 
மானிய கேடமே ஆகும் . இராஜேந்திரனின் இப்படையெடுப்பால் , 
மானிய கேடம் ( மால்கேட் ) , பேர் இன்னலுக்கு உள்ளாயிற்று . 
இராஷ்டிரகூடர் ஆட்சியின் இறுதியில் மாளவத்து பாரமார 
மன்னன் இந்நகரை அழித்துக் கொள்ளையிட்டான் ; 
பின்னர் , நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு , சாளுக்கிய மன்னர்களின் 
ஆட்சியில் , பரிதாபத்திற்குரிய இந்நகரம் மீண்டும் பேரின்னலுக்கு 
உள்ளாயிற்று . இதன் விளைவாக , சாளுக்கியர் , இந்நகருக்கு 
வடகிழக்கில் 48 மைல் 15 தூரத்திலுள்ள கல்யாண புரத்தைத் 
( கல்யாணி ) தங்கள் தலைநகராக 

கொண்டனர் . 
இராஜேந்திரனுக்கும் , சத்தியாசிரயனுக்குமிடையே மண்ணைக் 
கடக்கத்தில் நடைபெற்ற போரில் ஒரு நிகழ்ச்சியைப் பற்றி , 
இராஜேந்திரனின் மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்ததும் , திருச்சிராப் 
பள்ளி மாவட்டத்தில் இருப்பதுமான ஒரு கல்வெட்டு கூறுகிறது . 
ஊட்டத்தூரைச் சேர்ந்த சுருதிமான் நக்கன் சந்திரன் என்பவன் , 
பகைவ னின் யானையைத் தாக்குமாறு பணிக்கப்பட்டு ( பெருமாள் 
திருவாயால் மொழிய ) இப்பணியில் உயிர் இழந்தான் . இவனுடைய 
வீரத்தைப் பாராட்டும் வகையில் இவனுடைய சொந்த ஊரான 
ஊட்டத்தூர் மகாதேவன் கோயிலுக்கு ஒரு தானம் அளிக்கப் 
பட்டது . இப்படையெடுப்பில் , இராஜேந்திரன் துங்கபத்திரை 
யைக் கடந்து சென்று , சாளுக்கிய நாட்டினுள் புகுந்து அதன் 
தலைநகரையும் தாக்கினான் . துங்கபத்திரையைக் கடந்தும் , 
இவன் போர் புரிந்தான் . இவன் முன்னேறிய பாதைக்கு மேற்கே 
வெகு தூரம் தள்ளி இருந்த , வனவாசியை எவ்வாறு இம்மன்னன் 
கைப்பற்றினான் என்பதை எளிதில் கூற முடியாது . இந்நகரம் 
முதலில் கடம்ப நாட்டிலும் , பிறகு 

மேலைச் 

சாளுக்கிய 
நாட்டிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது . இக்கல்வெட்டைப் 
படிக்கும் போது . இவையனைத்தும் ஒரே போரின் பல கட்டங்கள் 


ஆக்கிக் 


16 


17 


இராஜேந்திரன் ( கி.பி. 1012-1044 ) 


271 


என்று கருத இடமளிக்கிறது . கி . பி . 1004 - ம் ஆண்டில் , சத்தியா 
சிரயனை எதிர்த்து , இராஜராஜன் செய்த போரைப் பற்றிய 
செய்திகளையே ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகளும் 
தருகின்றன என்ற கருத்தையே இக்கல்வெட்டும் ஹொட்டூர்க் 
| கல்வெட்டும் வலியுறுத்துகின்றன . இப்போரில் , இராஜேந்திரன் , 
சாளுக்கியர் மீதான படையெடுப்பை மைசூருக்கு வடமேற்குப் 
பகுதியில் தொடங்கி , துங்கபத்திரை நதிக்கரைவழியே , 
வடகிழக்காகச் சென்று ரெய்ச்சூரை அடைந்து , அங்கிருந்து 
வடக்காகச் சென்று குல்பாக் , மால்கேட் ஆகிய இடங்களைத் 
தாக்கினான் . திருவொற்றியூரிலுள்ள மண்ணைக் கொண்ட 
சோழன் என்னும் மண்டபம் இப்போரின் நினைவுச் சின்ன 
மாகும் .18 


ஈழ நாட்டுப் போர் 


இராஜேந்திரனின் மெய்க்கீர்த்தியில் , இவன் ஈழ மண்டலம் 
முழுவதையும் வென்றது அடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது . ஈழத்துப் 
போர் நிகழ்ச்சி இவன் ஆட்சியின் 5 - ம் ஆண்டுக் கல்வெட்டுகள் 
சிலவற்றில் காணப்படாவிடினும் , 10 

பிற 

கல்வெட்டுகளில் 
காணப்படுவதால் , 20 ஈழப்போர் இவனுடைய 5 - ம் ஆண்டில் 
கி . பி . 1017-18 - ல் நடைபெற்றிருக்க வேண்டும் . சோழர் 
களின் ஈழப்போர் , ஐந்தாம் மகிந்தனின் 36 - ம் ஆண்டில் , 
அதாவது , கி . பி . 1017 - ல் , முடிவடைந்ததென்று மகாவமிசமும் 
கூறுகிறது . இவ்வாண்டு , ஜீஜரின் இலங்கை வரலாற்றுக்கால 
நிர்ணயத்தை அடிப்படையாகக் கொண்டது . 1 இவ்வாண்டிற்குப் 
பன்னிரண்டு ஆண்டுகளுக்குமுன் , ஐந்தாம் மகிந்தன் ஆட்சி 
யில் இராணுவப் புரட்சியின் விளைவாகக் குழப்பம் - ஏற்பட்ட 
தைச் சாதகமாகக் கொண்டு , ஈழத்தின் எல்லாப் பகுதிகளையும் 
தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வந்தான் . இப்படையெடுப்பின் 
விளைவாக , ஈழநாட்டு மன்னர்களின் முடியையும் .. " அவர் 
களுடைய பட்டத்தரசிகளின் முடிகளையும் , பாண்டிய 
மன்னன் , இம்மன்னர்களிடம் விட்டுச் சென்ற இந்திரனின் 
முடியையும் , மாலையையும் , ஈழமண்டலம் முழுவதையும் இவன் 
கைப்பற்றினான் . கடும்படை ஒன்றுடன் இராஜேந்திரன் , ஈழ 
மன்னனை வெற்றிகண்டு அவனது நாடு , முடி , பட்டத்தரசி, 
அவன் மகள் , செல்வம் , தேர்கள் இந்திரனின் தூய மாலை , 
அவனிடத்தில் விட்டுச் செல்லப்பட்ட 

பாண்டிய 

முடி 
ஆகியவற்றைக் கைப்பற்றினான் என்று கரந்தை (தஞ்சை ) ச் 
செப்பேட்டுப் பட்டயங்கள் ( செய்யுள் 58-59 ) கூறுகின்றன , 


ஆட்சி 


அரசன் 
சால்லப்படவில்லை . சோழ மன்னன் , 
272 

சோழர்கள் 
நாட்டையும் , தன் பட்டத்தரசி , மகள் , மற்ற உடைமைகளை 
யும் இழந்த மன்னன் அஞ்சி ஓடி , இராஜேந்திரனின் இருகால் 
களையும் பற்றித் தஞ்சமடைந்தான் . இராஜேந்திரனின் 
கல்வெட்டுகளில் காணப்படும் இவ்விவரங்களை மகாவமிசமும் 
உறுதிப்படுத்துகிறது . 23 

அரசனின் ( ஐந்தாம் மகிந்தனின் ) 36 - ம் 
ஆண்டில் , மகேசியையும் அவனுக்கு மரபுவழியாகக் கிடைத்த 
அரிய அணிகலன்களையும் பதக்கங்களையும் , அரசர்க்குரிய 
ஆபரணங்கள் , விலை மிக்க 

வைர அணிகலங்களையும் , 
கடவுளால் வழங்கப்பட்டதும் உடைக்க முடியாததுமான 
வாளையும் , கிழிந்த துணி ஒன்றின் சிதைந்த பகுதியையும் 
சோழர்கள் கைப்பற்றினர் .24 ஆனால் , 

அஞ்சி 
காட்டுக்குள் ஓடிவிட்டான் , உடன்பாடு செய்து கொள்ளு 
வதாகச் சொல்லி அவனை அவர்கள் உயிரோடு பிடித்துக் 
கொண்டார்கள் . சோழப் படையினர் தாங்கள் பிடித்த அரச 
னையும் தங்கள் கைக்குச் சிக்கிய கருவூலங்களையும் உடனே 
சோழ மன்னனுக்கு அனுப்பி வைத்தனர் . பாதுகாப்பாகப் 
பல இடங்களில் இலங்கை முழுவதும் வைக்கப்பட்டிருந்த 
நினைவுச்சின்ன அறைகளை உடைத்து அவற்றில் இருந்த 
பொன்னாலான உருவங்களை அவர்கள் எடுத்து சென்றனர் . 
அவர்கள் கண்பட்ட இடங்களில் எல்லாம் , பௌத்தசமயத்து 
மடங்களை அழித்து , இரத்தத்தை உறிஞ்சும் 
அரக்கர்கள் போல , இலங்கையின் செல்வங்கள் அனைத்தை 
யும் கொள்ளையடித்தனர் . புலத்தி நகரத்தைத் 

தங்கள் 
கொண்டு , இராஜரட்டத்தை , ரக்கபாசான 
காண்டம் எனப்படும் பகுதிவரை , சோழர்கள் தங்கள் 
கைக்குள் வைத்து ஆண்டு வந்தார்கள் . சோழ நாட்டில் 
வனவாசம்போல 

12 ஆண்டுகளைக் கழித்த பிறகு , 
இலங்கை அரசனான மகிந்தன் , அவன் பட்டத்துக்கு வந்த 
48- ஆண்டில் உயிர் நீத்தான் . 

இராஜசிம்மன் விட்டுச் சென்ற பாண்டிய அரசச் சின்னங் 
களைப் பெறுவதற்கு மேற்கொண்ட முயற்சியில் முதலாம் 
பராந்தகன் தோல்வியடைந்தான் ஆனால் , இந்த முயற்சியில் 
இராஜேந்திரன் வெற்றி பெற்றான் . இந்நிகழ்ச்சிகளைப்பற்றி 
ஈழத்து வரலாற்று ஏடுகளில் விவரமாகக் கூறப்பட்டிருப்பினும் , 
சோழக் கல்வெட்டுகளில் இவ்வெற்றியைப் பற்றி ஒன்றும் 

தென்னிந்தியாவிற்குத் 
திரும்பிய பிறகு , மகிந்தன் அவனிடம் சரணடைந்தான் என்று 


தளமாகக் 


* 


* 


அரும்பொருட் காட்சிக் கூடத்திலும் உள்ளன. 20 
ஆவயையும் பறித்தான் . " 

அவன் கைப் 
ஒப்பான செம்பொன் முடியைக் 
. 

273 
இராஜேந்திரன் ( கி.பி. 1012-1044 ) 
ஒரு கல்வெட்டு மட்டும் மறைமுகமாகக் கூறுகிறது . 25 இராஜேந் 
திரன் , முழுமையான வெற்றி பெற்று , சோழநாட்டு மண்டலங் 
களுள் ஈழமும் ஓரு மண்டலம் ஆயிற்று . இராஜேந்திரனின் 
திருமன்னி வளர என்னும் மெய்க் கீர்த்தியுடைய சில கல் 
வெட்டுகள் பொலன்னறுவையிலும் , கொழும்பு மாநகரிலுள்ள 

20 இவை மிகவும் 
சிதைந்திருந்தாலும் , இராஜேந்திரன் , ஈழத்தை வென்று ஆட்சி 
செய்தான் என்பதற்குச் சான்றுகளாக 

விளங்குகின்றன 
பொலன்னறுவையைச் சுற்றி ஏராளமான இந்துக் கோயில்கள் 
தேவலாயங்கள் என்றழைக்கப்படும் சிவ , வைணவ ஆலயங்கள் 
காணப்படுகின்றன . இவை யாவும் கற்றளிகள் என்பதோடு , 
தமிழ் நாட்டில் சோழர் கட்டிய கட்டடக்கலைப் பாணியிலும் 
இருப்பதால் , ஈழத்தைச் சோழர்கள் ஆண்ட காலத்திலேயே இவை 
கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை . இராஜேந்திர 
னின் இப்படையெடுப்புக்குப் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு , 
ஐந்தாம் மகிந்தனின் மகனாகிய காசிபனை ஈழநாட்டு மக்கள் 
இரகசியமாக வளர்த்து வந்தனர் . அவன் தந்தை இறந்தவுடன் 
அவர்கள் அவனை அரசனாக ஏற்று , சோழ நாட்டுப் படை 
களுடன் ஆறு மாதம் போர் புரிந்து ஏராளமான தமிழர்களைக் 
கொன்று , ரோகண நாட்டைக் கைப்பற்றினர் . விக்கிரமபாகு 
என்ற பெயரில் அவன் பன்னிரண்டு ஆண்டுகள் ( கி . பி . 1029-41 ) 
சுதந்திரமாக அரசாண்டான் . இந்த விவரங்களையெல்லாம் , 
மகாவமிசம் கூறுகிறது . விக்கிரமபாகுவின் ஆட்சியில் நடைபெற்ற 
நிகழ்ச்சிகள் இராஜேந்திரன் ஆட்சியின் பிற்பகுதியைச் சேர்ந்தவை . 
எனவே , பின்னர் , இவற்றைக் காண்போம் . 
கேரளப் போர் 

தன் , 6 - ம் ஆண்டில் , 27. கி . பி , 1018 - ல் இராஜேந்திரன் , 
கேரளமன்னன் பரம்பரையாக அணிந்திருந்த முடியையும் , செங் 
பற்றினான் . அடுத்த ஆண்டில் , எவரும் நெருங்க முடியாத அரண் 
களையுடைய சாந்திமத்தீவில் (உலக ) மன்னர்களை இருபத்தோரு 
முறை வெற்றிகண்ட பரசுராமனால் வைக்கப்பட்டிருந்த 
) 

கைப் 
இராஜேந்திரனுடைய தென்னாட்டுப் படையெடுப்பைப் பற்றித் 
திருவாலங்காட்டுப் பட்டயங்களும் , 

நாட்டில் 
இராஜேந்திரனால் கையாளப்பட்ட கொள்கையைப் பற்றி இம் 

A 375--18 


A 


பாண்டிய 


80 





என்ற 


மன 


தான் 


தன் 


சூரிய 


இந்த 
274 

சோழர்கள் 
மன்னனுடைய 10 - ம் ஆண்டில் ஏற்பட்ட கல்வெட்டும் 

கூறு 
கின்றன . " ( வேறு எந்தக் கல்வெட்டும் ச்செய்திகளைத் 
தரவில்லை ) திருவாலங்காட்டுச் செப்பேடு கூறுவதாவது : 
புகழும் வீரமும் மிக்க இந்த அரசன் , 

, 

வல்லமை 
நிறைந்த படையும் தன் ஆற்றலால் ஈட்டிய பெருஞ் 
செல்வமும் , பிறர் 

போற்றும் 

அருஞ்செயல்களைச் 
சாதிக்க வேண்டும் 

உறுதியும் கொண்டு 
ஒரு திக்குவிஜயம் செய்ய முடிவு செய்தான் . 
வெளிநாடு செல்லும்போது , 

தலை 
நகரைக் காப்பதற்கான ஏற்பாடுகளை முதலில் செம்மை 
யாகச் செய்தான் . ஈடும் எடுப்பும் இல்லாத உத்தம 
சோழ மன்னன் , பாண்டிய 

அரசனை வெற்றிபெற 
விரும்பி , முதலில் தெற்கு நோக்கிப் புறப்பட்டான் . 

வம்சத்துக்கு உரிய திலகத்தின் தண்ட 
நாதனான இராஜேந்திரன் , பிறகு பலம் 

பொருந்திய 
படையுடன் பாண்டியனைத் தாக்கினான் 

உடனே 
பாண்டியன் பயந்து , உயிர் பிழைத்தால் 

போதும் 
அகஸ்திய முனிவன் 

தங்கியிருக்கும் 
மலைக்குப் போய்த் தஞ்சம் அடைந்தான் . 
கொள்கைகள் வகுப்பதில் 

வல்லவனாக விளங்கி 
யவனும் இராஜராஜனின் மகனுமான சோழ 
பாண்டிய அரசர்களுடைய புகழ் 

குன்றாத 
தற்கு வித்தாக உள்ள மாசு மறுவு இல்லாத முத்துக் 
களைக் கைப்பற்றினான் . அங்கேயே இருந்து 

பாண்டிய 
பாதுகாக்கும் பொறுப்பைத் 

மகன் 
ஸ்ரீ சோழ பாண்டியனிடம் ஒப்புவித்து விட்டு , சூரிய 
வம்சத்தின் ஒளி பிறகு மேற்கேயுள்ள நாடுகளைப் 
பிடிக்கப் புறப்பட்டது 
போரில் பார்க்கவனிடம் 

அரசர்கள் 

அடைந்த 
அவமானங்களைக் 

கேள்விப்பட்டு , செருக்கு நிறைந்த 

பார்க்கவனை பூவுலகெங் 
கும் காண இயலாமல் அவன் உண்டாக்கிய 

நாடுகளைப் 
பிடித்து ஆளவேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டான் . 
பிறகு , குலத்தின் அணிகலன்களின் 

புகழால் 

பாது 
காக்கப்பட்ட பெருமையையும் எதிரிகள் உள்ளே 
வரமாட்டார்கள் என்ற நிலையையும் வழி . வழியாக 


. 


என்று , 


மலய 


அரசன் 


உடனே 


நாட்டைப் 


தன் 


. 


இப்போரின் 
இராஜேந்திரன் ( கி.பி. 1012-1044 ) 

உடையது அந்தப் பழமையான நாடு . அத்தகைய நாட்டை 
அடிமைப்படுத்தலாம் என் எண்ணம் 

ற 

பரமேசுவரனாகிய 
இவனைத் தவிர , வேறு யாருக்கு உதிக்கும் ? 

அஞ்சா நெஞ்சினான , மதுராந்தகன் சகய மலையைத் 
தாண்டி , பலமான படையுடன் கேரளத்தைத் தாக்கினான் . 
அங்கு நடந்த ஒரு கடுமையான போரில் , 

அரசர்கள் 
பலருக்கு எவ்வளவோ இன்னல்களும் கேடுகளும் சேதங் 
களும் ஏற்பட்டன . 

இவ்வாறாக , கேரள அரசர்களை வெற்றிபெற்ற பிறகும் , 
பிருகுபிரானால் காக்கப்பட்ட பழம்பெரும் நாட்டைப் 
புண்படுத்திய பிறகு , அரசன் இலட்சுமி கடாட்சம் நிறைந்த 

தன் தலைநகருக்குத் திரும்பினான் . 
புதிய நாடுகள் கைப்பற்றப் படவில்லை 
துடன் எந்தப் புதிய பகுதியையும் சேர்த்துக் கொள்ளவில்லை . 
இராஜராஜனின் ஆட்சியின் தொடக்கத்திலேயே பாண்டிய , 
கேரள நாடுகள் கைப்பற்றப் பட்டதோடு , இவனுடைய ஆட்சி 
யின் முடிவில் பண்டைத் தீவுகள் பல என்று சொல்லப்பட்ட 
மாலத் தீவுகள் வெற்றி கொள்ளப்பட்டன . சாந்திமத்தீவு எனப் 
பட்ட அரேபியக் கடலிலுள்ள பழம் பெருமை வாய்ந்த 
தீவுகளும் இதில் அடங்கியிருக்கக் கூடும் . 

பகுதிகள் 
அனைத்தையும் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு 

வந்தான் 
என்பதற்குப் பாண்டிய 

நாட்டில் காணப்படும் 
ராஜனின் எண்ணற்ற கல்வெட்டுக்களிலிருந்தும் , இராஜேந்திரனின் 
மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று வள்ளுவர் 
என்ற பாண்டிய மன்னனின் மனைவியால் திருவிசலூரில் அளிக் 
கப்பட்ட ஓர் அறக்கட்டளையைப் பற்றிக் கூறுவதிலிருந்தும் 
அறிகிறோம் . இம்மன்னன் , ஈழத்திலும் கேரளத்திலும் புதிதாக 
ஆற்றிய சாதனைகளைப் பற்றி இராஜேந்திரனின் தமிழ் மெய்க் 
கீர்த்தி புகழ்ந்து கூறினாலும் , இவை தென்னிந்திய மன்னர் 

கைப்பற்றியதையே பெரிதாகக் 
கின்றனவே தவிர , பாண்டிய நாட்டு விவகாரங்களைப்பற்றி 
ஒன்றும் சொல்லவில்லை . பாண்டிய மன்னன் , அகத்திய மலை 
களுக்குத் துரத்தப்பட்டான் என்றும் , அவனது முத்துக்களை 
இராஜேந்திரன் பறித்துக் கொண்டான் என்றும் திருவாலங் 
காட்டுப் பட்டயங்களில் கூறப்பட்டுள்ளது 

வழக்காறு 
எனலாம் . அது வரலாற்று 

உண்மை 

ஆகாது . எனினும் 


அதன் 


32 


களின் 


முடிகளைக் 


மதுரையில் 


பாண்டியனின் 15 - ம் ஆண்டிலிருந்து அமுலுக்கு 
ழ மன்னருக்குரிய பெருமையுடன் தம் கட்டளைகளைத் தம் 

விதிகளின் 
276 

சோழர்கள் 
இம்மன்னனின் 10 - ம் ஆண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு 38 
செப்பு பட்டயங்களில் கூறப்பட்டுள்ளதை உறுதிப் படுத்தும் 
வகையில் , இம்மன்னன் தன் மகனை , சோழ பாண்டியப் பிரதி 
நிதியாக 

அமர்த்தினான் 

என்றும் , 

உலகின் 
சமநிலையையே பாதிக்கக் கூடிய ஒரு பெரும் மாளிகையை 
மதுரையில் , இராஜேந்திரன் கட்டினான் என்றும் கூறுகிறது . 
காந்தளூர்ச் சாலையில் தன் தந்தை பெற்ற வெற்றியைப் 
போன்றே , இராஜேந்திரனும் மறுமுறையும் வெற்றி பெற்றான் 
என்றும் இதே கல்வெட்டுக் கூறுகிறது . பாண்டிய நாட்டின் 
சோழப் பிரதிநிதி விரைவில் கேரள நாட்டிற்கும் 

பிரதி 
நிதியாக்கப்பட்டான் . இவ்வாறு இரு நாடுகளுக்கும் பிரதி 
நிதியானவன் , ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் என்ப 
வனே . இவன் காலத்தைச் சேர்ந்த சோழ பாண்டிய 
கல்வெட்டுகள் ஏராளமாகக் கிடைத்துள்ளன 
அரியணையில் ஏறிய காலம் 

மன்னார் கோயிலில் ( திருநெல்வேலி ) சேர மன்னன் இராஜ 
சிம்மனால் கட்டப்பட்ட இராஜேந்திரச் சோழ 

விண்ணகரம் 
என்ற கோயிலுக்கு , இராஜேந்திரன் தன் 24 - ம் 

ஆண்டில் 
நிலதானம் கொடுத்தான் என்று இராஜேந்திரனின் கல்வெட்டு 84 
ஒன்று கூறுகிறது . இத்தானம் , ஜடாவர்மன் சுந்தர சோழ 

வரும் 
கூறப்பட்டுள்ளது . சோழப் பிரதிநிதியின் 15 - ம் 

ஆண்டும் 
சோழ மன்னனின் 24 - ம் ஆண்டும் ஒன்றே என்று கருதுவோ 
மாயின் , ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் இராஜேந்திர 
னின் ஆறு அல்லது ஏழாம் ஆண்டில் , பாண்டிய நாட்டின் பிரதி 
நிதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் . திருவாலங்காட்டுப் 
பட்டயங்களும் , இம்மன்னனின் தமிழ் மெய்க்கீர்த்தியும் இதையே 
கூறுகின்றன . இதுவன்றி , மன்னார் கோயில் கல்வெட்டு வேறு 
சில விதங்களிலும் முக்கியமானதாகும் . சோழப் பிரதிநிதிகளும் , 
ஆட்சி ஆண்டுகளிலேயே வெளியிடும் உரிமையைப் பெற்றிருந் 
தனர் என்று இக்கல்வெட்டு கூறுகிறது . சோழ நாட்டின் தலை 
நெருங்கிய தொடர்பு நிலவியது . இந்தத் தானம் அளித்தபோது , 
இராஜேந்திரன் , காஞ்சிபுரத்திலுள்ள 

மாளிகையில் 
தங்கியிருந்தான் . முடிவாக , சேர மன்னன் , பாண்டிய நாட்டில் , 
சோழ மன்னன் பெயரால் ஒரு 

கோயிலை எடுப்பித்தான் 
என்பதிலிருந்தே , சோழ - பாண்டியப் பிரதிநிதி , சேர நாட்டின் மீது 


என்று 


> 


தன் 


8 


- 


களில் 

ஆண்டை , 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

277 
அதிகாரம் செலுத்தினான் என்பது தெளிவாகிறது . ஜடாவர்மன் 
சுந்தரச் சோழ பாண்டியனின் கல்வெட்டுகளிலிருந்து இவன் 
சோழப் பிரதிநிதியாக சுமார் 23 ஆண்டுகள் , அதாவது , கி . பி . 
1040 வரை பணிபுரிந்தான் என்று தெரிகிறது . இக்கல்வெட்டு 
, 

வளர என்று 
தொடங்கும் மெய்க்கீர்த்தியுடன் தொடங்குகிறது . 15 நாஞ்சில் 
நாட்டிலுள்ள ( இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் 
பெரும் பகுதி ) சுசீந்திரம் . சோழப் பிரதிநிதியின் பெயரால் சுந்தர 
சோழச் சதுர்வேதி மங்கலம் என்றே அழைக்கப்பட்டது என்று 
மற்றொரு கல்வெட்டு கூறுகிறது .. 

கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் நாகர் கோயிலுக்கு அருகேயுள்ள கோட்டாறு 
என்னும் டத்தில் சர்வலோகசபை திருவிஷ்ணுவர்தன மகா 
ராஜன் என்ற சாளுக்கிய விஜயாதித்த விக்கியண்ணன் என்னும் 
கீழைச் சாளுக்கிய இளவரசன் அளித்த ஒரு தானத்தைப் பற்றி 
நாம் எளிதாகப் புரிந்து கொள்ள முடியவில்லை . இதைக் கூறும் 
கல்வெட்டு , சுந்தர சோழ பாண்டியனின் ம் 
அதாவது சுமார் கி . பி . 1029 - ஐச் சேர்ந்தது .37 அக்காலத்தில் , 
கோட்டாறு ஒரு முக்கிய அரணாக இருந்தது . சோழர்கள் 
இங்கு வலிமையான படை வைத்திருந்தனர் என்பதால் , மேற் 
குறிப்பிட்ட கீழைச் சாளுக்கிய இளவரசர் சோழப்படையில் 
பொறுப்பான பதவியேற்று கோட்டாற்றில் சில காலம் வாழ்ந் 
திருக்கக் கூடும் . ஆனால் , இவ்விளவரசன் யார் 

என்பதை 
அறுதியிட்டுக் கூற இயலவில்லை . 
சாளுக்கியப் போர் 

கி . பி . 1021-22 - ம் ஆண்டுகளில் இராஜேந்திரன் , மேலைச் 
சாளுக்கியருடன் மீண்டும் போர் தொடுத்தான் . ஐந்தாம் 
விக்கிரமாதித்தன் சகோதரன் ஜயசிங்கன் ஏறக்குறைய 
1016 - ல் முடிசூடிச் சோழரிடம் முன் நடைபெற்ற போர்களின் 
போ து இழந்த நாடுகளைத் திரும்பக் கைப்பற்றுவதற்கு முயன்று 
அச்செயலில் சிறிது வெற்றியும் பெற்றான் . அதற்கேற்ப , கி . பி . 
1019 - ல் பௌகாம்வே சல்வெட்டொன்று ஜயசிங்கன் , சோழரை 
யும் சேரரையும் வென்ற செய்தியைக் கூறுகிறது .. அன்றியும் , 
பெல்லாரி மாவட்டத்திலும் , மைசூர் நாட்டின் வடமேற்குப் 
பகுதியிலும் ஜயசிங்கன் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . 32 
ராஜேந்திரன் , ஜயசிங்கனோடு செய்த போரைப்பற்றி இம்மன்ன 
னின் தமிழ் மெய்க்கீர்த்தி கீழ்வருமாறு கூறுகிறது .. 

“ வலிமை பொருந்திய இரட்டப்பாடி ஏழரை லட்சத்தை 
அவன் கைப்பற்றினான் . அளவற்ற செல்வமும் அவன் வசப் 


278 


சோழர்கள் 


பட்டது . ஜெயசிம்மன் பயந்தும் , தன் புகழுக்கு என்றென்றும் 
பங்கம் ஏற்படும் வகையிலும் முசங்கியில் புறமுதுகு காட்டி , 
எங்கேயோ மறைந்து கொண்டான் . 


இராஜேந்திரன் , இரட்டைப்பாடி இராச்சியம் முழுவதையும் 
தன்னுடைய ஆட்சிக்குக் கீழ்க் கொணர்ந்தான் என்று கூறப் 
படுவது 

மிகையே . இக்காலத்திய சோழர் கல்வெட்டுகள் 
சாளுக்கியரை எதிர்த்து ஏற்பட்ட தற்காலிக வெற்றிகளைக் 
கூட மிகைப்படுத்திக் கூறுவதை மரபாகக் கொண்டன . இம் 
மெய்க்கீர்த்தியின் 

ஏனைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருப்பது 
உண்மையே . முயங்கி அல்லது முசங்கி என்றழைக்கப்பட்ட 
இடத்தில் நடைபெற்ற போரில் ஜயசிம்மன் தோற்றான் . இந்த 
ஊர் , பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள உச்சங்கிதுர்க் என்ற 
இடமே ; ஆயினும் , இது மங்கி என்ற இடமாதல் மிகப் 
பொருந்தும் . 1 இப்போரைப் பற்றி திருவாலங்காட்டு பட் 
டயங்கள் காவிய நடையிலான பத்துச் செய்யுள்களில் விவரிக் 

12 இவற்றிலிருந்து கிடைக்கும் செய்திகளைவிட , முன் 
குறிக்கப்பட்ட தமிழ் மெய்க்கீர்த்தியிலிருந்து கூடுதலான விவரங் 
களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் . காஞ்சிபுரத்திலிருந்து 
புறப்பட்ட இராஜேந்திரன் , இரட்டப்பாடி மீது படையெடுத் 
தான் . சோழருக்கும் , ஜயசிம்மன் படைக்குமிடையே நடைபெற்ற 
போரில் ஜயசிம்மன் தோல்வியுற்று ஓடி ஒளிந்து கொண்டான் . 
வாகைசூடிய இராஜேந்திரன் பெரும் பொருளுடன் சோழத் 
தலை நகருக்குத் திரும்பினான் . கீழ்க்காணும் செய்யுள் இக் 
கவிஞரின் எண்ணத்தையும் , இச்செய்யுள் எழுதப்பட்ட நாளை 
யும் குறிப்பதாக உள்ளது . 


கின்றன." 


43 


தைலனின் வாரிசைக் கண்டதும் , அவனுடைய கோபம் 
கனல் எனத் தெறித்ததில் வியப்பு ஒன்றுமில்லை . எல்லாச் 
சமுத்திரங்களின் தண்னரீரையும் கடந்தும் , அவனுடைய 
கோபமாகிய நெருப்பு , எதிரியைச் சாம்பலாக்கியதுதான் 
( திவிசதிந்தனத்தை விழுங்கியதுதான் ) வியப்பானது . 

முசங்கிப் போரில் தோற்றபோதும் , இரட்டப்பாடி இராச்சி 
பயத்தில் துங்கபத்திரை ஆற்றின் வடக்கேயுள்ள பகுதிகளை 
மீண்டும் கைப்பற்றித் தன் ஆட்சிக்கு உட்படுத்திக் கொண்டான் . 
இடைதுறை ( எடேதோர் ) ஈராயிரம் என்னும் பகுதியை , அங் 
கிருந்த ஐந்து திராவிட நாடுகளுக்குத் தலைவனான சோ ழனை 
விரட்டியடித்த பின், ஜயசிம்மன் மீண்டும் கைப்பற்றியதாக , கி பி . 
1024 - ம் ஆண்டில் மிராஜ் பட்டயம் 

கூறுகிறது .4 

சோழர் 


நாடினா 

என்று இக்கல்வெட்டுகளி 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

279 
களுக்கும் , சாளுக்கியர்களுக்குமிடையே பொதுவாக இருமுனை 
களில் போர்கள் நடைபெற்றன . மேற்கு முனையில் மண்ணைக் 
கடகமும் , கல்யாணியும் சோழர்களின் தாக்குதலுக்கு ஆளாயின . 
கிழக்கு முனையில் வேங்கியைச் சுற்றி இருந்த பகுதி இருவர் 
கவனத்தையும் கவர்ந்தது . கிழக்கு முனை நிகழ்ச்சிகளை முத 
லாம் இராஜேந்திரனின் தமிழ் மெய்க்கீர்த்தி கூறவில்லை. 
ஆனால் , இம்மன்னன் , கங்கை வரை படையெடுத்ததை முக்கிய 
மான நிகழ்ச்சி என்று குறிப்பிடுகிறது . இந்த கங்கைப் படை 
யெடுப்பை ஆராயுமுன் , வேங்கி நாட்டு விவகாரங்களை அறிந்து 
கொள்ள வேண்டும் . 

இதற்கிடையே , வேங்கி நாட்டில் முதலாம் சக்திவர்மனைத் 
தொடர்ந்து அரியணையேறிய விமலாதித்தன் , கி.பி. 1019 - ல் 
இறந்தான் அல்லது ஓய்வு பெற்றான் . விமலாதித்தனுக்கும் , 
குந்தவைக்கும் பிறந்த இராஜராஜன் ( நரேந்திரன் ) என்பவன் 
அரியணையேறுவதைத் தடுக்கும் பொருட்டு , இந்த இளவரசனின் 
ஒன்றுவிட்ட சகோதரனான ஏழாம் விஷ்ணுவர்த்தன விசயாதித் 
தனை அரியணையில் அமர்த்த ஜயசிம்மன் முயன்றான் . தன் 
முடிசூட்டு விழாவினைக் கொண்டாட முடியாத நிலையில் , 
இராஜராஜன் , தன் தாய் மாமன் இராஜேந்திரனின் உதவியை 
கோட்ட சீவரத்தில் ( அனந்தப்பூர் மாவட்டம் )45 காணப்படும் 
கன்னட , தமிழ்க் கல்வெட்டுகள் கூறுகின்றன . இவற்றில் ஒன்று 
இராஜேந்திரனின் 1.0 - ம் 

ஆண்டைச் சேர்ந்தது . 

விக்கிரம 
சோழ சோழீய வரையன் என்னும் அரையன் இராஜராஜன் 
என்பவன் சாளுக்கிய , வேங்கிப் போர்களில் ஆற்றிய பெரும் 
பணிக்காக நால்மடி வீமன் , சோழனச் சக்கரன் , சாமந்தா 
பரணம் , வீரபூஷணம் , எதிர்த்தவர்க்காலன் ( தமிழ் ) அல்லது 
அஹித கோட்டலிவன் ( கன்னடம் ) ஜயசிம்மன் குலகாலன் 
லிருந்து அறிகிறோம் . . இவன் கலிங்கர் , ஒட்டர் , தெலுங்கர் 
ஆகியோருடனும் போரிட்டான் என்று இக் கல்வெட்டில் ஒரு 
செய்யுள் கூறுகிறது . சோழ மன்னன் , இவ்வீரனை முன் நோக்கிச் 
செல்லுமாறு பணித்ததைக் கேட்ட மாத்திரத்திலேயே வேங்கி 
மன்னன் தப்பி ஓடிவிட்டான் என்று ஆண்டு குறிக்கப்படாத 
மற்றொரு கல்வெட்டு -கூறுகிறது . இவ்வாறு , தப்பியோடிய 
வன் , விஜயாதித்தனே . இந்நிகழ்ச்சி மாங்கிப் போர் நடைபெற்ற 
அதே காலத்தில் நடைபெற்றது . இரண்டாம் ஜயசிம்மனுடனும் , 
அவன் நண்பன் விஜயாதித்தனும் கலிங்கம் , ஒட்டர் மன்னர் 


பா 


280 


ஒருவன் தலையை 

சோழர்கள் 
களுடைய உதவியைப் பெற்றனர் . இதனால் , இச்சோழர் 
படைத்தலைவன் இவர்கள் அனைவருடனும் 

போரிட்டான் . 
இதன் விளைவாகவே இராஜேந்திரனும் படையெடுத்துச் 
சென்று கங்கை நீரைக் கொண்டு வந்து தன் புதிய தலை 
நகரைத் தூய்மைப்படுத்தினான் . இது வீர இராஜேந்திரச் சாளுக் 
கிய மன்னனின் 47 பட்டயங்களிலிருந்து தெளிவாகிறது . 

இனி , இப்போரின் இரண்டாம் கட்டத்தைக் காண்போம் . 
தன் படைகளைக் கலிங்கம் , ஒட்டர் நாடுகள் வழியாக கங்கை 
நதிவரை நடத்திச் 

சென்றான் . இரண்டாம் ஜயசிம்மன் 
தலைமையில் செயல் புரிந்த கலிங்க , ஒட்ட மன்னர்களிடமிருந்து 
தம் படையைக் காக்கும் பொருட்டு இராஜேந்திரனும் , கோதா 
வரியைக் கடந்து சென்றான் . 

திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் இதைப் பற்றிக் கூறுவ 
தாவது : 19 

சூரிய வமிசத்தின் ஒளி விளக்கான இராஜேந்திரன் , 
கங்கை நிலவுலகிற்கு இறங்கிவரச் செய்வதற்குக் காரண 
மாக இருந்த பகீரதனையே கேலியும் கிண்டலும் செய்து , 
தன் கைகளின் பேராற்றலால் கொண்டு வரப்பட்ட கங்கை 
நீரைக் கொண்டு , தன் நாட்டை புனிதப்படுத்தும் பணியில் 
முனைந்தான் . 550 

இப்படையெடுப்பு இரண்டாண்டுகளுக்குள்ளாகவே முடி 
வுற்றது .51 இக்குறுகிய காலத்தில் வடநாட்டு இராச்சியங்களை , 
இராஜேந்திரன் வென்றான் . எனவே , இவ்வேந்தன் , தன் படை 
நாட்டிற்கு அனுப்பி , திரும்பி வந்தபோது , இராஜேந்திரன் 
அப்படைகளைக் கோதாவரி ஆற்றங்கரையில் சந்தித்தான் என்று 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளிலிருந்து அறிகிறோம் . 52 
நிகழ்ச்சிகளை இச்செப்பேடுகள் கீழ்க்கண்டவாறு விவரிக்கின்றன . 
தன் 

படையைச் சேர்ந்த யானைகளைப் பாலமாக்கி 
ஆறுகளைக் கடந்து சென்ற விக்கிரம சோழனின் 58 படைத் 
தலைவன் முதலில் இந்திரரதன் என்பவனை வென்று அவனு 
நாட்டைக் கைப்பற்றினான் . பிறகு , 

சூரன் 
என்பவனுடைய செல்வத்தைக் கவர்ந்து , தருமபாலனை வென்று 
அவனுடைய நாட்டைக் கைப்பற்றினான் . இதன் பின்னர் , 
கங்கை நதியை அடைந்து , தான் வெற்றி பெற்ற மன்னர்கள் 
தலைகளில் கங்கை நீர் நிரம்பிய குடங்களைச் சுமந்து சென்று 
மதுராந்தகச் சோழனிடம் கொடுக்குமாறு செய்தான் . மகிபாலனை 


வட 


பல 


டைய 


இரண 


இராஜேந்திரன் ( கி.பி. 1012-1044 ) 


231 


வென்று அவனது புகழை அழித்து , அவனது விலையுயர்ந்த 
நகைகளைக் கவர்ந்து பின் , சோழ மன்னனைக் கோதாவரி 
ஆற்றங்கரையில் சந்தித்தான் . அவன் தம்பியையும் வென்று , 
யானைகளைப் பரிசளிக்குமாறு செய்தான் . 4 ஒரு யானை மீது 
வீற்றிருந்த சோழ மன்னனைத் தாக்கிய மற்றொரு யானையைத் 
தானே கொன்ற பிறகு , தன் தலைநகருக்குத் திரும்பினான் . 


இந்நிகழ்ச்சியையே மேலும் 
மெய்க்கீர்த்தி கூறுகிறது : 65 


செய்திகளுடன் 


தமிழ் 


யான 


‘ ‘ வீரம் நிறைந்த 

போர்ப்படையினரைக் கொண்ட 
சக்கரக் கோட்டத்தை அவன் கைப்பற்றினான் . ஒரு நொடிப் 
பொழுதில் 
மதுர 

மண்டலத்தை 

அழித்தான் . 56 வளம் 
நிறைந்த நாமணைக் கோணத்தையும் அதன் அடர்ந்த 
தோப்புக்களையும் 7 கொடுமையான உதைகளைத் தாங்கிக் 
கொண்ட வீரர்கள் உள்ள பஞ்சப் பள்ளியையும் 5 பசுமை 

வயல்களுடைய மாசுணித் தேசத்தையும் 59 அவன் 
கைப்பற்றினான் . ஆதிநகர் இதுவரை அழிவு -அல்லது 
தேய்வு என்பதை அறியாத பெருமை உடையது . அத்தகைய 
நகரில் நடந்த 1 ஒரு போரில் , பழமையான சந்திர வமிசத் 
தைச் சேர்ந்த இந்திரரதனைப் பிடித்து , அவனுடைய 
குடும்பத்துச் செல்வங்களையும் அவன் ஏற்கெனவே மற்ற 
வர்களிடமிருந்து கைப்பற்றியிருந்த செல்வங்களையும் இவன் 
( சோழன் ) தனதாக்கிக் கொண்டான் . அடர்த்தியான காடு 
களால் 

பாதுகாக்கப்பட்ட காரணத்தால் உள்ளே நுழை 
வதற்குச் சிக்கல் விளைவித்த ஒட்ட விஜயனையும் கைப் 
பற்றினான் . 82 பிராமணர்கள் நிறைந்திருந்த நல்ல நாடான 
கோசல நாடு , தருமபாலனை ஒரு கடும்போரில் அழித்த 
பிறகு 

இவன் அடைந்த - தேனீக்கள் நிறைந்த - தண்ட 
புத்தியும் இவன் 

வசப்பட்டது . 

ரணசூரனைத் தாக்கிய 
பிறகு , எண்டிசையும் புகழ் பெற்ற தக்காண லாடமும் 
இவனுடையதாயிற்று . மழை ஓய்வு ஒழிச்சலின்றிப் பெய் 
வதும் தன்னுடைய 

விட்டு இறங்கி , 
கோவிந்தச் சந்திரன் ஓடிய பகுதியுமானது வங்காள தேசம் ; 
அதில் வல்லமை மிக்க மகிபாலனை ஒரு போர்க்களத்தி 
லிருந்து ஓட வைத்து பலமான யானைகள் , பெண்கள் ; 
செல்வம் எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொண்டவன் ; 
முத்துக் குளிக்கும் கடலோரத்தில் உள்ள உத்தர லாடம் ; 
தீர்த்தக் கட்டங்களில் மணமுள்ள மலர்களுடன் 


ஆண் 


யானையை 


63 


. 


அலை . 


282 


சோழர்கள் 


| 


முதலில் 


மோதிய 4 நீரை உடைய கங்கை முதலிய பகுதிகளைக் 

கைப்பற்றினான் . 
வேங்கியின் நிலை 

வடநாட்டுப் படையெடுப்பில் இராஜேந்திரன் 
கைப்பற்றிய இடம் சக்கரக் கோட்டம் . வெற்றி பெற்று திரும்பிய 
தன் படைத்தலைவனை இவ்வரசன் கோதாவரிக் கரையில் 
சந்தித்தான் . இச்செய்திகளிலிருந்து வேங்கி நாடு , இராஜராஜ 
னின் காலத்தில் இருந்தது போலவே மீண்டும் சோழ நாட்டிற்கு 
உட்பட்ட பகுதியாக இருந்து வந்தமை புலனாகிறது . 
சக்கரக் கோட்டம் 

"சக்கரக் கோட்டம் என்பது பஸ்தாரில் கிடைத்துள்ள 
கி . பி . 1065 - ம் ஆண்டைச் சேர்ந்த நாகவம்சச் செப்பேட்டுப் 
பட்டயத்தில் காணப்படும் சக்கரக்கோட்யா என்ற நகரமாகும் . 
இது தற்போது சித்திரக்கூடம் அல்லது சித்திரக் கோட்டா 
என்று வழங்குகிறது . இது , மத்தியப் பிரதேசத்தில் பஸ்தார் 
என்ற இந்திய சமஸ்தானத்தின் தலைநகரான இராஜபுரத்திற்கு 
8 மைல் தூரத்தில் இந்திராவதி ஆற்றின் கரையில் ஜகதல்பூரி 
லிருந்து 22 மைல் வடமேற்கில் உள்ளது .86 சக்கரக் கோட்டம் ,, 
அதை அடுத்த மாசுண தேசம் ஆகியவை வேங்கி நாட்டின் 
வடமேற்கே உள்ளவை . மாசுணி தேசம் என்பது , நாகங்கள் 
நிறைந்த நாடு என்று பொருள் கொள்ளும் . இராஜபுரம் 
பட்டயங்கள் கூறும் சிந்தகர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் தம்மை 
நாகவம் - சோத்பவர் ( நாகர் வம்சம் ) என்றும் , போகவதிபுரவா 
ரேச்சுவரர் (சிறந்த போகவதி நகரின் தலைவர் ) என்றும் 
குறிப்பிட்டுக் கொண்டனர் . சகம் 1140 - ம் ஆண்டைச் சேர்ந்த 
கல்வெட்டு , இவருள் ஒருவனைத் திருபுஜக வரபூஷண மகா 
ராஜுலு ( நாகர் குல திலகம் ) என்று குறிப்பிடுகிறது . ஆகவே 
மாசுணிதேசம் இம்மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியே 
யாகும் . இதனால் , மதுரை மண்டலம் , நாமணைக்கோணம் , 
பஞ்சப்பள்ளி ஆகிய இடங்கள் மாசுண தேசத்தின் பகுதிகளே 
என்பது தெரிகிறது . மதுரை மண்டலம் போன்று , சக்ரகோட்ட 
மும் ஒரு மண்டலமாயிருந்தது ... மேலும் இராஜபுரச் 
செப்பேடுகளை அளித்தவனும் , மதுராந்தகன் என்றே அழைக்கப் 
படுகிறான் . 
இந்திரரதன் 
சோழப்படைத் தலைவன் ஆதி நகரில் , இந்திரரதன் என்ப 

வென்று ஒட்டர் தேயத்தையும் ( ஒரிசா ) , ( தென் ) 


வனை 


வெ 


ன் 


வென்று கங்கையை ! 

ஏனெனில் , இப்படையெடுப்பு முடிந்தவுடனே 

கியோரை வென்ற சோ 
வங்காளத்தை வென்ற 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

283 
கோசல நாட்டையும் பிடித்தான் . தாரா நசரத்தில் இருந்த 
போசனுக்கு , இந்திரரதன் என்னும் பகை அரசன் இருந்ததாக 
உதயப்பூர்க் கல்வெட்டால் அறிகிறோம் . இந்த இந்திரரதனே , 
ஆதி நகரில் தோல்வியடைந்தவன் என்ற கீல் ஹார்ன் கருதுவது 
பொருத்தமானதேயாகும் . கோசல நாட்டைக் சைப்பற்றிய 
பிறகு , சோழப் படைத்தலைவன் , தண்டபுத்தி நாட்டுத் தலைவன் 
தருமபாலனையும் , தென்லாட நாட்டுத் தலைவன் இரண 
சூரனையும் , பின்னர் , உத்தரலாடத்தலைவன் , - :கிபாலனையும் 
கூறுகிறது . ஆனால் , இரண சூரனை வென்ற பின்னரே , தரும 
பாலனைச் சோழப் படைத்தலைவன் வென்று கங்கையை அடைந் 
தான் என்று , திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் கூறுகின்றன . 
இத்தலைவன் , கங்கை சென்று திரும்பும்போதே மகிபாலனை 

றான் என்றும் பொருள்படக்கூடும் . ஆனால் , இவ்விரண்டு 
கருத்துகளில் ஏதேனும் ஒன்றே உண்பையாயிருத்தல் கூடும் 
என்பதால் , தமிழ் மெய்க்கீர்த்தியின் கருத்தே உண்மையெனக் 
கொள்ளலாம் . 
இம்மெய்க்கீர்த்தி எழுதப்பட்டதாகும் . இதன் அடிப்படையில் , 
" தண்டபுத்தி என்ற பகுதி , ஒரிசாவுக்கும் , வங்காளத்திற்கும் 
இடையேயான பகுதியாகவே இருத்தல் கூடும் . 71 இப்பகுதியை 
ஆட்சி செய்த தரும்பாலன் , வங்கநாட்டு பால மன்னர்களில் மிகப் 
பலம் வாய்ந்த மகிபாலனின் உறவினனாதல் கூடும் . தமிழ் மெய்க் 
கீர்த்தியில் கூறப்பட்டுள்ள தருமபாலன் , இரண சூரன் , 

ரெண சூரன் , 7- கோவிந்த 

, 
மன்னர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்த மகிபாலனுடன் 
போரிட வேண்டியதாயிற்று என்ற கருத்தினை தமிழ் மெய்க் 
கீர்த்தி வெளியிடுகிறது . பழம் வங்காளத்தைக் குறித்த லாட 
( ராடா ) நாடு ,, கங்கையை 

எல்லையாகக் 

கொண்டு , 
மிதிலை , வரேந்திரம் என்ற இரு பகுதிகளாகப் பிரிந்திருந்தது . 74 
நேர் வடக்கே சென்று , தென் கோசலத்தை அடைந்தது . 
படையெடுப்பின் வரலாறு 

இராஜேந்திரனின் , தண்டநாதன் , வடநாடுகளை வெற்றி 
பெற்றான் என்பது எந்த அளவு உண்மை என்பது விளங்க 
வில்லை . இவன் அடைந்த சிறு வெற்றிகளைக்கூட மிகைப்படுத்தி 
கூறப்பட்டுள்ளதாகக் கொள்ள முடியும் . அவ்வாறே , இவன் 
அடைந்த தோல்விகளை மறைத்திருக்கக் கூடும் . சோழப்படைத் 
தலைவனிடம் . தோல்வியுற்ற வடநாட்டு மன்னர்கள் , இத்தலை 


75 


2841 


சோழர்கள் 


என்ற 


வட 


வன் யிட்ட ஆணைப்படி , கங்கை நீரைச் சுமந்து இராஜேந்திர 
னிடம் சென்றனர் என்று திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் கூறு 
வதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை . இது , தற்பெருமையின் 
அடிப்படையிலேயே கூறப்பட்டதாகும் . 76 வெங்கையா அவர்கள் , 
இராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ள செய்தி 
களைக் குறைத்து மதிப்பிட்டு , அதன் விளைவாக , இம்மன்னனின் 
கங்கைப் படையெடுப்பு வெறும் புனிதயாத்திரையே 
கருத்தைத் தெரிவித்துள்ளார் .17 கங்கை நீரைக் கொண்டு வர 
வேண்டும் என்ற எண்ணம் முதலிலேயே இருந்தாலும் ," * 
இந்திய மன்னர்கள் , சோழப் படையின் பலத்தை அறியுமாறு 
செய்வதே இப்படையெடுப்பின் நோக்கமாயிற்று . இதுபோன்றே , 
திக்கு விஜயங்களை மேற்கொள்வது , வலிமைமிக்க இந்திய 
மன்னர்களின் வழக்கமான நடைமுறையாக இருந்தது . கங்கை 
நீரைக் கொண்டுவருதல் மட்டுமே , இராஜேந்திரனின் நோக்கம் 
அன்று . தன் படைப் பலத்தின் உதவியால் மற்ற நாடுகளினூடே 
சென்று , கங்கை நீரைக் கொண்டு வரும் தன் உரிமையை 
நிலைநாட்டுவதே முக்கிய நோக்கம் எனலாம் . இப்படை 
யெடுப்பின் முடிவில் , தன் தலைநகரில் கங்கை நீரால் ( கங்கா 
ஜலமயம் ஜயஸ்தம்பம் ) சோழ கங்கம் என்ற ஏரியை எடுத்து 
நீர் மயமான வெற்றித் தூணை நிறுவினான் .7 " இப்படை 
யெடுப்பின் விளைவாகத் தமிழர் நாகரிகம் , வங்காள மாநிலத்தில் 
புகுந்தது . இப்படையெடுப்புடன் சென்ற கருநாடகத் தலைவன் 
ஒருவன் , மேற்கு வங்காளத்தில் தங்கி விட்டான் என்றும் , அவன் 
வழியில் வந்த சாமந்தசேனன் என்பவனே , பிற்காலத்தில் 
வங்காளத்தில் ஆட்சிபுரிந்த சேனா வம்சத்தை நிறுவியவன் என்றும் 
ஆர் . டி . பானர்ஜி கூறுகிறார் . 30 மிதிலையை ஆண்ட கருநாட 
கரும் , அவ்வாறு - சென்றவர்களாக இருத்தல் 

வேண்டும் . 
திரிலோசன சிவாசாரியரது சித்தாந்த சாராவளியின் உரையில் , 
இராஜேந்திரன் கங்கைக் கரையிலிருந்து 

சைவர்களை 
அழைத்து வந்து , காஞ்சி மாநகரிலும் , சோழ நாட்டிலும் 
குடியேற்றினான் 

கூறப்பட்டுள்ளது . இச்சைவர்கள் , 
சைவாசாரியார்கள் ஆதல் கூடும் . 


என்று 


கோதாவரி ஆற்றங்கரையில் , கலிங்கம் , ஒட்டர் நாடுகளை 
வென்று , கங்கைவரை வெற்றிகரமாகச் சென்று திரும்பிய தன் 
படைத்தலைவனைச் சந்தித்த பின்னர் , இராஜேந்திரன் தன் 
சகோதரி மகன் இராஜேந்திரனின் முடிசூட்டு விழாவை இன்னும் 
காலம் தாழ்த்தாமல் உடனே நடத்தி வைத்ததோடு , ( ஆகஸ்ட் 
16 , 1022 ) , தன் மகள் அம்மங்கையையும் அவனுக்குத் திருமணம் 


இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 


27 - ல் , 


செய்து வைத்தான் . ஆனால் , இராஜராஜன் தன் 41 ஆண்டுக் 
கால ஆட்சியில் பல இன்னல்களுக்கு உள்ளாகி , பலமுறை தன் 
நாட்டை விட்டு ஓடவேண்டிய நிலை ஏற்பட்டது . இவனிடம் 
தோல்வியுற்ற இவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் விஜயாதித் 
தன் , மேலைச் சாளுக்கியரின் துணையோடு இம்மன்னனை 
வீழ்த்த உறுதிபூண்டு , இம்முயற்சியில் வெற்றியும் பெற்றான் . 
இராஜராஜனை நாட்டைவிட்டு விரட்டிவிட்டு , 1031 - ல் ஜூன் 

இவான் விஷ்ணுவர்த்தன விஜயாதித்தன் என்ற பெய 
ருடன் வேங்கி நாட்டு அரசனானான் . இப் முயற்சியில் இவனுக்கு 
உதவிய சவண ராஜா என்ற மேலைச் சாளுக்கியத் தளபதி , 
வேங்கி நாட்டு மீது படையெடுத்துப் பல பகுதிகளையும் , விஜய 
வாடா கோட்டையையும் சைப்பற்றினான் . இந்நிலையில் , இராஜ 
ராஜன் மீண்டும் சோழ மன்னனின் உதவியை நாட வேண்டி 
யிருந்தது . இது ராஜராஜேந்திரனின் கலிதிண்டிப் பட்டயங்களி 
லிருந்து தெளிவாகிறது .34 இராஜராஜ பிரம்ம மகாராஜா என்ற 
பிராமணத் தளபதியையும் , உத்தம சோழ மிலாடுடையான் , 

த்தம சோழ சோழக்கோன் என்ற இரண்டு அதிகாரிகளையும் 
கொண்ட ஒரு பெரும் சோழப்படையை , 

இராஜேந்திரன் 
அனுப்பினான் . வேங்கியை அடுத்த கலிதிண்டி என்னுமிடத்தில் 
நடைபெற்ற 

உக்கிரமான போரில் சோழப் படைத்தலைவர் 
( முன்சொன்ன ) மூவரும் உயிரிழந்தனர் . ஆயினும் , இப்படை 
பெரும் வெற்றியை அடைந்து , இராஜராஜனை கி . பி . 1035 - ல் 
மீண்டும் வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்தியது . 35 போரில் 
உயிரிழந்த படைத்தலைவர்கள் மூவர் நினைவாசவும் , இராஜ 
ராஜன் மூன்று கோயில்களை அமைத்தான் . 

ஆனால் , இராஜராஜனின் இன்னல்கள் இத்துடன் முடி 
வடையவில்லை . இவனுடைய ஆட்சியின் இறுதியில் , ஏறக்குறைய 
கி , பி . 1042 - ல் கல்யாணியின் புதிய மன்னன் , முதலாம் 
சோமேசுவரன் , 

வேங்கி 

நாட்டின் மீது படையெடுத்தான் . 
இராஜராஜன் மீண்டும் , சோழ மன்னனான தன் மாமனாரு 

துணையை நாடினான் . இராஜேந்திரன் , தன் வயது 
முதிர்ச்சியின் காரணமாக , தன் மகன் முதலாம் ராஜராஜனை 
வேங்கிக்கு அனுப்பினான் . மீண்டும் சோழருக்கும் சாளுக்கிய 
ருக்குமிடையே நடைபெற்ற போரின் இருமுனைகளை விவரிக்கு 
முன்னர் , மற்ற நிகழ்ச்சிகளை நாம் காண்போம் . 
கடாரம் படையெடுப்பு 

இவனுடைய ஆட்சியின் 14 - வது ஆண்டுக் கல்வெட்டுகளில் , 
முதல் தடவையாக , கடல் கடந்து கடாரம் கொண்ட செய்திக் 


டைய 


சென்று 


9 


அரசன் 


சேமித்து வைத்திருந்த எண்ணற்ற செல்வங்களையெல்லாம் 

மாயிருடிங்கம் , ஆழ்கடலால் 
என்பதுதான் 
மாடமாலிங்கம் ; * ளிலும் தன் நிலைகுலையாத 
286 

சோழர்கள் 
காணப்படுகிறது . 36 - இதைத் தெரிவிக்கும் திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகள் , கடலைக் கடந்து திறமையான படையுடன் 
இராஜேந்திரன் 

கடாஹ என்னும் பகுதியைக் 
கைப்பற்றினான் என்று சுருக்கமாக ஒரு செய்யுளில் சில வரி 
களில் கூறி முடிக்கின்றன . ஆனால் , இந்தச் சாதனையை 
இவனுடைய தமிழ் மெய்க்கீர்த்தி மிக விரிவாகச் சொல்லுகிறது . 
இதன் மேற்கொண்ட இந்தப் படையெடுப்பைப்பற்றி , மெய்க் 
கீர்த்திகளால் அறியப்படும் செய்திகளாவன . 
‘ ‘ அலை நிறைந்த கடலின் நடுவே 

கப்பல்களை 
இராஜேந்திரன் அனுப்பினான் ; கடாரத்தை 

ஆண்ட 
சங்கிராம வி ஜயோத்துங்கவர்மனையும் புகழ்படைத்த 
அவனுடைய படையில் இருந்த யானைகளையும் பிடித்துக் 
கொண்டான் . நியாயமான வழியில் அந்த 
இவன் எடுத்துக் கொண்டான் ; பரந்து விரிந்திருந்த இந்த 
நகரத்தின் போர் - வாயில் : அருகேயுள்ள வித்தியாதர 
தோரணம் 

வெற்றி முழக்கத்துடன் 
கைப்பற்றினான் ; 0 

பதித்த 

சிறுவாயிலை 
உடைய ஸ்ரீவி ஜயன் , பெரிய நகைகள் 

கொண்ட 
வாயிலை யும் அழகுபடுத்தி அலங்கரித்துக் கொண்டான் ; 
பண்ணையில் தீர்த்தக் கட்டங்களில் நீர் நிறைந்திருந்தது ; 
பழமையான மலையூர் , வலிமையான மலைக்கோட்டையும் 

. 
பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது ; எத்தகைய 

போரிலும் 
அஞ்சா நெஞ்சனாக விளங்கிய லங்கா சோகன் ( லங்கா 
சோக ) , மாபப்பாளம் , 

ஆழமான தண்ணீரைப் பாதுகாப் 
பாகக் கொண்டிருந்தது ; மே விளிம்பங்கம் , அழகிய சுவர் 
களை பாதுகாப்பு அரணாகக் கொண்டிருந்தது ; வலைப்பந் 
தூரு 

போலும் 
தலைத் தக்கோலம் , அறிவியல் புலமை உடையோரால் 
செய்யுள்களில் புகழப்பட்டிருக்கிறது , பெரிய போர்களிலும் 
அதுவும் கடுமையான 

; போரால் வலிமையான ஆற்றல் 
மேலும் உயர்ந்த பெருமையுடைய இலாமுரித்தேசம்; " 5 
தேன் கூடுகள் நிறைந்த மானக்கவாரம் , 
கடலால் பாதுகாக்கப்பட்டதும் , மிகவும் சக்தி வாய்ந்தது. 
மான் கடாரம் . 197 


என்ற 


வளையை 


நகைகள் 


, 


9.0 


( ? ) ; 14 


தன் 


9 மற்றும் ஆழ் 


இலத்தக்கோலம் 


+-- 


WHAT 


80 


06 


110 


120 


ராஜேந்திரனின் 

கடாரம் 
COLORI 


கர் 


- 


Caulia 


20. 


ராமாவதி 


இPlus 


10 


இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 


கோதாவரி 


மறம்சவதி 


அமராவதி 


தியாம் (சியாமரத்தை) 


பங்கோர் 


Enge 


இந்திரபுரம் 


லவபுரி 


கம்போஜம் 


சாக்ரம். 


Ringuri 


காஞ்சிபுரம் 


மாபப்பாளம்த 


நாகப்பட்டினம் 


10 


(தகூவாபா) 


(ஜெயார் மாமிருடிங்கம் 


unas 


இலங்காதோகம் 


அனுராதபுரம் 


. 


மாதக்கவாரம் (நிக்கோபார்தீவு) 


இலாமுரிதேசம் போழு) 


கடாரம் (கேடம்) 


பன் 


தாம்பரலிங்கம் 


បចំដែរ 


4u 


T:பங்கா 


ந 


டி. 


(தம்பி) 

பாஜயம் 
(இப்போராதீவபலம்பாங்கி 


லொம்பாக் 


(வாகிநீல (தெம்மாவே 


Bar 


287 


110 


RISE 


-- 


LOIT D 


99 


பர் , இந்தியாவின் ஒரு மாநிலமாக இ 

. 

- 
288 

சோழர்கள் 
1891 - ல் 38 ஹுல்ஷ், இராஜேந்திரனின் கல்வெட்டைக் கண்டு 
பிடித்து வெளியிட்டார் . இதற்கு முன்பே பெரிய லெய்டன் 
பட்டயங்கள் மீட்கப் பட்டிருந்தன . லெய்டன் பட்டயத்தில் 
காணப்படும் கடாரத்தைச் சேர்ந்த 

விஜயோத்துங்க 
வர்மனின் வழி வந்தவனே இராஜேந்திரன் கல்வெட்டில் 
காணப்படும் சங்கராம விசயோத்துங்கவர்மன் என்பதை ஹுல்ஷ் 
கண்டார் . ஆனால் , இவர் கடாரம் பகுதி , பழைய சென்னை 
ராஜதானியின் 

( தமிழ்நாடு , ஆந்திரத்தின் பெரும்பகுதி , 
தென் கன்னடம் , மலபார் மாவட்டங்கள் அடங்கியது ) தென் 
மாவட்டங்களையே குறிக்கும் என்றும் , இராஜேந்திரனின் 
படையெடுப்பு கடல் கடந்தது அன்று என்றும் எண்ணினார் . 
அப்போது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்திருந்த இராமநாத 
புரம் ஜமீனின் ஒரு தாலூகாவே கடாரம் என்றும் எண்ணி 
னார் 1903 - ல்தான் முன்கூறிய 

கருத்தை மாற்றிக் 
கொண்டார் . எனினும் , உண்மையை இவர் முழுமையாக அறிய 
வில்லை . 

இவ்வாண்டில் இவர் கூறியதாவது .100 இப்படை 
யெடுப்பை ஒட்டிக் கூறப்படும் பல இடங்களில் நக்கவாரம் , 
பப்பாளம் ஆகிய இரு இடங்களை வெங்கையா அவர்கள் 
அடையாளம் கண்டார் . நக்கவாரம் என்பது நிகோபார்த் 
தீவுகளின் தமிழ்ப் பெயரே .101 மகாவம்சத்தின் படி , பப்பாளம் 
என்பது பர்மாவைச் சேர்ந்த தலைங் பகுதியிலுள்ள இராமஞ்ஞ 
என்ற துறைமுகம் ஆகையால் , கடாரம் இந்தியாவின் கோடியி 
லுள்ள ஒரு பகுதியாகவே கருதலாம் ( இதை எழுதிய காலத் 
( இது பர்மாவிலுள்ள ஒரு நகரம் . தமிழர் இதை பக்கோ 
என்பர் ) நாட்டின் மீதே படையெடுத்தான் என்ற கருத்துச் 
சில காலம் நிலவியது . இதற்கேற்ப பர்மா நாட்டுத் தொல் 
பொருள் ஆராய்ச்சியாளர் , பெகுவின் அருகே எண் கோணத்தில் 
அமைந்த கல் தூண்கள் இரண்டைக் கண்டுபிடித்து இராஜேந் 
திரன் கி . பி . 1025-27 - ல் பெகு நாட்டைக் கைப்பற்றிய பிறகு 
விட்டுச் சென்ற வெற்றிக் கம்பங்களே இவை 102 என்று கூறினர் . 
1918 - ம் ஆண்டில் தான் அறிஞர் கோயெடிஸின் பல்லாண்டு 
ஆராய்ச்சிக்குப் பின் லெ ரோயோமி டி ஸ்ரீ விஜயா 103 என்ற 
கட்டுரையில் இராஜேந்திரனின் படையெடுப்புத் தொடர்புடைய 
இடங்கள் 

எவை என்பதை விளக்கினார் . இவருடைய கருத்தை 
முதலில் பர்மிய நாட்டின் தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை 
ஏற்கவில்லை . 104 

ஆனால் , பின்னர் இவர் கருத்தே சரியென ஏற்று , 
தாங்கள் கண்டெடுத்த கற்றூண்களை பர்மா நாட்டின் பாது 
காக்கப்படும் புராதனச் சின்னங்கள் பட்டியலிலிருந்து நீக்கினர் . 10 


இராஜேந்திரன் (கி பி . 1012-1044 ) 


289 


10s 


முடிவில் 


என்பது 


ஆட்சியில் 


இவ்விடங்கள் அனைத்தையும் இராஜேந்திரன் , கடார 
மன்னனிடமிருந்தே ஒரே படை யெடுப்பின் மூலம் கைப்பற்றி 
னான் என்று ஹுல்ஷ் குறிப்பிட்டுள்ளதை பிற்கால ஆசிரியர்கள் 
கவனிக்கவில்லை . இது பற்றி கொயட்ஸ் 

கூறுவதாவது : 
“ இராஜேந்திரச் சோழன் , கடாரத்து மன்னனை வென்று 
அவனுடைய பொருள்கள் அனைத்தையும் கவர்ந்து , பல நாடு 
களையும் , 

கடாரத்தையும் கைப்பற்றினான் என்று 
இம்மெய்க்கீர்த்தி கூறுகிறது . இதில் கூறப்பட்டுள்ள நாடுகள் 
அனைத்தும் கடார மன்னனுக்குக் கப்பம் கட்டிய நாடுகளாதல் 
கூடும் அல்லது கடார நாட்டின் பல்வேறு பகுதிகளாதலும் 
கூடும் . இதை ஏற்றுக் கொண்ட பின்னர் , இராஜராஜன் 
காலத்தில் சங்கராம விஜயோத்துங்கவர்மனால் ஆட்சி செய்யப் 
பட்ட கடாரமும் , ஸ்ரீ விஜயமுமே இப்பகுதிகளோ 
விளங்கும் . இம்மன்னன் 

தான் , இராஜேந்திரன் 
இந்நாடுகளை வென்றான் . 
சான்ஃபோட்சி பற்றி சீன வரலாறு 

* 1003 லும் , 1008 லும் , சான்ஃபோட்சி என்னும் நாட்டி 
லிருந்து சூலிட் சௌலோ - வோனிஃபோ மதியோ ஹவா என்னும் 
மன்னன் ஒரு தூதுவரையும் , சூலிமாலோபி என்னும் மற்றொரு 
மன்னன் , இரண்டாம் தூதுவரையும் அனுப்பினர் என்று சீன 
நாட்டு 

சாங்வமிச வரலாறு கூறுகிறது . இதில் குறிக்கப்படும் 
முதல் மன்னன் ஸ்ரீசூடாமணிவர்ம தேவன் என்பதையும் , 
இரண்டாமவன் ஸ்ரீஉமாறவிசயோத்துங்க வர்மன் என்பதையும் 
அறியலாம் ( கொயட்ஸ் ).107 இவ்விரு மன்னர்களின் பெயர்கள் ,, 
பெரிய லெய்டன் பட்டயங்களிலும் காணப்படுவதால் , கடாரம் , 
ஸ்ரீவிஜயம் மன்னர்களையே சான்ஃபோட்சி மன்னர்கள் என்று 
சீன வரலாறு குறிப்பிடுகிறது . சீன நாட்டின் பண்டைய இலக் 
கியத்தில் சிலிஃபோசி அல்லது ஃபோசி 

குறிக்கும் 
இடத்தை , சங்க காலத்தைச் சேர்ந்த சீன ஆசிரியர் 
போட்சி 

முதன்முதலில் சொன்னார் ; இந்த இடம் , 
சுமத்திராவின் கீழைக் கரையிலுள்ள பலெம் பாங் என்று சீன 
ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . சான்ஃபோட்சி , சிலிஃபோசி 
என்ற பெயர்கள் ஸ்ரீ போஜம் என்றாகாது . இவை , ஸ்ரீ விஜ 
யம் என்பதே சரி என்கிறார் கொயட்ஸ் .108 ஆகவே , கடாரத்து 
மன்னனிடமிருந்து இராஜேந்திரன் 

முதலில் 

கைப்பற்றியது , 
சுமத்திராவிலுள்ள பலெம் பாங் பகுதியே . கி . பி . 8 - ம் 
நூற்றாண்டு முதல் 13 - ம் நூற்றாண்டு 

வரையில் இந்நாடு 
மலேயா நாட்டு வரலாற்றில் பெற்றிருந்த இடமும் தென்னிந்தி 

A375-19 


என்று 


00 


என 


வரை 


110 


--- 


* 


தெ 
ஜையாவிலுள்ள கிரஹி 
290 

சோழர்கள் 
யாவுடன் கொண்டிருந்த தொடர்பும் பற்றிய விவரங்கள் இது 

தெளிவாக்கப் படவில்லை . 11 - ம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் இந்நாடு நிகழ்ச்சிகளைப் பற்றி இராஜேந்திரனின் 
கல்வெட்டுகளிலிருந்து அறிகிறோம் . 12 - ம் நூற்றாண்டின் முடி 
விலோ அல்லது 13 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்திலோ, 100 
சௌ - ஜீ - குவா என்பவர் , சான்ஃபோட்சி நாட்டு ஆட்சியின் 
கீழ் இருந்த 15 சௌ ( மாகாணங்கள் அல்லது நகரங்கள் ) 
களைப் 

பட்டியலாகக் கொடுத்துள்ளார் ; இப்பட்டியலும் , 
இராஜேந்திரன் கல்வெட்டுகளில் காணப்படும் பட்டியலும் 
ஒத்ததாகவே உள்ளன என்று கோயெட்ஸ் 

கூறுகிறார் . 111 

. 
மற்ற இடங்களைப்பற்றி முதலில் கூறிய பின் சடாரத்தைப் பற்றி 
விவாதிப்போம் . 
பண்ணை 

இராஜேந்தினுடைய மெய்க்கீர்த்தியில் ஸ்ரீவிஜயத்திற்கு 
அடுத்து பண்ணை என்ற இடம் குறிக்கப்படுகிறது . பண்ணை 
சுமத்திராவின் கீழ்க்கரையில் உள்ள பனி 

அல்லது 
பன்னெய் என்று வழங்கப்படும் ஊராகும் .112 மலையூர் என்பது 
மலேயா தீபகற்பத்தின் தென்கோடியில் பழைய சிங்கப்பூர் 
ஜலசந்திக்கு வடக்கே மலாயூர் ஆற்றுக்கு அருகில் உள்ளது . 

. 118 
மாயிருடிங்கம் என்பது கடற் பகுதியால் சூழப்பட்டிருந்தது . 
சௌ ஜீகுவா என்பது , ஸ்ரீ விஜயத்தின் ஆட்சிக்குட்பட்ட நாடு 
களில் ஒன்று எனக் கூறும் ஜிலோடிஸ் பகுதியே இது . ஜிலோடிஸ் , 
கியாலோஹி என்னும் பகுதிகள் டான்மாலிங் போன்றவையே 
என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார் . "114 கியாலோஹீ என்னும் 
தின் ஆட்சிக்குட்பட்ட வடநாடுகளில் ஒன்றான ஜிலோடிங் 
( யிறுடிங்கம் ) என்பதும் மலேயாவின் நடுவிலுள்ள ஜையா 
என்னும் பகுதியிலேயே இருக்கிறது என்றும் , கொயெட்ஸ் பல 
கல்வெட்டுகளின் அடிப்படையில் கூறியுள்ளார் . இலங்காசோகம் 
என்பது சௌஜுகுவா பட்டியலில் உள்ள லிங்யாசென்கியா 
வாகும் . இது மலேயாவிலுள்ள கெடா. (கிட்டா ) நாட்டின் 
தெற்கே உள்ளது .116 பப்பாளம் என்பது , 117 வெங்கையா கூறியது 
போல , பப்பாளமா என்று மகாவம்சத்தில் "118 குறிக்கப்பட்டுள் 
ளது . சிங்கள மன்னனாகிய முதல் பராக்கிரம பாகுவின் ஆணைப் 
படி ராமஞ்ஞ தேசத்தின் மீது கி . பி . 1165 - ல் படையெடுத்துச் 
சென்ற ஆதிச்சன் என்னும் படைத்தலைவன் 

இறங்கிய 
முதல் இடமே பப்பாளமா என்பது , இதிலிருந்து கீழைப் பர்மா 


என்பது 


115 


291 


கினர் . 119 


பப்பாளம் குறிப்பிடப் பட்டுள்ளதை க 


போது , 


கூறு 


கிறார் . 120 


என்பதை மறுக்கும் 

, 

வலிங் 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 
விலுள்ள தலைங் நாட்டிலுள்ள ஓர் இடமே மாப்பாளம் என்று 
வெங்கையா முடிவு செய்ததை அடுத்து பல ஆசிரியர்கள் இவ் 
விடத்தை பல்வேறு டங்களுடன் ஒப்பிட்டுக் கூறத் தொடங் 

ராமஞ்ஞ தேசத்தின் மீதான படையெடுப்பில் 
பப்பாளம் குறிப்பிடப் பட்டுள் ளதை மேலெழுந்தவாறு நோக்கும் 

பலெம்பங்கிற்கு உட்பட்ட எல்லா நாடுகளையும் 
இராஜேந்திரன் கைப்பற்றினான் என்ற கூற்றுக்கு முரணான 
தாகத் தோன்றும் . ஆயினும் , ராமஞ்ஞ நாட்டுத் தலைவன் மீது 
பராக்கிரம பாகுவிற்கு இருந்த குறைகள் அனைத்தும் , தான் 
கம்போஜ நாட்டிற்கு அனுப்பி வைத்த ஓர் இளவரசியைக் 
கைப்பற்றியதால் நீங்கிவிட்டன 

என்று 

கோயெட்ஸ் 
‘ சிங்கள நாட்டிலிருந்து கம்போஜத்திற்குச் சென்ற 
தூதர்கள் கிராபூசந்தி வழியே சென்று , இவ்விளவரசியைக் கைப் 
பற்றியிருத்தல் வேண்டும் . இதனால் , பெகன் நாட்டு மன்னனின் 
அதிகாரம் கிரா பூசந்தி வரை பரவியிருந்து என்று கோயெட்ஸ் 
மேலும் கூறுகிறார் . 121 11 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 
பலெம்பங்கின் அதிகாரம் பந்தன் விரிகுடா வரை பரவியிருந் 
தது . ஆகவே , மாப்பாளம் , கிரா பூசந்தியின் அருகேயே இருக்க 
வேண்டும் . முதலாம் 

இராஜேந்திரச் சோழன் கைப்பற்றிய 
நாடுகளில் ஒன்று 12 - ம் 

நூற்றாண்டில் பெரு நாட்டுடன் 
இணைந்தது என்பதால் இதையே இம்மன்னன் பலெம்பங்கு 
அதிகாரத்திற்கு உட்பட்ட பல நாடுகளைக் கைப்பற்றினான் 
பங்கம் , வளைப்பந்தூரு . என்னும் இரு இடங்களும் 

என்பது இப்போது தெரியவில்லை .. 
தலைத் தக்கோலம் 

தலைத் தக்கோலம் என்பது மிளிந்த பஞ்ஞாவிலும் தால 
மியாலும் தக்கோல என்று குறிக்கப்பட்டுள்ளது . இது 
பூசந்திக்குத் தெற்கே தகோபா மாவட்டத்தின் தலைநக 
ரான தகோபாவே 

ஆகும் 

கெரினி கூறுகிறார் . 123 வேறு 
சிலர் , இவ்விடம் இன்றும் வடக்கே , கிரா பூசந்தியிலேயே 

என்று கருதுகின்றனர் . எனினும் , இது மலேயா 
வின் மேலைக்கரையில் உள்ள ஓர் இடம் என்ற கருத்து ஒப்புக் 

ஜூகுவா 
புறப்பட்டு ஆறு நாட்கள் கடலில் 

சென்றால் , இலங்கா 
சோகத்தை அடையலாம் . இதற்கு நிலவழியும் உண்டு 



என்று 
சௌ ஜு - குவா கூறுகிறார் . 124 இது , மலேயா வின் கீழ்க்கரையில் 


. 


உள்ளன 


கிரா 


என் 


உள்ளது 


குமிடத்திலுள்ள தெமிலிங் என்னும் நகரம் என்று ஜெரினி கருது 
29.2 

சோழர்கள் 
பெகாங்கிலுள்ள குவாண்டன் என்னும் ஆறு , கடலோடு கலக் 


உள்ளது 


கிறார் . 125 இதுபற்றி சௌ ஜீ - குவாவின் மொழிபெயர்ப்பாளர் 
கீழ்க்காணும் கருத்துகளைத் தெரிவித்துள்ளார் : இலங்க 
சோகத்திற்கும் தென் மாலிங்கிற்குமிடையே நிலவழி இருந்தது 
என்பதை நாம் நம்ப , பல காரணங்கள் உண்டு . எனவே , தென் 
மாலிங் உள்ள இடம் ஜெரினி கூறிய இடத்திலேயே 
என்பதை நாம் ஏற்றுக் கொள்ளலாம் . 

மலாக்கா பூசந்தியில் 
சக்தியற்ற பருவக்காற்று நிலவுவதால் , 

கெடாவிலிருந்து 
குவாண்டனுக்குச் செல்ல , ஆறு நாட்கள் போதாதென்று ப்லெக் 
டன் கூறுகிறார் . தாமரலிங்க அல்லது இங்காசுரா அல்லது 
இவ்விரண்டுமே மலாயா தீபகற்பத்தை ஆட்கொண்டு சயாம் 
விரிகுடாவையும் , பூசந்தியையும் பார்த்தவாறு இருந்தன என்று 
கோயெட்ஸ் கூறுகிறார் .126 


இலாமுரி தேசம் 

இலாமுரி தேசம் என்பது சுமத்திராவின் வடபகுதியிலிருந்த 
நாடாகும் . இதனை அரேபியர்கள் லாமுரி என்றும் , 

மார்க் 
கோபோலோ லம்பரி என்றும் அழைத்தனர் . சௌ ஜு - குவா 
இதனை லான்வூரி என்றார் . மா நக்கவரம் என்பது நிக்கோபார் 
தீவுகளாகும் . இந்த இடங்களைக் காணும்போது , சுமத்திரா 
விலுள்ள ஸ்ரீவிஜய இராச்சியத்தையும் , அதன் அதிகாரத்திற்கு 
உட்பட்ட மலேயா நாடுகளையுமே , இராஜேந்திரன் கைப்பற்றி 
னான் என்பது தெளிவாகிறது . 


கடாரம் 


இந்நாட்டை ஆட்சி செய்த மன்னன் , ஏன் கடாரத்தின் 
மன்னன் என்று சொல்லப்பட்டான் ? இந்நாடு எங்கே இருந்தது ? 
என்பதை நாம் விளக்க வேண்டியதுள்ளது . வடமொழி இலக் 
கியத்திலும் , கல்வெட்டுக்களிலும் கடா ஹ 127 என்றும் , கலிங் 
கத்துப் பரணியிலும் , லெய்டன் பட்டயத்தின் தமிழ்ப்பகுதி 
யிலும் , இராஜேந்திரனின் கல்வெட்டுகளிலும் கடாரம் , 

ம் கடாரம் , கிடாரம் 
என்ற பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறது . கடாரத்தைக் 

அலைகள் மோதுகின்றன என்று கலிங்கத்துப்பரணி 
தெளிவாகக் கூறுகிறது. 

பட்டினப்பாலையில் கூறப்படும் 
காழகம் 

என்பது , கடார நாட்டைக் குறிக்குமென 
உரை 
யாசிரியர் நச்சினார்க்கினியார் 

இதனையே 
பழைய 

நூலாகிய பிங்கல நிகண்டும் ஒப்புக் கொள்கிறது . 


கடலின் 


128 


கூறுகிறார் . 129 


- . ( சு 


. 


| 


யாத்திரையில் சிங்கின் 

யெட்சா என்றும் , வங்காள விரிகுடாவைக் கடந்து திரும்பிய 
இருந்தது . மேலும் தமிழர்கள் இந்நாட்டை அடைந்த போது 

ஸ்ரீவிஜயம் , நாட்டின் சைலேந்திர வமிசத்தைச் 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

293 
பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களில் கடாரத்தைப் 
பற்றிக் குறிக்கப்பட்டுள்ளதால் , இது இந்தியாவிற்கும் கீழை 
நாடுகளுக்குமிடையேயான வாணிகத்தில் சிறந்த துறைமுகமாக 
விளங்கியது என்று நாம் தங்கு தடையின்றி முடிவு செய்யலாம் . 
கடாஹ நாட்டின் பெயர் போன்று , சீனர்களுக்குத் தெரிந்த 
ஒரு நாடு இருந்தது . இது கியெட்சா என்பது தெரியவில்லை . 
இங்குதான் ஐட்சிங் இருமுறை தங்கினார் என்று கோயெட்ஸ் 
கூறுகிறார் .180 இந்த இடமே பிந்திய சீன நூல்களில் கியெட்டோ 
எனப்படுகிறது . இவையனைத்துமே கெடா நாட்டைக் குறிப் 
பிடுகின்றன . தற்போதைய கெடாவிற்குத் தெற்கே , பழம் கெடா 
ஒன்று இருந்தது . தற்போதைய கெடாவே இலங்கா சுகாவாக 
. 

குறிப்புகளில் , இவனுடைய 
போது இவ்விடத்தை முதலில் அடைந்தான் என்றும் தெரிகிறது . 
ஆகவே , கடாரம் ஸ்ரீவிஜய இராச்சியத்தின் 

பகுதியாகவே 
கடாரத்திலேயே முதலில் இறங்கினர் என்றும் , இதனால் இந் 
நாட்டு மன்னனை கடாரத்து மன்னன் என்றனர் என்றும் 
தலைசிறந்த ஒரு துறைமுகமாகக் காட்சி தருகிறதோ , அவ்வாறே 
கடாரமும் விளங்கியது . 
படையெடுப்பின் தன்மை 

கடாரத்து மன்னனுக்கு எதிராகப் படையெடுக்க வேண்டிய 
காரணம் என்ன ? அதன் விளைவுகள் யாவை ? அக்காலத்துச் 
சான்றுகளிலிருந்து இக்கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்க 
வில்லை. ஆகையால் முடிந்த முடிவாக நமக்குத் தெரிந்த உண்மை 
களின் அடிப்படையில் , இவற்றிற்கு விடை காண முயலுவோம் . 
கலிங்கத்தை வெற்றி கண்ட பிறகு 182 இவ்வெற்றியை நிறைவு 
செய்யும் பொருட்டு , கடல் கடந்த இப்படையெடுப்பு மேற் 
கொள்ளப்பட்டது என்ற கருத்துக்கு இராஜேந்திரன் கல்வெட்டு 
களில் எவ்வித ஆதாரமும் இல்லை . இக்காலத்தில் தென்னிந்தியா 
விற்கும் , தீவுக்கூட்டங்கள் அடங்கிய கடல் பகுதிக்கும் சீனத் 
திற்குமிடையே வாணிகத் தொடர்பு இருந்தது தெளிவு . இதன் 
சேர்ந்த மாற விஜயோத்துங்க வர்மன் , நாகப்பட்டினத்தில் சூடா 
மணி விகாரத்தைக் கட்டினான் . பழங்காலத்தைப் போன்றே , 
மேலைநாடுகளுக்கும் சீனத்திற்குமிடையே நடைபெற்ற வாணிகத் 


181 


294 


சோழர்கள் 


தில் அராபியர்களும் , இந்தியர்களும் , மலேயா நாட்டினரும் 
இடைத்தரகர்கள் போல இருந்து வந்தனர் . கி.பி. 10 - ம் நூற் 
றாண்டின் முடிவில் , 189 இவ்வாணிகத்தின் பெருமையைச் சீனம் 
உணர்ந்தது . 9 - ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சீனத்தில் ஏற் 
பட்ட குழப்பத்தின் விளைவாக இவ்வாணிகம் புறக்கணிக்கப் 
பட்டு , இப்போது மீண்டும் முன்போலப் பெருகத் தொடங்கியது 
வ்வாணிகத்தைப் பாதுகாக்கும் பொருட்டு தென்கடல் 

நாடு 
களுக்கும் , வெளி நாடுகளுடன் வாணிகம் செய்த நாடுகளுக்கும் 
தூதுக்குழு ஒன்று அனுப்பப்பட்டது . இக்குழு , பொன்னும் 
பொருளும் எடுத்துச் சென்று சீனத்துடன் வாணிகத் தொடர்பு 
ஏற்படுத்தக் கோரியது . இதைத் தொடர்ந்தே , நாம் முன்பு 
கூறியது போல , ஸ்ரீவிஜயம் நாடு , 1003 - ம் , 1008 - ம் இரு 
தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்தது . சு - லியன் ( சோழ நாடு ) 
நாட்டிலிருந்து சீனத்திற்கு கி.பி. 1015 - ம் ஆண்டில் முதல் 
தூதுக்குழு வந்தது என்றும் , அந்நாட்டை லோட்ச லோட்ச 
( இராஜராஜன் ) 134 

என்ற 

மன்னன் ஆண்டதாகவும் சாங் 
வம்சத்து வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன . 1033 - ல் க்ஷிலோலோச 
இன்டோலோ சுலோ ( ஸ்ரீ ராஜ இந்திரச் சோழன் ) என்னும் 
மன்னனிடமிருந்தும் , 1077 - ல் ( மூன்றாம் குழு ) குலோத்துங்கச் 
சோழ தேவனிடமிருந்தும் சீனத்திற்குத் தூதுக்குழுக்கள் அனுப்பப் 
பட்டன . இவற்றால் , தென்னிந்தியாவிற்கும் சீனத்திற்குமிடையே 
தொடர்ந்து வாணிகத் தொடர்பு விரிவாக நிலவியது உறுதிப்படு 
கிறது . சான்ஃ போட்சியைப் ( ஸ்ரீவிஜயம் ) பற்றி 12 - ம் நூற்றாண் 
டின் இரண்டாம் பகுதியில் எழுதிய சொருஃபி என்பவர் கூறு 
கிறார் .135 ( கிழக்கே , ஷோபோ ( ஜாவா )விலிருந்து , மேற்கே 
தக்ஷி ( அரேபியா ) , குலின் ( கொய்லான் ) ஆகியவற்றிற்குமிடையே 
யான வாணிகப்பாதையில் அந்நிய நாட்டுக் கப்பல்கள் வந்து 
தங்கும் சிறந்த துறைமுகமாக ஸ்ரீவிஜயம் விளங்கியது ; இக் 
கப்பல்கள் அனைத்தும் இத்துறைமுகத்தின் வழியேதான் சீனத் 
திற்குச் சென்றன . 


இராஜேந்திரனின் , இப்படையெடுப்பின் காலம் கி.பி. 1025 ; 
எனவே இராஜராஜனின் ஆட்சியிலேயே கீழை நாடுகளுடனான 
வாணிகம் பெருகி அப்போது 25 ஆண்டுகள் ஆகியிருக்கும் , 
சீனம் மற்றும் , மலேயா நாட்டைப் பற்றியும் விவரங்கள் சோழ 
நாட்டில் அப்போது பொதுவாக அறியப்பட்டிருந்தது . நாகப் 
பட்டினத்திலுள்ள சூடாம 

சூடாமணி - விகாரத்திற்குத் 

விகாரத்திற்குத் தன் தந்தை 
தானமாக அளித்த ஆனை மங்கலத்தை , அவன் இறந்த பிறகு 
இராஜேந்திரன் நிரந்தரமாகக் கொடுத்து உறுதிப்படுத்தினான் 


கும் , 


என்பதை 


என்பதை 


வில்லை . யதனர் 

அப்போது முதலாம் 
இராஜேந்திரன் ( கி . பி 1012-1044 ) 

295 
என்று பெரிய லெய்டன் பட்டயம் கூறுகிறது . இதிலிருந்து , 
இராஜேந்திரனின் ஆட்சி தொடங்கியபோது , சோழ நாட்டிற் 

கடாரம் , ஸ்ரீவிஜயம் நாடுகளுக்குமிடையே நட்புறவு 
தொடர்ந்து நிலவியது 

அறியலாம் . இந்நாடுகளுக் 
கிடையே பின்னர் பூசல் ஏற்பட்டது என்றால் , அதற்கான 
காரணத்தை நம்மால் அறிய முடியவில்லை . கீழை நாடுகளுட 
னான சோழ நாட்டு வாணிகத்தைக் குலைக்கும் முயற்சியில் 
ஸ்ரீவிஜயம் ஈடுபட்டிருத்தல் கூடும் அல்லது வெளிநாடுகளுக்குச் 
சென்று தன் திக் விஜயத்தால் தன் ஆட்சிக்கு மேலும் பொலி 
வைத் தேடிக் கொள்ள இராஜேந்திரன் இப்படையெடுப்பை 
மேற்கொண்டிருப்பான் . எது உண்மை காரணமானாலும் , இப் 
படையெடுப்பால் ஸ்ரீவி ஜயம் நாட்டு மன்னன் சோழப் பேரரசின் 
அதிகாரத்தை நிரந்தரமாக ஏற்றுக் கொண்டான் 
நம்ப முடியவில்லை . மேலும் இராஜேந்திரனின் வாரிசான முத 
லாம் வீர ராஜேந்திரன் தான் மீண்டும் கடாரத்தை வென்று , 
அந்நாட்டு மன்னனிடம் திருப்பிக் கொடுத்ததாகக் கூறப் 
பட்டிருப்பதைப் பின்னர் காண்போம் . எனினும் , சோழ 
மன்னர்கள் கடாரத்தைச் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக 

என்பதற்கான அறிகுறிகள் காணப்பட 
. 1 ஒருவேளை சோழ மன்னர்கள் இந்நாட்டிடமிருந்து 
அவ்வப்போது கப்பம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடும் . சுமத்திரா 
வில் கிடைத்துள்ள கி.பி. 1088 - ம் ஆண்டைச் சேர்ந்த , 
சிதைந்த தமிழ் கல்வெட்டு ஒன்றின் மூலம் இத்தீவில் தமிழ் 
நாட்டு வாணிகர் வாழ்ந்தனர் என்பதை அறியலாம் . 
காம்போஜ நாட்டு மன்னன் , 

பகைவரையெல்லாம் 
முறியடிக்க உதவிய தன் தேரை ( அத்மலட்சுமி ) காத்துக் கொள் 
ளும் பொருட்டு இராஜேந்திரனின் நட்பை நாடினான் என்று 
கரந்தை (தஞ்சை ) ச் செப்பேடுகள் ( செய்யுள் 48 ) கூறுகின்றன . 
சோழ நாட்டிற்கும் மற்றொரு வெளி நாட்டிற்கும் தொடர்பு 
நிலவியது என்பதற்கு இது மற்றொரு சான்று . இந்தோ சீனத்தி 
லுள்ள அங்கோர் நாட்டிற்கே கம்புதெர் (காம்போஜா ) என்று 
50 ) ஆளப்பட்டது . சோழ நாட்டிற்கும் , காம்போ நாட்டிற்கு 
மிடையேயான நட்பு , முதலாம் குலோத்துங்கன் காலத்திற்கு 
முன்பே நிலவியது என்பது இதன்மூலம் 

முறையாகத் 
தெரிய வருகிறது . 


தன் 


தன் 


ம 


சோழர்கள் 


296 


189 


இராஜேந்திரனின் ஆட்சியின் இறுதி ஆண்டுகள் 

கடாரம் படையெடுப்புக்குப் பின் இராஜேந்திரன் இருபது 
ஆண்டுகள் ஆட்சி செய்தான் . போர் முதலிய நடவாத அமைதிக் 
காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இக்காலப் பகுதியைச் 
சிறப்பித்திருக்கின்றனர் . ஆனால் , இராஜேந்திரனின் மக்களின் 
கல்வெட்டுகள் குறிப்பாக முதலாம் இராஜாதி ராஜன் கல் 
வெட்டுகள் இதை மறுக்கின்றன . இவற்றின் மூலம் நாட்டின் பல 
பகுதிகளில் இவர்கள் போரிட வேண்டியிருந்தது எனத் தெரி 
கிறது . தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே திக் விஜயம் செய்த 
இராஜேந்திரன் , இதன் பின்னர் ஏற்பட்ட போர்களில் தானே 
கலந்து கொள்ளாமல் , தன் மக்களிடம் பொறுப்பை ஒப்படைத் 
தான் . இதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றுப் புகழடையச் 
செய்தான் . 


எனினும் , இராஜாதிராஜனின் கல்வெட்டுகள் அனைத்தும் 
இராஜேந்திரனின் ஆட்சிக்காலத்திற்குட்பட்டனவாக உள்ளதால் , 
வற்றில் கூறப்பட்டிருக்கும் விவரங்களை அறியாவிடில் 
இராஜேந்திரனுடைய ஆட்சியின் வரலாறு முற்றுப்பெறாது . 


தெற்கில் குழப்பம் 

பாண்டிய , கேரள நாடுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டதை 
ஒடுக்கவேண்டியதிருந்தது . எனவே , இராஜாதிராஜன் ஒரு நீண்ட 
படையெடுப்பை மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடி உண்டா 
யிற்று . இதுபற்றிய விளக்கம் வருமாறு : 149 

தெற்கேயுள்ள நேசமான அரசர்கள் மூவருள் ( பாண்டி 
யர்கள் 11 இவன் மானாபரணனின் அழகிய தலையை ஒரு 
போரில் சீவினான் . அவன் தலை , பெரிய நகைகளுடன் 
பொலிவுடன் விளங்கிற்று என்பதோடு மட்டுமன்றி , பொன் 
முடியுடன் 

இரண்டறக் கலந்தும் இருந்தது ... 
இவ்வாறே வீர கேரளனையும் ஒரு போரில் சிறைப்பிடித்தான் . 
அவனுடைய மோதிரங்கள்தான் எவ்வளவு அகலமானவை ! 
இருந்தும் என்ன ? அத்திவாரணம் என்று வெறிபிடித்த யானை 
அவனை மிதிக்கும்படி இவன் ( சோழன் ) செய்த அக்காட்சி 
யினைக் கண்டு அகம் மகிழ்ந்தான் . புகழ் மண்டிக் கிடந்த 
சுந்தர பாண்டியனை பழம்பெருமையுடைய முல்லையூருக்கு 
விரட்டப்பட்டான் . ஒரு போரில் படுதோல்வி அடைந்து 


னாலான 


148 


இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 


297 


அரசர்க்குரிய சின்னங்கள் அனைத்தையும் இழந்ததோடு 
தன் முடி கீழே விழ , தலைமயிர் பறக்க , கால்கள் அயர , 
களைத்து ஓட்டம் பிடித்தான் . சோழன் , வீரம் மிகுந்த 
வேணாட்டு அரசனையும் உயிரிழந்து விண்ணுலகு அடையு 
மாறு செய்தான் . மேலும் , கோபத்தில் இராமகுடம் 142 
தலைவனையும் அழித்தான் . சக்தி படைத்த வில்லன் 
( சேரன் ) , நடுக்கம் அடைந்து 149 ஒரு காட்டுக்குள் ஒளிந்து 
கொண்டபோது , வஞ்சி மாலையை அணிந்து கொண்டு , 144 
உடனே குறையாத நீர்ப்பரப்புடைய சமுத்திரக் கரையிலுள்ள 
காந்தளூர்ச்சாலை இருந்து கப்பல்களை அழித்தான் . 


பாண்டிய , கேரள நாடுகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட 
படையெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது என்பது 
தெரியவில்லை . இக்காலத்திய பாண்டியர் கல்வெட்டுகள் இதைப் 
பற்று ஒன்றும் கூறவில்லை . வெற்றிகொண்ட சோழர்களின் 
மூலமே இதைப்பற்றி நாம் அறிகிறோம் . நடுநிலைச் சான்று 
களும் கிடைக்கவில்லை . எண்ணற்ற சோழ , பாண்டிய கல்வெட்டு 
களும் இதைப்பற்றி ஒன்றும் கூறவில்லை . சுந்தர பாண்டியனே 
இக்கலகத்தை நடத்திய இயக்கத்தின் தலைவனாயிருந்திருக்கக் 


கூடும் . 145 


‘ திங்களேர் எனத் தொடங்கும் இராஜாதிராஜனின் மெய்க் 
கீர்த்தியின் 

கூற்று , மூன்று பாண்டியர்களுடன் இம் 
மன்னன் செய்த போரை விவரிக்கும் போது , தன் தந்தையை 
எதிர்த்த ( தாதை முன்வந்த ) விக்கிரம நாராயணனுடன் 
போரிட்டு அவனை வென்றதாகக் கூறுகிறது . பத்து நாள் நடை 
பெற்ற இப்போரின் முடிவில் இராஜாதிராஜன் பூபேந்திரச் சோழன் 

. 
ஒரு தென்னாட்டு மன்னனாகவே இருத்தல் வேண்டும் . ஆனால் , 
இந்த மெய்க்கீர்த்தியிலேயே பின்பகுதியில் கூறப்படும் சாளுக்கிய 
ருடனான இரண்டாம் போரில் , இவனே சக்கரவர்த்தி விக்கிரம் 
நாராயணன் என்று குறிப்பிடப்பிடுவதால் , இவன் , சாளுக்கியப் 
படைத்தலைவனாதல் கூடும் . 147 


பாண்டிய நாட்டுப் படையெடுப்பைத் தொடர்ந்து இராஜாதி 
ராஜன் , காந்தளூருக்குச் செல்லும் வழியில் வேணாடு மன்னனை 
விண்ணுலகத்திற்கு அனுப்பினான் . பின்னர் , தென் திருவாங் 
கூரைச் சேர்ந்த கூபகர்களின் தலைவனைப் பலம் இழக்கச் 
செய்தான் . 14 


கற்ற 
298 

சோழர்கள் 
மூசக மன்னர்கள் 

இராஜாதிராஜன் கேரளத்தின் மீது படையெடுத்தபோது , 
இந்நாடு , பின்னர் போர்த்துக்கீசியரும் , டச்சுக்காரர்களும் வந்த 
போது நிலவிய சூழ்நிலையைப் பெற்றிருந்தது . இந்நாடு பல சிறு 
துண்டுகளாகப் பிரிக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று ஓய்வு ஒழிச்சல் 
இல்லாத போரில் ஈடுபட்டிருந்தன . இராமகூடம் (வடமொழியில் 
ராமகடம் ) என்பது இவற்றில் ஒரு நாடாகும் . இது , எலிமலை 
அல்லது மூசகமலையைச் சுற்றிய பகுதியாகும் . மூசக மன்னர்கள் 
இப்பகுதியை ஆட்சி செய்தனர் . மூசக வரலாற்றை பற்றியதே .140 
இக்காவியத்தில் கூறப்பட்டுள்ளபடி , க்ஷத்தியர்களுக்கு எதிராகப் 
பரசுராமன் போர் தொடுத்தபோது , க்ஷத்திரிய மன்னன் ஒருவன் , 
பரசுராமனிடம் சிக்காமல் 

மறைவாக 

வளர்க்கப்பட்டான் 
இப்போர் முடிந்த பின்னர் , பரசுராமனுக்கு எலிமலையில் தான் 
செய்த யாகத்தில் பணிபுரிய க்ஷத்திரியன் ஒருவன் தேவைப்பட்ட 
போது , ஒளித்து வளர்க்கப்பட்ட மன்னனை 

பரசுராமன் 
முன்னிலையில் நிறுத்தினர் . இவன் துணையால் , பரசுராமன் , தன் 
யாகத்தை நிறைவேற்றினான் . இந்த க்ஷத்திரியனைப் பரசுராமன் 
முடிசூட்டு விழாவின் போது பரசுராமன் குடங்களிலுள்ள ( கடம் ) 
நீரால் அபிடேகம் செய்வித்தான் . இதனால் இவன் குடும்பம் ,, 
இராமகடம் அல்லது இராமகுடம் என்ற பெயரைப் பெற்றது . 
எலிமலையின் அருகே 

நூற்றாண்டைச் சேர்ந்த 
வட்டெழுத்துக் கல்வெட்டு 156 
என்ற இராமகுட மூவர் திருவடி என்னும் ஒரு சமூக மன்னனின் 
59 - ம் ஆண்டைச் சேர்ந்ததாயுள்ளது ; இராஜேந்திரச் சோழ 

சேனாபதி என்பவனையும் இக்கல்வெட்டு குறிப்பிடு 
கிறது . இராஜாதிராஜன் படையெடுத்துப் போரிட்ட மூவர் 
திருவடி , இந்த மன்னனாகவே இருந்திருக்கக் கூடும் . 


- 


சமைய 


சோழப் பேரரசின் கருணை 


சோழர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகும் , பாண்டிய நாட்டி 
லும் , கேரளத்திலும் பழமையான பரம்பரை மன்னர்களே 
தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தனர் என்பதும் , சோழப் 
பிரதிநிதிகள் அந்நாடுகளில் இருந்தும் கூட , இவர்கள் சோழ 
மன்னர்களுக்குத் தொல்லைக் கொடுத்தனர் என்பதும் , சோழர் 
எதேச்சாதிகாரமற்றது 

என்பதை விளக்குகின்றன. 
அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது போல் , தம்மிடம் தோல்வி 
யுற்ற மன்னரையும் சோழர் அணைத்துச் சென்றனர் , 


ஆட்சி 


. இம்மன்னனின் 27 - ம் 
ராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

299 
ஈழம் 

காந்தளூர்ச்சாலை வெற்றியைத் தொடர்ந்து , இராஜாதி 
ராஜன் , ஈழத்தின் மீது படையெடுத்தான் என்றும் , இலங்கை 
மன்னன் , 

மாலைசூடிய வல்லவன் , கன்னகுச்சி ( கன்னோஜி ) 
தலைவன் ஆகியோரது தலைகளைச் சாய்த்தான் என்றும் 
இவனது ஆட்சியின் முற்பகுதிக் கல்வெட்டுகள் 151 கூறுகின்றன . 
இப்படையெடுப்பு இராஜாதிராஜனின் தந்தை காலத்திலேயே 
மேற்கொள்ளப்பட்டது எனலாம் .152 இதைப்பற்றி இவனுடைய 
பிற்காலக் கல்வெட்டுகள் விரிவாகக் கூறுகின்றன .163 முதலில் 
சொல்லப்பட்ட கல்வெட்டுகள் எந்த ஆண்டுகளைச் சேர்ந்தன 
ஆண்டைச் சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு , ஈழப் போரைப் 
பற்றிக் குறிப்பிடவில்லை என்பதாலும் இதைப்பற்றி நாம் 
பின்னர் , இராஜாதிராஜனின் வரலாற்றை ஆராயும்போது 
விவரிப்போம் . 


கால 


முதலாம் 


மகாவமிசத்தில் உள்ள வரிசையின் அடிப்படையில் 
பார்க்கும்போது , இராஜாதிராஜனின் ஈழப்போரில் சில நிகழ்ச் 
சிகள் , குறிப்பாக 

விக்கிரமபாகு மன்னனைப் 
பற்றியவை , முதலாம் இராஜேந்திரச் சோழன் இறப்பதற்கு 
முன்னரே நடைபெற்றிருத்தல் வேண்டும் . இராஜேந்திரனது 
ஆட்சியில் தொடங்கிய இப்போர் , தொடர்ந்து இராஜாதிராஜ 
னின் ஆட்சியிலும் நடைபெற்று , , இப்போர் முடிவெய்தும் 
தருணத்தில் , இராஜாதிரா ஜனின் தம்பி இரண்டாம் ராஜேந்திர 
னும் இப்போரில் பங்கேற்க வேண்டியதிருந்தது . 


சாளுக்கிய ஆகவமல்லனுடன் போர் 

இராஜாதிராஜன் , மேலைச் சாளுக்கியருடன் மற்றொரு 
போர் தொடர வேண்டியதிருந்தது . இப்போர் நிகழ்ச்சிகளைப் 
பற்றி இம்மன்னனுடைய 

கல்வெட்டுகள் தெளிவாகக் கூறு 
கின்றன . இப்போர் கி . பி . 1042- ம் ஆண்டிற்குப்பிறகே நடை 
பெற்றிருக்க வேண்டும் . ஏனெனில் , இந்த ஆண்டே , இரண் 
டாம் ஜயசிம்மனின் கடைசி ஆண்டாகும் . 155 இது இராஜேந் 
திரன் ஆட்சியின் கடைசி 

ஆண்டுகளில் எனலாம் . மூசங்கிச் 
சண்டைக்குப் பின்னர் , இரண்டாம் ஜயசிம்மன் , ரெய்ச்சூர் , 
தோவாம் பகுதியைக் கைப்பற்றி , துங்கபத்திரை ஆற்றை அடைந் 
தான் என்பதைப் பார்த்தோம் . இதன் பின்னர் , இவனுடைய 
இருபது ஆண்டு ஆட்சிக்காலத்தில் , சோழ மன்னனின் இடை 


157 


வேண்டியது 


கல்வெட்டுகள் சில 156 
கத்தை 

கோழை போல் 
சோமேசுவர 
ஆறாம் , 

சாளுக்கியர் 
300 

சோழர்கள் 
யூறின்றி இவள் வாழ்ந்தான் . இதற்கு முக்கியமான காரணம் , 
இக்காலத்தில் இராஜேந்திரன் வேறு பல போர்களில் 
பட்டிருந்ததே . 

பெல்லாரி மாவட்டத்தில் காணப்படும் 
ஆற்றைக் கடந்து சென்று , பெல்லாரி மாவட்டத்தில் சோழர் 
களுக்குச் சொந்தமான சில பகுதிகளைக் கைப்பற்றியதாகக் 
கூறுகின்றன . ஜகதேகமல்ல உதயாதித்த நுளம்ப பல்லவ பெரு 
மானடி என்பவன் --இவன் ஜயசிம்மனின் அதிகாரத்திற்குட்பட்ட 
மன்னன் - கி . பி . 1033 - ல் நுளம்ப பாடி 3200 பகுதியைத் 
தான் ஆட்சி செய்ததாகக் கூறுகிறான் .. ! ஆனால் , இவன் கூற்று 
மிகைப்பட்டதாகவே தோன்றுகிறது . இந்த இடைக்காலத்தில் , 
திரைலோக்கிமல்ல 

ஆகவமல்லன் முதலாம் 

சோமேசுவரன் 
அரியணையேறி , வேங்கி நாட்டின் மீது படையெடுத்து ஆதிக் 

ஏற்பட்டது . வேங்கியை 
மீட்கும் 

பொருட்டு இராஜாதிராஜன் மற்றுமொருமுறை 
சோமேசுவரனை எதிர்த்துப் படையெடுத்தான் . தன்னாட 
( தான்ய 

கடகம் )வில் நடைபெற்ற போரில் சோழப்படை , 
சாளுக்கியப் முறியடித்து , 

தளபதியான 
கண்டப்பையன் , கங்காதரன் ஆகியோரையும் எண்ணற்ற 
யானைகளையும் கொன்றது ; புகழ்மிக்க போர் வீரரான விக்கி 
முதுகிட்டு ஓட வேண்டியதாயிற்று ; ஏராளமான 

பொருளும் , 
குதிரைகளும் , யானைகளும் சோழர் கையில் சிக்கின . கொள்ளிப் 
பாக்கை என்னும் நகர் தீக்கிரையாயிற்று . விக்கி என்பவன் 

அவனை 

அடுத்து அரியணை 
விக்கிரமாதித்தனும் ஆவான் . விஜயாதித்தன் 
என்பவன் விஷ்ணுவர் தன விஜயாதித்தனின் 

ஆவான் . 
சோழர் கல்வெட்டுகளில் கூறப்படும் இக்குறிப்புகள் உண்மையா 
யின் , இராஜராஜன் மீண்டும் வேங்கி நாட்டின் தலைவனாகி , 
அமைதியாக ஆட்சி புரிந்தான் என்பது புலனாகின்றது . ஆனால் 
அவ்வாறில்லை என்பதைக் கொள்ளிப் பாக்கைத் தாக்குதலுக்குப் 
என்பதற்கு வேங்கியில் கிடைக்கும் சோமேசுவரனின் கல்வெட்டு 
களே 58 சான்றுகளாகும் , 1044 - ம் ஆண்டில் சோமேசுவரனுக்குட் 
பட்ட சோபரரசன் என்பவன் வேங்கி புரவரேசுவரன் என்ற 
பட்டத்தை ஏற்றான் . இப்பட்டம் இவன் பின்னோரால் 
தொடர்ந்து ஏற்கப்பட்டது . ஹைதராபாத் மியூசியத்திலுள்ளதும் 
வெளியிடப்படாததுமான் 11:047 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று 
வேங்கி கலிங்க் நாட்டு மன்னர்கள் சோமேசுவரனால் 


படையை 


அதன் 


மகன் 


நாடு 


என்பது 


ஆந்திர 


சோழ வமிசத்தின் 
திருந்தது . திறமைப் படைத்த புதல்வர்கள் அப்பணியைச் செவ் 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

301 
முறியடிக்கப்பட்டதாகக் கூறுகிறது . ஆனால் , வேங்கி 
அனைத்தும் சோமேசுவரன் ஆட்சிக்குட்பட்டதா 
சந்தேகமே . ஏனெனில் , 1047 - ம் ஆண்டில் ஏற்பட்ட இராஜ 
ராஜனின் கல்வெட்டு ஒன்று திரஷாராம 130 என்னுமிடத்தில் 
கிடைத்துள்ளது . இதில் பீமேசுவரன் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட 
அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது . விரைவிலேயே 
இராஜராஜன் , சோமேசுவரனுடன் ஒரு வகையான ஒப்பந்தத்தைச் 
செய்து கொள்ள நேரிட்டது . இதன் விளைவாக , இராஜ 
ராஜனின் அரசவையில் தங்கியிருந்த சோமேசுவரனின் பிரதானி 
களில் 

ஒருவரான நாராயண பட்டன் என்பவர் 
பாரதம் ( 1051-52 ) என்னும் நூலை எழுதிய நன்னய்ய 
பட்டனுக்கு உதவும் வகையில் நந்தம் பூண்டி என்ற கிராமத் 
தைச் சோழப் பேரரசனிடமிருந்து 

தானமாகப் பெற்றுக் 
கொடுத்தான் . நாராயண பட்டனின் மகள் 

குப்பம்மாவும் 
திராக்ஷாராமவிலுள்ள பீமேசுவரன் கோயிலுக்கு 1055-56 - ல் 
தானமளித்திருக்கிறாள் . இராஜேந்திரனுக்குப் பிறகு பட்டத்திற்கு 
வந்த சோழ மன்னர்கள் , வேங்கி நாட்டின் விவகாரங்களில் 
பரம்பரையாகத் தங்களுக்கு இருந்த உரிமையைப் புறக்கணித் 
தனர் என்பதைச் சோழர் கல்வெட்டுகளிலிருந்து தெளிவாக 

இதைப்பற்றி பின்னர் காண்போம் . 
இராஜேந்திரனின் கடைசி ஆண்டுகள் 

ராஜேந்திரன் ஆட்சியின் கடைசி ஆண்டுகள் , விஜயாலயச் 
சோழ நாடு மிகப் பரந்து விரிந்தது ; சோழருடைய பெரும் 
படையின் வல்லமையும் கடற்போரின் விளைவால் உண்டான 
மதிப்பும் வானோங்கி நின்றன . புதிதாகச் சேர்க்கப்பட்ட நாடு 
களில் ஆங்காங்கு ஏற்பட்ட குழப்பங்களை அடக்கவேண்டிய 


அறியலாம் . 180 


வனே செய்தனர் . சுந்தரபாண்டியனையும் , அவனுடைய நண்பர் 
களையும் பாண்டியரோடு நடைபெற்ற போரில் தோற்கடித்ததும் 
ஆகவமல்லனுக்கு எதிரான சாளுக்கியப் போரில் ஈடுபட்டதும் 
முன்னர் கண்டோம் . இவ்விரு போர்களிலும் பட்டத்து இளவர 
சனான இராஜராஜன் தலைமை ஏற்றான் . மைசூரில் , நம்பிஹல்லி 
என்ற பகுதியில் சோரியருடன் ஏற்பட்ட சிறு பூசல்களைச் 
சமாளிக்க , குறுநில மன்னர் பலர் சோழ அரசனுக்கு உதவினர் . 
இத்தகைய குறுநில மன்னர்களில் பெரும் புகழுடன் விளங்கியவர் 
களை இங்கே காணலாம் . 


181 


செய்தார் என்பது 

விளக்கிற்கான 
தலைவனின் 

நஞ்செல்வ நிலையை ( மாராயம் ) அடைந் 

இரண்டாவது பெயர் அரசனுடைய படைத் 
302 

சோழர்கள் 
குறுநில மன்னர்கள் 

பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபனின் மனைவி , இராஜராஜன் 
உயிருடன் இருந்தபோதே , திருவிசலூர்க் கோயிலுக்குத் தானங்கள் 
வழங்கியுள்ளாள் என்பதால் பாண்டியர்களும் 

சோழ 
மன்னனுக்குட்பட்ட நிலையை ஏற்றனர் 

என்பது தெளிவா 
கிறது . 162 பிரம்ம தேசத்தைச் சுற்றியிருந்த இப்போதைய வட 
ஆர்க்காடு மாவட்டப் பகுதியானது , இராஜராஜனின் அக்காள் 
குந்தவையின் கணவனும் , சாமந்தர்களின் 

தலைவனுமான 
வல்லவரையன் வந்தியத் தேவனின் ஆட்சிப் பொறுப்பில் இருந் 
தது . வந்தியத் தேவனுக்கு இந்தள தேவி , 163 மந்தர கௌரவ 
னார் குந்தாதேவியார் 164 என்ற இரு மனைவியர் இருந் 
தனர் . குந்தாதேவியார் என்பவள் , இராஜராஜனின் நான்காம் , 
ஐந்தாம் ஆண்டுகளில் பழையாற்றில் வாழ்ந்த சோழ இளவரசி 
பராந்தக குந்தவை பிராட்டியாரினின்று வேறுபட்டவள் . 165. 
இப்போதைய சேலம் 

மாவட்டத்தில் பகுதி இந்த 
சாமாந்தகத் தலைவனின் பெயரால் 

பெயரால் வல்லவரையர் 
என்ற அழைக்கப்பட்டது . யாதவ பீமா என்றஉத்தம சோழ 
மிலாடுடையார் இந்த ஆட்சியின் நான்காம் ஆண்டில் 
போதைய தென் ஆர்க்காடு மாவட்டத்தின் மலைப் பாங்கான 
பகுதிகளை ஆட்சி செய்து வந்தார் . 167 சுமார் எட்டு ஆண்டு 
களுக்குப் பிறகு , இப்பகுதியைக் கங்கை கொண்ட 
மிலாடுடையார் என்பவர் 
வன் அளித்ததால் அறியப்படுகிறது . 188 இராஜராஜன் ஆணைப் 
படி தஞ்சைப் பெரிய கோயிலின் திருச்சுற்று மாளிகை எடுப்பித்த 
தண்டநாயகன் நராக்கன் கிருஷ்ணன் 

இராமன் 

என்பவன் 
தொடர்ந்து 1044 - ம் ஆண்டுவரை முதலாம் 

முதலாம் இராஜேந்திரன் 
ஆட்சியிலும் 169 மகன் உத்தமச் சோழ பிரம்ம மாராயன் என்ற 
மாராயன் அருண்மொழி 1033 - ல் இராஜேந்திரனின் படைத் 
தலைவனாக இருந்து , ( கருநாடக மா நிலத்துக் ) கோலாரில் 
பிடாரிக்கு ஒரு கோயில் எடுப்பிக்க உதவினான் . 17 " இப்படைத் 

என்பதையும் குறிப்பிடுகிறது . சோழ மன்னனின் 
பெயராலேயே இவனை , இவன் தந்தை அழைத்தான் என்பதும் 
தலைவன் என்ற முறையில் இவனுக்கு அளிக்கப்பட்ட 

பட்ட 
மாகும் . 1042 - ல் ஹங்கலைச் சுற்றியுள்ள விராட தேசத்தி 


நாடு 


166 


சோழ 


தான் 


எனபன . 


3.03 


. 


என் 
தக்கவை . முடி கொண்ட சோழன் 178 
கொண்டது . இது 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 
லுள்ள தலைகிராமம் என்ற ஊரைச் சேர்ந்த இந்தள தேவன் 
என்பவனின் மனைவி நிம்பளதேவி , திருவொற்றியூர்க் கோயிலுக்கு 
ஒரு தானம் வழங்கியிருக்கிறாள் , 171 இந்த இந்தளதேவனும் ஒரு 
குறுநில மன்னனா என்பது தெளிவாகத் தெரியவில்லை . அக் 
காலத்தில் நெடுந்தூரத்திலுள்ள நாடுகளுக்கும் சென்று வியா 
பாரம் செய்தவர்களில் ஒருவனாக இவனும் இருந்திருக்கக் 
கூடும் . ஆனால் , 

இதன்மூலம் இராஜேந்திரன் , மைசூர் 
நாட்டிலுள்ள இரட்டப்பாடியின் சில பகுதிகளைக் கைப்பற்றி 
னான் என்ற கூற்று உறுதிப்படுகிறது . 

கடைசியாக , நாம் கவனிக்க வேண்டியவர் மைசூர் , குடகு 
நாடுகளைச் சேர்ந்த சங்காள்வர்களும் , கொங்காள்வர்களும் 
ஆவர் . கொங்காள்வார்களைப்பற்றி முன்பே பார்த்தோம் . 
மணிஜா என்னும் இயற்பெயர் கொண்ட இவன் , வீரத்திற் 
இராஜராஜனிடமிருந்து பெற்றான் . மைசூர் மாவட்டத்திலுள்ள 
சங்கநாடு , வடகுடகிலுள்ள ஏழு பகுதிகளை ஆட்சி செய்த 
சங்காள்வார்களும் , சோழ மன்னர்க்குக் கப்பம் செலுத்தி 
வந்தனர் .172 சில காலத்திற்குப் பின்னர் , கொங்காள்வார்கள் 
தம்மைச் சோழர் வழியினர் என்று கூறிக்கொண்டதோடு , 
தம்மைக் கரிகாலச் சோழன் மரபினர் , சூரியமரபினர் என் 
றெல்லாம் சிறப்பித்துக் கொண்ட தெலுங்கு , கன்னடச் சோழ 
வம்சங்களைப்போல் பழம்பெருமை பாடத் தொடங்கின . 
விருதுகள் 

தன் தந்தையைப் போன்றே , இராஜேந்திரனும் சிறந்த 
விருதுகள் பலவற்றைப் பெற்றான் . இவற்றில் குறிப்பிடத் 

பண்டித சோழன் 1 74 
. 
புதிய தலைநகர் 

இவற்றையெல்லாம் விட , இம்மன்னனே சிறந்த விருதாகக் 
கருதி ஏற்றது , கங்கை கொண்ட சோழன் என்பதாகும் . 
விருது , இம்மன்னன் புதியதாக நிறுவிய தலைநகரின் பெயரைக் 

இது வடமொழியில் கங்காபுரி எனப்பட்டது . 
இடிபாடுகளுக்கிடையே இப்போது காணப்படும் 

இவ்வூரில் , 
இராஜகேசரிவர்மன் , வீரராஜேந்திரதேவன் என்னும் மன்னனின் 
கல்வெட்டே மிகத்தொன்மை வாய்ந்தது . " 77 இந்நகருக்கு வடக்கே 


, 


. 


இவ் 


178 


304 


சோழர்கள் 


பாசன 


179 


இருந்தது என்று திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் கூறப்படும் 
சோழகங்கம் என்ற பெரியதொரு 

ஏரி , இப்போது 
பேரளவு அடர்ந்த காடாக மாறி பாழடைந்து விட்டது .176 
முதலாம் இராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் இப்புதிய தலை 
நகரைப்பற்றி ஒரு சில இடங்களிலேயே குறிக்கப்பட்டுள்ளது . 
அதுவும் , இவனுடைய 17 - ம் ஆட்சி ஆண்டுக்குப் பிறகே கூறப் 
பட்டுள்ளது . இந்நகரம் முதலில் , முடிகொண்ட சோழபுரம் 
என்றே அழைக்கப்பட்டு பின்னர் , கங்கை கொண்ட சோழபுரம் 
ஆயிற்று என்ற தவறான கருத்து நிலவுகிறது .180 இதற்கான 
ஆதாரம் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை . ஆனால் , பழை 
யாறு என்ற நகரமே , முடிகொண்ட சோழபுரம் என்று அழைக்கப் 
பட்டது என்பதற்குத் தெளிவான ஆதாரம் உண்டு .181 ( பழை 
யாறு , கும்பகோணத்திற்கு அருகே முடிகொண்டான் ஆற்றின் 
ஒரு கரையில் உள்ள சிற்றூர் ) . இவ்வூரில் பிற்காலச் சோழர் 
கட்டடக்கலையின் சின்னமாக அழகியதொரு பழமையான சிவன் 
கோயில் உள்ளது . ஆனால் , இதில் கல்வெட்டுகள் காணப்பட 
வில்லை . குந்தவையும் . 182 இராஜேந்திரனும் 18- தம் இளமைப் 
பருவத்தில் இங்கு வாழ்ந்ததாகக் கூறப்படுவதற்கான அறிகுறிகள் 
காணக்கிடைக்கவில்லை . 


இராஜேந்திரன் , இவனைத் தொடர்ந்த சோழ மன்னர்கள் 
ஆகியோர் ஆட்சிக்காலத்துக் கல்வெட்டுக்கள் , இராஜேந்திரனை 
பற்றிக் கூறும்போது பூர்வ தேசம் , கங்கை , கடாரம் ஆகிய 
வற்றை வென்றவன் என்றே குறிப்பிடுகின்றன . பூர்வதேசம் 
என்பது , திரு . வெங்கையா கூறுவது போல் , வேங்கி நாடு 

மைக்கல் 185 மலைத் தொடருக்குக் கீழே 
யுள்ள பூர்வராஷ்டிரம் என்னும் பகுதியாகும் . அதாவது 
ஏறக்குறைய தென் கோசல நாடு . 


அன்று . 184 


பட்டத்தரசிகள் 


திருப்புவன அல்லது 

வானவன் 

மாதேவியார் 18 . 
முக்கோளா ன் , 187 

பஞ்சவன் மாதேவியார் , 188 வீரமாதேவி என் 
போர் , இராஜேந்திரனின் மனைவியர் ஆவர் . வீர மாதேவி என் 
பாள் , இம்மன்னனுடன் உடன் கட்டை ஏறி உயிர் துறந்தாள் .180 * 
இவன் புதல்வர்களில் மூவர் , இராஜாதிராஜன் , இராஜேந்திரன் , 
வீரராஜேந்திரன் 

ஆகியோர் , இவனுக்கு அடுத்துச் சோழ 
அரியணையில் அமர்ந்தனர் . இம் மூவரில் , யார் சோழபாண்டிய 
பிரதிநிதியான ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் என்று 


ரொஜேந்திரன் , கி , 
இராஜேந்திரன் ( கி . பி . 1012-1044 ) 

305 
கூற இயலாது . இம்மூவரைத் தவிர , வேறு புதல்வர்களும் இருந் 
தனர் . இராஜேந்திரனின் மகள் அருண்மொழி நங்கையார் என்ற 
பிரானார் , தன் சகோதரன் இராஜாதிராஜனின் ஆட்சியின் 
தொடக்கத்தில் திருமழவாடிக் கோயிலுக்கு விலையுயர்ந்த முத்துக் 
குடை 

ஒன்றை அன்பளித்தாள் . 190 இம்மன்னனின் மற்றொரு 
மகள் புகழ்மிக்க அம்மங்காதேவி ஆவாள் . இவள் , கீழைச்சாளுக் 
கிய மன்னன் முதலாம் இராஜராஜனின் மனைவியும் முதலாம் 
சாளுக்கிய மன்னர்களில் , குலோத்துங்கனின் தாயும் ஆவாள் . 
இராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் காணப்படும் இவனுடைய 
ஆட்சி ஆண்டுகளில் 33 - ம் ஆண்டே கடைசியானது . இராஜாதி 
ராஜனின் 6 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று , இராஜேந்திரன் 
இறந்ததைக் கூறுகிறது . ! 
1044 - ல் காலமாயிருக்க வேண்டும் . 


191 


192 


1. 


A 373-20 


குறிப்பு - அ 


மகிபாலனைப் பற்றி 


என்ற 


கங்கை கொண்ட சோழன் 

அவருடைய 
ஆராய்ச்சிக் கட்டுரையில் , கங்கைப் படையெடுப்பை டாக்டர் 
எஸ் . கே . ஐயங்கார் விரிவாக ஆராய்ந்துள்ளார் . அவர் செய் 
துள்ள சில முடிவுகளை , நான் , ஏன் ஏற்க முடியாமல் இருக் 
கிறேன் என்பதை நான் விளக்கிச் சொல்ல வேண்டும் . எங்களுக் 
குள் உள்ள வேறுபாடுகளுக்கு ஒரு காரணம் , திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகளின் பயனைப்பற்றி நாங்கள் கொள்ளும் வேறுபட்ட 
மதிப்பீடுகள் ஆகும் ( முன் சொன்ன நூல் , 

பக் . 554 ) . 
இராஜேந்திரனுடைய 

தமிழ்க் கல்வெட்டுக்களில் , 

நாடுகள் 
சொல்லப்பட்டிருக்கிற வரிசைமுறை , பீஹார்தான் தண்டபுக்தி 
என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அனுமானிப்பதற்குத் 
தடையாக இருக்கிறது என்று திரு . ஆர் . டி . பானர்ஜி சொல்லி 
யிருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் . பெயரைப் பார்த்தே 
பீஹார் என்பது முக்கியமான ஒரு பேரரசு அல்லது ஒரு 
முடியாட்சியின் எல்லையில் இருந்திருக்க வேண்டும் 

என்பது 
தெரிகிறது . சக்தி வாய்ந்த ஒரு எதிரியிடமிருந்து தங்களைப் 
பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய நிலைமையும் இந்த அரசுக்கு 
ஏற்பட்டிருக்கும் 

என்று 

டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் 
சொல்லுகிறார் . இவர் எவ்வாறு இந்த முடிவுக்கு வருகிறார் 
என்று எனக்குப் புரியவில்லை . அவர் சொல்லும் இன்னொரு 
கருத்தையும் பார்ப்போம் . புதிதாக வெற்றியடைந்த பிறகு , 
மகிபாலன் , தர்மபாலனை அரசப் பிரதிநிதியாக நியமித்தான் 
என்றும் , இராஜேந்திரனின் 

வமிசத்து 

எதிரியான 
மகிபாலனிடமிருந்து மகத நாடு கைப்பற்றப்படும் வரை , 9 - ம் 
நூற்றாண்டின் இறுதியிலும் 10 - ம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் 
அது ( மகத நாடு ) ராஷ்டிரகூடரால் ஆளப்பட்டது என்றும் 


பால 


பால 


4 


வேறு , 
கடற்சங்கம் ஒட்ட மகிபாலனை .. 

என்று இதை மொழி 
அவர் 
வர 
மகிபாலனைப் பற்றி 

307 
அவர் 558 - ம் பக்கத்தில் சொல்லியிருப்பதற்குப் பொருத்தமான 
ஆதாரம் எதையும் காட்டவில்லை . ஆனால் , பானர்ஜி தகுந்த 
ஆதாரத்துடன் அரசு மேற்கே நோக்கி , மகிபாலனின் 
ஆரம்ப ஆண்டுகளில் விரிவடைந்ததை நிலைநாட்டியுள்ளார் . 
கஜினிமுகமதுவின் படையெடுப்பிற்குப் பிறகு , கூர்ச்சர நாடு 
இருந்த நிலைமையையும் பானர்ஜி அலசி ஆராய்ந்துள்ளார் 
( ‘ பாலாஸ் ஆப் பெங்கால் , பக் . 70 ) . 
க்ஷேமீஸ்வரன் எழுதிய சண்ட கௌசிகம் 

என்பதை 
பானர்ஜி ஆதாரமாக மேற்கோள் காட்டியிருப்பது மிகவும் 
தவறு என்று எனக்குப் படுகிறது . மகிபாலன் என்ற கூர்ச்சர 
அரசரின் கீழ் கன்யாகுப்ஜத்தில் கி.பி. 10 - ம் நூற்றாண்டில் 
க்ஷேமீஸ்வரன் வாழ்ந்திருக்கக்கூடும் . ( மக்டொனல் , சான்ஸ்கிரிட் 
லிட்டர் யேச்சர் , பக் . 366 ; கீத் , சான்ஸ்கிரிட் டிராமா , பக் . 239 
மற்றும் n ) . பானர்ஜி கருத்து , இராஜேந்திரனின் திருமலைப் 
பாறைக் கல்வெட்டுக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது . இந்த 
நாடகத்தில் கர்நாடகரை மகிபாலன் தோற்கடித்தான் என்று 
சொல்லப்பட்டதிலிருந்து , இராஜேந்திரன் தோல்வியடைந்தான் 
பானர்ஜி கண்டுபிடித்திருப்பதும் தவறு . 

பார்க்க : 
எஸ் , கே . ஐயங்கார் , முன் சொன்ன நூல் , பக் . 559-62 , 

டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் , திருவாலங்காட்டுச் செப்பேடு 
களில் 114-24 வரையுள்ள செய்யுள்களில் சொல்லப்பட்ட 
நிகழ்ச்சிகளின் வரிசையை ஆதாரமாகக் கொள்கிறார் . அந்த 
அடிப்படையில் , ஒட்ட (வடக்கு ஒரிஸ்ஸா ) அரசனான மகிபாலன் 
வேறு என்று சொல்லுகிறார் . இராஜேந்திரனுடைய தளபதி , 
வங்காளத்தில் மகிபாலனுடன் நேரடித் தொடர்பு கொள்ளவே 
இல்லை ( பக் . 565 ) என்பதும் அவருடைய கட்சி , தமிழ் 
ஆதாரங்களைத் தக்கவாறு புரிந்து கொண்டால் , அவருடைய 
நிலைக்கு ஆதரவு கிட்டும் என்றும் அவர் சொல்லுகிறார் . இதை 
நிலைநாட்ட எபிகிராபியா கர்நாட்டிக்காவிலுள்ள இராஜேந்திர 
னின் தமிழ்க் கல்வெட்டுகளின் மதிப்பை நம்புகிறார் . பெங்களூர் 
மாவட்டத்து சென்னப் பட்டிணத்தில் உள்ள 84 - ம் எண் சரியான 
வாசகத்தைக் கொடுக்கிறது என்று அவர் நினைக்கிறார்- தொடு 

கடலைத் தொட்ட சக்னம 
( 

சொல்லுவதாவது : முதல் 
மூன்று சொற்களையும் தமிழில் முழுமையாக எழுதினால் 
‘ தொடுகடற் சங்கமம் 

ஆகும் . இதன் பொருள் , 


என்று 


. 


--- 


என்று - 


உள்ளது : 


ஆண்டுகளுக்கு முன்னரே கீல் ஹார்னும் இவ்வாறுவலியிருக் 

படும் டி 
தளபதி 
308 

சோழர்கள் 
" ஆற்றின் முகத்துவாரம் கடலைத் தொடுகிறது என்பதாகும் 
( பக் . 564-5 ) . இந்தச் சொற்றொடரில் எவ்வளவோ சிக்கல்கள் 
ருக்கின்றன . அவற்றைப் புறக்கணித்துவிட்டு , 

சங்கமம் 
அடுத்து வரும் ஒட்ட என்ற இரண்டு சொற்களும் சேர்ந்து 
எப்படி சங்கமோட்ட என்று ஆயிற்று என்று கேட்கத் தோன்று 
கிறது . 

சங்கம் ஓட்ட என்றுதானே ஆகியிருக்கும் ? - நான் 
ஏற்கெனவே சுட்டிக்காட்டியிருக்கிறபடி , தஞ்சாவூர்க் கல்வெட்டு 
( எஸ் ஐ ஐ II , 20 வரி 7 ) பின்வருமாறு தெளிவாக 
தொடு - களற் - சங்கு - ஓடாடல் - மையிபாலலை . இதை , தொடு 
களற் சங்கு ஓட்டல் என்று ஹுல்ஷ் , அவர் நோக்கப்படி 
மாற்றிவிட்டார் ( இ . ஐ . ix பக் , 232 vv 6 ) . தஞ்சாவூர்க் 
கல்வெட்டில்தான் சரியான வாசகம் என்பதைப் பற்றி சந்தேகம் 
இல்லை . அதனுடைய 

சரியான பொருள் : சக்திவாய்ந்த 
மகிபாலன் எப்படியோ சிறைப்பிடிக்கப்பட்டான் 

என்பதே . 
அதற்காகக் கையாளப்பட்ட முறை என்ன என்பது நமக்குத் 
தெரியாது . ஆனால் , சக்திவாய்ந்த இந்த மகிபாலன் , வங்கா 
கிறார் . மகிபாலன் என்ற வங்காள அரசன் , இராஜேந்திரனைத் 
தோற்கடித்தான் அல்லது அவன் கங்கையைக் கடப்பதைத் 
தடுத்தான் என்று பானர்ஜி கருதுவதை , சண்ட கௌசிகம் 
என்ற நூலில் தவறாகக் காட்டப்பட்டிருக்கிற மேற்கோளை 
ஆதாரமாகக் கொண்டு , தெரிந்தோ தெரியாமலோ டாக்டர் 
எஸ் . கே . ஐயங்கார் அளவு கடந்து மறுத்து விட்டார் . சோழத் 
தளபதி அப்போது அங்கு இல்லை , வேறு ஓரிடத்தில் இருந்தார் 
என்று சொல்லப்படுவது மிகவும் போலியான அடிப்படையில் 
அமைந்த விவாதம் . திருவொற்றியூரிலுள்ள ஒரு தனிக் கல்வெட்டு 
( 128/1900 ) , சங்கோ டொட்ட மகிபாலனை என்ற வாச 
கத்தைத் தருகிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் . 
நான் நூற்றுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகளைப் பார்த்ததில் இந்த 
வாசகம் ஒரு கல்வெட்டில் மட்டுமே காணப்படுவதால் , இது 
கல்வெட்டை எழுதியவன் பிழை என்று நான் நினைக்கிறேன் . 

திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் 116-24 வரையுள்ள 
செய்யுள்களைப் பார்ப்போம் . முதல் நான்கு செய்யுட்கள் 
விவரத்தைச் சொல்லி முடிக்கின்றன . ம பொலன் தோற்கடிக்கப் 
பட்டதும் இதில் சொல்லப் பட்டிருக்கிறது . ஏனைய செய்யுள்கள் , 
இராஜேந்திரனின் மற்ற சாதனைகளை விவரிக்கின்றன . 120 , 





பகுதியிலிருந்து ( பக் . 566 ) கடாரப் படையெடுப்புத் தொடங்கி 
மகிபாலனைப் பற்றி 

309 
121 - ம் 

செய்யுள்கள் ஒட்டனையும் அவன் தம்பியையும் 
எதிர்த்து , அரசனே நேரில் புறப்பட்டுப் படையெடுத்ததாகச் 
சொல்லுகின்றன . இவற்றில் மகிபாலன் பற்றிய பேச்சே இல்லை 
என்பது நாம் முக்கியமாகக் கவனிக்கத் தக்கது . அரசன் தலை 
நகருக்குத் திரும்பிய செய்தி 122 - ம் செய்யுளில் இருக்கிறது . 
இந்தப் போரில் , அரசன் , ஒட்டனையும் அவன் சகோதரனையும் 
கொன்றான் அல்லது தோற்கடித்தான் . மேலும் , யானை களைக் 
கப்பமாகப் பெற்றான் . குலதீஸ்வரனான விமலாதித்தன் , 
இராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டான் என்றும் தன்னை 
வென்றவனுக்கு 

ஏராளமான யானைகளைக் கொடுக்கும்படி 
கட்டாயப்படுத்தப்பட்டான் என்றும் மகேந்திரபுரி கல்வெட்டு 
( 396/1896 ) சொல்லு கிறது . இரண்டு மேற்கோள்களுமே ஒரே 
படையெடுப்பைக் குறிப்பதாகத் தோன்றுகிறது . 
அந்தப் படையெடுப்பு , இராஜராஜனுடை 

வாழ் நாளில் 
நடந்தா ? அல்லது உரிய இடத்தில் 

சொல்லப் படாமல் , 
தவறாக இங்கே 

சொல்லப்படுகிறதா ? அல்லது அது 
இராஜேந்திரனின் 10 - ம் ஆண்டில் நடந்ததா ? ஏதோ ஒரு 
காரணத்திற்காக வேண்டுமென்றே அது , தமிழ் மெய்க்கீர்த்தி 
களில் சொல்லாமல் விடப்பட்டிருக்கிறதா ? இந்தக் கேள்விகளுக்கு 
எளிதில் பதில் சொல்ல முடியாது . என் கருத்தில் , ஏதோ ஒரு 
காரணத்திற்காகத்தான் , மெய்க்கீர்த்தியில் இந்த நிகழ்ச்சி 
இடம் பெறவில்லை . 122 - ம் செய்யுளில் , அரசன் 

அரசன் கடாகப் 
படையெடுப்பு ( செய்யுள் 123 ) மேற்கொள்ளுவதற்கு முன்னரே , 
தன் தலைநகருக்குத் திரும்பினான் என்று சொல்லுவதையும் 
நாம் மறந்துவிடக் ச 

கூடாது . 

டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் 
சொல்லியிருக்கும் சுருக்கத்தில் ( பக் . 564 ) இந்த வரிசை முறை 
யைத் தலைகீழாக மாற்றிவிட்டார் . கலிங்கத்தின் கடலோரப் 


ஆனால் , 


யது என்றும் சொல்லுகிறார் . கங்கை , கடலோடு கலக்கும் 
இடத்தை அடைந்து , ஒரிஸ்ஸாவை அடிமைப் படுத்திய பிறகு , 
அங்கிருந்து வெளிநாட்டுப் படையெடுப்புக்குக் கப்பலில் புறப் 
பட்டதாக , இராஜேந்திரனுடைய ஆதாரங்கள் எல்லாம் ஒரே 
வகையாகத் தெரிவிப்பதாகவும் அவர் சொல்லுகிறார் . இவ்வாறு 
அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கத் 
தவறிவிடுகிறார் . திருமன்னி வளர என்ற முன்னுரையின் 
வளர்ச்சியை வைத்து . இராஜேந்திரனின் ஆட்சியில் பல்வேறு 
படையெடுப்புகள் , எந்தெந்தக் கட்டங்களில் நடந்தன என்பதை 
அறியலாம் . 12 - ம் ஆண்டு ஆதாரங்கள் , கங்கையை வெற்றி 
கண்டதோடு நின்று விடுகின்றன. வெளிநாட்டுப் படையெடுப்பு , 


310 


என்று 


ஹூக்ளி க்கும் புறப்படும் 

சோழர்கள் 
14 - ம் ஆண்டுக்குமுன் சொல்லப்படவில்லை . இந்த ஒவ்வொரு 
கட்டத்திலும் அரசன் , தலைநகருக்குத் திரும்பினான் 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் சொல்லுவது , 

ஏதோ 
பெயருக்குச் சொல்லப்பட்டதாகாது . 

காரணத்தோடுதான் 
சொல்லப்பட்டிருக்க வேண்டும் . டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் 
விளக்குகிற முறையை நாம் பின்பற்றினால் , இராஜேந்திரன் 
அவனுடைய இலங்கைப் படையெடுப்பை , மால்கேடு என்னும் 
இடத்திலிருந்து தொடங்கினான் என்று நாம் ஒப்புக் கொள்ள 
வேண்டியிருக்கும் . இது பொருந்தாத யூகம் என்பதைச் சொல்ல 
வேண்டியதில்லை . 

ஜெர்னல் ஆப் தி பீஹார் அண்ட் ஒரிஸ்ஸா ரிசர்ச் 
சொசைட்டி , ( 1928 , தொகுதி xiv , பக் . 512-20 - ல் ) இராஜேந் 
திரனின் கங்கைப் படையெடுப்புக் குறித்து , டாக்டர் எஸ் . 

கே . 
ஐயங்காரின் குறிப்புக்களை , ஆர் . டி . பானர்ஜி ஆராய்கிறார் . 
தண்ட புக்தி , எங்கே இருக்கிறது என்பது குறித்து , மாறு 
பட்ட கருத்துகள் உள்ளன . கருநாடகர் சிலர் , பீஹாரில் போய் 
ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக , டாக்டர் எஸ்.கே. 
ஐயங்கார் நினைக்கிறார் . இதைப் பொருத்தவரை பானர்ஜியின் 
கருத்தையே நான் ஆதரிக்கிறேன் . திருவாலங்காட்டுச் செப்பேடு 

இயற்றியவர்களுக்கு , இந்தியாவில் எந்த இடத்தில் 
எங்கே இருக்கின்றன என்பது பற்றி தெரியாது என்றும் , 
திருமலைக் கல்வெட்டைப் புறக்கணித்து , திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகளையே முழுக்க முழுக்க நம்பியதால் , பேராசிரியர் 
ஐயங்கார் தவறி விட்டார் என்றும் பானர்ஜி சொல்லுவது 
முற்றிலும் உண்மையே . சோழப்படை என்ற பாதையைப் பற்றி 
அவர் சொல்லுவதையும் பார்ப்போம் . “ தெற்கேயிருந்து 

, 
உத்ரலாட நாட்டையும் அடைவதுதான் இயற்கையான 
போக்குவரத்து முறை . அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் . 
திருமலையிலுள்ள மலைக் கல்வெட்டு , இதே பாதையைத்தான் 
சரியாகச் சொல்லியிருக்கிறது . சோழப் படை , சில்கா ஏரிக்குச் 
சமீபத்திலிருந்து கடற்கரை வழியாக ( கடலோரமாகவே ) சென் 
றது என்றும் , கோசல நாட்டுக்குள் செல்வதற்காக மட்டும் 
ஒரே ஒரு தடவை உள்நாட்டுப் பக்கம் திரும்பியது என்றும் 
பானர்ஜி சொல்லுகிறார் . இவ்வாறு அவர் சொல்லும் போது , 
திருமலையிலுள்ள மலைக்கல்வெட்டில் , இந்தப் படையெடுப்பின் 
ஆரம்பக் கட்டங்களைப் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங் 


களை 


, 


, 


மகிபாலனைப் பற்றி 


311 


களை அவர் கவனிக்கத் தவறிவிட்டார் . கிழக்கு வங்காளத்தில் 
சந்திர வமிசத்தைச் சேர்ந்த கோவிந்த சந்திரன் , முதலாம் 
மகிபாலனுடைய சிற்றரசனாகி விட்டான் , ஆகையால் தடுப்பு 
நடவடிக்கை அவனிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது , என்றும் 
இதனால் தான் , மகிபாலனைத் தாக்குவதற்குமுன் இவனைச் 
சோழப் படை தாக்கிற்று என்றும் பானர்ஜி சொல்லுகிறார் . 
பாலர் வரலாற்றை நன்கு அறிந்த ஒருவர் சொல்லும் இந்தச் 
செய்தி நமக்குப் பெரிதும் பயன்படும் . ஒரு பக்கம் ரணசூரன் , 
தர்மபாலன் , கோவிந்த சந்திரன் ஆகியோருக்கும் , மற்றொரு 
பக்கம் மகிபாலனுக்கும் இருந்த உறவு பற்றி நாம் கொள்ளும் 
கருத்துக்கு இந்தச் செய்தி உறுதுணையாக இருக்கிறது . 
" பாலாஸ் ஆப் பெங்கால் என்ற நூலில் , பானர்ஜி முதலில் 
சொன்ன கருத்தை , இப்போது கைவிட்டு விட்டார் 
என்பதையும் பார்க்கிறோம் . திருமலையிலுள்ள மலைக் கல் 
வெட்டில் , வங்காளத்தில் சின்னஞ்சிறு சுயேச்சையான அரசுகள் 
ஏராளமாக இருந்ததாகச் சொல்லப்பட்டிருப்பதாக பானர்ஜி 
முன்னர் எழுதியிருந்தார் . ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் இதை 
மேற்கோள் காட்டி நம் கருத்தைத் தெரிவித்திருக்கிறோம் . 

எஸ் . கே . ஐயங்கார் , ஒரு கட்சிக்காரனைப் போல எழுதி 
யிருக்கிறார் , நடுநிலையிலிருந்து , ஆராய்ச்சி கண்கொண்டு , 
வரலாற்று ஆசிரியனாக எழுதவில்லை என்றெல்லாம் அவர் 
மீது பானர்ஜி குற்றஞ்சாட்டியிருக்கிறார் . சண்ட கௌசிகத்தைக் 
குறித்து பானர்ஜி வெளியிடும் விவாதங்களும் கருத்துக்களும் 
ஆராய்ச்சியில் நிலைக்க மாட்டா . எனவே , எஸ் , கே . ஐயங் 
காரைப் பற்றி பானர்ஜி சொல்லியிருக்கும் குற்றச்சாட்டுகள் , 
அவரைவிட , பானர்ஜிக்கே மிகவும் பொருந்தும் . நான்காம் 
கோவிந்தனுடைய காம்பே செப்பேடுகளைப் பேராசிரியர் ஐயங் 
கார் அடியோடு மறந்துவிட்டதாக பானர்ஜி சொல்லுகிறார் . 
இந்தப் பட்டயங்களில் சொல்லப்பட்ட வரலாற்றை , பானர்ஜி 
தொகுத்தும் சுருக்கியும் தரும்போது அதில் நன்றி உணர்ச்சியை 
விடச் சொல் அலங்காரத்தையே அதிகமாகப் பார்க்கிறேன் . 
அது வருமாறு : முதலாம் மகிபாலன் பட்டம் ஏற்ற சிறிது 
காலத்திலேயே வெற்றி வீரனும் சிறந்த இராஷ்டிரகூடனுமான 
மூன்றாம் இந்திரனின் படையெடுப்பால் கூர்ச்சர பிரதிகாரப் 
பேரரசு சின்னாபின்னமாக்கப்பட்டது . சொல்லப் போனால் 
இந்தியாவில் கூர்ச்சர பிரதிகார ஆதிக்கத்துக்கு இந்த இளவர 
சன் சாவுமணி மணி அடித்தான் . இவன் மாளவ நாட்டைப் 
படையெடுத்து உஜ்ஜைனியைப் பிடித்து , கால்பி அருகே ஜன்னர் 


லாம் 


ஆகையால் 
அவற்றை நிலை நாட்ட வேண்டுமென்ற கண்ணோட்ட 
312 

சோழர்கள் 
ஆற்றைக் கடந்து , கன்னோசியைச் சேதப்படுத்தி , சாளுக்கியத் 
தலைவனும் இவனுடைய தளபதியுமான நரசிம்மன் 

முன் 
பாக மகிபாலன் , அலஹாபாத்துக்கு ஓட்டம் பிடிக்கும்படியும் 
செய்தான் . இராஷ்டிரகூடப் படை ஓய்வு பெற்ற பிறகு , முத 

மகிபாலன் கன்னோசிக்குத் திரும்பினான் . அப்போது , 
அவனுடைய மாகாணங்கள் , அவனுக்குக் கப்பம் கட்டிய சிற்ற 
ரசர்கள் , மற்றும் ஆளுநர்கள் தலைமையில் 

சுயேச்சையாக 
இயங்கத் தொடங்கியதைக் கண்டான் . கூர்ச்சர - பிரதிகார 
வமிசத்தைச் சேர்ந்த மகிபாலன் என்ற பெயருடைய எவனும் , 
கர்நாடகப் படையையோ தலைவனையோ ஒருபோதும் தோற் 
கடிக்கவில்லை. எனவே , துரதிர்ஷ்டமான இந்த 

அரசன் 
முன்னிலையில் சண்ட கௌசிகம் என்ற நாடகம் இயற்றப்பட்ட 
தாக , பேராசிரியர் ஐயங்கார் அனுமானித்திருப்பது முற்றிலும் 
முரணானது . 

கோவிந்தனின் கேம்பே பட்டயங்கள் இப்போது பேராசிரி 
யர் டி . ஆர் . பந்தர்க்கரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . அவருக்கு 
இராஜேந்திரனைப் பற்றியோ , வங்காளத்து மகிபாலனைப் 
பற்றியோ முன்னதாகத் திட்டமிட்ட கருத்துகள் 

கிடையாது . 
மும் அவருக்கு இல்லை . இந்தப் பட்டயங்களாலும் , பட்டயங்களின் 
காலத்தில் ஏற்பட்ட கல்வெட்டுகளாலும் தெளிவாகத் தெரிகிற 
படி , 

மூன்றாம் இந்திரனுக்கும் , முதலாம் மகிபாலனுக்கும் 
இருந்த உறவுகள் எத்தகையன என்பதை அவர் எவ்வாறு 
சொல்லுகிறார் என்று பார்ப்பது பயனுடையது . இந்தப் பட்ட 
யங்களில் , 198 

உள்ள 19 - வது செய்யுளின் வரலாற்று முக்கியத் 
துவத்தைத் தெளிவாகவும் முழுமையாகவும் ஆராய்ந்து அவர் 
சொல்லுவதாவது : மூன்றாம் இந்திரன் , மகோதயனை அடி 
யோடு அழித்துவிட்டான் என்று சொல்லியிருப்பது ஏதோ 
செய்யுள் நயத்துக்காக , கவிஞன் கூறும் வெறும் கூற்றே 
கவிஞனுடைய நோக்கம் எல்லாம் , மகோதய , குசாஸ்தல் என்ற 
சொற்களை வைத்துக் கொண்டு சொற்சிலம்பம் ஆடுவதுதான் ... 
இந்தச் செய்யுளில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி நடந்த நெடுங் 
காலத்திற்குப் பிறகும் வடஇந்தியாவில் ஆட்சி செய்து கொண் 
டிருந்த ஏராளமான அரசர்களுக்கு , கன்னோசியே தொடர்ந்து 
தலைநகராக இருந்து வந்தது என்பதும் - கவனத்திற்குரியது . 
மகோதயனையோ- கன்னோசியையோ தாக்கியது தவிர , மூன்றாம் 
இந்திரன் என்னதான் செய்தான் என்பதைச் செய்யுளிலிருந்து 
அறிய முடியவில்லை . ஆனால் ஏனைய கல்வெட்டுகளின் துணை 


மகிபாலனைப் பற்றி 


313 


ஏனைய 


கவனமாக 


கொண்டு நாம் இதை ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம் . 
கல்வெட்டுகள் மிக நீளமாக இருப்பதால் நாம் அவற்றை இங்கே 
சொல்லப் போவதில்லை , அவற்றை 

ஆராய்ந்த 
பேராசிரியர் பந்தார்க்கர் , மகிபாலனை அவனுடைய நாட்டி 
லிருந்தும் ஆட்சியிலிருந்தும் , இந்திரன் சிலகாலம் விரட்டிய போதி 
லும் வங்காளத்துப் பாலவமிசத்துத் தருமபாலன் , சண்டல்லா 
அரசனான ஹர்ஷதேவன் ஆகிய இருவருடைய கூட்டு முயற்சி 
யால் அவன் ( மகிபாலன் ) மீண்டும் அரசுரிமை பெற்றான் என்ற 
முடிவுக்கு வருகிறார் . சண்ட கௌசிகத்திலுள்ள முன்னுரைச் 
செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கும் அடிப்படைச் செய்யுள்கள் 
யாவும் இதன் மூலம் உறுதிப்படுகின்றன . மகிபாலனின் நண்பர்கள் , 
கன்னோசியிலிருந்து , கருநாடகர்களை விரட்டினார்கள் என்பது , 
பெருமைக்காகக் கற்பனையாகச் சொல்லப் பட்டதாகும் . சந்திர 
குப்தனுக்காக நந்தர்களைக் கௌடில்யர் விரட்டிய கதையை 
நினைவு படுத்துவதால் , சண்ட கௌசிகத்திலுள்ள செய்யுள் , 
மகிபாலன் மீண்டும் சிம்மாசனத்தை அடைந்ததில் ஒரு முக்கிய 
மான கட்டம் மறைமுகமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது - இராஜ 
தந்திரத்தாலும் அயலவர் படையெடுப்பாலுமே , மகிபாலன் 
மீண்டும் சிம்மாசனம் ஏறினான் என்பது உட்கருத்து . 

கேம்பேச் செப்பேடுகளும் , அதே காலத்திய ஏனைய ஆதா 
ரங்களும் - தெரிவிக்கும் வரலாற்றிலிருந்து கூர்ச்சர பிரதிகார 
முதலாம் மகிபாலனுக்கு முன்னரே சண்ட கௌசிகம் இயற்றி 
நடிக்கப்பட்டது என்பது உறுதியாக நிலை நாட்டப்பட்டிருக்கிறது . 
ஆர் . டி . பானர்ஜி , இந்த நாடகம் பால அரசன் மகிபாலன் 
ஆட்சியில் இயற்றப்பட்டது என்பார் . அதற்கும் ஒரு நூற்றாண் 
டுக்கு முற்பட்டது என்பது முடிவு . மற்றும் பார்க்க ஸ்டென்னோ 
இன்டிஸ்கே டிராமா , பக் . 87 , ஜே ஒ ஆர் . vi பக் . 191 . 


குறிப்பு -ஆ 


கங்கை கொண்ட சோழபுரம் 


1855 - ம் 


ஆண்டில் வெளியான ஸ்தல சஞ்சிகை ஒன்று 
இப்போது கிடைத்தற்கரிதாக உள்ளது அதில் , கங்கை கொண்ட 
சோழபுரத்தைப் பற்றிப் பயனும் சுவையும் நிறைந்த பின்வரும் 
வரலாறு வெளிவந்தது : ஐ . ஏ . iv பக் , 274- ல் அது அப்படியே ஒரு 


314 


சோழர்கள் 


தடவை எடுத்தாளப்பட்டது . இங்கேயும் அதைத் தருவது 
பொருத்தமே , 

“ உடையார்ப் பாளையம் தாலுகாவில் 16 மைல் நீளத் 
திற்கு வடக்குத் தெற்காக ஒரு கரை இருக்கிறது என்பது குறிப் 
பிடத்தக்கது . இதில் , வலிமை வாய்ந்த பல பெரிய கலிங்குகள் 
உள்ளன . இது , முன் காலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய 
நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் . இந்தப் 
பெரிய குளம் அல்லது ஏரிக்குக் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 
ஒரு கால்வாய் வழியாகத் தண்ணீர் வந்தது . 60 மைல் நீளமுள்ள 
இந்தக் கால்வாய் அதனுடைய தென் கோடியில் இந்த ஏரிக்குள் 
நுழைகிறது . இதுவே இந்த ஏரிக்கு முக்கியமான வருவாய்க் 
காலாகும் . ஏரியின் வடபகுதியில் நுழையும் ஒரு சிறு கால்வாய் 
வெள்ளாற்றின் நீரையும் இங்குக் கொண்டு வருகிறது . இந்த 
இரண்டு கால்வாய்களின் அடிச்சுவடுகள் இன்றும் உள்ளன . இந்த 
ஏரி தூர்ந்து விட்டதால் , பல ஆண்டுகளாக அது எவ்விதத்திலும் 
பயன்படவில்லை . அந்த ஏரியின் நடுப்பகுதி முழுவதிலும் உயர்ந்த 
அடர்த்தியான புதர்களும் குறுங்காடுகளும் நிறைந்து பாழாகி 
விட்டது . இந்த ஏரி , படையெடுத்து வந்து ஒரு படையினர் 
வேண்டுமென்றே செய்த கொடுஞ்செயலால் அழிந்துவிட்டதாகத் 
தலைமுறை தலைமுறையாகச் சொல்லப்படுகிறது . ஏரியின் தென் 
கோடியில் , காடு சூழ்ந்த ஒரு கிராம் , கங்கை கொண்டபுரம் 
என்னும் பெயரால் இருந்து வருகிறது . அதன் சுற்றுப் புறத்தில் 
மிகப் பெரிய அளவினதும் , அரிய 

வேலைப்பாடு உடையது 
மாகிய ஒரு கோயில் இருக்கிறது . அதற்கு அருகே, காடுசூழப் 
பட்ட பகுதியில் பழைய 

கட்டடங்களின் எஞ்சிய பகுதிகள் 
உள்ளன . மலை மேடுகள் போலவும் குவியல்கள் போலவும் 
உள்ள 

பழங்காலத்து பா பி லோ 
நினைவுபடுத்துகின்றன . மிகப் பரந்த பகுதியில் அழகிய ஓர் 
அரண்மனை இருந்தது என்றும் அதன் பல்வேறு பகுதிகள்தான் 
இவ்வாறு இடிபாடுகளாகக் காட்சி தருகின்றன என்றும் கிராமத் 
திலுள்ள முதியோர் சொல்லுகிறார்கள் . இந்த அரண்மனை 
இருந்த காலத்தில் , கங்கைகொண்டபுரம் , முடியுடைய மன்னர் 
ஒருவரின் செல்வமும் செழிப்பும் நிறைந்த தலைநகராக விளங் 
கியது . இப்போது , ஒற்றையடிப் பாதைகூட இல்லாத காடாகக் 
காட்சி தரும் பகுதியில் , மைல் கணக்கான பெரும் பரப்புக்கு 
அக்காலத்தில் இந்த ஏரி வளத்தை வாரி வழங்கிற்று . இந்த 
மாபெரும் அணையை மீண்டும் கட்டவேண்டும் என்று அடிக்கடி 
பேசப்பட்டு வந்திருக்கிறது . ஆனால் , பொறியியல் அதிகாரிகள் 
இல்லாத காரணத்தால் இத்திட்டம் செயல்படாமல் நிறுத்தி 


இவை 


ை 


கங்கை கொண்ட சோழபுரம் 


315 


வைக்கப் பட்டிருக்கிறது . எதிர் காலத்தில் எப்போதாவது இது 
நிறைவேற்றப் படும் . ஆனால் , அதுவரை இந்த வளமான பூமி 
காடாகத்தான் இருக்க வேண்டும் . இங்கே இருக்கிற ஒரு 

சில 
கிராமவாசிகள் , அந்த அணையின் பழங்காலக் கரையை 

முன் 
காலத்துப் பேரரசர்களின் மிகப்பெரிய , மாண்புமிகு முயற்சியின் 
சின்னமாகச் சுட்டிக் காட்டுவார்கள் . இக்காலத்தில் ஆட்சி செய் 
பவர்களின் சர்வ சாதாரணமான முயற்சிகளோடு ஒப்பிட்டுத் 
தங்களுடைய மன எரிச்சலை வெளிப்படுத்துவார்கள் . கங்கை 
கொண்டபுரத்திலுள்ள ஒப்பற்ற கோயிலைப்பற்றிச் சொல்லும் 
போது கொள்ளிடம் ஆற்றில் கீழ் அணைகட் ( அணைக்கரை ) 
கட்டப்பட்டபோது இந்தக் கோயிலை அழகுபடுத்திய கருங்கல் 
சிற்பங்களின் பெரும்பகுதியும் மண்டபங்களும் பெயர்க்கப்பட்டன . 
அணைக்கட்டு வேலைக்கு வேண்டிய கற்கள் கிடைப்பதற்காக , 
சுற்றுச் சுவர் முழுவதும் அடியோடு அழிக்கப்பட்டது . அந்த 
ஊரைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இந்தச் சேதத்தைத் 
தடுக்க எவ்வளவோ முயன்றார்கள் . அரசாங்கத்தின் அதிகாரிகள் 
இந்தக் கோயிலுக்குரிய கிரயப்பத்திரம் ஒருவரிடமும் இல்லை 
என்று சொல்லி , புனிதம் நிறைந்த இந்தக் கட்டிடத்தைக் 
களங்கப்படுத்தினார்கள் . இதைத் தடுக்க முயன்ற ஏழை மக்கள் 
அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்வதற்கு இடையூறாக 
இருந்தார்கள் என்று தண்டிக்கப்பட்டார்கள் . இடித்துத் தள்ளப் 
பட்ட கற்சுவருக்குப் பதிலாக , செங்கல் சுவர் கட்டப்படும் என்று 
உறுதிமொழி கொடுக்கப்பட்டது . ஆனால் , அந்த உறுதிமொழி 

இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை வருத்தத் 
தோடு இங்கே சொல்ல வேண்டும் . 


316 


சோழர்கள் 


குறிப்புகள் 


1 . 


இ.ஐ. viii, பக் . 266 . 


9 . 


2 . பார்க்க : முன் பக் . 183 - ம் n . 76 - ம் . 
3. 196/1917 . 
4 . 271/1927 ( 7 - ம் ஆண்டு ) . 
5 . 363/1917 . 
6 . 118/1888 ( எஸ்.ஐ.ஐ. iv , எண் 223 ) . 
7 . பார்க்க : 117/1888 , எஸ் . ஐ.ஐ. iv , எண் 222 . 

ஏ.ஆர்.இ. 1906 II13 . கரந்தை (தஞ்சாவூர் ) ச் 
செப்பேடுகளின் சமஸ்கிருதப் பகுதிக்கும் இது 
பொருந்தும் , 

இ . ஐ . ix , பக் . 218 . 
10 . ஹுல்ஷ் சொல்லுவதாவது : 

இராஜாதிராஜன் 
அவனுக்கு முன் பட்டத்திலிருந்த 

முதலாம் 
இராஜேந்திரச் சோழனுடன் சேர்ந்து 

அரசரின் 
பிரதிநிதியாக இருந்ததாகத் தெரிகிறது . எனவே ,, 
இராஜேந்திரன் இறப்பதற்கு முன்பு இவன் மட்டும் 
தனியாக அரசரின் அதிகாரங்களைச் செலுத்தியிருக்க 
முடியாது . ஆகவே , அவனுடைய கல்வெட்டுகள் , இது 
வரை கிடைத்திருப்பவை எல்லாம் 

அவனுடைய 
ஆட்சியின் பிற்காலத்தில் , 26 , 32 - ம் ஆண்டுகளுக் 
கிடையே ஏற்பட்டவை. எனவே இந்த முடிவு பொருத்த 

உள்ளது ( எஸ்.ஐ.ஐ. iii . பக் . 52 ) . ஹுல்ஷ் 
இதைச் சொன்ன காலத்தில் கிடைத்த பழைய 
ஆதாரம் 

26 - ம் ஆண்டில் ஏற்பட்ட 172/1894 
(திருக்கழுக் குன்றம் ) . அதன் பிறகு , 484/1925 ( 10 - ம் 
ஆண்டு ) மற்றும் 392/1921 ( 18 - ம் ஆண்டு ) ஆகிய 
வற்றில் திங்களேர் என்ற முன்னுரை அகப்பட்டிருச் 
கிறது . ஆனால் , இந்த ஆதாரங்களின் நகல்களைச் 
சோதித்துப் பார்த்தபோது அவை இரண்டும் 36 - ம் 
ஆண்டில் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் . சில 
ஆதாரங்கள் இதைவிட - முந்தின ஆட்சி ஆண்டு 
களில் ஏற்பட்டு , அவற்றில் மெய்க்கீர்த்திகள் இல்லா 
விட்டாலும் , 

இராஜாதிராஜனுக்கு அவற்றில் 
பேரரசருக்குரிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் . 
சான்று : திரிபுவனச் சக்கரவர்த்தின் ( 241/1927 ) 
மற்றும் சக்கரவர்த்திகள் ( 124/1922 ) . இவை 
இரண்டும் முதலாம் இராஜாதிராஜன் கல்வெட்டுக் 
களே . மற்றும் பார்க்க : 241 , 245/1929 , 


மாக 


14 . 


V. 70 . 


இது முதலாம் சோமேசுவரனுக்குரியது என்று ஃபிளீட் 
கங்கை கொண்ட சோழபுரம் 

317 
11 . 75/1895 வரி 2-4 ( எஸ்.ஐ.ஐ. V , 633 ) . இராஜாதி 

ராஜன் தன் தகப்பனிடமிருந்து நாட்டின் உரிமையைப் 
பெற்றான் என்பது மட்டுமே இந்த வரிகளிலிருந்து 

பெறப்படுகிறது - ஏஆர்இ . 1913. I[ 26 . 
12 .. ஃபிளீட் , இ . ஐ . xii , பக் . 295-6 . 
13 . “ ஜர்னல் 

ஆப் தி ஹைதராபாத் ஆர்கியாலஜிகல் 
சொசைட்டி , 1916 , பக் . 14 அடிக்குறிப்பு . மற்றும் 

பார்க்க : ஐ . ஏ . xliv . பக் . 213-5 . 
15 . 

சொல்லுகிறார் . பாம்பே கெஜட் I , ii பக் . 427 , 440 ; 
இஐ . xiii பக் . 180-2 . 

பக் . 180-2 , மாறுதல் முன்னரே நடை 
பெற்றிருக்கலாம் . 
16 . 515/1912 . 
17 . டாக்டர் எஸ்.கே. ஐயங்காருக்கு இது ஒன்றும் சிக்க 
லாகத் தெரியவில்லை . அவர் 

சொல்லு கிறார் : 
“ தென்னிந்திய வரலாற்றில் எல்லாம் தருக்கத்திற் 
குரிய எல்லையை ( ரெய்ச்சூர்ப் பகுதி ) , அடக்கித் தன் 
ஆளுகைக்குள் கொண்டுவந்த பிறகு அவன் வடக்கே 
சென்று இராஷ்டிரகூட நாட்டின் தென் கோடியிலுள்ள 
மாவட்டங்களில் புகுந்தான் . ) ( கங்கை கொண்ட 
சோழ , பக் . 544 ) , ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற் 

பட்ட சேனைகள் போர்க்களத்தில் இருந்திருக்கலாம் . 
18 . 103/1912 . 

50/1897 ; 439/1907 . 
20. 4/1890 ; 257/1903 , 585/1906 , 5 - ம் ஆண்டில் ஏற் 

பட்ட இந்தக் கல்வெட்டுக்கள் எம்பாடியில் உள்ளன 
இவற்றிலிருந்து சாந்திமத் தீவுவரை இவன் வெற்றி 

தெரிகிறது . ஆனால் , ஆட்சியின் 25 - ம் 
ஆண்டுதான் கல்வெட்டில் சொல்லப்படுகிறது . எனவே , 
இது காலந்தாழ்த்தி பொறிக்கப்பட்டிருப்பதால் இதைச் 
சற்று சிந்தித்துத்தான் , எச்சரிக்கையுடனேயே ஏற்றுக் 

கொள்ள வேண்டும் . 
21 . சிவி . ii , பக் . xiii . 
22 . ஹுல்ஷ் ( எஸ்.ஐ.ஐ. iii, பக் , 28 ) . மொழிபெயர்த் 

திருப்பதாவது , " ஈழத்து அரசனின் முடி ; அவன் போர் 
புரிவதில் , கடல் அலைபோன்று இருந்தான் . ஆனால் , 
சொற்றொடர் வருமாறு : பொருகடல் - ஈழத்தரசர் - 
தமுடியும் . பொருகடல் என்பது குறிப்புச் சொல் , 


19 . 


கண்டது 


முடியைப் 


பெருமையும் விலை மதி உன்பது 

உடையது . 
" எறிபடை " என்பது வெற்றிபெற்ற 
டி. ஏ ஏ 

சோழர்கள் 
அது அரசர் என்னும் சொல்லைக் குறிக்காது . ஈழம் 
என்னும் இடப்பெயருடன் இணைக்கப்பட வேண்டும் . 
பார்க்க : இ.ஐ. ix பக் . 

. . 233 அரசர் , அவர் 
தேவியர் என்ற சொற்களில் உள்ள பன்மை , பரம்பரை 

பெருமை படுத்துவதற்காகக் குறிக்கப் 
பட்டது . இதைத் தொடர்ந்து சி.வி. யிலிருந்து மேற் 

கோள் கொடுக்கப்பட்டிருப்பதைப் பார்க்க . 
23 . சி . வி . அதிகாரம் 55 vv . 16 அடிக்குறிப்பு . இதற்கு 

முன்னேயுள்ள மூன்று செய்யுட்களில் , தீவில் குழப்பம் 
இருப்பதாகச் சோழ அரசனிடம் குதிரை வியாபாரி 
ஒருவன் சொல்லுகிறான் . இதன் விளைவாகவே படை 
யெடுப்பு ஏற்படுகிறது . கதையின் இப்பகுதி , சி.வி.யில் 
வேறு எங்கும் சொல்லப் படாத , இராஜராஜன் படை 
யெடுப்பைக் குறிப்பிடுகிறது போலும் . 
சின்னப்பட்டிக்காதாதுக 

சிங்கள அரசர் 
களுடைய சிறப்பான 

உடமைப் 

பொருள்களில் 
சமயத்துச் சின்னமாக இருக்கலாம் என்று கெய்ஹர் 
கருதுகிறார் . " மற்றும் புனிதமான நெற்றிப் பட்டை 
என்ற அணிகலன் என்ற விஜெசிம்ஹா. மொழிபெயர்த் 

திருக்கிறார் . 
25 , 642/1909 ( 7 - ம் ஆண்டு ) . 
26 . 595 , 618/1912 (எஸ் ஐ ஐ . iv 1389 ; 1414 ) . 

22/1895 ; 211/1911 . 
28 . 

படையைக் 
குறிக்கும் . செங்கதிர் மாலை என்பதையும் இதே 
பொருளில் கொள்ளலாம் . 

அதை , சூரியன் என்று 
கொள்ள வேண்டியதில்லை . மாறுபட்ட கருத்துக்கு 
ஹுல்ஷ் இ ஐ . ix பக் . 233 . 

29/1897 ( எஸ் ஐ ஐ . ii 82 ) ; 74/1907 ( 8 - ம் ஆண்டு ) . 
30 . 363/1917 . 

Vy . 89-97 .. 
32. --46 / 1907 . 
33 . 363/1917 . 
34 , 112/1905 . 
35 . 617/1916 . 
36 . 


27 . 


- 


29 , 


31 . 


- 


40 . 


என்பதை 


அதன் 


அரசன் 


பர்வதங்களை " 
கங்கை கொண்ட சோழபுரம் 

319 
37. 44/1896 . 
38 . ஃபிளீட் டி கே டி . 436 . 
39 . ரங்காச்சாரி - பெல்லாரி 279 , 471 ; சி . vii Sk . 220 , 

307 . 
ஹுல்ஷ் மொழிபெயர்த்திருப்பதாவது- " பயங்கொடு - 
பழி மிக ” 

பயந்தும் , பழி வாங்கும் 
எண்ணம் மிகுந்தும் என்று ஆக்கி உள்ளார் . ( இ ஐ . ix 
பக் . 233 ) . பழி என்பது அதனுடைய சாதாரணப் 
பொருளைச் சில சந்தர்ப்பங்களில்தான் 

பெறும் . 
இங்கு 

பொருள் அவமதிப்பு என்பதே . 
சொல்லப்படும் கருத்து , ஓடிப்போன காரணத்தினால் , 

அல்லது போர் வீரன் என்ற நிலையில் 
அவனுக்கு இருக்க வேண்டிய புகழை இழந்தான் 
என்பதாகும் . நவ நிதிக் குலப் பெருமலிகளும் 
என்ற சொற்றொடர் தெளிவாக இல்லை . இதற்கும் 
இரட்டப்பாடி படையெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை 
என்று ஹுல்ஷ் கருதி , குபேரனுடைய ஒன்பது 
செல்வங்களைக் கொண்டிருந்த முக்கியமான பெரிய 
மலைகள் 

மொழி பெயர்த்திருக்கிறார் . 
பிழை இல்லாமல் சொல்லுக்குச் சொல் செய்திருக்கும் 
இந்த மொழிபெயர்ப்பு புரியாதப் புதிராக இருக்கின் 
றது . இதன் பொருள் என்ன என்பதற்கு ஹுல்ஷ் 
விளக்கம் சொல்லவில்லை . இதற்கு எதிராக நவநிதிக் 
குலம் என்பது " நாமணைக் கோணம் , பஞ்சப் 
பள்ளி மாசுணிதேசம் என்பவை போல அடை 
யாளம் காணப்படாத 

ஒரு இடமாக இருக்கலாம் 
என்று எஸ் . கே . ஐயங்கார் நினைக்கிறார் . (சீவல் 
ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் , பக் , 65 , n ) . 
ஆனால் , கோணம் , பள்ளி , தேசம் என்பனபோல 
குல என்பது இடத்தின் பெயரைக் குறிக்க இறுதிச் 
சொல்லாக வருவது அருமையினும் அருமை . 
இராஜேந்திரன் கையில் பெருஞ்செல்வம் சிக்கியது 
என்பது தான் உயர்வு நவிற்சியாக இவ்வாறு சொல்லப் 
பட்டிருக்க வேண்டும் என்பது என் கருத்து . குலப் 
பெரு மலைகள் என்ற சொற்றொடர் , புராணக்கதை 
ஈட்டப்பட்ட செல்வத்தின் மிகப் பெரிய அளவைச் 
சுட்டிக் காட்டுகிறது . குபேரனுடைய செழிப்பைக் 
குறிக்க நவநிதி என்று சொல்லுவது மரபாயினும் , 
சாளுக்கிய அரசனுடைய செல்வத்தின் வகைகளையும் 
தொகைகளையும் அழுத்தமாக எடுத்துக் காட்டுவதற் 
காகவே நவநிதி என்னும் சொல் இங்கே புகுத்தப் 
பட்டிருக்கிறது . இதே சந்தர்ப்பத்தில் திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகளில் 105 - ம் செய்யுளில் 


என்று 


3 


5 


குல 


41 . 


மொழி 


பரிகண்டிட 


ஐ ஐ . , 
320 

சோழர்கள் 
கணம் - அகிலம் - யசாட்சிய- முக்துவா - பயம் - அவலம் 
பிய - பலாயனம் - சகார " என்று சொல்லப்பட்டிருக் 
கிறது . 
எஸ் ஐ ஐ . ii பக் . 94-5 . n 4. மஸ்கி என்பதுதான் 
பொருத்தம் என்று டாக்டர் எஸ் , கே . ஐயங்கார் 
நினைக்கிறார் . ஹுல்ஷ் கருத்தும் அதுவே . அசோகா 

இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் , பக் . xxvi . 
42 .. 99-108 . 
43 . v . 101 , எஸ் ஐ ஐ . பக் . 423 கரந்தை V. 62 . 
44 . ஐ ஏ . viii . 18 , ஃபிளீட் டி கே டி . 436 ; இ . ஐ . xii , 

, 
பக் . 295-6 . திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் 103 - ம் 
செய்யுளைக் 

கிருஷ்ணசாஸ்திரி தவறாக 
பெயர்த்துள்ளார் . போரில் ரெட்டராஜன் உயிரிழந்த 
தாக அவர் சொல்லுவது 

தவறு . பரிகண் 
என்ற சொல்லுக்கு , தோற்கடிக்கப்பட்டான் என்பது 
தான் பொருளே தவிர , துண்டு துண்டாக வெட்டப் 
பட்டான் என்பது பொருள் அன்று . 
23/1917 ; மற்றும் அதே வரிசையிலுள்ள 24 , 30 , 

31 . 
46. 751/1917. 
47 . 

V. 71 இ ஐ . XXV பக் . 261. பார்க்க ஈஸ்டர்ன் சாளுக்கி 
யாஸ் , பக் . 221- 2 , n , 2. இதில் இச்செய்யுள் தெளிவு 

படுத்தப்பட்டிருக்கிறது . 
48. திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் ஜெயசிம்மன் , 
கலியின் இருப்பிடம் என்றே 

வர் 
கிறான் , ( எஸ் ஐ ஐ iii பக் . 399 , செய்யுள் 100 ) . 
ஒட்டர்களின் அரசன் கலிராஜனின் ஆணைகளை 
நிறைவேற்றி வைப்பதாகத் தெளிவாக விவரிக்கப் 
பட்டிருக்கிறது . ( மேற்படி செய்யுள் 120 பக் . 400 ) ; 
மற்றும் பார்க்க : ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் , பக் . 223-4 . 

" " 
49 . செய்யுள் 109 , கரந்தைச் செப்பேடு செய்யுள் 64 , 

கங்கையின் கரைகளில் இருந்த அரசர்கள் தங்கள் 
தலைமீது கங்கை நீரைச் 

சுமந்து 

வந்ததாகச் 
சொல்லுகிறது . மற்றும் 

சாராளச் 

செப்பேடுகள் , 
செய்யுள் 71 . 
50. இராஜேந்திரனுக்குப் பண்டித சோழன் என்ற 

சிறப்புப் பெயர் வழங்கியது . புலமை பெற்றிருந்த 
அவன் , சிலப்பதிகாரம் விவரிக்கும் சேரன் செங்குட்டு 
வனின் வீரதீர செயல்களைப் படித்து , அதனால் பெரி 
தும் கவரப்பட்டான் என்று டாக்டர் எஸ் . கே . ஐயங் 


, 


குள் 


ளக்குகின்றன . 
சொல்லியிருப்பதற்கு 
கங்கை கொண்ட சோழபுரம் 

321 
கார் பல இடங்களில் ஒரு கருத்தைப் பரப்பியுள்ளார் . 
( கங்கை கொண்ட சோழன் பக் . 548. ) இராஜேந் 
திரன் நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனையாளனாக 
இருந்திருப்பானா என்னும் வியப்பு நமக்கு ஏற்படு 
கிறது . நாராயணகவி , இராஜேந்திரனின் நோக்கங் 
களைப் பற்றி மற்றொரு யூகத்தை வெளியிட்டிருக் 
கிறார் . அதுவும் சாத்தியமானதே . இராஜேந்திரனின் 
உரையாடல்கள் பற்றியோ அவனுடைய நினைவு 
அலைகளைப் பற்றியோ நமக்கு எவ்வித ஆதாரமும் 
கிடையாது . ஆனால் , விளக்கம் சொல்ல வேண்டிய 
தேவை ஏதாவது இருக்கிறதா . பழங்கால இந்திய 
மன்னர்களின் குறிக்கோள் உத்தானமும் விஜிகீஸா 
வும் ஓர் அரசனுடைய அதிகாரம் , அவன் கைப்பற்றிய 
நாடுகளின் நிலப்பரப்பை வைத்தும் , வெளிநாடுகளுக் 
அவன் 

எத்தனை தடவை படையெடுத்து 
வெற்றி கண்டான் என்ற எண்ணிக்கையைக் கணக் 

கிட்டும் அந்தக் காலத்தில் மதிக்கப்பட்டது . 
51 . 476/1911 (11 - ம் ஆண்டு ) இதைக் குறிப்பிடுகிறது . 

10 - ம் ஆண்டின் அதிகாரங்கள் இதைக் குறிப்பிட 
வில்லை . இதைப் பற்றிய விரிவான விவரம் , முதல் 
தடவையாக 

12 - ம் ஆண்டில் 

காணப்படுகிறது . 
எஸ் ஐ ஐ . i , 68 ; 467/1908. 
52 . செய்யுள்கள் 110 , 118 . 
53 . இராஜராஜனின் இந்தச் சிறப்புப் பெயரைக் கூர்ந்து 

நோக்குக . 
54. இராஜேந்திரச் சோழன் , சமஸ்கிருதத்திலும் இரா ஜேந் 

திரச் சோழ பல்லவரையன் , தமிழிலும் பொறித்த 
இரண்டு கல்வெட்டுகள் மகேந்திரகிரியில் உள்ளன .. 
இவற்றின் எண்கள் 396 , 397/1896 . எஸ் ஐ ஐ . V. 
எண்கள் 351 , 352. முதலாம் இராஜேந்திரனுக்கும் 
அவனுக்கும் எதிராகக் கலிங்கர் , ஒட்டர் ஆகியோருக் 
கும் இடையே நடந்த போரைப் பற்றி , இந்தக் கல் 
வெட்டுகளை வழக்கமாகக் குறிப்பிடுகிறார்கள்.ஏ எஸ்ஐ 
1911-2 . பக் . 171-2 ; டி . ஏ . எஸ் . iii . பக் . 119-20 : 
இதை ( ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் , பக் . 225 n 1 ) 
டாக்டர் 

வெங்கட்டரமணய்யா ஆட்சே பிப்பதற்கு , 
போதிய அடிப்படை இல்லை . 
55 . பார்க்க இ ஐ ix பக் . 233. கீழேயுள்ள குறிப்புகள் , 

நான் படித்துப் பார்த்ததில் தோன்றும் மாறுதலுக் 
56 . அவர்களுடைய கோட்டைகளில் இருந்த தோர 
ணங்கள் வானத்தைத் தொட்டன என்று ஹுல்ஷ் 

. 
A 375--21 


சோழர்கள் 


57 . 176 / 1923 - ல் ( காமிடை வள நகர் நாமணைக் 

கோணமும் என்று படித்து அதன் அடிப்படையில் 

இவ்வாறு மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது . 
58. வெஞ்சிலை வீரர் என்பதை வெஞ்சின வீரர் 

என்று படிப்பதும் உண்டு . 
59. திருமலை என்னும் பாறையிலுள்ள " பாசுடைப் 

பழ - நன் - மாசுணி - தேசம் ( ஹுல்ஷ் ) என்பதற்குப் 
பதிலாக , " பாசடைப் பழன-மாசுணி - தேசம் ( எஸ் 
ஐ ஐ ii 20 வரி 5 - ம் பக் . 108- ம் ) என்று படிக்கவும் . 
அல்லது “ பச்சை பசுமை நிலவ பழங்கள் நிறைந்த 

மாசுணி தேசம் என்றும் மொழி பெயர்க்கலாம் . 
60. ஆதி - நகர் - வையின் -சிந்திர என்று படிக்க வேண்டும் . 

இதிலுள்ள வையின் என்பது தனிச் சொல் . அதை 
முன்னேயுள்ள நகர் என்பதுடன் சேர்த்துப் படித்த 

தால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது . 
61. கீர்த்தி என்று இருப்பது ஹுல்ஷ் சீர்த்தி என்று 
படித்ததால் பொருள் 

வேறுபட்டது . அதோடு 
ஒப்பிட்டுப் பார்க்கும் 

Curr 

இது சிறந்ததாகத் 
தெரிகிறது . 
62 .. ‘ மிளை என்பது காவற்காடு என்னும் பொருளுடை 

யது ; மணிமேகலை xxviii, வரி 25 . 
63. " தொடு - கழர் - சங்கு - வோடாடல் - மயிபாலனை 

என்று படிக்கவும் . (தஞ்சாவூர் , எஸ் ஐ ஐ ii , 20 படம் ) 
காதணிகள் , காலணிகள் என்றெல்லாம் மயிபாலனைக் 
குறித்து ஹுல்ஷ் சொல்லியிருப்பதற்கு ஒரு சிறிதும் 
இடம் இல்லை . 478 / 1902 - ல் தொடு - கடற் - சங்கோ 
டாடல் -மகிபாலன் ” என்பதில் வரும் சங்கு ஒலிக்க 

உதவும் கடற் சங்கைக் குறிப்பிடலாம் . 
64. வெறி மணல் என்று சிலர் படிகளிலிருப்பதை வெறி 

மலர் என்று படிக்கவும் . 
65. இந்தப் போர் , இராஜேந்திரனுடைய முந்தின படை 

யெடுப்புகளின் எல்லையான குல்பர்க் என்னுமிடத்தி 
லிருந்தோ அல்லது அதற்கு அருகேயுள்ள வேறொரு 
இடத்திலிருந்தோ இந்தப் படையெடுப்புப் 
பட்டது என்று டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் சொல்லு 
கிறார் ( கங்கை கொண்ட சோழன் , பக் . 549 ) . 
இப்போது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 
தெலுங் 
கானா என்னும் பகுதியிலுள்ள மேலைச் சாளுக்கிய 
நாட்டை இராஜேந்திரன் எந்தக் காலத்திலும் தன் 
வசப்படுத்தவில்லை . எனவே எதிரியின் 

நாடான 
அங்குக் கடும் போர் புரிய பெரும் படையைத் 
திரட்டி அனுப்பும் நிலையில் இருந்தான் என்பதற்கு 


புறப் 


ட்டிருக்கிறது என்றும் , 
என்ற சொற்றொடர் பல 

கஜினிமுதம் நாட்டுக்குக் 
லெட்சுமி சூரன் 

சமஸ்த் ன் 
கங்கை கொண்ட சோழபுரம் 

323 
ஆதாரம் இல்லை . படையெடுப்பு , சோழ நாட்டின் 
தலை நகரத்திலிருந்து புறப்பட்டது என்பதைத் திரு 
வாலங்காட்டுச் செப்பேடுகள் தெளிவாகச் சொல்லு 
கின்றன . டாக்டர் ஐயங்காரும் இதைக் குறிப்பிட் 

டுள்ளார் . மேற்படி , பக் . 547 . 
66 . இ ஐ ix பக் . 178-9 . 
67 . மேற்படி , பக் . 163 . 
68 . மேற்படி , பக் . 180 , வரி 29 , 
69 . 

இதுவரை சாதிநகர் என்னும் தமிழ்ப் பெயர் 
முகமதிய வரலாற்று அறிஞர்களால் ஆதிநகர் , ஜாதி 
நகர் எனப்பட்டிருக்கிறது என்றும் இது , பிங்கா 
என்னும் ஊர் என்று ஹிரலால் என்பவரால் அடை 
ஆண்ட ஆரம்பகால கேசரி மன்னர்களுள் ஒருவனால் 
உண்டாக்கப்பட்டது - என்றும் டாக்டர் எஸ் . 

எஸ் . கே . 
ஐயங்கார் சொல்லுகிறார் . ( கங்கை கொண்ட சோழன் , 
பக் . 550) . ஆனால் , சாதிநகர் என்று அவர் சொல்லு 
வதற்கு என்ன காரணம் என்பதை இவர் குறிப்பிடவே 
இல்லை . திருமலைப் பாறைக் கல்வெட்டில் வண் 
கீர்த்தி - யாதிநகர் என்று தெளிவாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . ( இ ஐ ix பக். 232 

ix பக் . 232 படம் வரி 8 ) 
தஞ்சாவூர் ஆதாரமும் தெளிவாக “ வண் கீர்த்தி 
ஆதிநகர் ( எஸ் ஐ ஐ . ii பிளேட் 3 வரி 5 இறுதி ) 
என்று சொல்லு கிறது . வண் கீர்த்திய்யாடி நகர் 

இடங்களில் காணப்படு 
கிறது . (77 , 78 , 78 எ /1895 ) 171/1894 வண் 
கீர்த்தி அயாடிங்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
இந்தக் கல்வெட்டுகள் யாவும் 16-17 - ம் 
ஆண்டுகளில் ஏற்பட்டவை . பூசுரர் சேர் என்ற 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
யெடுப்புகளின் விளைவுகளையெல்லாம் இந்த அடை 
மொழியில் ஐயங்கார் காணுவதற்கு எவ்வித 

ஆதாரமும் இல்லை (மேற்படி ) . 
70 . இ ஐ . vii , List பக் . 120 11 3 . 

ஆர் . டி . பானர்ஜி , பாலாஸ் ஆப் பெங்கால் பக் . 71 . 
ஆட்சியில் , 

, 
மணி யாக இருந்தான் ( மேற்படி பக். 72 ) 
73 . மாறுபட்ட கருத்து , ஆர் . டி . பானர்ஜி , “ முதலாம் 
இராஜேந்திரச் சோழனின் திருமலைக் 

கல்வெட்டி 
லிருந்து பழமையான கௌட , வங்க நாடுகள் ஏராள 


ஆட்சி 


படை 


71 . 


324 


சோழர்கள் - 


77 . 


ஆகும் . 


" 


சோழ 


மான சின்னஞ்சிறு நாடுகளாகச் சிதைந்து விட்டமை 

தெரிகிறது ( மேற்படி பக் . 69 ) . 
74. மேற்படி பக் . 72-73 ; பிரபோத -சந்ரோதய ; பகுதி 

2 - ல் நூணமயம்-தட்சிண -ராட- பிரதேச தாகதோ 
பவிஷ்யதி மற்றும் கௌடம் ராஷ்டிரம் அனுட்டமம் 

நிருபமா தத்ராபி ராதாபுரி என்று காணப்படுகிறது . 
75. இந்த அதிகாரத்தின் கடைசியில் 

என்னும் 
குறிப்பைப் பார்க்க . 
76 . VY 117-119 . 
ஏ . எஸ் . ஐ . 1911-12 . 
1911-12 . பக் . 173-4 . 

கங்கை நீர் 
அலஹாபாத்தில் எடுக்கப்பட்டதாக வெங்கையா 
அவராக யூகம் செய்து கொள்ளுகிறார் . லாட நாடு , 
இப்போது பேரார் என்று சொல்லப்படும் பகுதியே 
அவர் மேலும் 

சொல்லுவதாவது : 
ஓராண்டு காலத்துக்குள் இராஜேந்திர 
னுடைய தளபதி வடஇந்தியா முழுவதையும் வென் 
றிருக்க முடியாது . எனவே , இந்த நாட்டின் குறிப் 
பிட்ட சில பகுதிகள் மீது மட்டும் இவர்கள் படை 
யெடுத்திருக்க வேண்டும் .அங்குள்ள மக்கள் , எதிர்ப்புத் 
தெரிவித்தபோது மட்டுமே , முறைப்படி போர் நடந் 
திருக்கும் . நாட்டின் ஏனையப் பிரிவுகளின் பெயர் 
களும் அவற்றின் அரசர்களின் பெயர்களும் விசாரணை 
செய்யப்பட்டு , சோழர்கள் வெற்றிகொண்ட அரசர் 
களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது . படையெடுப்பு 
என்ற யாத்திரையில் சென்ற இந்தப் படையினர் 
வடஇந்தியாவில் எந்தெந்த வழியாகச் சென்றார்கள் 
என்பதை இப்போது எளிதாக அறிய முடியாது 

( பக் . 174 ) . 
78 . திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் , செய்யுள் 109 . 
79. மேற்படி v . 124 .. 
80 . பாலாஸ் ஆப் பெங்கால் பக் . 73 , 99 . 
81. செய்யுள் 111 , அனந்த சம்புவின் உரையின் இறுதி 

( சென்னை , கையெழுத்துச் சாவடி நூல் நிலையம் ) . 
அத்ர பூர்வ கதா பிரசங்க என்ற சொற்களுடன் 
உரை ஆசிரியர் இரண்டு செய்யுள்களைப் புகுத்தி 
யுள்ளார் . இராஜேந்திரனே Cuirre கங்கையில் 
நீராடியதாக இந்தச் செய்யுள்களில் சொல்லப் 
பட்டிருக்கிறது . இந்தக் கருத்து சித்தாந்த சாரா 
வளி , என்ற நூலிலேயே சொல்லப்பட்டிருப்பதாக 
கிருஷ்ண சாஸ்திரி தவறாகக் கொள்ளுகிறார் . இந்த 
நூல் இராஜேந்திரன் காலத்திலும் அவன் ஆதரவிலும் 


தெவு குருபூறு நகர் 
) 

டில் 
கட 
கங்கை கொண்ட சோழபுரம் 

325 
இயற்றப்பட்டது என்பது அவர் கருத்து . எஸ் . ஐ . ஐ . 

ill முன்னுரை பக் . 22 . 
82 . பாமுலவாகச் செப்பேடுகள் - ஜே . ஏ . எச் . ஆர் . எஸ் , 

ii , பக் . 287 வரி 63 . 
83. இ ஐ , xvi , பக் . 77 . 
84 . பாரதி , xx , பக் . 439 ; ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் , 

பக் . 241-4 . 
85 . 

482 - கே / 1893 ( எஸ் ஐ ஐ . V. எண் 82 ) ம் ஈஸ்டர்ன் 

சாளுக்கியாஸ் , பக் . 229 , n 1 . 
86. 213/1911 . 13 - ம் 

ஆண்டில் ஏற்பட்ட மாளூர் 
ஆதாரத்திலுள்ள ( இCix சி . பி . 84 ) இந்தத் தேதி 
சரியானதுதானா என்பதை நான் உறுதியாகச் சொல்ல 
முடியாது . இந்த ஆதாரத்தில் முன்னுரை முழுவதும் 
மிடத்தில் உள்ளது . இதில் கடாரத்தை வெற்றி 
கண்டமை சொல்லப்பட்டிருக்கிறது . ( இ C x ct . 47 ) . 
ஆனால் இதில் சொல்லப்பட்ட தேதி மிகவும் முற் 
பட்டது போலும் , இது போலவே , 11 - ம் ஆண்டில் 
கொடுக்கப்பட்ட சில தானங்கள் அதற்கு பிந்தின 
ஆண்டில் ஏற்பட்ட கல்வெட்டுகளில் இடம் பெற்றிருக் 


கின்றன . 


87 . 


88 . 


89 .. 


என்று 


Y. 123 , கரந்தைச் செப்பேடுகள் , செய்யுள் 62 , 
எஸ் ஐ ஐ . ii , பக் . 109 . பின்னே வரும் குறிப்புகள் 
ஹுல்ஷ் கருத்துக்கும் என் கருத்துக்கும் உள்ள 
வேறுபாடுகளை விளக்கும் . 
வாக்கியம் ( பக் . 1071 5 ) என்னும் சொல்லால் 
ஒரு பயனும் இல்லை . வேறு சில ஆதாரங்களில் 
வாகையம் 

இருப்பது பொருத்தமாகத் 
தெரிகிறது . வாகை என்பது வெற்றியைக் குறிக்கும் . 
பொருகடல் என்பது , போர் புரியும் கடல் என்ற 
பொருள் உடையது . இது படையைச் சுட்டும் பொதுச் 
சொல் , 

கும்பக்கரி என்பது கும்பத்தையுடைய 
யானையைக் குறிக்கும் . 
பகைவனுடைய பரந்து விரிந்த நகரம் என்று 
ஹுல்ஷ் சொல்லுகிறார் . தஞ்சாவூர் ஆதாரத்திலுள்ள 
ஆர்த்த , வனக நகர் என்ற சொல் இந்தப் பொருளைத் 
தராது . 

ஆர்த்து + அவன் + அகநகர் என்று நான் 
இதைச் சந்தி பிரிக்கிறேன் . இந்தச் சொற்றொடரும் 
பின்னே வருவனவும் ஸ்ரீவிஜயனைப் புகழ் குறிக்கும் 
அடைச் சொற்கள் 

என்று 

அறிஞர் கோயடிஸ் 


90 . 


326 


சோழர்கள் 


என்பது 


என்ற 


என்பது 


( பி இ எப் இ ஓ . xviii , எண் 6 பக் . 5 n 1 ) சொல்லி 

யிருப்பதை நான் ஓரளவு ஏற்றுக் கொள்ளுகிறேன் . 
91 . புதவம் என்பது பெரிய கதவில் அடங்கியுள்ள ஒரு 

சிறிய வாயில் . 
92 . பார்க்க இ . ஐ . ix பக் . 231 . 
93 . இது சொல்லுக்குச் சொல் மொழி பெயர்ப்பதாக 

இருக்கிறது . வன் - மலை -ஊரெயில் 

உயர்ந்த மலை மீதுள்ள கோட்டை ஆகும் . 
94 . 

விவசாயம் செய்யப்பட்ட நிலம் ( ? ) , காடு ஆகிய 
இரண்டையும் உடைய 

என்கிறார் 

ஹுல்ஷ், 
தூறு 

சொல்லுக்கு அடர்த்தியில்லாத 
காடு என்ற பொருள் 

உண்டு எனினும் இந்தச் 
சொற்றொடரின் மொத்தப் பொருள் தெளிவாக 

இல்லை . 
95 , ஒரு கடுமையான தாக்குதல் அடக்கப்பட்டது என் 

கிறார் ஹுல்ஷ். களமுதிர்- கடுந்திறல் 
வாசகம் . இதன் பொருள் கடுமையான ஆற்றல் , 
போர்க்களத்தில் போர் புரியும் போது மேலும் வேகம் 

பெற்றது என்பதாகும் . 
96 . 

யாருடைய நந்தவனங்கள் தென்னாட்டின் அழகிய 
கன்னிகை இடுப்பில் கட்டிக் கொள்ளும் கச்சையைப் 
போன்றிருந்ததோ என்கிறார் ஹுல்ஷ். எப்படித் 
தான் , ஹுல்ஷ் இப்படி மொழி பெயர்த்தாரோ 
எனக்குத் தெரியவில்லை . தேனக் காவற் பொழில் 
என்ற சொல்லை , தேன் + நக்கன் + வார் + பொழில் 
என்று சந்தி பிரித்து , இல்லாத ஒரு பொருள்படும் 
படி மொழி பெயர்த்திருக்கிறார் . " தேன் + நக்க + 
வார் + பொழில் என்று சந்தி பிரித்தால் முறையே 
“ தேன் ” , சீப்பு , “ நீண்ட " , " நந்தவனம் 

பொருள்கள் ஏற்படும் . 
97. " தொடுகடல் என்ற சொல்லைக் கடலுக்கு அருகே 

வுள்ள என்று ஹுல்ஷ் மொழி பெயர்க்கிறார் . 
தொடு என்னும் சொல்லுக்கு இத்தகைய பொருள் 
பிற்காலத் தமிழில்தான் ஏற்பட்டது . தொடு 
என்னும் சொல்லுக்குப் பழந்தமிழில் தோண்டுதல் 
என்று பொருள் , சகரனின் மக்கள் கடலைத் தோண்டி 
னர் என்று 

ஒரு புராணக்கதை உண்டு . அதன் 
தொடர்பாகத் தொடுகடல் என்னும் சொற்றொடர் 
உருவாயிற்று . 

எஸ் . ஐ . ஐ . ii , 20 . 
99 , மேற்படி , பக் . 106 , 


என்ற 


98 
. 


104 . 


என்பதைப் 
கங்கை கொண்ட சோழபுரம் 

327 
100 . எஸ் ஐ ஐ ., ii . பக் . 195 . 
101 . ஹாப்சன் - ஜாப்சன் என்னும் நூலில் இது ஏற்கெனவே 

குறிக்கப்பட்டிருக்கிறது . பி இ எப் இ ஓ . , xviii , 6 

பக் . 615 . 
102 . ஏ ஆர் பி . 1908 , பாரா 25 . 
103 . பி இ எப்இ ஓ ; xviii எண் 6. கெரினி ( ஏசியாட்டிக் 

சொசைட்டி மானோகிராப் தொகுதி 1 ) எழுதியுள்ள 
ரிசர்ச்சஸ் , 1909 மிக விரிவானது . கிழக்கு ஆசியா 
வின் வரலாறு , நிலவியல் ஆகியவற்றை ஆராயும் 
மாணவர்கள் 

அனைவரும் இந்த நூலை நன்றி 
பாராட்டிப் பயன்படுத்துவார்கள் . 

ஏ ஆர் பி . 1919 , பாரா 46-47 . 
105 , 

மேற்படி , 1922 , பாரா 14 . 
106 . ஏற்கெனவே மேற்கோள் காட்டப்பட்டது . பக் . 5 . 
107. குறிப்பாக வெளிநாட்டுப் பெயர்களை 

அவை நீள 
இருந்தபோது சுருக்கிச் சொல்லுவது சீனர் 
களுடைய பழக்கம் . 
108 . முன் கூறிய மேற்கோள் பக் , 23-4 . மற்றும் பார்க்க : 

பெர்ராண்ட் , எல் எம்பெயர் சுமத்ரனைஸ் டி ஸ்ரீ 

விஜய ஜே ஏ . 1922 , பக் . 163. அடிக்குறிப்பு . 
109 . ஹிர்த் , ராக்ஹில் இருவரும் எழுதிய சௌ - ஜு - குவா 

பக் . 35 ; கோயெடஸ் , ஏற்கெனவே மேற்கோள் காட்டப் 

பட்ட நூல், பக் . 13 . 
110 . பக் . 60-2 . 
111 ஏற்கெனவே மேற்கோள் காட்டப்பட்ட நூல் , பக் . 25 . 
112 , 

ஜெரினி , ரிசர்ச்சஸ் , பக் , 513 , 
11.3 . மேற்படி பக். 533-4 . கோயெடிஸ் ( பக் . 9 ) , மலேயா 

தீபகற்பத்தின் தென்பகுதியில் மலையூர் இருந்ததா , 
அல்லது சுமத்திராவின் கீழைக்கரை அல்லது மேலைக் 
ஒன்றும், சொல்லவில்லை . 

பாலம்பாங்குக்கு 
அருகே ஓர் , இராச்சியமாக இருந்திருக்க வேண்டும் 
என்று மட்டும் அவர் சொல்லுகிறார் . இ - டிசியாங் 
கருத்தில் அந்த நாடு , கி . பி . 672 - க்கும் 705 - க்கு 
மிடையே மலாயுவைச் சேர்த்துக் கொண்டது 

( மற்றும் ஜெரினி பக் . 530-1) . 
114. சௌ 

ஜூ ஈ - குவா பக் . 67 


மாக 


இதையே 


என்று 


116 . 


என்று 


சு 

குறிப்பிடும் 
328 

சோழர்கள் 
115 . கோயெடிஸ் , ஏற்கெனவே மேற்கோள் காட்டப்பட்ட 

நூல் பக் 10-11 , 33-6 . பெசிங்க ( ரிஷி சிரிங்க ) 
என்பது இக்காலத்து ரங்கூன் நகராக இருக்கலாம் . 
‘ மாயிருடிங்கம் 

சொல்லியிருக் 
கிறார்கள் என்பதாக டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் 
குறிப்பிட்டிருக்கிறார் ( மேற்குறிப்பிட்ட நூல் பக் . 
576 ) . மாறுபட்ட கருத்து , ஜெரினி, பக். 

76-7 . 
‘மாயிருடிங்கம் எங்கே இருக்கிறது என்பதைக் 
கண்டு பிடிக்க இவ்வளவு தூரம் செல்ல இயலாது . 

கோ யெடிஸ், ஏற்கெனவே குறிப்பிட்ட நூல் பக்.11-13 . 
117 . கெய்ஹர் , சி.வி. அத்தியாயம் 76 , செய்யுள் 63 . 
118 . 

ஏஆர் இ . 1898-9 பாரா 47 ; ஏஆர்பி . 1909-10 , 

பக் . 14 , பாரா 40 . 
119 . உதாரணம் : 

கடாரம் ( ஸ்ரீ ) கேட்டரம் 
சொல்லப் பட்டிருக்கிறது , பழமையான புரோம் நகரம் 
( கனகசபை) ; மாடலிங்கம் என்பது மர்த்தபான் 
என்னும் பர்மிய நகரம் ( ஸ்மித் ) ; கோயெடஸ் முன் 

. 
120 . 

கெய்ஹர் , சி.வி. ( ii பக் . 67 ) அத்தியாயம் 76 . 

செய்யுள் 35 . 
121 . கோயெடஸ் , பக் , 

14-5 . ‘ராமஞ்ச தேசத்தை 
எதிர்த்து இலங்கையர் படையெடுத்தனர் . அதை 
விவரிக்கும் மகாவம்சம் , " பப்பாளம் , குசுமி என்ற 
இரு துறைமுகங்களைச் சொல்லுகிறது . எனவே அவை 
இரண்டும் ஒன்றுக்கொன்று அருகே இருக்க வேண்டும் 
என்று சிலர் வற்புறுத்துகிறார்கள் ( ஏஆர்பி 1919 
பாரா 47 ) . குசுமி என்பது பாசியன் துறைமுகம் 
என்பது தெளிவாகிவிட்டது . எனவே பப்பாளம் 
மாகவோ இருக்க வேண்டும் . இவ்வாறு விவாதம் 
செய்பவர்கள் , மகாவம்சத்தில் - ஒரு புயலால் , கடற் 
படை சேதப்பட்டு அதன் பல பகுதிகளும் வெவ்வேறு 
துறைமுகங்களுக்குச் சென்றன ( அதிகாரம் 76 , செய் 
யுள்கள் 56 , 59 , 63) - என்று சொல்லப்பட்டிருப்பதை 
அழுத்தமாகக் கவனிக்கத் தவறிவிட்டார்கள் . எனவே , 
துறைமுகங்கள் அடுத்தடுத்து இருந்திருக்க வேண்டிய 

தில்லை , 
122 . மேவிளிம்பங்கம் என்பது பெராக் காக இருக்கலாம் 

கருமரங்க (கலசபுரம் ) என்று லெவி என்னும் அறிஞர் 
பிரி ஆரியன் அன்ட் பிரி டிரவீடியன் ( பக்ச்சி ) பக் . 
110-2 - ல் சொல்லுகிறார் : வளைப் 

பண்டூரு 


* 


- 


தமிழ் பெயர் 

, தமிழ் 
44 , 598 கடாக என்பது ஒரு தீவு என்று சொல்லப் 

மற்றும் வி 


கங்கை கொண்ட சோழபுரம் 

329 
என்பது சம்பா நாட்டிலுள்ள பாண்டுரங்கம் என்று 
ரூபாயர் கருதுகிறார் . இந்த எண்ணங்கள் எல்லாம் 
அவரவரின் நம்பிக்கையால் ஏற்படுகின்றனவே தவிர , 
போதிய ஆதாரங்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட 
ஆராய்ச்சிகள் அல்ல என்று குரோம் சொல்லுகிறார் 
பார்க்க : குரோம் ஹிண்டேயே ஜவன் ஸ்கே கெஸ்கிய 

டெனிஸ் , பக் . 251-2 . 
123 . கோயெடஸ் , பக் . 15 ; ரிசர்ச்சஸ் , பக் . 93 , சில்வெ 

யின் லெவி ; டாலமி -லே - நிடேசா எட் - ல -பிரகத்கதா , 

எட்டு ஏடஸ் அசியட்டிக்குயஸ் ii . 
124 . சௌ- ஜு - குவா பக் . 68 , 
125. மேற்படி , பக் . 67-8 n , 1 . ஜே.ஆர்ஏஎஸ் . 1905 

பக் . 498 . 
126 . ஏற்கெனவே மேற்கோள் காட்டப்பட்ட நூல் பக் , 16 

18. ஜெய்யா (மேற்படி , பக் . 32 ) விலுள்ள ஒரு சமஸ் 
கிருத கல்வெட்டிலிருந்து கோயெடஸ் ,, 

தாமரலிங்க 
பெயர்களுடன் ஒட்டி வருவதாகத் தெரிகிறது . இவை 
யெல்லாம் ஒரே பெயரின் மருவிய வடிவங்கள் என் 
பதை ஒப்புக் கொள்ளலாம் . தமிழ்ப் பெயரை , தாமர 
லிங்கம் , 

( பக் . 17 ) என்று படிக்கலாம் 
கோயெடிஸ் கூறும் யோசனை தேவையில்லாதது . 
அது , பொருத்தம் இல்லாததும் கூட , மாத - மா - லிங்கம் 
அல்லது மாத -மலிங்கம் என்பது தமிழ்க் கல்வெட்டுகளில் 
வரும் திதமாவல் விணை என்ற வரியின் முதல் 
யாப்பிலக்கண விதிகளின் படி ஏ என்னும் ஒலி 
இந்த வரியில் பிற்பாதிக்கு ஒத்து வராது . ஆனால் , 
கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கருத்தில் இந்தத் 
தமிழ் வரியை தீடமர்வல் விணை - மா - தமரலிங்கம் 

என்றும் படிக்கலாம் . 
127 .. தானி எழுதிய கதாசரித்சாகர , 1 , 87 , 92 , 552 ; ii , 

பட்டயத்தையும் 
கரந்தைப் பட்டயம் , செய்யுள் 62 - ம் பார்க்க . 
V. 138 , 189 

. 
129 . பத்துப் பாட்டு , பக் . 550 ( மூன்றாம் பதிப்பு ) , கோ 

யெடஸ் சொல்லியிருப்பது போல , கடாக என்னும் 
சமஸ்கிருதச் சொல்லும் கடாரம் என்னும் தமிழ்ச் 
இணைந்த 

இவற்றின் 
பொருள் , ஒரு செப்புப் பாத்திரம் என்பது . கடாரம் 


. 


என்று 


. 


128 . 


சொல்லு 


பொகும். ஒவ 


போலும் . 


. 


130 . 


கம 


களுக்கும் ஒலி 
2 ன்று 

நூல்கள் சொல்லு 
( 

ஃபெரண்டு 
330 

சோழர்கள் 
என்னும் தமிழ்ச் சொல்லுக்கு கருப்பு நிறத்தை 
யொத்த பழுப்பு நிறம் என்ற பொருளும் உண்டு 

. 
‘ காளகம் என்பது கருமை . ஒரு 

வேளை இந்தப் 
பொருள் ஒற்றுமையால் தான் , நச்சினார்க்கினியரும் , 
அகராதிகளின் ஆசிரியர்களும் , காளகம் என்பதற்கு 
கடாரம் என்று பொருள் கூறினர் 
கடாரம் வேறு ; கிடாரம் வேறு ; ஹடாக 
காளகம் என்பவற்றுக்கும் மேற்சொன்ன சொற் 

முன் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் , பக் . 20-2 . 
131 . கடாரம் , கடாஹா , காளகம் என்பன மலேயாவின் 

மேற்குக் கரையிலுள்ள கெடாவைக் ( கிட்டாவை ) 
குறிக்காது 

ஃபெர்ரான்ட் சொல்லுகிறார் 
( ஜே ஏ 1922 , பக் . 51 ) . அவர் மேலும் கூறுவதாவது : 
* நிலவியல் அடிப்படையில் கடாரமும் , கெடாரமும் 
கின்றன . 588/1916 , 356/1906 என்ற இரண்டு 
பாண்டியர் கல்வெட்டுகளும் , கல்வெட்டு ஆராய்ச்சித் 
துறை அறிக்கைகளில் சுருக்கமாகச் சொல்லப்பட்டிருப் 
பதை இவர் ஆதாரம் காட்டுகிறார் . இந்த வாசகத் 
தின் பொருள் எல்லாம் , 11 - ம் நூற்றாண்டைப் 
போல , 13 - ம் நூற்றாண்டிலும் சாவகத்தின் அரசனே , 
கடாரத்தின் அரசனாகவும் இருந்தான் என்பதே . 
ஸ்ரீ விஜயாவும் கடாரமும் , 13 - ம் நூற்றாண்டில் ஜெய்ய 
உடன் கொண்டிருந்த அரசியல் உறவுகளை பிஜிட்ர 
கன் டி டால் லேன்ட் என்ற நூலில் கோயெடஸ் 
ஆராய்ந்துள்ளார் . டீல் என்பவர் 83 ( 1927 பக் . 459 
அடிக்குறிப்பில் ஏ பிரப்போஸ் டி லா சுட்டே - டு - ரயா 
யுமே - டி - ஸ்ரீ - விஜய என்ற ஆராய்ச்சிக் கட்டுரையில் 
கிறார் . கடாரம் என்பது சுமத்திராவின் தெற்கிலோ 
அல்லது அதன் கிழக்குக் கடற்கரையிலோ இருக்கும் 
என்று 

கருதினார் . 

( ஜே ஏ 
பக் . 51) . ஆயினும் அவர் நம்பிய ஆதாரங்கள் உறுதி 

இல்லாததால் அவருடைய கருத்தே இறுதி 
யானது என்று அவர் சொல்லவில்லை . ( ஜெரினி 
ரிசர்ச்சஸ் என்னும் நூலில் பக் . 833- ல் ) சுருக்கமாக 
ஆராய்வதை அடிப்படையாகக் கொண்டு , எஸ். கே . 
ஐயங்கார் , கடாரம் என்பது சுமத்திராவின் 
கிழக்குக் கடற்கரையிலுள்ள கெர்ட்டி என்று சொல்லி 
யிருக்கிறார். கங்கைகொண்ட சோழன் பக் , 528 
அடிக்குறிப்பு . இந்தக் கருத்து இப்போது அடிபட்டு 


யாக 


வட 


விட்டது 


132 . 


எஸ் . கே . ஐயங்கார் , ஏற்கெனவே சொல்லப்பட்ட 
நூல் , பக் . 566 , 571 






134 . 


6 


ஆட்சிக் 


சௌ ஐ - குவா , பக் . 18-9 . 
வில்லை. உதாரணம் : 
கங்கை கொண்ட சோழபுரம் 

331 
133 . 

ஜெரினி- ரிசர்ச்சஸ் பக் . 609 n . 2. இவர் , இராஜராஜ 
னுடைய ஆட்சிக் காலத்தை 985-1002 என்று சுருக்கிக் 
கொண்டு இல்லாத 

சிக்கல்களைக் கற்பனை 
செய்து கொள்ளுகிறார் . இராஜராஜனுடைய ஆட்சி , 
அவனுடைய 29 - ம் ஆண்டு வரை ( 1014 ) நீடித் 
திருக்காவிட்டாலும் கூட , 

அவனுடைய 
காலத்திலேயே , சீனாவுக்கு ஒரு தூதரகம் இங்கிருந்து 
புறப்பட்டுச் செல்லும் வழியில் , மலேயாப் பகுதியில் 
சில காலம் சுணங்கி விட்டு , அடுத்த ஆண்டில் சீனா 
வுக்குப் போய்ச் சேர்ந்திருக்கலாம் . மற்றும் பார்க்க : 

சௌ ஜு - குவா , பக் . 100 . 
135 . சௌ ஜு - குவா பக் . 63. 
136 . 

ஏ எஸ் எஸ் ஐ . iv . பக் . 208 வரிகள் 86-88 . 
137 . ஏற்கெனவே குறிப்பிட்ட நூல் கோயடெஸ் பக் . 8 . 
138 . 

ஏ ஆர் இ . 1892 பக் , 12 , 
139 . 

டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் , ஏன்சியன்ட் இண்டியா . 
பக் . 108. கங்கை கொண்ட சோழன் ; எஸ் ஐ ஐ . iii 

முன்னுரை பக் . 21 . 
140 . 

எஸ் ஐ ஐ . iii பக் . 56. ஹுல்ஷ் மொழி பெயர்ப்பை 

நான் சில இடங்களில் மாற்றியிருக்கிறேன் .. 
141 . தென்னவர் என்பது பாண்டியர்களைக் குறித்தாலும் 

இந்த இடத்தில் அது குறிப்பது , இலங்கை (மானா 
பரணன் ) ( எஸ் ஐ ஐ iii 29 , வரி 13 ) , கேரள பாண்டிய ; 

ஆகிய தென்னாட்டு அரசர் மூவரையுமே குறிக்கும் . 
142 . இந்த நிகழ்ச்சி சில 

ஆதாரங்களில் 

சொல்லப்பட 
மாக மொழியெர்த்துள்ளார் . ஆனால் , ஏ ஆர் இ 
1930 II 46 - ல் பார்க்க . 


ஐ xxii . 


143 . 


144 . 


145 . 


" வயிற்று வலியால் தாக்கப்பட்டான் என்பது இச் 
சொல்லின் பொருள் . 
மூர்க்கத்தனமான படையெடுப்பின் சின்னம் . 
பிகே . பக் . 113 . 
221 / 1894 - எஸ் ஐ ஐ V. எண் 520 வரிகள் 15-19 . 
மேற்படி , வரிகள் 75-6 . இரண்டாவது சாளுக்கியப் 
போருக்குப் பிறகே , மெய்க்கீர்த்தியில் இந்த நிகழ்ச்சி 
யும் சேர்க்கப்பட்டது என்று டாக்டர் வெங்கட்ட 


146 . 


147 . 


332 


சோழர்கள் 


ரமணய்யா 

சொல்லுவதை நான் ஏற்றுக் கொள் 
கிறேன் ( ஜெர்னல் ஆப் தி மெட்ராஸ் யுனிவர்சிட்டி , 

xvi பக் . 6 ) . 
148. 75/1895 , ஏ ஆர் இ . 1913 , II 26 . 
149 . டி ஏ எஸ் . ii 87 அடிக்குறிப்பு ; ஜே ஆர் ஏ எஸ் .. 

1922 பக் . 161. அடிக்குறிப்பு . 
150. 523/1930 . 
151. 172/1894 ; 92/1892 . 
152 . எஸ் ஐ ஐ . iii 28 . 
153 . 92 / 1892 - தேதி காணப்படவில்லை ; 172 / 1894 - இது 

( 2 ) 6 ஆம் ஆட்சி ஆண்டில் ஏற்பட்டது . முதல் எண் 

சந்தேகமா . 
154. 54/1893 . 
155 . ஃபிளீட் டி . கே . டி . பக் . 436 . 
156. ரெங்காச்சாரி- பெல்லாரி 185 , 229 , 285 . 
157. 253/1918 . 
158 , கேவுடன் என்ற தளபதி சோழப் படைக்குத் தலைமை 

தாங்கியதாக ஹுல்ஷ் சொல்லுகிறார் . ஆஞ்சற்கு , 
ஏவு , தன் என்ற சொற்களை அவர் தவறாகச் சந்தி 
பிரித்ததால் இந்த வினை ஏற்பட்டிருக்கிறது . பார்க்க : 

உதாரணம் 54/1893 . மற்றும் 6/1890 . 
159 . 183/1893 ( எஸ் . ஐ . ஐ . iv , எண் 1008 ) ; ஈஸ்டர்ன் 

சாளுக்கியாஸ் -இலுள்ள மற்ற மேற்கோள்கள் . 
160 . ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் , பக் . 237 ; 185/1893 , 

எஸ் . ஐ . ஐ . iv , எண் 1010 . 
161 . இ . சி . X. எஸ் . பி . 14 . 
162. 46/1907 . 
163 . 191/1915 . 
164 . 243/1915 . 
165. 350/1907 ; 639/1909 . 
166 . 157/1915 . 
167 . 20/1905 . 
-168 , - 291/1904 .. 


ங்கை கொண்ட சோழபுரம் 


169 . 217/1911 . 
170. 480/1911 ( இ . சி . X. கே எல் 109 - a) . 
171 . 138/1912 . 
172 . 

இ.சி. i , முன்னுரை 12-13 ; V. முன்னுரை vii . 
173 . இந்தப் பெயர் இக்காலத்தில் பல இடங்களுக்கும் 

கட்டடங்களுக்கும் வழங்கிற்று . நம் காலத்தில் காவிரி 
யின் ஒரு கிளைக்கும் இப்பெயர் வழங்கி வருகிறது . 
சேரன் மாதேவி ( ஷெர்மா தேவி ) யிலுள்ள சோழர் 
ஆதாரங்களில் தாம்பிரபரணி , முடிகொண்ட சோழப் 

பேராறு என்ற பெயரால் வழங்கி வருகிறது . 
174 . ஏ .ஆர் . இ . 1901 , 1.12 ; எஸ் . ஐ.ஐ.iii , 127 . 
175 . 

61/1914 . 
17.6 . இ . ஐ . XV . பக் . 49 n . 3 - ல் இது அடித்தளம் போடப் 

பட்டதை நினைவுபடுத்துமாறு ஈடு -விலிருந்து ( ஈட்டி 
லிருந்து ) ஒரு சுவையான மேற்கோளை , கோபிநாத 
ராவ் காட்டுகிறார் . 

82/1892 . 
178 . 

இந்த இடம் 19 - ம் நூற்றாண்டில் எவ்வாறு இருந்தது 
என்பது இந்த அதிகாரத்தின் இறுதியில் 
குறிப்பில் தரப்பட்டிருக்கிறது . 


177 . 


என்ற 


179 . 


180 .. 


61/1914 ; 203/1925 ; 510/1926 . 

ராஜகேசரி 
ராஜேந்திரனின் 24- ம் ஆண்டில் ஏற்பட்ட 118/1888 
என்ற கூட்டு ஆதாரத்தில் கங்காபுரி என்று சொல்லப் 
பட்டிருக்கிறது . 
எஸ் . ஐ , ஐ . iii பொருட் குறிப்பு அகராதி , எஸ் . வி . , 
முடிகொண்ட சோழபுரம் ; மற்றும் எஸ் . கே . ஐயங் 
கார் - சவுத் இந்தியா அண்டு ஹர் முகமடன் இன் 
வேடர்ஸ் , பக் . 44. n 2 . 
27I / 1927 
6.39 /1909 . 
திருவாலங்காட்டுப் பட்டயங்கள் வரிகள் 6-7 ( தமிழ்ப் 
பகுதி ) , 4.63 / 1908 ( மூன்றாம் ஆண்டு ) . 


181 . 


182 . 


183 . 


184 . 


185 .. 


ஏ . எஸ், ஐ . 1911-12 . பக் . 172. 11 1 . 
ஃபிளீட் : குப்தா இன் ஸ்கிரிப்சன்ஸ் , பக் 
- ஐ , IX , Y , 283 . 


192.11 . 1 ; 


சோழர்கள் 


186 . 624/1920 . 
187. 73/1921 . 
188 . 464/1918 . 
189. 260/1915 . 
190 . 71/1920 . 
191. 79/1909 . 
192. 260/1915 . 
193 .. இ . ஐ . vii , பக் . 30-33 . 


அதிகாரம் 11 


இராஜேந்திரனின் பின்னோர் 

( கி . பி . 1044-70 ) 


முதலாம் இராஜேந்திரனின் மக்கள் 


பொதுவான 


வடநாட்டு மன்னர்கள் தென்னாட்டைக் கைப்பற்றுவது 

வழக்கமாக இருந்தது . ஆனால் , சோழ 
இராச்சியத்தை உறுதியாக நிலை நாட்டிய இராஜராஜன் , அவனு 
டைய திறமை மிக்க மகன் இராஜேந்திரன் காலங்களில் இந்த 
வழக்கு தலைகீழாக மாறி , சோழருடைய வெற்றிச் சின்னமான 
புலிக்கொடி வடக்கே வெகு தூரத்திற்குக் கொண்டு செல்லப் 
பட்டது . இராஜேந்திரனுக்குப் பின் அவனுடைய மூன்று மக்களும் , 
ஒருவரை அடுத்து ஒருவராக அரியணை ஏறினர் . தங்கள் 
தந்தையிடமிருந்து பெற்ற பரந்த இராச்சியத்தை அதன் புகழ் 
மங்காவண்ணம் இம் மூவரும் திறமையுடன் காத்தனர் . இவர் 
களுடைய ஆட்சிக் காலங்களில் , அவ்வப்போது பல போர்கள் 
நிகழ்ந்தன . குறிப்பாக , துங்கபத்திரை ஆற்றைக் கடந்து 
சாளுக்கியருடன் போர் புரிந்த போது இவர்களில் முதல்வன் 
போர்க்களத்திலேயே உயிரிழந்தான் , அந்நிலையில் அவனுடைய 
இளையவன் முடி தரித்து , சோழப்படைக்கு ஏற்படவிருந்த தோல் 
வியை பெரு வெற்றியாக மாற்றினான் . தென் திசையிலும் 
சோழ நாட்டிற்குப் பெருங்கேடு காத்திருந்தது . பாண்டிய 
கேரள மன்னர்கள் ஈழநாட்டு மன்னரின் துணை கொண்டு , 
சோழ நாட்டின் மீது வஞ்சம் தீர்க்க தக்க தருணத்திற்காகக் 
காத்திருந்தனர் . இத்தகையை இன்னல்களாலும் , சமய அடிப் 
படையில் ஏற்பட்ட பெரும் புரட்சியின் விளைவாகவும் இம் 
மூவரின் ஆட்சிக் கால முடிவில் சோழ மரபில் , ஒரு பெரும் மாறு 


336 


சோழர்கள் 


தல் ஏற்பட்டது . இம்மாறுதலால் அடுத்த நூறு ஆண்டுகளுக்குச் 
சோழநாட்டிற்குப் பெரும் மீட்சி உண்டாயிற்று . 

சாளுக்கியச் சோழ மன்னனான இராஜேந்திரன் சோழ 
அரியணையேறக் கூடிய சூழ்நிலைகள் எவ்வாறு உருவெடுத்தன 
என்பதை உறுதியாகக் கூற இயலாது . இதை நாம் பின்னர் 
ஆராய்வோம் . ஆனால் , இராஜராஜனின் வழிவந்தோர் தமக்குள் , 
முடிவில்லாப் பூசலில் ஈடுபட்டிருந்த 

வேளையில் , கீழைச் 
சாளுக்கிய நாடு சோழ நாட்டுடன் இணைந்ததால் , சாளுக்கியச் 
சோழ மன்னர்களின் 

ஆட்சியில் சோழ இராச்சியம் மேலும் 
புதிய ஊக்கம் பெற்று , தொடர்ந்து பலமுள்ள நாடாக 
விளங்கியது . 
அரியணையேறியோர் வரிசை 

இராஜேந்திரனுக்குப் பின் அரியணையேறியவன் இவனுடைய 
மூத்த மகனான இராஜாதிராஜன் என்று வீரராஜேந்திரனின் 
கன்னியாகுமரிக் கல்வெட்டு தெளிவாகக் கூறுகிறது . இராஜேந் 
திரனை அடுத்து அரியணையேறிய மூன்று மன்னர்களின் 
கல்வெட்டுகளும் இதனை உறுதிப் படுத்துகின்றன . இராஜாதி 
ராஜனின் 35 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று தம்பித் துணைச் 
சோழ வளநாடு என்ற முக்கியமான பெயரைக் குறிப்பிடு 
கிறது . இப்பெயர் திருமகள் மருவிய 

என்று தொடங்கும் 
இரண்டாம் இராஜேந்திரனின் மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்டுள்ள 
செய்தியை நினைவுபடுத்துகிறது . இம் மெய்க்கீர்த்தியில் சாளுக் 
கியருக்கு எதிரான போரில் எவ்வாறு தன் மூத்த சகோதரன் 
இராஜாதிராஜனுக்குப் பெருந்துணையாக இருந்தான் என்பதை 
இராஜேந்திரன் கூறுகிறான் . வீரராஜேந்திரன் என்பவன் 
இராஜேந்திர தேவனின் தம்பியான வீரசோழனே ஆவான் . 
இவனுக்கு கரிகாலச் சோழன் என்ற பட்டத்தை இராஜேந்திரன் 
அளித்தான் . இவனையே மேலைச் சாளுக்கியக் கல்வெட்டுகள் 
பொதுவாக வீர என்ற அடைமொழியுடன் அழைக்கின்றன . 
இராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள வீரராஜேந்திரனின் 
கல்வெட்டு ஒன்று இவனது தந்தை ( ஐயர் ) கங்கை , பூர்வதேசம் , 
கடாரம் ஆகிய நாடுகளை வென்றவன் என்று குறிப்பிடுகிறது . 

இம்மன்னர்களது கல்வெட்டுகள் குறிப்பிடும் ஆண்டுகளைப் 
பார்க்கும்போது , இவர்களது ஆட்சிக் காலங்கள் ஒன்றோ 
டொன்று இணைந்து இருப்பதைக் காண்கிறோம் . இராஜாதி 
ராஜன் தன் தந்தையுடன் சேர்ந்து 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந் 
தான் என்பது குறிப்பிடத்தக்கது . இராஜாதிராஜனின் கல்வெட்டு 


3 


உறுதிப்படுத்துகிறது 
. 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

337 
களிலிருந்து இவனுடைய கடைசி ஆட்சி ஆண்டு 36 என்பது 
புலனாகின்றது . அதாவது கி . பி . 1053-54 என்று தெரிகிறது . 
இரண்டாம் இராஜேந்திரன் கி . பி . 1052 - ம் ஆண்டு மே திங்கள் 
28 - ம் நாளன்று அரியணை ஏறினான் . அதே போன்று இரண் 
டாம் இராஜேந்திரன் கி . பி . 1064 - வரை சுமார் 12 ஆண்டு 
கள் அரசாண்டான் . வீரராஜேந்திரன் கி . பி . 1062-63 ஆம் 
ஆண்டு அரியணையேறினான் . இவ்வாண்டே இம்மன்னனது 
கல்வெட்டுகளில் இவனது முதலாம் ஆண்டாகக் குறிக்கப்படு 
கிறது . 
இராசமகேந்திரன் 
வீரராஜேந்திரன் அரியணையேறும் 

முன் 

இராஜகேசரி 
இராஜமகேந்திரன் அரியணையேறினான் . இவனுடைய மூன்றாம் 
ஆண்டு வரையிலான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன . 
இம்மன்னன் மனு நீதிப்படி அரசாட்சி செய்ததாக இவனுடைய 
மெய்க்கீர்த்தி கூறுகிறது . இதையே கலிங்கத்துப் பரணியும் 

கொப்பம் போரில் உயிரிழந்த 
மன்னனுக்கும் ( இரண்டாம் இராஜேந்திரன் ) கூடல் சங்கமத்தில் 
வெற்றி பெற்ற மன்னனுக்குமிடையே ( வீரராஜேந்திரன் ) முடி 
சூடியவன் என்று கலிங்கத்துப் பரணி இம்மன்னனைப் பற்றிக் 
கூறுகிறது . மேலும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் இராஜ 
மகேந்திரனின் கல்வெட்டு ஒன்றும் கிடைத்துள்ளது . போர் 
யானையின் மூலம் ஆகவமல்லனை ஆற்றங்கரையிலிருந்து புற 
முதுகிட்டு ஓடச் செய்தான் என்று இக்கல்வெட்டுக் கூறுகிறது . 
இவன் இராஜேந்திரனுடைய புதல்வனாதல் கூடும் . இரண்டாம் 
இராஜேந்திரனின் 9 - ம் ஆண்டுக் கல்வெட்டில் கூறப்படும் 
இராஜேந்திரன் என்பதே இவனது இயற்பெயராகும் . 11 இதன் 
பின்னர் , இவன் இளவரசுப் பட்டம் பெற்ற போது இராஜ 
மகேந்திரன் 

என்ற 

பெயரைப் பெற்றான் . தன் தந்தை 
இராஜேந்திர தேவன் , பாட்டனார் இராஜேந்திரச் சோழ 
தேவன் ஆகியோரிடமிருந்து தன்னைத் தனித்துக் காட்டும் 
வகையில் இப்பெயரை இவன் ஏற்றிருத்தல் வேண்டும் . இராஜ 
மகேந்திரன் , வீரராஜேந்திரன் இருவருமே இராஜகேசரிப் 
பட்டம் பெற்றவராயிருந்தும் அடுத்தடுத்துப் பதவிக்கு 
வந்தனர் . இளவரசுப் பட்டம் பெற்ற போதே ஒருவன் இறந்த 
தால் இந்நிலை ஏற்பட்டது . 12 பரகேசரி ஆதி இராஜேந்திரனது 
ஆட்சியுடன் இப்பகுதி முடிவடைகிறது . இம்மன்னனது மூன்றாம் 
ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று 3 வீரராஜேந்திரனின் 

A 37.5--22 


9 


10 


- , , . 


சோழ 


பட 


. 

மாறுதல்களுடன் 
காணப்படுகின்றன. 15 
, 
கொடியொடுத் தியாகக் கொடி 
338 

சோழர்கள் 
எட்டாம் ஆட்சி ஆண்டைக் குறிப்பிடுகிறது .. இவ்வரலாற்றுப் 
பகுதியில் அரியணையைப் 

பெற்ற மன்னர்களின் 
பட்டியலைக் கால வரிசைப்படி கீழ்க்காணுமாறு அறியலாம் . 

1 . முதலாம் இராஜாதிராஜ ராஜகேசரி கி . பி . 1018-1054 
2. இரண்டாம் இராஜேந்திரப் பரகேசரி 
முதல் மன்னனின் தம்பி . 

. 

கி . பி . 1052-1064 
இராஜ மகேந்திர ராஜகேசரி இவன் 
இரண்டாவது குறிப்பிடப்பட்ட 
வனின் மகன் 

கி . பி . 1060-1063 
3. வீரராஜேந்திர ராஜகேசரி , முதல் 

இரண்டு மன்னர்களின் தம்பி கி . பி . 1063-1069 
ஆதி ராஜேந்திர பரகேசரி . இவன் 
மூன்றாவது மன்னனின் 
மகன் 

கி . பி . 1067 / 68-1070 
இராஜாதிராஜனின் மெய்க்கீர்த்தி 

இராஜாதிராஜனின் மெய்க்கீர்த்திகள் இருவகைப் படும் 
திங்களேர் பெறவளர் எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி இம் 
மன்னன் , ஆட்சியின் முதற் பகுதியில் சாதித்த சாதனைகளை 
ஒரே வகையாகக் குறிப்பிடுகிறது . இதையே வேறு பல கல்வெட்டு 
களையும் தருகிறது . 14 இவற்றில் காணப்படாத 

சில புதிய 
செய்திகளும் பிந்திய ஆண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் 

மற்றவை எவ்வித மாறுதலும் இல்லாத 
பழைய செய்திகளையே கூறுகின்றன . இவற்றைத் தவிர , திருக் 
மெய்க்கீர்த்தி புதிய செய்திகளைத் தாராவிடினும் , மற்ற 
கல்வெட்டுகளில் காணப்படும் சாளுக்கியப் போரைப் பற்றிய 
செய்திகளை உறுதிப்படுத்துகிறது . 
ஐயுறவான இரு கல்வெட்டுகள் 
தினுள் புகுந்து விஜய ராஜேந்திரன் என்னும் பட்டம் பெற்றான் 
என்பதை முன்னரே பார்த்தோம் . ஆயினும் பரகேசரி விஜய 
ராஜேந்திரனின் இரு கல்வெட்டுகள் இதுபற்றிப் பெரும் குழப் 


-- 


நா 


பல 


சுககாகப் 


17 


. 


. " 
திருவொற்றியூர்க் கல்வெட்ததாகக் 

மாஜாதிராஜன் 
பி . 1060 ஆம் ஆண்டு 

ஏனெனில் , 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1944-72 ) 

339 
பத்தை விளைவிக்கின்றன . 18 இராஜகேசரிக்குப் பதிலாக 
பரகேசரி என்று குறிப்பிடுகிறது . இது 35 - ம் ஆண்டைச் சேர்ந் 
தது என்பதும் , இராஜாதிராஜனின் மெய்க்கீர்த்திகளுள் மூன்றாம் 
வகையும் சிறியதுமான மெய்க்கீர்த்தியைக் கொண்டது என்பதும் 
இதற்குரிய சான்றுகளாகும் . " 

பெத்த தப்ப சமுத்திரத்திலுள்ள இரண்டாம் கல்வெட்டு 18 
சகம் 981 , கி . பி . 1057-58 , ஆண்டைச் சேர்த்தால் , இது 
இராஜாதிராஜனின் தம்பியும் அவனுக்குப் பின் அரியணையேறிய 
வனுமான இரண்டாம் இராஜேந்திரனின் ஆட்சிக் காலத்தைச் 

, 

36 - ம் 
ஆட்சி ஆண்டிற்குப் பிறகு ( கி . பி . 1054-55 ) ஆட்சி செய்ததாகக் 
கூறுவதற்குச் 

சான்றுகள் இல்லை . இக்கல்வெட்டு விஜய 
ராஜேந்திரன் என்ற பட்டத்தை இரண்டாம் இராஜேந்திரனுக்கு 
அளித்தாலும் , இவன் ஒரு பரகேசரி என்பதால் இக்கல்வெட்டு 
இவனுடையதாகவே இருத்தல் கூடும் . ஆயினும் , இராஜாதி 
38 - ம் ஆண்டைச் 

கருதப்படும் 

ஒன்றும் , இராஜேந்திரனின் 
காலத்தைச் சேர்ந்ததே என்ற கருத்தையும் கவனத்தில் கொள்ள 
வேண்டும் . 

போர் , 
முன்னர் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று 

ஃபிளிட் 

என்னும் 
ஆராய்ச்சியாளர் - கருதுகிறார். இக்கருத்து 

981 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டு ஒன்றின் அடிப்படையில் ஏற்பட்டது . இதே 
ஆண்டில் தான் சோமேசுவரன் தென் பகுதிகளையும் , சோழரை 
யும் வென்று திரும்பினான் என்று இக்கல்வெட்டு கூறுகிறது . 2 
இதனால் சகம் 

981 ஆம் 

ஆண்டைச் சேர்ந்த பெத்ததிப்ப 
சமுத்திரம் கல்வெட்டு இராஜாதிராஜனுக்குத் தவறுதலாகப் 
பரகேசரி என்னும் பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான 
மற்றொரு சான்றாகும். இது எவ்வாறு ஆயினும் இக்கல்வெட்டில் 
இராஜகேசரி என்பது பரகேசரியா கப் பின்னர் மாற்றி எழுதப் 
35 , 36 ஆம் ஆண்டுகளைச் சேர்ந்த பல கல்வெட்டுகளில் இராஜ 
கேசரி என்ற பட்டமே இவனுக்கு அளிக்கப்பட்டுள்ளதைக் காண் 
கிறோம் . 


ராஜனின் 


-- 


சசம் 


சத 


ஈழ நாட்டுப் போர் 

இராஜாதிராஜனின் ஈழ நாட்டுப் படையெடுப்பைப் பற்றிச் 


ஆட்சியின் 


23 


றன . 


வர விரும் 
னுடையது . இவன் கன்னரன் (கிருஷ்ணன் 
340 

சோழர்கள் 
வாகக் காண்போம் . இம்மன்னன் 

முற்பகுதிக் 
கல்வெட்டுகள் 2 இலங்கை மன்னனும் , 

கன்னகுச்சியார் 
( கன்னோஜ் மக்கள் ) மன்னனும் இராஜேந்திரனின் கையினால் 
கொல்லப்பட்டனர் என்று கூறுகின்றன . வேறு சில பிற்பட்ட 
காலத்தியக் கல்வெட்டுகள் இதைப் பற்றி விரிவாகக் கூறுகின் 
சோழர் கல்வெட்டுகளில் 

ஒரே படை - ஆனால் ஈடும் இணையும் இல்லாத படை 
யுடன் அவன் ( இராஜாதிராஜன் ) அலைசூழ் கடலிலுள்ள இலங்கை 
மக்களின் தலைவனாகவும் அரசனாகவும் இருந்த விக்கிரமபாகு 
வின் முடியைக் கைப்பற்றினான் . விக்கிரம பாண்டியன் என்ற 
மன்னன் இராஜாதிராஜனுக்கு அஞ்சி தமிழ்நாட்டின் தென் 
பகுதி 

முழுவதையும் கைவிட்டு ஈழத்துக்கு ஓடிவிட்டான் . 
அவனுடைய முடி , 

பெரிய அணிகலன்களை உடையது . 
அதையும் இராஜாதிராஜன் கைப்பற்றினான் . கன்னகுச்சி ஓர் 
அழகான நாடு ; ஆயினும் சொந்த நாடாகிய அதை விட்டு 
விட்டு , அதைவிட மேலானது என்று அவன் கருதிய ஈழத்துக்கு 

2 
ஆகியோரையும் அழைத்துக் கொண்டு வீர முடியுடன் சென் 
றான் . 

சிங்கள அரசனாக வீரசலாமேகன் விளங்கினான் . 
அவன் அணிந்திருந்த அழகிய பொன் முடியையும் கைப்பற்றினான் . 
இந்த வீரசலாமேகன் போர்க்களத்தில் படுதோல்வி அடைந்து 
தன்னுடைய கரிய யானையையும் இழந்து , மானத்தைக் காக்க 
மறைந்து ஓட்டம் பிடித்தவனாவான் , சோழ மன்னன் இவனுடைய 
அக்காளையும் மனைவியையும் சிறைபிடித்து இவனுடைய 
தாயாரின் மூக்கையும் அறுத்தான் . வாய்ப்பு வரும் போது 
வஞ்சம் தீர்க்கலாம் என்று கருதி வீரசலாமேகன் இலங்கையில் 
போய்ப் பதுங்கினான் . 27 இராஜாதிராஜன் கைப்பற்றிய மற் 
றொரு முடி ஸ்ரீ வல்லவன் ( ஸ்ரீ வல்லபா ) மதனராஜன் என்பவ 
தவன் . ஈழத்தின் மன்னனாகிப் பெருமை சேர்த்துக் கொண்ட 
வன் . வனுடைய முடி , உயர்தர கற்களை உடையது ; ஒளி 
வீசும் வன்மை பெற்றது . 





பல் 


- 


மகாவம்சத்தில் 

கி . பி . 1017 - ல் இராஜேந்திரன் ஐந்தாம் மகிந்தனை நாடு 
கடத்திய பின் , ஈழ மண்டலம் முழுவதையும் சோழ இராச்சியத் 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


341 


துடன் இணைத்துக் கொண்டான் . அது முதல் , புதிதாக ஏற் 
படுத்தப்பட்ட சோழர் ஆட்சியை , எதிர்த்து , சிங்கள மக்கள் 
போரிட்டனர் என்று மகாவம்சம் கூறுகிறது .29 இது இராஜாதி 
ராஜனின் 

கல்வெட்டுகளிலிருந்து கிடைக்கும் செய்திகளை 
உறுதிப்படுத்துகிறது . எனினும் , மகாவம்சக் குறிப்புகளின் அடிப் 
படையிலேயே பல ஆண்டுகள் நடைபெற்ற இப்போரின் நிகழ்ச்சி 
களைக் காலக்கிரமப்படி நிர்ணயிக்க முடியும் . இராஜராஜனின் 
மெய்க்கீர்த்தி இந்நிகழ்ச்சிகளை ஒன்று திரட்டி ஒருசேரத் தரு 
கிறது . ஈழ நாட்டில் சோழர் ஆட்சியை எதிர்த்து நடந்த முதல் 
போராட்டம் ஐந்தாம் மகிந்தனை கைப்பற்றியபின் 12 ஆண்டு 
களுக்குப் பிறகே தொடங்கியது . சோழர்கள் மகிந்தனின் மகன் 
கசபனை தம் அதிகாரத்திற்கு உட்படுத்த முயன்ற போது , 
கசபனின் ஆதரவாளர்கள் கலகம் செய்தனர் . கசபனும் அவனு 

ஆட்களும் , 95,000 வீரர்களைக் கொண்ட சோழப் 
படையை எதிர்த்து ஆறு மாதங்கள் போரிட்டனர் : இவர்கள் 
எண்ணற்ற தமிழர்களைக் கொன்றனர் . மற்றவரை விரட்டி 
யடித்து முன்போல , புலத்திர நகரில் வாழுமாறு ஓய்வு கொள்ளச் 
செய்தனர் . இதன் பின்னர் , ரோகணம் என்றழைக்கப்படும் 
ஈழ நாட்டின் தென் கிழக்குப் பகுதியை விக்கிரமபாகு என்னும் 
பட்டத்துடன் கசப்பன் ஆட்சி செய்யத் தொடங்கினான் . 
இப்போர் ஏறக்குறைய கி . பி . 1029 - ல் முதலாம் இராஜேந்திரன் 
ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றது . இப்போரில் , இராஜாதி 
ராஜன் பங்கேற்றான் என்பதற்கான ஆதாரம் இல்லாவிடினும் , 
இவன் இதில் பங்கேற்றிருக்கக் கூடும் . 


டைய 


விக்கிரமபாகுவின் மரணம் 


ஆனால் 


சோழர்கள் மீண்டும் தாக்கியபோது விக்கிரமபாகு போரி 
லேயே உயிரிழந்தான் என்று சோழர் கல்வெட்டுகள் உறுதிப் 
படுத்துகின்றன. 1 இதன் பின்னர் விக்கிரமபாகுவின் முடியை 
இராஜாதிராஜன் கைப்பற்றினான் . 

இம்மன்னன் 
தன்னுடைய 12 - ம் ஆண்டில் ( கி . பி . 1041 ) சோழருடன் போர் 
புரியும் பொருட்டு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கையில் , 
திடீரென்று ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டு உயிரிழந்தான் 
என்று மகாவம்சம் கூறுகிறது . சோழர் கல்வெட்டுகள் , போரில் 
விக்கிரமபாகுவைக் கொன்றதாகக் கூறுவது ற்பெருமையா 
யிருத்தல் கூடும் . இவர்கள் ஈழமன்னனிடமிருந்து கொள்ளை 
யடித்த பொருள்களில் இம்மன்னனின் முடியும் இருந்திருத்தல் 
கூடும் . 2 ஐந்தாம் மகிந்தன் மீது இராஜேந்திரன் வெற்றி 


இதன் 


ஈழத்தில் 

சோழர்கள் 
பெற்றிருந்தாலும் , ஈழ நாடு அனைத்தும் சோழர் ஆட்சியின் 
கீழ் சுமார் பத்து ஆண்டுகள் மட்டுமே இருந்தது . 
பின்னர் , ரோகணம் தன்னுரிமை நாடாக மாறி , சோழப் பகுதி 
யுடன் தொடர்ந்து போரிட்டது . இராஜாதிராஜனின் ஆட்சியில் 
இப்போர் கடுமையாக நடைபெற்றது . விக்கிரமபாகுவுக்குப் 
பிறகு பட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு மன்னனும் , ஈழநாட்டி 
லிருந்து தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஆவலைக் 
கொண்டிருந்தனர் என்பதே இதற்குக் காரணமாயிற்று . கிட்டி 
மன்னனின் எட்டுநாள் ஆட்சிக்குப் பிறகு ( கி . பி . 1041 ) 33 
ரோகணத்தின் மன்னனான பலமிக்க மகாலான கிட்டி என்பவன் 
தனது மூன்றாம் ஆட்சியாண்டில் ( கி . பி . 1044 ) சோழருடன் 
போர் செய்து தோல்வியுற்றதால் , தன் கழுத்தைத் தானே 
அறுத்துக் கொண்டு இறந்தான் . 34 பின்னர் , தமிழர்கள் இம் 
மன்னனின் முடியையும் மற்ற பொருள்களையும் கைப்பற்றிச் 
சோழ நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர் . சோழக் கல்வெட்டுகளில் 
இடம் பெறும் நான்கு ஈழ மன்னர்களில் மகாலான கிட்டி என்பவன் 
யார் என்பதைக் கூற முடியவில்லை . மகாவம்சத்தின் படி விக்கிரம 
பாண்டு ( 1044-47 ) என்பவன் இவன் மகன் என்றும் இவன் பயந்து 
துளுநாடு சென்று அங்குச் சிறிது காலம் வாழ்ந்த பின்னர் தன் 
தந்தை மரணமானதைக் கேள்வியுற்று ரோகணத்திற்கு திரும்பி 
னான் என்றும் சிறிது காலம் ஆட்சி புரிந்த பின்னர் சக தீபாலா 
வுடன் ஏற்பட்ட போரில் இவன் மாண்டான் என்றும் தெரி 
கிறது .. ஆனால் சோழக் கல்வெட்டுகள் இதற்கு எதிரிடையாகக் 
கூறுகின்றன . இவற்றின்படி , விக்கிரமபாண்டு என்பவன் தென் 
தமிழ் நாட்டை ஆட்சி செய்து வந்த பாண்டிய இளவரசன் ; 
தென்னிந்தியாவிலிருந்து ஈழத்திற்குச் சென்று தன் செல்வத்தைப் 
பெருக்கிக் கொள்ளுமாறு இராஜாதிராஜனால் பணிக்கப்பட்டு , 

அரசனானான் , இக்காலத்தில் - ஈழ மன்னர்களும் 
பாண்டிய , கேரள மன்னர்களும் சோழர்களுக்கு எதிராக 
ஒன்று சேர்ந்திருந்தனர் என்பதால் , இவ்விரு கூற்றுக்களுமே 
ஒன்றுக்கொன்று இணைந்ததாகவே கருத இடமுண்டு . இவனு 
டைய தந்தை சிங்களத்தைச் சேர்ந்தவனாகவும் தாய் பாண்டிய 
நாட்டைச் சேர்ந்தவளாகவும் இருந்திருக்கக் கூடும் . இளமையில் 
இவள் பாண்டிய நாட்டில் இருந்ததையே மகாவம்சம் . துளு 
நாட்டில் இருந்ததாகக் கூறுகிறது போலும் , அல்லது பாண்டிய 
நாட்டிலிருந்து ஈழத்திற்குச் செல்லும் முன் இவள் துளு நாட்டில் 
இருந்திருக்கக்கூடும் . இது எவ்வாறாயினும் சோழக் கல்வெட்டு 
களும் மகாவம்சமும் ஒரு மன்னனையே குறிக்கின்றன . மேலும் 
மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளபடி இவனுடைய மரணத்தைப் 


அனுப்பினர் . இராஜாதிராஜனின் கல்வெட்டுகளில் கூறப்படும் 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

343 
பற்றிய நிகழ்ச்சிகளை சோழர் கல்வெட்டுகளும் மறுக்காததால் 
இம்மன்னன் சோழரிடம் தனது முடியைப் பறி கொடுத்திருக்கக் 
கூடும் . 

மகாவம்சத்தின்படி சகதீபாலன் ( 1047-51 ) என்பவன் 
அயோத்தி நாட்டு மன்னனின் மகன் . இவன் ஈழத்திற்கு வந்த 
பின்னர் , விக்கிரமபாண்டுவைப் போரில் கொன்று , ரோகண 
நாட்டை நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் . இவனையும் 
சோழர்கள் போரில் கொன்று , இவனது மனைவியையும் மகளை 
யும் விலையுயர்ந்த பொருள்களையும் 

நாட்டிற்கு 


சோழ 


வீரசலாமேகன் என்பவனுடைய வரலாறும் , மகாவம்சத்தில் 
கூறப்படும் சக தீபாலனின் வரலாறும் ஒன்றே போல் இருப்ப 
தால் இவ்விருவரும் ஒருவனாகவே இருத்தல் கூடும் .39 முன்ன 
வன் கன்னியாகுப்ஜ அரசன் என்று மெய்க்கீர்த்தியிலும் பின்ன 
வன் அயோத்தி அரசன் என்று மகாவம்சத்திலும் கூறப்பட் 
டிருப்பதே இம்முடிவுக்கு ஒரு தடையாக உள்ளது . மேலும் 
இருவரது காலங்களும் முரண்படுகின்றன . கி . பி . 1046 - ம் 
பண்டின் முடிவில் வீரசலாமேகன் இருந்ததாக ஒரு கல்வெட்டு 

மகாவம்சத்தின்படி சக தீபாலன் கி . பி . 1047 - ல் 
தொடங்கி நான்கு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் . 

புரிந்தான் . ஆதலால் , 
இவர்கள் இருவரையும் இரு தனி மன்னர்களாகவே கருதவும் 
இடமுண்டு . இவ்விருவருமே ஈழத்தில் புகழடைந்து 

சோழர் 
களுக்கு எதிராகப் போர் புரிந்து இறந்தனர் என்றும் கூறலாம் . 
இவ்விருவரும் எவ்வாறு 

வடஇந்தியாவிலிருந்து ஈழத்திற்கு 
வந்து தங்கள் இராச்சியத்தை ஏற்படுத்தினர் என்பதை இப்போது 
தெளிவாகக் கூற முடியவில்லை . 


கூறுகிறது ; 8 9 


சோழக் கல்வெட்டுகளில் நான்காவதாகக் கூறப்படும் மன்னன் 
ஸ்ரீ வல்லபமதனராசன் என்பவன் . இவனே மகாவம்சத்தில் காணப் 
படும் பரக்கமன் என்னும் மன்னன் . இவனும் சோழர்களால் 
போரில் கொல்லப்பட்டான் என்று கூறப்படுகிறது .40 மதன 
ராசனும் , பரக்கமனும் ஒருவரே என்பதை எச்சரிக்கையுடனே 
ஏற்றுக் கொள்ள வேண்டும் . மதனராசன் கன்னரன் வழி வந்தவன் 
என்பதோடு அவன் ஒரு வல்லப மன்னன் . ஆனால் பரக்க மனோ 
ஒரு பாண்டு மன்னனாகிய விக்கிரம பாண்டுவின் மகன் . மேலும் 
மதனராசனைப் பற்றிக் கூறும் இராஜாதிராஜனின் கல்வெட்டுக்கு 
( கி . பி . 1046 ) ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகே (கி . பி . 1053- ல் ) 


. 


களில் மட்டுடே 
முள்ள . 

யார் என்பதைக் கூறுவது எளிதல்ல . இம்மன்னனது இரு புதல்வர் 
திரன் 
344 

சோழர்கள் 
சுருக்கம் 

ஈழப்போரைப் பற்றி இராஜாதிராஜனின் கல்வெட்டுகளில் 
காணப்படும் செய்திகளையும் மகாவம்சத்தில் காணப்படும் செய்தி 
களையும் மிக எச்சரிக்கையுடனேயே சரிபார்த்து , சோழ நாட் 
டிற்கும் ஈழத்தின் ரோகணப் பகுதிக்குமிடையேயான உறவின் 
தொடர்பை நிர்ணயிக்க வேண்டும் . விக்கிரமபாகு , விக்கிரம 
பாண்டியன் ஆகிய இரு மன்னர்களே இராஜாதிராஜனின் கல் 
வெட்டுகளிலும் , மகாவம்சத்திலும் கூறப்பட்டுள்ளனர் . வீரசலா 
மேகன் , ஸ்ரீ வல்லப மதனராசன் ஆகியோர் சோழக் கல்வெட்டு 
களைப் பற்றிச் சொல்லப்படவில்லை . அதே போன்று ஈழத்தின் 
சுதந்திரத்தைக் காக்கும் போரில் ஈடுபட்டு உயிரிழந்த சகதீபால 
னும் , பரக்கமனும் மகாவம்சத்தில் மட்டுமே குறிப்பிடப்படு 
கின்றனர் . சோழர் கல்வெட்டுகளில் அவர்கள் இடம் பெற 
வில்லை .42 இரண்டாம் இராஜேந்திரனும் ஈழத்தில் ஏற்பட்ட 
குழப்பங்களை அடக்குவதில் பங்கு பெற்றான், என்று அம்மன்ன 
னின் கல்வெட்டுகள் கூறுகின்றன . இவன் ஒரு படையை ஈழத் 
திற்கு அனுப்பி வீரசலாமேகனைக் கொன்று , மானாபரணன் 
என்னும் ஈழத்து அரசனின் இரு புதல்வர்களையும் சிறைப்பிடித் 
தான் என்று இம்மன்னனின் நான்காம் ஆண்டுக் கல்வெட்டு 
( கி . பி . 1055 ) ஒன்று கூறுகிறது . 43 இராஜேந்திரனின் பிந்தின 
கல்வெட்டுகள் வீரசலாமேகனைப் பற்றி மட்டுமே குறிப்பிடு 
கின்றன .14 இச்சோழ மன்னனின் செய்கையை உறுதிப்படுத்தும் 
ஈழ நாட்டில் சங்கிலி 

கனதராவ , என்னுடமிடத்தில் 
இவனுடைய கல்வெட்டு கிடைத்துள்ளது . வீரசலாமேகன் பல 

கொண்ட கலிங்க மன்னன் என்று சிறப்பிக்கப் 
பட்டாலும் , 40 இவன் இராஜாதிராஜன் கல்வெட்டில் கன்ன குச் 
சியர் காவலன் என்று குறிப்பிடப்படுகிறான் . இராஜராஜனிடம் 
தோல்வியுற்று , தன் தாய் , தமக்கை , மனைவி முதலியோரைச் 
சோழர் படை அவமானங்களுக்கு உட்படுத்தியமையை 
உணர்ந்து அதனைத் தாளாமல் மீண்டும் போர் புரிந்து இராஜேந் 
திரதேவனால் உயிரிழந்தான் . 17 

ஈழமன்னன் 

மானாபரணன் 
களையே இராஜேந்திரன் சிறைப்பிடித்தான் . முதலாம் இராஜேந் 
ஆட்சிக் காலத்தில் சோழரது 

எதிர்த்து , 
பாண்டிய நாட்டில் உருவான கூட்டணியில் இம்மன்னனும் ஒரு 
வனாயிருந்து , பின்னர் இராஜாதிராஜனால் தோற்கடிக்கப் 
பட்டவன் என்று கருத இடமுண்டு , 


வகையில் 


45 


ஆட்சியை 


ஆனால் 


காணப்படவில்லை . 
மகாவம்ல 
இராஜேந்திரனின் பின்னோர் (கி.பி. 1044-70 ) 

345 
ஈழத்திலுள்ள சோழர் நாணயங்களும் கல்வெட்டுகளும் 

ஈழத்தில் இராஜாதிராஜன் , இராஜேந்திரன் ஆகியோரது 
காசுகள் அகப்படுகின்றன . இந்நாட்டில் உள்ள சோழக் கல் 
வெட்டுகள் இந்த அதிகாரத்தில் காணப்படும் வரலாற்று இறுதி 
வரையிலானவை 

இவை அதிக அளவில் 

. ஈழ 
நாட்டின் பெரும்பகுதி சோழ இராச்சியத்தின் ஒரு நிர்வாகப் 
பகுதியாகவே இருந்தது என்று நாம் முடிவு 

செய்யலாம் . 
தென்மேற்குப் பகுதி மட்டும் சிங்களவரின் சுதந்திரத்தை நிலை 
நாட்ட சோழ நாட்டிற்கு எதிராகத் தொடர்ந்து போரிட்டு 
வந்தது . இம்முயற்சியின் தலைவன் கி . பி . 1658 - ல் விஜயபாகு 
என்ற பட்டம் பெற்ற கிட்டி என்னும் மன்னன் ஆவான் . இது 
பற்றி மகாவம்சத்திலிருந்தும் , வீரராஜேந்திரனின் கல்வெட்டு 
களிலிருந்தும் நாம் அறிகிறோம் . 51 சோழர் ஆட்சியை ஈழ நாட்டி 
லிருந்து நீக்க வேண்டும் என்று முயன்ற சிங்கள மக்கள் மீது 
சோழர் கோபமடைந்து ஈழ அரச குடும்பத்தினரையும் மற்றோர் 
ரையும் நாடு கடத்துதல் , தலையைச் சீவுதல் , அங்கங்களை 
வெட்டுதல் போன்ற பல கொடுமைகளை புரியத் தொடங்கினர் . 
கி . பி . 1070 ஆம் ஆண்டில் முதலாம் குலோத்துங்கன் சோழ 
அரியணையில் ஏறியபோது 

ஈழ நாட்டு மன்னன் 

முதலாம் 
விஜயபாகு , தன் நாட்டைச் சுதந்திர நாடாக மாற்றி அமைத்து 
தன் முன்னோர் செய்ய 

முடியாத காரியத்தைச் செய்தான் . 
முதலாம் 

குலோத்துங்கன் ஆட்சியைப் பற்றிக் கூறும்போது 
இதை விரிவாகக் காண்போம் . 


. 


த 


சாளுக்கியருக்கு எதிரான இரண்டாம் போர் 
கி . பி . 1044 ஆம் 

ஆண்டிற்கும் 1046 ஆம் ஆண்டிற்கு 
மிடையே இராஜாதி ராஜன் சோமேசுவரனுடன் 
இரண்டாம் 

முறை போரிட்டான் . 

1046 , 
டிசம்பர் 

திங்கள் மூன்றாம் நாளில் ஏற்பட்ட மணிமங் 
கலம் கல்வெட்டு 2 இப்போரைப் பற்றிய பல குறிப்புகளைத் 
தருகிறது . இதன்படி , சோழ மன்னன் இப்போரில் சாளுக்கியப் 
படையிலிருந்த குறுநில மன்னர் பலரை வென்று , கம்பிலி 
நகரிலிருந்து சாளுக்கியரின் அரண்மனையை அழித்தான் . 
இவ்வரண்மனையை அழித்த பின்னர் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை 
இராஜாதிராஜனின் 30 ஆம் ஆண்டுக்குப் பிந்திய கல்வெட்டுகள் 


52 


மண்ணந்திப்பையிலிருந்த மாளிகை தீக்கிரையாக்கப்பட்டு ஆங்கு 
பட்டுள்ள இந்நிக 
346 

சோழர்கள் 
கூறுகின்றன . கிருஷ்ணா ஆற்றங்கரையிலுள்ள , கடகமாநகர் 
என அழைக்கப்பட்ட பூண்டூரில் மூன்றாம் முறையாக சோழ 
மன்னனுக்கும் , சோமேசுவரனுக்கும் போர் மூண்டது . இப்போரில் 
சோமேசுவரனின் தெலுங்கு நாட்டுக் குறுநில மன்னர்கள் பல 
எண்ணற்ற 

பெண்டிரும் போர்க் கைதிகளாக சிறை 
வைக்கப்பட்டனர் , இவர்களில் , தெலிங்க விச்சயனின் 

சகோ 
தரர்கள் , தாய் , புதல்வன் ஆகியோரும் உள்ளிட்டு இருந்தனர் . 
இதன் பின்னர் , பூண்டூர் நகரத்தைச் சோழப்படை அழித்து , 
தரைமட்டமாக்கி , கழுதைகளைக் 

கொண்டு உழுது வரகு 
போன்ற புன்செய்த் 

தானியங்களைப் 

பயிரிட்டது முடிவாக 
புலிச் சின்னம் பொறிக்கப்பட்ட வெற்றித்தூண் நாட்டப்பட்டது . 
ஒரு தலைப்பட்ட சோழக் கல்வெட்டுகளில் மிகைப்படுத்திக் கூறப் 

கி . பி . 1048 - ல் நடை 
பெற்றிருக்க வேண்டும் . 


ருடன் 


55 மேலும் 


இதே காலத்தைச் சேர்ந்த மற்றச் சான்றுகள் 
பல செய்திகளைத் தருகின்றன . இவை பூண்டியில் நடைபெற்ற 
போரையும் விச்சையன் தன் தாய்தந்தையரை விட்டு , புறங் 
காட்டி ஓடியதையும் 56 கூறுகின்றன . அச்சம் கொண்ட ஆகவ 
மல்லன் சோழரிடம் சமாதானத் தூதுவரை அனுப்ப , அத்தூது 
வர்கள் சோழப்படையினரால் கொடுமைப்படுத்தப் பட்டனர் . 
இவர்களது மார்பில் ஆகவமல்லன் எவ்வாறு அஞ்சி புறங்காட்டி 
ஓடினான் என்று தெளிவாக எழுதுவித்து , துரத்தப்பட்டனர் . 
பின்னர் சோழ மன்னன் தன் யானைகளை சிறு துறை , பெருந் 
துறை , தெய்வ வீமகசி என்னும் மூன்று துறைகளிலும் நீராட்டிய 
பின்னர் , சாளுக்கியரின் வராக முத்திரை பொறிக்கப்பட்ட 
குன்றுகளில் புலி முத்திரையைப் பொறித்து , தன் வெற்றித் தூணை 
நிறுவினான் . 37 தன்னிடம் சரணடைந்த மன்னர்களுடன் விளை 
யாட்டுகள் விளையாடி 58 தான் எதிரிகளின் நாட்டில் கைப்பற்றிய 
செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு வழங்கினான் . சாளுக் 
கியப் படைத் தலைவர்களான நுளம்பன் , காளிதாசன் , சாமுண் 
டன் , கொம்பையன் , வில்வராயன் என்போரை வென்றான் . 
கூர்ச்சர மன்னன் 

கொல்லப்பட்டான் . 

தன்னிடம் 
சரணடைந்த மன்னர்களுக்கு அவர்களுடைய மணிமுடியையும் 
நாட்டையும் திரும்பக் கொடுத்தான் . இந்நிகழ்ச்சிகளையன்றி 
வேறு சில நிகழ்ச்சிகளைப் பற்றி ஒரு சில கல்வெட்டுகள் கூறு 

இவை மற்ற கல்வெட்டுகளில் காணப்படவில்லை . 
அது ஆகவமல்லன் தன் உயர் அதிகாரியான பெற்கடை 


ஒருவன் 


கின்றன 


5.9 


- 


செய்தி 


வேறு இருவரையும் 

காணப் 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி.பி. 1044-70 ) 

347 
ஒருவனோடு 

இராஜராஜனிடம் ஒரு 
சொல்ல அனுப்பிய போது அவ்விருவருள் ஒரு 
வனுக்கு ஐங்குடுமி வைத்தும் , ஆகவமல்லன் என்று பெயரிட்டும் 
மற்றவனுக்கு பெண்களுக்கு உரிய ஆடையுடுத்து மாறு செய்யப் 
பட்டு , ஆகவமல்லி என்று பெயரிட்டும் , இவ்விருவரையும் பெற் 
கடையுடன் திருப்பி அனுப்பினர் என்பதே ஆகும் . பின்னர் , 
சாளுக்கியரது பழம் நகரான கல்யாணபுரத்தைக் கைப்பற்றி 
அங்கிருந்த அரண்மனையை இடித்து தரைமட்டமாக்கி , அதன் 
காவலர்களைச் சிறைப்பிடித்தான் . பிறகு அந்நகரிலேயே வீரா 
பிடேகஞ் செய்து கொண்டு விஜயராஜேந்திரன் என்ற பட்டத் 
தையும் ஏற்றான் . இச்செய்தி இராஜாதிராஜனின் திருக்கொடி 
யோடு என்று தொடங்கும் மெய்க்கீர்த்தியையுடைய ஒரு 
கல்வெட்டினால் உறுதிப் பெறுகிறது .60 தஞ்சை மாவட்டத்தி 
லுள்ள தாராசுரம் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள , சோழர் கால 
படுகிறது . இப்படிமத்தின் பீடத்தில் கீழ்க்காணும் செய்தி 
காணப்படுகிறது : 


1 . 


ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ விஜய ராஜேந்திர தேவர் . 


2 . 


. 


கல்யாணபுரம் எரித்து கொடுவந்த துவாரபாலகர் . 
அதாவது , கல்யாணபுரத்தை எரித்த பின்னர் அங்கிருந்து உடை 
யார் ஸ்ரீ விஜய ராஜேந்திரனால் கொண்டு வரப்பட்ட துவார 
பாலகர் என்று இது கூறுகிறது . 


விளைவுகள் 


இந்நிகழ்ச்சிகளைப் பற்றியோ அல்லது பின்னர் சோமேசு 
வரனின் மரணத்திற்குக் காரணமான கொப்பத்தில் 62 நடை 
பெற்ற மற்றொரு போரைப் பற்றியோ அவனுடைய (சோமே 
சுவரனுடைய ) கல்வெட்டுகளில் ஒன்றும் காணப்படவில்லை . 
சோழர் அடைந்த இவ்வெற்றிகளுக்குப் பிறகும் , சாளுக்கியர் 
தங்கள் வலி குன்றாது வாழ்ந்தனர் என்பது சோமேசுவரனுடைய 
கல்வெட்டுகள் பலவற்றிலிருந்தே தெரிகிறது . துங்கபத்திரை 
ஆற்றங்கரை 

இவருடைய இராச்சியம் பரவியிருந்தது . 
கிகி . பி . 1047 ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று " 
சோழப் படையால் முறியடிக்கப்பட்ட தெலுங்குக் குறுநில 
மன்னர்களில் ஒருவனான 4 காளிதாசன் என்பவன் அளித்த 
தானத்தைக் குறிப்பிடுகிறது . திரைலோக்கிய மல்ல தேவனுடை 


வரை 


சிந்த 


- 


கல்வெட்டு 
348 

சோழர்கள் 
யது ( முதலாம் சோமேசுவரன் ) சகம் 968 ஆம் ஆண்டைச் 
சேர்ந்த இக்கல்வெட்டு பெல்லாரி மாவட்டம் ஹடகல்லி 
தாலுக்காவில் உள்ளது . இதே பகுதியில் சகம் 969 ஆம் ஆண்டைச் 
சேர்ந்த இருவேறு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . 
வாடி 1000 , பெண்ணேவுறு 12 , துருகண்ட ஆகிய பகுதிகளை 
ஆண்டு வந்த சோமேசுவரனின் குறுநில மன்னனும் , ‘ மாசிஷ் 
மதிபுரத்தின் தலைவனுமான மகாமண்டலேசுவர கண்டராதித்தி 
ராசன் என்பவன் விஷ்ணு கோயில் ஒன்றுக்கு அளித்த நில 
தானத்தை ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகிறது . இக்குறுநில மன்னன் 
சோழர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் கண்டர் 
தினகரனேயாவான் எனலாம் . 

பில்ஹணன் புகழ்ந்து கூறும் சோமேசுவரன் காஞ்சியைக் 
கைப்பற்றிய செய்தியையோ அல்லது விக்கிரமாதித்தன் திக் 
விஜயத்தையோ நாம் ஏற்றுக் கொள்ளாவிடினும் , சோழர்கள் 
சாளுக்கிய நாட்டின் மீது மீண்டும் மீண்டும் படையெடுத்து 
மன்னனுக்கும் மக்கட்கும் பெரும் தீங்கை 

விளைவித்தாலும் 
இதனால் சாளுக்கியர் தம் இராச்சியத்தை நிரந்தரமாக இழந்து 
விடவில்லை என்பதே உண்மையாதல் கூடும் . சோழ -சாளுக்கியப் 
போர்கள் அனைத்தும் சாளுக்கிய நாட்டிலேயே நடைபெற்று , 
பெரும் நகரங்கள் சோழரால் அழிக்கப்பட்டன . பாண்டிய , 
கேரள , வேங்கி நாடுகளைப் போன்று சாளுக்கிய நாட்டையும் 
தமக்குக் கீழ்ப்பட்ட நாடாக மாற்றுவதே சோழருடைய குறிக் 
கோளாக இருந்தது . ஆனால் இம்முயற்சியில் அவர்கள் படு 
தோல்வி 

அடைந்தனர் . இது மட்டுமின்றி , சோமேசுவரன் 
வேங்கி நாட்டில் தாற்காலிகமாகத் தன் செல்வாக்கைப் பரப்ப 
வும் முடிந்தது . பென்வோலா 300 , புளிகெரே 300 ஆகிய 
பகுதிகள் மீது அரசாட்சி செய்த சோமேசுவரனின் மகன் 
சோமேசுவரத் தேவனைப் பற்றி கி . பி . 1053 ஆம் ஆண்டைச் 

இவன் 
வேங்கி புரவரேசுவரன் என்ற பட்டத்தைப் பெற்றான் . சகம் 
977 ஆம் ஆண்டைச் சேர்ந்த இதே மன்னனது தராக்ஷாராமக் 
கல்வெட்டு ஒன்று 

அமைச்சர்களில் 

ஒருவரான 
நாராயண 

பட்டரின் மகளால் அளிக்கப்பட்ட தானத்தைக் 
குறிப்பிடுகிறது. 


87 


38 


இவனது 


போர் நீடித்தது 

இராஜாதிராஜன் சாளுக்கியருக்கு எதிராக மற்றொரு 
படையெடுப்பை மேற்கொண்டான் ; தன் புதல்வர்களுக்குப் 


ராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


349 


சென்று , 


பதிலாக இளவரசுப் பட்டம் பெற்ற தன் இளைய சகோதரன் 
இராஜேந்திரன் இப்படையெடுப்பின் போது இவனுடன் சென் 
றான் . இராஜாதிராஜனின் புதல்வர்கள் இராச்சிய நிர்வாகத்தில் 
உயர் பதவிகளைப் பெற்றனர் . இரண்டாம் இராஜேந்திரன் 
கல்வெட்டுகளிலிருந்து இப்படையெடுப்பைப் பற்றிய செய்திகள் 
தெளிவாகக் கிடைக்கின்றன . இவனுடைய இரண்டாம் ஆட்சி 
ஆண்டைச் சேர்ந்த ( கி . பி . 1054 ) , கல்வெட்டு ஒன்று இது 
பற்றி முதலில் கூறுகிறது . மேலும் பல செய்திகள் இவனுடைய 
நான்காம் ஆண்டில் கி . பி . 1055 - ல் மணிமங்கலம் கல்வெட்டில் 
காணப்படுகின்றன . இக்கல்வெட்டின்படி , சோழமன்னன் 
போர்புரிவதற்காக ஏதாவது காரணம் கற்பிக்க முயன்றான் . 
இரட்ட மண்டலத்தின் மீது படையெடுத்து அப்பகுதியை 
அழிக்கத் தொடங்கினான் . இதைக் கேள்வியுற்ற சாளுக்கிய 
மன்னன் ஆகவமல்லன் மிகக் கோபமடைந்து , தன் படையுடன் 

சோழப்படையைப் பெரும் ஆற்றங்கரையிலிருந்த 
‘ கொப்பம் எனும் புண்ணியத் தீர்த்தத்தில் சந்தித்தான் . மஹா 
ராஷ்டிரத்திலுள்ள கோலாப்பூருக்கு 30 மைல் தூரத்திலுள்ள 
ஆற்றங்கரையிலுள்ள கிட்ராபூர் என்பதே இந்தக் கொப்பம் 
என்று ஃபிளீட் கூறுகிறார் . இதில் கூறப்பட்ட ஆறு புகழ் 
மிக்க கிருஷ்ணை ஆறு என்பதுடன் , கொப்பம் போருக்குப் 
பிறகு இராஜேந்திரதேவன் கோலாப்பூருக்குச் 

சென்றான் 
என்பதும் ஃபிளீட் கூறுவதற்குச் சாதகமாக உள்ளன . ஆனால் , 
மஸ்கிக்கு அருகேயுள்ள ஹயர்ஹள்ள ( பெரிய ஆறு ) ஆற்றங் 
கரையிலுள்ள கொப்பால் என்னும் ஊரே கொப்பமாக இருத்தல் 
கூடும் என்று இப்போது கருதப்படுகிறது . " 
இராஜேந்திரதேவனின் பிந்திய கல்வெட்டுகளில் 

காணப் 
படும்74 செய்திகளையும் , மணிமங்கலம் கல்வெட்டில் 

காணப் 
படும் 

செய்திகளையும் ஒப்பிடுவதின் மூலமே இப்போரின் 
போக்கை நாம் நிர்ணயிக்க முடியும் . போரின் ஆரம்பக் கட்டத் 
தில் , இராஜாதிராஜனே தன் படைத்தலைமையை ஏற்றான் 
இராஜேந்திரதேவன் தன் அண்ணனுக்கு உதவி செய்யத் தயா 

இருந்தான் . சாளுக்கியப் படைகள் ஒரே முகமாகத் 
திரண்டு இராஜாதிராஜன் அமர்ந்திருந்த யானையைத் தாக்கி 
னர் . பின்னர் இராஜாதிராஜனும் பகைவரால் கொல்லப்பட்டு 
இந்திரலோகத்தை அடைந்தான் . குந்தளப் படைகள் சோழப் 
படைகளை நாற்புறங்களிலும் தாக்கவே அப்படைகள் எதிரி 
களைச் 

சமாளிக்க முடியாமல் குழப்பமடைந்து புறங்காட்டி 
ஓடின . இந்நிலையில் இராஜேந்திரதேவன் அஞ்சேல் என்று 


ராக 


350 


சோழர்கள் 


கூறிக் கொண்டே யானை மீது வீற்று போர்க்களம் புகுந்து , 
சோழப்படைகளிடையே ஒழுங்கை நிலைநாட்டி , கருநாடகப் 
படைகளின் காலனாக மாறி , வீரத்துடன் போரிட்டு சிறந்த 
வெற்றியைப் பெற்றான் .7 . இராஜேந்திரன் வீற்றிருந்த யானை 
யைச் சாளுக்கியப் படைகள் முன்போல ஒருமுகமாகத் தாக்கவே , 
அந்த யானையின் நெற்றியில் அம்புகள் தைத்தன . ஆகவமல்ல 
னுடைய கூரிய அம்புகள் இராஜேந்திரனுடைய குன்று போன்ற 
புயத்திலும் , தொடையிலும் தைத்துப் புண்படுத்தின . அவனுடன் 
யானை மீதிருந்து போர் புரிந்து கொண்டிருந்த சோழ வீரர் 
பலர் உயிரிழந்தனர் . விதிவசத்தால் தன் சகோதரனுக்கு நேர்ந்த 
முடிவு இராஜேந்திரனுக்கு ஏற்படவில்லை . ஆயினும் , இவன் 
சாளுக்கியப் படைத் தலைவர்களாகிய சயசிம்மன் ( இவன் 
சாளுக்கிய மன்னனின் சகோ தரன் ) 70 புலிகேசி , தசபன்மன் , 
நன்னி நுளம்பன் ஆகியோரைக் கொன்றான் . முடிவில் சாளுக்கிய 
மன்னன் தோல்வியுற்றான் . வன்னியரேவன் பலம் படைத்த 
படையைக் கொண்ட துட்டன் , காலனைப் போன்ற குண்ட 
மயன் , மற்றும் பல குறுநில மன்னர்கள் அனைவரும் நடு 
நடுங்கி , சோர்ந்து , புறமுதுகு காட்டி ஓடி மேற்குக் கடலில் 
வீழ்ந்தனர் , சாளுக்கியர்கள் விட்டுச் சென்ற யானைகள் , 
குதிரைகள் , ஒட்டகங்களையும் வராகக் கொடியையும் , சத்தி 
யவ்வை , சாங்கப்பை என்ற ஆகவமல்லனின் மனைவியரையும் ஒரு 
பெரும் பெண்டிர் கூட்டத்தையும் இராஜேந்திரன் கைப்பற்றி 
னான் . இராஜேந்திரன் 73 பகைவரது அம்புகள் தைத்த புண்கள் 
ஆறும் முன்னரே அப்போர்க்களத்திலேயே சோழ மன்னனாக 
முடிசூட்டிக் கொண்டான் , இதற்கு முன் எவரும் இவ்வாறு 
போர்க் களத்திலேயே முடிசூட்டிக் கொண்டதில்லை . சில 
கல்வெட்டுகளின் படி இவ்வெற்றிக்குப் பின்னர் , இராஜேந் 
திரன் கோலாப்பூருக்குச் சென்று அங்கு வெற்றித் தூண் 
ஒன்றை நிறுவி , பின்னர் தன் தலைநகரான கங்காபுரிக்குத் 
திரும்பினான் என்பது தெரிய வருகிறது . கொப்பம் போரைப் 
பற்றிய இக்குறிப்புகள் அனைத்தும். சோழர் கல்வெட்டுகளி 
லிருந்து அறியப்படுகின்றன . 
சாளுக்கியர் கல்வெட்டுகள் கொப்பம் பற்றி மௌனம் 

சோமேசுவரன் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட சாளுக்கியக் 
கல்வெட்டுகள் கொப்பம் போரைப் பற்றி யாதும் கூறவில்லை . 
இவன் சோழனுடன் தொடுத்த போர் பற்றியும் ஒரு சில குறிப்பு 
களே காணப்படுகின்றன . சகம் 981 ஆம் ஆண்டில் தென்னாடு 
களின் மீது படையெடுத்து , சோழ நாட்டை வென்று திரும்பிய 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


351 


அரசிக் 


பின்னர் , சோமேசுவரன் மகாமண்டலேசுவர சித்தன சோழ 
மகாராசனால் ஆளப்பட்ட சிந்தவாடி நாட்டில் 82 தங்கி 
இருந்தான் . சகம் 987 ஆம் ஆண்டில் மன்னன் கட்டளைப் 
படி தென்னாட்டின் மீது படையெடுத்துச் சென்ற விஷ்ணு 
வர்த்தன விஜயாதித்தன் வழியில் 

கரையில் தங்கி 
இருந்தான் .83 

இதுபற்றி பில்ஹணன் கூறுவது வெறும் 
கட்டுக் கதையே , என்பதை முன்னரே பார்த்தோம் . சோமேசு 
வரன் ஆட்சி முடிந்தவுடனே , நிகழ்ந்த சோழப் படையெடுப்பை 
யும் , இராஜாதிராஜன் இறந்ததையும் கி . பி . 1071 ஆம் 
ஆண்டில் இரு கல்வெட்டுகள்84 கூறுகின்றன . இவ்வாண்டுக் 
கொப்பம் போருக்குப் பிற்பட்டதாக இருந்தாலும் , இக் 
கல்வெட்டுகள் கொப்பம் போர் நிகழ்ச்சிகளையும் அதில் 
இராஜாதிராஜன் இறந்ததையுமே குறிப்பிடு கின்றன 

என்பது 
தெளிவு . : - சோழரால் தானும் , தன் நாடும் அடைந்த இன்னல் 
களைத் தன் நாட்டுக் கல்வெட்டுகளில் பொறிப்பது தன் 
பெருமைக்கும் , புகழுக்கும் இழுக்காகும் என்று கருதியே தன் 
ஆட்சியில் நடந்த இந்நிகழ்ச்சிகளைப் பற்றி அவன் கல்வெட்டு 
களில் சொல்லப்படவில்லை என்பதை மேற்குறித்த கல்வெட்டு 
களின் வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன . தமிழ் வேந்தனாகிய 
பாண்டியச் சோழன் என்னும் ‘ மகாபாதகன் தன் முன்னோர் 
கையாண்ட உயர்ந்த முறைகளுக்கு முரணாக பொள் வோலா 
நாட்டிற்குள் பெரும் படையுடன் புகுந்து - கங்கப் பெருமானடி 
களால் எடுப்பித்த சமணர் கோயில்களைத் தீக்கிரையாக்கினான் 
என்றும் , இத்தீய செயலுக்காக முதலாம் சோமேசுவரனால் 
போரில் கொல்லப்பட்டான் என்றும் இவ்விரு கல்வெட்டுகளும் 
குறிப்பிடுகின்றன . இதிலிருந்து , சோழர்கள் இப்போரைப் பற்றித் 
தம் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ள செய்திகள் மிகைப்பட்டன 
வல்ல என்பது தெளிவாகிறது . 
யானை மேற்றுஞ்சின இராஜாதிராஜன் 
போரில் இராஜாதிராஜன் 

இறந்த விதம் 

காரணமாக 
இவன் யானைமேற்றுஞ்சின இராஜாதிராஜன் என்றே அழைக் 
கப்பட்டான் . இவனை அடுத்து சோழ அரியணையேறிய இவனது 
சந்ததியினரின் கல்வெட்டுகளிலும் இவன் இவ்வாறே குறிப்பிடப் 
பட்டான் . 56 
மாவீரன் 

தன் தந்தையால் இளவரசுப் பட்டம் அளிக்கப்பட்ட காலம் 
தொட்டு , கொப்பத்துப் போரில் உயிரிழந்தது வரை , இரா ஜாதி 


352 


சோழர்கள் 


ராஜன் பல போர்களில் ஈடுபட்டுப் புகழடைந்தான் . இவன் 
பிறவியிலேயே பெரும் வீரனாயிருந்து , பகைவரை அழித்துத் தன் 
பரந்த நாட்டை கட்டிக் காத்தான் . பல போர்களைத் தானே 
விரும்பி வலிய மேற்கொண்டான் . மன்னன் என்பதை விட , தான் 
ஒரு போர் வீரன் என்ற எண்ணமே இவனுடைய அண்ணனுக் 
குப் பதிலாக இவனுக்கு அரியணையைப் பெற்றுத் தந்தது . தன் 
தந்தையின் வாழ்நாளில் அசுவமேத யாகத்தைச் செய்தான் 
என்பது இவனுடைய வீரத்திற்குச் சான்றாகும் . 
மனைவியர் 


தன் சித்தப்பன் , தன்னுடன் பிறந்தோர் , தன் மக்கள் 
ஆகியோருக்கும் தான் வென்ற நாடுகளை ஆளும் உரிமையை 
வழங்கி , அந்நாடுகளில் அவர்கள் ஆட்சி செய்ய ஏற்பாடு செய் 
தான் என்று இவனது மெய்க்கீர்த்தி கூறுகிறது . இவன் பிறந்த 
நாள் பூர்வ பங்குனி நாளாகும் . கங்கை கொண்ட சோழ 
புரமே இவனது 

தலைநகராயிருந்தது . 88 மற்ற மன்னர்களின் 
கல்வெட்டுகளைப் போல இவனுடைய கல்வெட்டுகள் இவன் 
மனைவியருக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை . திரைலோக்கியம் 
உடையார் என்பது ஒரு மனைவியின் பெயரா அல்லது அவளு 
டைய பட்டமா என்பது தெரியவில்லை , 89 இவளே இரண்டாம் 
இராஜேந்திரனின் மூன்றாம் ஆண்டுக் கல்வெட்டில் . " கூறப்படும் 
நம்பிராட்டியார் என்பவளாக இருப்பின் , இவள் தன் கணவன் 
இறந்த பிறகும் உயிர் வாழ்ந்தாள் என்று கருதலாம் . 
பட்டங்கள் 


72 


கல்யாணபுரத்தில் விஜயராஜேந்திரன் என்னும் பட்டத்தை 
ஏற்றதோடு , வீரராஜேந்திரவர்மன் 1 ஆகவமல்ல குலாந்தகன் 
கல்யாணபுரம் கொண்ட சோழன் 3 என்ற பல பட்டங்களை 
இவன் பெற்றான் . உலகளந்த சோழ பிரம்மராயன் என்றும் 
‘ அதிகாரிகள் பாராசர்யன் வாசுதேவ நாராயணன் என்றும் 
சொல்லப்பட்டவன் இம்மன்னனின் குருதேவர் என்று குறிப் 
பிடப்பட்டுள்ளது . நாட்டின் ஒரு பகுதியிலுள்ள நிலங்களை 
அளந்து வரி வசூலித்த காரணத்தால் இம்மன்னன் உலகளந்த 
சோழன் என்ற பட்டத்தைப் பெற்றிருத்தல் கூடும் . 5 
குறுநில மன்னர்கள் 

இராஜாதிராஜனுக்குக் கப்பம் செலுத்திய குறுநில மன்னர் 
சிலரைப் பற்றிய இவனுடைய கல்வெட்டுகளில் காண்கிறோம் . 


ராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


99 


என்பது 


இவர்களில் சிறந்தவர் தண்டநாயகன் 

சோழன் 

குமரன் 
பராந்தக மாராயனாகிய இராஜாதிராஜன் நீல கங்கரையன் . 
பிள்ளையார் சோழ வல்லபதேவன் என்ற ஒருவனின் மனைவியின் 
பெயர் பஞ்சவன் மாதேவியார் .97 கடப்பை மாவட்டத்திலுள்ள 
வல்லூரைத் தலைநகராகக் கொண்டு 

ஹாராசவாடி 

7000 
என்ற பகுதிக்கு அரசப் பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்த 
தண்ட நாயகன் அப்பிமையன் .98 ( இவன் இராஜராஜ பிரம்மாதிர 
ராஜன் என்ற பட்டத்தைப் பெற்றவனா 

தெரிய 
வில்லை ) ; பிள்ளையார் விஷ்ணுவர்த்தன தேவன் என்ற வேங்கி 
மன்னன் முதலாம் இராஜராஜன் . இவன் மனைவி அம்மங்கா 
தேவியே முதலாம் இராஜேந்திரன் மகளும் இராஜாதிராஜனின் 
சகோதரியுமாவாள் . இவ்வேங்கி மன்னன் தஞ்சை மாவட்டம் 
திருவையாற்றிலுள்ள கோயிலுக்கு கி . பி . 1050 ஆம் ஆண்டில் , 
வேங்கி நாட்டுப் பொற்காசுகளைத் தானமாக அளித்தான் .100 
சேனாபதி இராஜேந்திர சோழ மாவலிவாணராயர் என்பவன் 
முதல் இராஜேந்திரனால் பட்டம் வழங்கிப் பாராட்டப் பெற்ற 
வன் . இவன் கல்வியைப் பெருக்கும் வகையில் பல்பெரும் 
நிவந்தங்களை அளித்தவன் . இதுபற்றி பிறிதோர் இடத்தில் 
விரிவாகக் கூறப்படும் . 


இரண்டாம் இராஜேந்திரன் 


கி . பி . 1054-55 முதல் தொடங்கும் இராஜேந்திர தேவனின் 
ட்சியை இப்போது காண்போம் . இவனுடைய முன்னோரைப் 
போன்று இவன் கல்வெட்டுகளிலும் பலவித மெய்க்கீர்த்திகள் 
கொண்டுள்ளன . இவனுடைய இரண்டாம் ஆண்டிலிருந்து 
வழங்கும் இரட்டபாடி எனத் தொடங்கும் சிறிய 
மெய்க்கீர்த்தியில் இவனது வெற்றிகள் சுருக்கமாகச் சொல்லப் 
படுகின்றன . 101 


ஏறக்குறைய இதையே ஒத்ததும் , சிறிது விரிவானதுமான 
மற்றொரு வகை மெய்க்கீர்த்தி திரு ( மகள் ) மருவிய எனத் 
தொடங்கு கிறது . இதுவும் இவனது இரண்டாம் ஆண்டிலிருந்து 
காணப்படுகிறது . 102 இவ்வாட்சியின் மிக முக்கியமானது நீண்ட 
பெரிய மெய்க்கீர்த்தி . இது திருமாது ( மாதர் ) எனத் தொடங்கு 
கிறது . இது முதன் முதலில் இவனது நான்காம் ஆண்டில் காணப் 

இம்மெய்க்கீர்த்தி இம்மன்னனின் ஒன்பதாம் 
ஆண்டில் மாற்றி அமைக்கப்பட்டது . இதில் இராஜேந்திரன் 
நிகழ்த்திய புகழ்பெற்ற கொப்பம் போர் குறிப்பிடப் படுகிறது . 

A 375-23 


படுகிறது . 103 


104 


106 


அமர்த்தப்பட்ட இவர்களில் சிலர் சோழ பாண்டியன் , 

சோழர்கள் 
இதைப் பற்றி நாம் முன்னரே கண்டோம் . முதலில் கூறப் 
படாத ஈழநாட்டுப் போரும் , இரண்டாம் சாளுக்கியப் போர் 
பற்றிப் பிறகும் கூறப்பட்டுள்ளன . மேலும் , போர்க்களத்தில் 
முடிசூடிய பின்னர் இராஜேந்திரன் கங்காபுரிக்குத் திரும்பினான் 
என்றும் கூறுகிறது . 
கொப்பத்துப் போரில் இவன் பங்கு 

இராஜேந்திரன் கொப்பத்துப் போரில் ஏற்ற பங்கினைப் 
பற்றிக் கலிங்கத்துப் பரணியிலும் விக்கிரம சோழன் உலாவிலும் 
கூறப்பட்டுள்ளது . இப்போரில் கடுமையாக இவன் போரிட்டு 
* உலகைக் காத்து , போர்க்களத்திலேயே முடிசூட்டிக் கொண் 
டான் என்று கலிங்கத்துப் பரணி கூறுகிறது . 105 இம்மன்னன் 
ஓர் யானையின் துணையுடன் கொப்பத்தில் பகைவரின் ஆயிரம் 
யானைகளைக் கைப்பற்றினான் என்று இந்த உலா மிகைப்படக் 
கூறுகிறது . 
உறவினர்களுக்குப் பதவி 

இம்மன்னன் தன் உறவினர்களை அரசியல் அதிகாரிகளாக 
நியமித்தான் . இவருள் பதின்மூவர்- மன்னனின் ஒரு சிறிய 
தாதை , நான்கு தம்பிமார் , ஆறு புதல்வர்கள் , இரு பேரன்கள் 
பற்றி இம்மன்னனின் நான்காம் ஆண்டில் பொறிக்கப்பட்ட 
மணிமங்கலம் கல்வெட்டு கூறுகிறது . 

வனுடைய 

பிற் 
காலத்தியக் கல்வெட்டுகள் ஆறு உறவினர்களைப் பற்றியே 
சிறிய தாதை , ஒரு மகள் , மூன்று தம்பிமார்கள் , இராஜேந்திர 
சோழனின் 

மகள் ஒருத்தியையும் குறிப்பிடுகின்றன . மற்ற 
எழுவர். இவ்விடைக் காலத்தில் இறந்திருக்கக் கூடும் . அல்லது , 
இவர்கள் திறமையற்றவர்களாகக் கருதிப் பதவியிலிருந்து நீக்கப் 
பட்டிருக்கவும் கூடும் . இதற்கான காரணம் தெளிவாக விளங்கா 
விடினும் , முதலாம் குலோத்துங்கன் , தான் சோழ அரிப 
ணையைப் பெறும் பொருட்டு பல 

கொலைகளை 
மேற்கொண்டதன் விளைவாதலும் கூடும் . 108 ஆறு உறவினர் 
களைக் குறிக்கும் கல்வெட்டுகள் ஏறக்குறைய கி . பி . 1061 - ம் 
ஆண்டைச் சேர்ந்தவை . இது , குலோத்துங்கன் அரியணையேறு 
வதற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் . அதிகாரிக 
ளாக 
சோழ கங்கன் , சோழ கேரளன் போன்ற பட்டங்களைப் பெற்றது 
இவர்கள் எப்பகுதிக்கு அதிகாரிகளாகப் பணியாற்ற அமர்த்தப் 
பட்டனர் என்பதை விளக்குகின்றன . மற்றவர் தம் சாதனை 


107 


அரசியல் 


என்பதை போக்குகின்றன. மற்றவர் 


மன்னனுடனும் விக்கலனுடனும் புறங்காட்டி ஓடினர் என்றும் 
என வே முடக்க ஒரு 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

355 
களுக்குத் தக்கவாறு பட்டம் அளிக்கப்பட்டனர் . இருமடிச் 
சோழன் , கரிகாலச் சோழன் , உத்தம சோழன் , விஜயாலயன் , 
சோழ அயோத்திராசன் , சோழ கன்னக் குச்சியான் போன்ற 
பட்டங்களை இவர்கள் பெற்றனர் . இவர்களுள் சோழ பாண்டியர் 
களே தாம் ஆட்சி செய்த பகுதிகளில் தங்கள் கல்வெட்டுகளை 
விட்டுச் சென்றுள்ளனர் . ஆனால் , இவர்களுடைய கல்வெட்டு 
களின் 

துணையுடன் தனித்தனிப் பிரதிநிதியை அடையாளம் 
கண்டு கொள்ள முடியவில்லை . முதல் சோழப் பிரதிநிதியான 
ஜடாவர்மன் ; சுந்தர சோழன் மட்டுமே இதற்கு விதிவிலக்காக 
விளங்கினான் .109 
இராஜமகேந்திரன் 

இராஜேந்திர சோழன் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப் 
படும் இராஜேந்திரனின் மகன் கி . பி . 1059 - ல் இளவரசனாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டு இராஜகேசரி . இராஜமகேந்திரன் என்ற 
பட்டத்தைப் பெற்றான் . இவனது மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்த 
கல்வெட்டு ஒன்று 110 இவன் முடக்காறு என்னுமிடத்தில் ஆகவ 
மல்லனை வென்றான் என்று கூறுகிறது . இது , இவனது தந்தை 
யின் ஒன்பதாம் ஆண்டுக் கல்வெட்டுகளில் விரிவாகக் கூறப்பட் 
டுள்ள சாளுக்கியப் போரை உறுதிப்படுத்துகிறது . கொப்பத்தில் 
ஏற்பட்ட அவமானத்தைப் போக்கும் வகையில் சாளுக்கிய 
மன்னன் , தண்ட நாயகன் வாலா தேவன் போன்ற படைத் 
தலைவர்களின் தலைமையில் ஒரு பெரும் படையைச் சோழருக்கு 
எதிராக அனுப்பினான் என்றும் , முடக்காற்றங்கரையில் நடை 
பெற்ற போரில் தண்ட நாயகனும் அவனுடைய உதவியாளரும் 
தோல்வியுற்றனர் என்றும் இருகையனும் , மற்றோரும் தன் 

பிற்காலத்தியக் கல்வெட்டுகள் 111 கூறுகின்றன . இதைப் 
போன்று இவன் , தனது 

யானையின் 

துணை 
6.காண்டு முடக்காற்றுப் போரில் ஆகவமல்லனைப் புறங்காட்டி 
ஓடச் செய்தான் என்று இராஜமகேந்திரன் கல்வெட்டு 
கின்றது . சாளுக்கியருக்கு எதிராக நடைபெற்ற போர்களில் 
சேர்ழ அரசகுமாரர் பலர் ஒரே 

சமயத்தில் பொதுவாகப் 
பங்கேற்றனர் . அடுத்தடுத்து வந்த சோழ மன்னர்களின் 
கல்வெட்டுகளும் ஒரு நிகழ்ச்சியைப் பற்றியே கூறுகின்றன . 
வீரர ஜேந்திரனும் போரிட்டிருக்கக் 

கூடும் . 

இவ்வாறாயின் 
முடக்காற்றுப்போர் என்பது வீரராஜேந்திரன் கல்வெட்டில் 


பட்டத்து 


கூறு 


சோழர்கள் 


கூறப்படும் . கூடல் சங்கமப் போராகவே இருத்தல் வேண்டும் . 
கூடல் சங்கமப் போர் பற்றிய நீண்ட விளக்கம் வீரராஜேந்திர 
னின் இரண்டாம் 

ஆண்டிலேயே (கி.பி. 1063-64 ) அவன் 
கல்வெட்டுகளில் 

சில 
காணப்படுகிறது . 112 

இவற்றில் ஒரு 
குறிப்புகள் இராஜேந்திரன் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை . 
மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குள்ளாகவே ஓர் இடத்தில் 
இருபெரும் முக்கியம் வாய்ந்த போர்கள் நடைபெற்றிருக்கும் 
என்று கருத இடமில்லை . வீரராஜேந்திரன் தனது பிற்காலத்தியக் 
கல்வெட்டுகள் 13 இவனும் மன்னனாவதற்கு முன் முடக் 
காற்றுப் போரில் பங்கேற்றதாகவும் இதன் விளைவாகவே 
“ இரட்ட ராச குல காலன் என்ற பட்டம் பெற்றதாகவும் கூறு 
கின்றன . இக்கருத்து 

உண்மையாயின் , குறைந்தது மூன்று 
சோழர்களாவது சோழ 

மன்னன் இராஜேந்திரதேவன் , 
ளவரசன் இராஜமகேந்திரன் , சோழ மன்னனின் தம்பி வீர 
சோழ கரிகாலன் ( வீரராஜேந்திரன் ) -கூடல் சங்கமம் போரில் 
பற்கேற்றிருத்தல் வேண்டும் . இராஜமகேந்திரன் இறந்த பிறகு , 
இளவரசு பட்டம் பெற்று , பின்னர் சோழ அரியணையேறிய 
வீரராஜேந்திரன் இப்போரில் தான் ஆற்றிய பங்கினைத் தன் 
கல்வெட்டுகளில் விளக்கமாகப் பொறித்தான் . 
வீரராஜேந்திரன் கல்வெட்டுகள் விவரிக்கும் போர் 

கூடல் சங்கமப் போர் பற்றியும் , அப்போர் மூண்டதற்குரிய 
காரணங்களையும் வீரராஜேந்திரனின் தொடக்கக் கல்வெட்டுகள் 
கீழ்வருமாறு கூறுகின்றன .114 
“ கங்கபாடிப் போர்க்களத்திலிருந்து 

அவன் 
சாமந்தர்களைத் துங்கபத்திரைக்கு விரட்டி அடித்தான் . 
கரங்களின் வல்லமையால் பிறரைக் கொடுமைப் படுத்திய 
மகாசாமந்தர்களை ஒடுக்குவதில் அவனுக்கு உறுதுணை 
யாக இருந்த விக்கலனும் 115 விரட்டப்பட்டான் . வேங்கை 
நாட்டுக்கு விக்கலன் மீண்டும் அனுப்பிய வீரதீரம் மிக்கதும் 
தோல்வி கண்டறியாததுமான படையை அவன் தாக்கி 
அடியோடு அழித்தான் . அவன் , மாதண்ட நாயகன் சாமுண்ட 
ராஜனுடன் போரிட்டு அவன் தலையை வெட்டினான் .11 . 
அந்த சாமுண்டராஜனுடைய ஒரே மகளும் இருகையனின் 
பட்டத்தரசியும் அழகில் மயில் போன்றவளுமான நாகலை 
யின் மூக்கையும் அறுத்தான் . 

விரோதம் கொண்ட எதிரி ஆத்திரப்பட்டு மூன்றாம் 
தடவையாக இவனைத் தாக்கினான் . பழிவாங்கி விடலாம் 


மகா 


* 


ஒரே யானையின் துணை கொண்டு அலறி ஓடச் செய்தான் . 

நாலாபக்கமும் பறக்க விக்கலன் தப்பி ஓடினான் . 
தலை பி 

வெற்றி 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

என்ற சபலபுத்தி அவனுக்கு உண்டாயிற்று . ஆனால் அரச 
னிடம் எதிரியின் தந்திரம் பலிக்கவில்லை . எத்தனையோ 
சாமந்தர்கள் , விக்கலன் , சிங்கணன் என்ற பெயர்களுடைய 
ஆகவமல்லனின் மக்கள் உள்பட கூடல் சங்கமப் போரில் 
அரசன் தோற்கடித்தான் . வீரம் நிறைந்த தூசிப்படை முன் 
சென்றது . தன்னுடன் நேசமாக இருந்த அரசர்களுடன் 
நம் அரசனும் அப்படைக்குப் பின்னே , மிக அருகிலேயே 
இருந்தான் . கடல் போலத் திரண்டிருந்த எதிரியின் படையை 
போர்த்திறமையில் புகழ் பெற்றவனும் கோசல நாட்டின் 
மன்னனுமான 

சிங்கனை 

அவனுடைய படைகளின் 
எதிரிலேயே துண்டு துண்டாக வெட்டினான் . 

117 தூசிப் 
படையின் யானைகளே அதைக் கண்டு மிரண்டன . கேசப் 
தண்ட நாயகன் , கேட்டரசன் , வல்லமை மிகுந்த மாராயன் , 
ஆற்றல் படைத்த போத்தரையன் , இரச்சயன் ஆகியோர் 
போரிட்டுக் கொண்டிருந்த போது , " பொன் மாலை அணிந் 
துள்ள மூவேந்தியைப் பின்பற்றுங்கள் என்று இவன் 
கத்தியவாறே பல சாமந்தர்களிடமிருந்து அவர்களுடைய 
போர்க் கருவிகளைக் கைப்பற்றி அவர்களைத் துண்டம் 
துண்டமாக வெட்டினான் . பிறகு , தளபதியாகப் பணி 
புரிந்து கொண்டிருந்த மதுவணன் ஓட்டம் பிடித்தான் . தன் 
சிங்கணன் மானமும் மரியாதையும் இழந்து பஞ்சாய்ப் 
பறந்தான் . ஓர் யானைமீது அமர்ந்து போரிட்டுக் கொண் 
டிருந்த அண்ணலனும் மற்றவர்களும் கீழே இறங்கி ஓட்டம் 
பிடித்தார்கள் . அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆகவ 
மல்லனும் அவர்களுக்கு முந்தி ஓடினான் . அரசன் அடக்க 
முடியாத தன் யானையை அடக்கி , வெற்றி மாலை அணிந்து 
ஆகவமல்லனின் மனைவியரைக் கைப்பற்றி , 

கைப்பற்றி , அவனுடைய 
குடும்பக் கருவூலங்கள் , முரசுகள் , 

இசைக் 
கருவிகள் , புகழ்ச் சின்னங்கள், 118 வெண் சாமரங்கள் , மகர 
தோரணங்கள் , புஷ்பகம் என்ற பெண் யானை மற்றும் 
யானைக் கூட்டம் , குதிரைப்படை எல்லாவற்றையும் தன் 
வசப்படுத்தி செந்நிற ஒளி வீசும் நகைகள் பதிக்கப்பட்ட 

சூட்டிக் கொண்டான் . 
இராஜேந்திரன் கல்வெட்டுகளுடன் ஒப்பிடுதல் 

ஆகவமல்லன் , விக்கிரமாதித்தன் , மற்றும் பலரோடு 
ருகையனும் முடக்காற்றுப் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு 


குடைகள் 


119 


சாகர் ராசா 


TE IN 


TAL 14.44ாப்பாயாய் 


ட 


மேரும் வேங்கி 
358 . 

சோழர்கள் 
ஓடியதாக இராஜேந்திர தேவனின் கல்வெட்டுகள் கூறுகின்றன ; 
வீரராஜேந்திரன் சாமுண்டராயனுக்கு எதிராகப் புரிந்த வேங்கிப் 
போரில் இருகையனின் மனைவி முடமாக்கப்பட்டாள் . இது 
கூடல் சங்கமப் போர் தொடங்குவதற்கு முன் நடைபெற்றது . 
( வீர ராஜேந்திரன் சோழ மன்னனாவதற்கு முன்பே ) தன் பகை 
வனான சாளுக்கியன் முடக்காற்றிலிருந்து புறமுதுகிட்டு ஓடக் 

1120 வீரராஜேந்திரன் கல்வெட்டுகளில் இப்போரைத் தவிர 
வேறு போரைப் பற்றிக் குறிப்பிடப்படவில்லை . இவனுடைய 
இரண்டாம் ஆண்டிற்கு முன்பே நடைபெற்றதாகக் கூறப்படும் 
இப்போர் , கூடல் சங்கமப் போரையே குறிக்கும் . இதிலிருந்து 
முன்னரே கூறியது போல் , இராஜேந்திர தேவன் , இராஜ 
மகேந்திரன் கல்வெட்டுகளில் கூறப்படும் முடக்காற்றுப் போரும் 
( வீரராஜேந்திரனின் தொடக்கக் கல்வெட்டுகளில் கூறப்படும் ) 121 
கூடல் சங்கமப் போரும் ஒரே போரைக் குறிப்பிடுகின்றனவே 
அல்லாது தனித்தனிப் போர்கள் எனக் கருத முடியாது . வீர 
ராஜேந்திரன் கல்வெட்டுகளிலும் முடக்காற்றுப் போரைப் பற்றி 
ஒரு முறை கூறப்பட்டுள்ளது . 
வேங்கியின் நிலை 

கொப்பத்துப் போரில் தானடைந்த தோல்விக்காக , ஆகவ 
மல்லன் சோழரைப் பழிதீர்க்க எண்ணி , பெரும் படையுடன் 
வந்தான் என்று இராஜேந்திரன் கல்வெட்டுகள் கூறுகின்றன . 
ஆனால் , வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டுகளோ , சாளுக்கியப் 
படை வெகுவாக முன்னேற , இப்படையைக் கங்கபாடி வழியே 
துங்கபத்திரை ஆற்றங்கரைக்கு விரட்ட வேண்டிய அவசியத்தை 
விளக்கியுள்ளன . மேலும் கொப்பத்துத் தோல்விக்குப் பிறகும் 
சாளுக்கியர் தம் இராச்சியத்தில் எந்தப் பகுதியையும் இழந்து 
விடவில்லை என்பதையும் தெளிவாக்குகின்றன . சாமுண்டராயன் 
வேங்கியைத் தாக்குவதன் மூலம் சோழரது கவனத்தை 
முனைகளில் திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு , வெற்றியடைய 
வில்லை என்பதையும் இவற்றின் மூலம் அறிகிறோம் . இராஜ 
ராஜ நரேந்திரனுக்குப் பிறகு வேங்கி அரியணையைக் குறித்து 
எவ்வித இடையூறுகளும் ஏற்படாமலிருக்க மேலைச்சாளுக்கியர் 
பெரும் கவனம் செலுத்தினர் என்பதும் தெளிவாகிறது. 12 
சோழர்கள் வேங்கி நாட்டைக் கைப்பற்றிய பின் மேலைச் சாளுக் 
கியர் , கீழைச் சாளுக்கியரின் நட்பை நாடினர் . வேங்கியின் 
மகளிரை மணந்து இரு நாடுகளுக்கு இடையேயும் நல்லுறவு 


இடமே 


போது , 


ஆண்டு 
பாகும் 
. " 

தன்பதைக் 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

359 
நிலவச் செய்தனர் . இக்காரணத்திற்காகவே மேலைச்சாளுக் 
கியரும் தங்கள் பலத்தை வேங்கி நாட்டில் நிலவச் செய்ய 
முயன்றனர் .128 
கூடல் சங்கமம் 
துங்கபத்திரை , கிருஷ்ணை ஆகிய இரு ஆறுகளும் கூடும் 

கூடல் சங்கமம் எனப்படும் . 124 மேலே கூறியது 
போல , இவ்விடத்தில் நடைபெற்ற முதற்போர் சாளுக்கியரைக் 
கங்கபாடி 

வழியே துங்கபத்திரை ஆற்றங்கரைக்கு விரட் 
டிய பிறகும் , வேங்கி மீதான சாளுக்கியரின் படையெடுப்பு 
தோல்வியுற்ற பின்னரும் நடைபெற்றது . இதன் பின்னர் 
ஒரு சமயம் , முன் கூட்டியே திட்டமிட்டபடி , சாளுக்கியர் 
வீரராஜேந்திரனுடன் கூடல் சங்கமத்தில் போரிடத் தவறிய 
துங்கபத்திரை ஆற்றங்கரையில் 

வெற்றித் 
தூணைச் சோழ மன்னன் நிறுவினான் . 125 கல்வெட்டுகளில் 
குறிப்பிடப்படும் சங்கமம் என்பது துங்கபத்திரை ஆற்றுடன் 
வேறு பல ஆறுகள் கூடுமிடமாகும் . இதுபோன்று இரு இடங்கள் 
உண்டு . ஒன்று மைசூரிலுள்ள துங்கா ஆறும் , பத்திரா ஆறும் 
சங்கமமாகும் இடம் , மற்றொன்று , துங்கபத்திரை ஆறும் 
கிருஷ்ணை ஆறும் கூடுமிடம் . - இரண்டாவது இடத்தையே கூடல் 
சங்கமம் என்ற இடமெனக் கொள்ளலாம் . ஆயினும் , சாளுக்கிய 
மன்னனின் வருகைக்காகச் சோழ மன்னன் ஏறக்குறைய ஒரு 
காலம் 

வரை காத்திருந்த டமாகிய கரந்தை 
அல்லது காந்தை என்னுமிடத்தை முதலில் அடையாளம் கண்டு 
விட்டால் , கூடல் சங்கமம் எங்குள்ளது என்பதை 
அறிய முடியும் . 128 
இராஜேந்திரன் ஆட்சி முடிவு 
இராஜேந்திரன் 

கடைசி 
127 அதாவது கி . பி . 106.3 

என்று இம் 
மன்னன் கல்வெட்டுகளிலிருந்து அறிகிறோம் . இராஜமகேந் 
திரன் மரணம் அடைந்ததால் இளவரசுப் பட்டம் பெற்றிருந்த 
வீரராஜேந்திரன் இராஜேந்திரனுக்குப் பின் அரியணையேறினான் . 
கங்காபுரியே , இரண்டாம் இராஜேந்திரனின் தலைநகராகத் 
தொடர்ந்து விளங்கியது 

கன்னியாகுமரிக் 
கல்வெட்டு 128 ஒன்று கூறுகிறது . 

அரண் 

சூழ்ந்த இத்தலை 
பெரியதொரு வியாபாரச் சந்தை 

இருந்ததாகக் 
குத்தாலத்துக் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . இராஜேந்திரன் 


மாத 


எளிதாக 


ஆட்சியின் 


ஆட்சி 


நகரில் 


129 


ராஜமசய்யப் 
360 

சோழர்கள் 
மனைவியரில் கிழானடிகள் என்பவள் மட்டுமே இவன் கல்வெட்டு 
களில் கூறப்பட்டுள்ளாள் . இவன் மகள் மதுராந்தகி என்பாள் 
கீழைச்சாளுக்கிய மன்னன் இரண்டாம் இராஜேந்திரனின் 
மனைவியாவாள் ; இவனே பின்னர் முதலாம் குலோத்துங்கன் 
என்னும் சோழ மன்னன் 130 ஆனான் . இரண்டாம் இராஜேந்திர 
தேவன் ஆட்சிக் காலத்தில் இருந்த குறுநில மன்னர்களுள் 
மிலாடுத் தலைவனான நரசிம்மவர்மன் முக்கியமானவன் . அபிடே 
கத்தின் பின்னர் முடிசூடிய இவன் மிலாடு 2000 பகுதியை 
ஆட்சி செய்தான்.11 சேனாபதி அரையன் கடக்கடன் கொண்ட 
சோழன் 182 என்போன் மற்றொருவன் . ஈழத்துக் கல்வெட்டு.148 
ஒன்றில் கூறப்படும் சேனாபதி சயமுரி -நாடாள்வான் என்பவனும் 
மற்றொரு குறுநில மன்னன் ஆவான் . இவனே கருவூர்க் 
கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள அரையன் இராஜராஜன் என்ற 
வீரராஜேந்திர சய்முரி நாடாள்வான் என்பவனாவான் . 134 

இராஜமகேந்திரன் , திருவரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள 
கடவுளரான அரங்கநாதப் பெருமானுக்கு வைரக்கற்கள் 
பொறித்த நாகபீடம் ஒன்றை செய்து வைத்தான் 

என்று 
விக்கிரம சோழன் உலா கூறுகிறது . 185 , திருவரங்கக் கோயிலி 
லுள்ள- கலைப் பொருள்கள் , மரபுகள் பற்றிக் கூறும் கோயி 
லொழுகு " 

13. என்னும் பிற்காலத்திய நூல் இந்நாக பீடத்தைப் 
பற்றி யாதும் கூறாவிடினும் , இராஜமகேந்திரன் திருவடி 

. 
ஆட்சியில் கொல்லி மலை நாட்டில் நிலங்கள் அளக்கப்பட்டு 
வரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன என்று சேலம் மாவட்டத் 
தில் கிடைத்துள்ள முதலாம் குலோத்துங்கனின் 12 - ம் ஆண்டின் 
கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . 187 இராஜமகேந்திரன் மனைவி 
லோ கமகாதேவியின் பெயர் சிதம்பரத்தில் 

சிதைந்த 
கல்வெட்டு ஒன்றில் காணப்படுகிறது . ! 


யான 


வீரராஜேந்திரன் 

கி . பி . 1062-63- ல் அரியணையேறிய இரா ஜகேசரி வீர 
ராஜேந்திரன் ஆட்சியைப் பற்றி அறிய இவனுடைய ஏராள 

கல்வெட்டுகள் பயன்படுகின்றன . இவற்றில் , 
இருவகை மெய்க்கீர்த்திகள் உள்ளன . இவற்றில் 
பல்வேறு 
மாற்றங்கள் இருப்பினும் முரண்படாத வரலாற்றுண்மைகளைத் 
தெரிவிக்கின்றன .19 திருவளர் திரள் புயத்து எனத் தொடங் 
கும் பெரிய மெய்க்கீர்த்தியில் இம்மன்னன் அரசு அதிகாரிகளாக 


மான 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


361 


கிறது . 140 


அமர்த்திய தன் உறவினர்களின் பெயர்ப் பட்டியலைத் தரு 

ஆனால் இம் மெய்க்கீர்த்தியின் மறுபதிப்புகளில் இப் 
பட்டியல் இல்லை . 141 இம்மன்னன் ஆட்சி வளரவே , புதிய 
நிகழ்ச்சிகள் எல்லாம் இம்மெய்க் கீர்த்தியில் சேர்க்கப்பட்டு இது 
மிக நீண்டதாக மாறியது . மிகச் சிறியதான இவனது மற்றொரு 
மெய்க்கீர்த்தி வீரமே துணையாகவும் எனத் தொடங்கு கிறது . 
து பல மாற்றங்களை அடைந்து இம்மன்னனது ஏழாம் ஆண்டில் 
முற்றிலும் புதிய வடிவம் கொண்டு பல அரிய செய்திகளைத் 
தருகிறது . இவ்வரலாற்றின் முக்கியமான மாறுதல்களைப் 
பின்னர் காண்போம் . 

கலிங்கத்துப் பரணியும் , விக்கிரம 
சோழன் உலாவும் கூடல் சங்கமப் போரைக் கூறுவதோடு 
இம்மன்னனின் ஆட்சி குறித்த வேறு செய்தி ஒன்றும் கூற 
வில்லை . ஆனால் தக்கயாகப் பரணி 142 இம்மன்னன் ஆறாம் 
விக்கிரமாதித்தனுடன் கொண்டிருந்த நட்பைக் கூறுகிறது . 


1 


தான் ; 148 


ஆட்சியின் தொடக்கத்தில் இம்மன்னன் , தன் திருப்புதல்வ 
னான மதுராந்தகனை , சோழேந்திரன் என்னும் பட்டத்துடன் 
தொண்டை மண்டலத்தின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்கச் செய் 

கங்கை கொண்ட சோழன் என்னும் மற்றொரு 
திண் திறல் மைந்தனை பாண்டிய நாட்டின் சோழ பாண்டியப் 
பிரதிநிதியாக அமர்த்தினான் . பின் நிகழ்ச்சிகளைக் கொண்டு 
பார்ப்போமேயானால் , புதல்வன் , மைந்தன் என்ற சொற்கள் 
புதல்வர்களைக் குறிப்பனவா , அல்லது மன்னனுக்கு நெருங்கி 
யிருந்த குறுநில மன்னர்களைக் குறிப்பனவா என்று கூற முடிய 
வில்லை . இவை புதல்வர்களையே - குறிக்கும் என்று கொள்வோ 
மாயின் , இவ்விருவரில் ஒருவன் சாளுக்கிய மன்னன் ஆறாம் 
விக்கிரமாதித்தனின் மைத்துனன் என்பதோடு , வீரராஜேந்திரன் 
இறந்தவுடன் பரகேசரி ஆதிராஜேந்திரன் என்ற பெயருடன் சில 
காலம் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றிருந்தான் எனப் புலப்படும் . 
இம்மன்னனின் அண்ணன் ஆளவந்தானும் , முடி கொண்ட 
சோழன் என்னும் மற்றொருவனும் பட்டங்கள் பெற்று இராச்சியத் 
தின் சில பகுதிகளில் நிர்வாகப் பொறுப்புப் பெற்றனர் . ஆனால் , 
இப்பகுதிகள் எவை என்று கல்வெட்டுகளில் கூறப்படவில்லை . 


தொடக்க காலப் போர்கள் 


இவன் ஆட்சியின் தொடக்கத்தில் மேலைச் சாளுக்கியருடன் 
கூடல் சங்கமத்தில் நிகழ்ந்த போரில் வீரராஜேந்திரன் பங்கேற் 
றான் என்பதை முன்னரே பார்த்தோம் . இப்போரைப் பற்றிய 


கா 


வைைடய 


362 


. 


வெண்காட்டுக் 

சாளுக 
போர் மூன்றாவதாகும் என்று 

சோர்ந்த கருவூர்க் 

, , 
கொல்லப்பட்டனர் , இவர்களுடைய தலைகளைச் சோழமன்னன் 

சோழர்கள் 
விரிவான விளக்கம் இம்மன்னனின் இரண்டாம் ஆட்சி ஆண்டைச் 
இப்போர் இவன் அரசப் பதவியைப் பெறும் முன்னரோ அல்லது 
இவனது அண்ணன் இராஜேந்திர தேவனை அடுத்து அரிய 
ணையைப் பெறுவான் என்று ஏற்றுக் கொள்ளும் முன்னரோ 
நடைபெற்றிருக்க வேண்டும் . 

சாளுக்கியருடனான போர்கள் 
மிகக் கடுமையாக இருந்தன என்பது , சோமேசுவர முதலாம் 
ஆகவமல்லனுக்கு எதிராக வீரராஜேந்திரன் அல்லது அவனுடைய 
இழைக்கப்பட்ட அவமானம் என்று சோழமன்னனால் கருதப் 

, 
மாற்றியமைக்கப்பட்ட பெரிய மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்டுள்ள 
செய்தியை மெய்ப்படுத்தும் வகையில் , ஆகவ மல்லனை மும்முறை 
புறங்காட்டி ஓடச் செய்தவன் என்ற பட்டத்தை முதலாம் 
வீரராஜேந்திரனுக்கு அளிக்கின்றது 

திருநாம் நல் லூபர்க் 
கல்வெட்டு , 1145 

இதுபோன்று கன்னியாகும்ரிக் கல்வெட்டும் 
கூடல் சங்கமப் போரைப் பற்றிப் பொதுவாக விளக்குகிறது . " 
கல்வெட்டு ஒன்று , இம்மன்னன் பொத்தப்பி வேந்தனையும் 
கேரளனையும் தாரா நாட்டு மன்னன் ஜன நாதன் தம்பியையும் 
பாண்டிய ஸ்ரீ வல்லபன் மகன் வீரகேசரியையும் போரில் கொன் 
சேர்ந்த மணிமங்கலம் கல்வெட்டு ஒன்று ," இவன் உதகை , 
கேரள நாடுகளைப் படையெடுத்ததையும் , அங்கே கப்பமாகப் 
பெற்ற யானைகளுடன் திரும்பியதையும் கூறுகிறது . இப்போர் 
நிகழ்ச்சிகள் அனைத்தும் வீரராஜேந்திரன் ஆட்சியில் நடை 
பெற்ற சாளுக்கியப் போரின் முன்னோடிகளா அல்லது தனிப் 
பட்ட நிகழ்ச்சிகளா என்பது விளங்கவில்லை . ஆயினும் விரைவி 
லேயே ஏற்பட்டதாகக் கூறப்படும் கடும்போர் சோழ -சாளுக் 

பகையின் விளைவேயாகும் என்பது தெளிவு . இக்கடும் போர் , 
பெயர் குறிப்பிடப்படாத ஓர் ஆற்றங்கரையில் நடைபெற்றது . 
காடவர்கோன் , வைதும்பர் மன்னன் ஆகிய மன்னர்களும் 


147 


118 | 


தன் தலை நகரான கங்கை கொண்ட சோழபுரத்து 149 வாயில் 
களில் பொருத்துவதற்கு முன்னர் , தன் படைகளுக்கு நேர்ந்த 
கதியை உணர்ந்து வருந்திய ஆகவமல்லன் பெருமுயற்சியுடன் 
மீண்டும் சோழ மன்னனை எதிர்த்தான் , 


பார்த்தான் 





திடீரென்று தீராத நோயால் 
வாராமல் இருந்ததற்குப் பொதுவாகத் 

கி . ஏ 067 
ஆம் 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 

363 
மீண்டும் கூடல் சங்கமம் 

அவமானத்துடன் வாழ்வதை விட உயிர் விடுவதே மேல் 
என்று கூறி மனம் வருந்திய சோமேசுவரன் , சோழ மன்னனுக்கு 
எழுதிய கடிதத்தில் , தானும் தன் புதல்வரும் முன்னர் தோல்வி 
யுற்ற கூடல் சங்கமத்தையே 

போர்க்களமாகக் கொண்டு , 
தன்னோடு போர் புரிய மீண்டும் வரவேண்டும் - என்றும் , 
அவ்வாறு போர்க்களத்திற்கு வாராமல் அஞ்சிய மன்னன் உண்மை 
மன்னன் அல்ல என்றும் அவன் புரட்டன் எனக் கருதப்படுவான் 
என்றும் கூறினான் .150 இக்கடிதம் சோழ மன்னனிடம் அளிக்கப் 
பட்ட போது , வீரராஜேந்திரன் பெரிதும் மகிழ்ந்து , பெரும் 
படையுடன் கூடல் சங்கமத்திற்கு அருகிலிருந்த கரந்தை என்னு 
மிடத்தில் சாளுக்கிய மன்னன் வருகைக்காகக் காத்திருந்தான் . 
கடிதத்தில் குறித்த நாளுக்குப் பிறகும் ஒரு திங்கள் வரை சோழ 
மன்னன் அங்கே காத்திருந்தான் . சாளுக்கிய மன்னனோ ஓடிச் 
சென்று மேலைக் கடலில் மறைந்து கொண்டான் .. இரட்டபாடிப் 
பகுதியில் சோழப்படையை எதிர்த்த சாளுக்கியத் தலைவர் 
தேவநாதன் , சித்தி , கேசி என்னும் மூவரையும் வீரராஜேந்திரன் 
தனித் தனியாக வென்று நகரங்களுக்குத் தீயிட்டான் . துங்க 
பத்திரை ஆற்றங்கரையில் ஒரு வெற்றித் தூணையும் நாட்டி 
னான் . மேலும் ஆகவமல்லனைப் போல் ஓர் உருவம் அமைத்து , 
பலவித 

அவமானங்களுக்கு உட்படுத்தினான் . 151 
இதன் பின்னர் வீரராஜேந்திரன் , தன் கவனத்தை வேங்கி 
நாட்டின் மீது திருப்பினான் . 
சோமேசுவரன் வாராமை 

சோமேசுவரன் தானே அறிவித்தவாறு குறித்த நாளில் 
போரிட வாராமைக்குக் காரணம் தெளிவாகத் தெரியவில்லை . 
இப்போர் துவங்கியது வீரராஜேந்திரனின் ஐந்தாம் ஆண்டி 
லாகும் . இதனை கி . பி . 1067 - ம் ஆண்டு செப்டம்பர்த் திங்கள் 
10 ஆம் நாள் திங்கட் கிழமை என்று மணிமங்கலம் கல்வெட்டு 
கூறுகிறது . 152 சோமேசுவரன் 
பீடிக்கப்பட்டு , பின்னர் கி . பி . 1068 ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 
29 ஆம் நாள் துங்கபத்திரையில் புண்ணிய நீராடும் போது நீரில் 
மூழ்கி இறந்தான் . 158 கூடல் 

சங்கமத்திற்குச் சோமேசுவரன் 
ஏற்பட்ட நோயும் அதன் பின்னர் நேர்ந்த மரணமுமேயாகும் .1582 
எனினும் , 
10 ஆம் நாள் வரை 

சோமேசுவரன் கூடல் சங்கமத்திற்கு 


அதனைப் 


அதன் 


கூடல் காண்போம் . 

சென்றான் என்று மணிமங்கலம் கல்வெட்டு கூறுகிறது . 
364 ) 

சோழர்கள் 
வாராதிருந்தான் என்பது குறிப்பிடப் பட்டுள்ளது . 
பின்னர் வீரராஜேந்திரன் வேங்கி , சக்கரகூடம் பகுதிகளைத் 
தாக்கி வேங்கி நாட்டை ஏழாம் விஜயாதித்தனுக்கு மீட்டுத் 
தந்தான் என்பதும் குறிக்கப்பட்டுள்ளது . ஆனால் , ஆறாம் 
விக்கிரமாதித்தன் திக்விஜயம் செய்யப் புறப்பட்டு , வேங்கி 
நாட்டையும் , சக்கர கூடத்தையும் கைப்பற்றி , கிருஷ்ணை 
ஆற்றங்கரையில் 1505 வந்து தங்கி இருந்தபோது தன் தந்தையின் 
மரணச் செய்தியைக் கேள்விப்பட்டதாகப் பில்ஹணர் கூறுகிறார் . 
சோமேசுவரன் உயிருடன் இருந்தபோதே வேங்கி நாடு விக்கிர 
மாதித்தனால் கைப்பற்றியிருக்க வேண்டும் . தன் மகனின் திக்விஜ 
யத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியிலிருந்த சோமேசுவரன் இப்போது 
திடீரென நோய்வாய்ப் பட்டான் என்ற பில்ஹணரின் கூற்று 
ஏற்றுக் கொள்ளக் கூடியதாக இல்லை . இது எவ்வாறாயினும் , 
பில்ஹணர் கூறுவது போலன்றி சோமேசுவரன் நெடுநாளாகவே 
நோயுற்றிருந்தமையால் போருக்கு வாராமல் போனான் என்றே 
நாம் கருத வேண்டியுள்ளது . 
வேங்கி நாட்டு விவகாரங்கள் 

முரணான சான்றுகளும் , ஆந்திர நாட்டுப் பற்றினால் 
உந்தப்பட்டவர்களின் ஆராய்ச்சிகளும் சேர்ந்து , இக்காலத்து 
வேங்கி நாட்டு வரலாற்றைக் குழப்பிவிட்டிருக்கின்றன . முதலாம் 
குலோத்துங்கன் சோழ அரியணையேறும் போது , 

வேங்கி நாட்டு 
விவகாரங்களைப் பற்றி மேலும் விரிவாக நாம் காண வேண்டி 
யுள்ளதால் , இங்கு வேங்கி நாட்டுக் கல்வெட்டுகள் மூலமும் , 
விக்கிரமாங்கதேவ சரித்திரத்தின் மூலமும் கிடைக்கும் செய்தி 

சங்கமத்திலிருந்து வீரராஜேந்திரன் வேங்கி நாட் 
டிற்குச் 
வேங்கி நாடு செல்லு முன் , வீரராஜேந்திரன் நான் வேங்கி 
நாட்டைக் கைப்பற்றாமல் திரும்பமாட்டேன் . நீ வல்லவனா 
யிருந்தால் வேங்கி நாட்டைக் காத்துக் கொள் என்று சாளுக்கிய 
மன்னனுக்கு ஓர் அறைகூவலிட்டான் . 154 இதனால் , வேங்கி 
நாடு மேலைச் சாளுக்கியர் வசமாயிருந்தது என்பது தெளிவா 
கிறது . தன் தந்தை உயிருடன் இருந்த போதே விக்கிரமாதித்தன் 
தன் திக்விஜயத்தின் போது வேங்கியையும் , சக்கர கூடத்தை 
யும் 155 மேலைச் சாளுக்கியரிடமிருந்து வென்று , தன் தந்தையின் 
இராச்சியத்துடன் சேர்த்துக் கொண்டான் 

கொண்டான் என்று பில்ஹணர் 
கூறுவதிலிருந்து புலனாகிறது . மேலைச் சாளுக்கியர் மீண்டும் 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


158) 


ப்பகுதிகளைத் தங்கள் வசப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் 
என்பதை ஏற்கெனவே பார்த்தோம் . மணிமங்கலம் கல்வெட்டில் 
கூறப்பட்டுள்ளவை உண்மையாயின் , இப்பகுதியில் விக்கிர 
மாதித்தனுக்கு ஏற்பட்ட வெற்றி தற்காலிகமானதே என்று 
கூறலாம் . வேங்கி நாட்டை நோக்கிச் சென்ற வீரராஜேந்திரனை 
மேலைச் சாளுக்கிய தண்ட நாயகர்களாகிய சனநாதன் , 
இராஜமய்யன் மற்றும் பலரும் படையுடன் வந்து கிருஷ்ணை 
ஆற்றங்கரையில் தடுத்தனர் . பெசவாடா (விஜயவாடா ) என்னு 
மிடத்தில் நடைபெற்ற போரில் , சாளுக்கியத் தண்ட நாயகர்கள் 
தோல்வியுற்று ஓடி , காட்டுக்குள் மறைந்தனர் . பிறகு , சோழ 
மன்னன் கோதாவரி ஆற்றையும் கலிங்கம் , மகேந்திரமலை 
ஆகியவற்றையும் கடந்து சக்கரக் கோட்டத்திற்கு அப்பாலும் 

167 வேங்கியை மீண்டும் கைப்பற்றினான் என்றும் இக் 
கல்வெட்டு கூறுகிறது . பின்னர் வேங்கி நாட்டை விஜயாதித் 
தனுக்கு அளித்துவிட்டு , அவன் வெற்றி வேந்தனாய்த் தன் 
தலை நகரான கங்காபுரிக்குத் திரும்பினான் . 158 


சென்று 


15.9 


கூடல் சங்கமத்தில் நடைபெற்ற இரண்டாம் போர் , ஆகவ 
மல்லன் வாராமை , சோழ மன்னன் வேங்கி நாட்டை மீண்டும் 
கைப்பற்றியது ஆகிய நிகழ்ச்சிகளை வீரராஜேந்திரனின் ஐந்தாம் 
ஆண்டைச் சேர்ந்த சிறிய மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்டுள்ளன . 
வேங்கியைக் கைப்பற்றியதன் மூலம் , தன் அண்ணனின் சபதத்தை 
வீரராஜேந்திரன் நிறைவேற்றினான் . 

. 180 இதனால் இரண்டாம் 
இராஜேந்திரதேவன் ஆட்சிக் காலத்தில் வேங்கி 

நாட்டின் 
மீதான அதிகாரம் நீங்கி , இந்நாட்டை மீண்டும் கைப்பற்று 
வதற்கு முன்பே இறந்திருக்கக் கூடும் என்ற எண்ணம் ஏற்படு 
கிறது . வேங்கி நாட்டை மேலைச் சாளுக்கியர் கைப்பற்றி 
நீண்ட நாட்கள் ஆண்டனர் . கொப்பம் தோல்விக்குப் பதிலடி 
யாக முதலாம் சோமேசுவரன் 

வேங்கிமீது படையெடுத்து 
அந்நாட்டைக் கைப்பற்றினான் . கன்னியாகுமரிக் கல்வெட்டும் 
இதை உறுதிப்படுத்துகிறது .181 இக்கல்வெட்டுப்படி , பரம்பரை 
யாக சோழ நாட்டுடன் சேர்ந்திருந்த வேங்கியும் கலிங்கமும் 
வீரராஜேந்திரன் சகோதரனால் அசட்டை செய்யப்பட்டதால் , 
அவனது பகைவரால் கைப்பற்றப்பட்டு , பிறகு வீரராஜேந்திரனால் 
மீண்டும் கைப்பற்றப்பட்டது . 
ஈழப் போர் 

ஈழத்திலுள்ள ரோகண நாட்டிலிருந்த விஜயபாகு என்னும் 
மன்னன் சோழரை விரட்டி ஈழ மண்டலம் முழுவதையும் தன் 


N 


யிட்டு 


சென்ற போது 
, 

விஜயபாகு ஓடிச்சென்று ஒளிந்தான் . 

உடன் , 
ஆயினும் மூன்று அல்லது நான்கு 
366 

சோழர்கள் 
ஆட்சியின் கீழ்க் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டான் . 
எனவே , வீரராஜேந்திரனின் சவனம் அந்நாட்டைக் கவர்ந்தது . 
விஜயபாகுவிற்கும் , சோழ மன்னனுக்கும் ஏற்பட்ட போரைப் 
பற்றிக் கூறும் மகாவம்சமும் , வீரராஜேந்திரனின் கல்வெட்டும் 
விஜயபாகு தன் முயற்சியில் தோல்வியடைந்தான் எனக் கூறு 
கின்றன . ஆனால் இப்போரைப் பற்றிய செய்திகள் மகாவமிசத் 
திலும் , வீரராஜேந்திரனின் கல் வெட்டிலும் மாறுபட்டே காணப் 
படுகின்றன . மகாவமிசம் . 182 வீரராஜேந்திரன் விஜயபாகுவின் 
முயற்சியை அறிந்தவுடன் , ஈழத்தில் புலத்தி நகர் என்னும் ஊரில் 
இருந்த தன்னுடைய படைத்தலைவனைச் சிங்கள மன்னனுக்கு 
எதிராக அனுப்பினான். என்று கூறுகிறது . ரோகண நாட்டுக்குள் 

கொள்ளை 
சென்ற சோழப்படைத் தலைவன் கஜரகாமாவைக் 
தன் இருப்பிடத்திற்குத் திரும்பினான் . 

விஜயபாகு 
‘ எண்ணற்ற ஆட்களையும் , பொருளையும் இராமஞ்ஞ ( பர்மா ) 
மன்னனுக்கு அனுப்பி , அதற்குப் பதில் பல கப்பல்கள் மூலம் 
தான் பெற்ற பல்வேறு பொருள்களையும் கற்பூரம் , சந்தனக் 
கட்டைகள் , போன்றவற்றையும் தன் படை வீரர்களுக்கு வாரி 
வழங்கி அவர்களை ஊக்குவித்தான் . இராஜரத்தாவில் ( வட 

லங்கை ) சோழர் ஆட்சிக்கு எதிரான புரட்சிக்கு ஆதரவளித் 
தான் . இக்கலகத்தை அடக்க , சோழ மன்னன் 

ஒரு பெரும் 
படையை அனுப்பினான் . இப்படை , மகாதித்தாவில் இறங்கி , 
அங்கு பலரைக் கொன்று , ராசரத்த மக்களை அடக்கியது . 
இதன் பின்னர் சோழப்படையின் தலைவன் ரோகணத்திற்குள் 

விஜயபாகுவின் நண்பர் பலர் இவனுடன் 
சேர்ந்து கொண்டனர் . 

‘ இந்நண்பர்களுடன் பெரும் படையும் தன்னோடு சேர்ந்து 
கொண்டதைக் கண்ட சோழப் படையின் தலவன் ரோகணம் 
விரைவிலேயே . தன்வசமாகும் என்று கருதினான் . சோழப் 
இவனுடைய முயற்சி வெற்றியின்றி முடிந்தது . வீரராஜேந்திரனின் 
ஐந்தாம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டும் , ( கி . பி . 1067 ) சோழ 
மன்னன் ஒரு பெரும் படையை அனுப்பினான் என்றும் கடல் 
கடந்து 

ஈழத்திற்குச் சென்ற இப்படை , சிங்கள மன்னனின் 
படைகளை வென்று , விஜயபாகு தப்பி ஓடுமாறு செய்ததுடன் , 

மனைவியையும் சிறைப்பிடித்து , 
ஆட்சியை ஈழம் முழுவதும் நிலைநாட்டியது 

ஆண்டுகளுக்குப் 
பிறகு ரோகணத்திலிருந்து விஜயபாகு . மீண்டும் போரிட்டு சில 


ப 


அவன் 


கூறு 


கிறது . 


163 


னிடம் - 

ன 
சோமேசுவரன் தன் முடிசூட்டு விழாவின் போது கட்டப்பட்ட 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 
பகுதிகளைக் கைப்பற்றினான் என்பதால் , இவன் ரோகணத்தின் 
மீது கொண்டிருந்த அதிகாரத்தை அறவே இழந்தான் என்று 
கூறப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை . 
கடாரம் 
இனி , வீரராஜேந்திரனின் எஞ்சிய ஆட்சி 

ஆண்டுகளில் 
நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இவனுடைய சிறிய மெய்க்கீர்த்தி 
யின் பிந்திய பதிப்புகளிலிருந்து நாம் அறிகிறோம் . இவனுடைய 
ஏழாம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் , 184 இவன் மற்றொரு 
மன்னனுக்காகக் கடாரத்தை வென்று அந்நாட்டை அம்மன்ன 

. 
டைய ஆட்சி ஆண்டிற்கு ( கி . பி . 1068 ) முன்னேயே நடை 
பெற்றிருக்க வேண்டும் . முதலாம் இராஜேந்திரச் சோழன் , 
சங்கராம் விஜயோத்துங்க வர்மன் காலத்தில் ஸ்ரீ விஜய 
நாட்டின் மீது படையெடுத்து வென்றதற்கும் , வீரராஜேந்திரன் 
ஆட்சிக்கும் இடையே இவ்விரு நாடுகளுக்கும் எவ்வித உறவு 
நிலவியது என்பதை நாம் அறிய முடியவில்லை . இதன் விளை 

வீரராஜேந்திரன் இப்போது இரண்டாம் முறையாக 
கடாரத்தின் மீது படையெடுத்ததைப் பற்றி எவ்வித விளக்க 
மும் அளிக்க முடியாது . 
ரண்டாம் சோமேசுவரனுடன் போர் 

மேலைச் சாளுக்கிய மன்னன் முதலாம் சோமேசுவரன் 
இறந்த பின்னர் , கி.பி. 1068 - ல் ( ஏப்ரல் 11 ஆம் நாள் ) 
இரண்டாம் 

சோமேசுவரன் முடிசூட்டப் பெற்ற 
வீரராஜேந்திரன் தன் பகைமையை மறவாது , அந்நாட்டின் மீது 
படையெடுத்தான் . இதைப் பற்றிக் கூறும் இரண்டாம் 
சோமேசுவரன் கல்வெட்டுகள் , சோழ மன்னன் குத்தி என்னும் 
நகரைத் தாக்கி சோமேசுவரன் முன் நிற்க முடியாமல் விரைவில் 
திரும்பிவிட்டான் என்றும் கூறுகின்றன . ஆனால் , சோழர் 


வாக 


இர 


போது ! 


* 


4 


188 


கண்டிகை யை அவிழ்க்கும் முன்னரே அவன் நாட்டின் மீது 
வீரராஜேந்திரன் படையெடுத்து , கம்பிலி நகரைத் தீயிலிட்டு , 
ரெய்ச்சூர் மாவட்டத்தில் லிங்சாகர் தாலுக்காவிலுள்ள கரடிக்கல் 
என்னும் கிராமத்தில் வெற்றித் தூண் ஒன்றை நிறுவினான் 
என்றும் , 

187 சோமேக வரனைக் கன்னர நாட்டை விட்டோடும்படி 
செய்து இரட்டபாடி ஏழரை வட்சம் பகுதியையும் வென் 


* 


சிம்மனும் கோவாவைச் சேர்ந்த கடம்ப மன்னன் ஜயகேசியும் 
368 

சோழர்கள் 
சோழ மன்னனின் உதவியை நாடிய சாளுக்கிய விக்கிரமாதித்த 
னுக்குக் கண்டிகையை விட்டுக் கொடுத்து அவனை அப்பகுதியின் 
மன்னனாக்கினான் என்று சோழர் கல்வெட்டுகள் கூறுகின்றன . 188 
இந்நிகழ்ச்சியைக் குறிப்பிடும் தக்கயாகப் பரணி , பிரட்டன் என்ற 
சாளுக்கிய மன்னனிடமிருந்து அரச கண்டிகையைச் சோழன் 
கைப்பற்றி , அதனை இரட்டனிடம் அளித்து ஏழரை லட்சம் 
பகுதியைக் காக்குமாறு பணித்தான் என்று கூறுகிறது .169 இச் 
சோழ மன்னனை இந்த நூல் இராஜ கம்பீரன் என்று அழைக் 
கிறது . விக்கிரமாங்க தேவ சரிதத்தில் இச் செய்திகள் விக்கிர 
மாதித்தனைப் புகழ்ந்து கூறும் வகையில் காணப்படுகின்றன . 
ஆறாம் விக்கிரமாதித்தன் , தன் தந்தை இறந்த பின் , தன் 
சகோதரன் சோமேசுவரன் அரியணையேறிய பிறகு தீய நெறியில் 
சென்றுவிட்ட தன் சகோதரனுடன் சண்டையிட்டு , தன் தம்பி 
ஜயசிம்மனுடன் - கல்யாணபுரத்தை விட்டுப் 

போய்விட்டான் 
என்றும் , சோமேசுவரனால் இவன் மீது ஏவப்பட்ட படையைப் 
புறங்காட்டி ஓடச் செய்தான் என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது . 
பின்னர் விக்கிரமாதித்தன் துங்கபத்திரை ஆற்றங்கரையில் தன் 
படையுடன் சில காலம் தங்கியிருந்தான் .17 பிறகு , சோழ 
நாட்டின் மீது படையெடுக்க விழைந்து , பானவாசியில் சிறிது 
காலம் தங்கிய பின்னர் இப்படையெடுப்பை மேற்கொண்டான் . 
ஜயகேசியும் , ஆளும் மன்னனும் விக்கிரமாதித்தனிடம் பணிந் 
தனர் .171 வீரராஜேந்திரன் அச்சமுற்று தன் மகளைச் சாளுக்கிய 
மன்னனுக்குத் திருமணம் செய்து கொடுப்பதாக ஒரு தூதுவன் 
மூலம் தெரிவிக்கவே , விக்கிரமாதித்தனும் துங்கபத்திரை ஆற்றங் 
கரைக்குச் சென்று தங்க , அங்குச் சோழ மன்னன் அவனைச் 
சந்தித்துத் தன் 

தன் மகளை அவனுக்குத் திருமணம் 
கொடுத்தான் என்றும் , இதன் பின்னர் இரு மன்னர்களும் 
நண்பர்களாயினர் என்றும் இச்சரிதம் கூறுகிறது .1 72 கோவாவை 
சேர்ந்த கடம்ப மன்னன் முதலாம் ஜயகேசி மேலைச் சாளுக்கியரும் 
கும் , சோழருக்குமிடையே காஞ்சி மாநகரில் நட்பை ஏற்படுத்தி 
விக்கிரமாதித்தன் எவ்வித இடையூறுமின்றி தன் நாட்டை ஆட்சி 
செய்ய உதவி புரிந்தான் என்று இவனது சடம்ப நாட்டுக் கல் 
வெட்டுகள் கூறுகின்றன . 1728 இச்சான்றுகள் அனைத்தும் ஒன்றை 
மட்டும் தெளிவாக விளக்குகின்றன . ஆகவமல்லன் இறந்த பிறகு , 
அரியணையைக் குறித்தோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ 
இரண்டாம் சோமேசுவரனுக்கும் விக்கிரமாதித்தனுக்கும் 
இடையே பூசல் ஏற்பட்டது . விக்கிரமாதித்தனின் தம்பி ஜய 


செய்து 


விக்கிரமாதித்தனை 


ஆதரித்தனர் . ஜயகேசி 


தன் 


நண்பன் 


rouri 


இளவரசி ஒருவளைத் திருமணம் செய்து கொண்டான் என்பதை 
லேயே தம்பி 
இவை முதலில் இம்மன்னன் பாண்டிய மன்னனைக் கொன்றதை 
இராஜேந்திரனின் பின்னோர் (கி.பி. 1044-70 ) 

369 
விக்கிரமாதித்தனுக்கு உதவுமாறு சோழ மன்னன் வீரராஜேந்திர 
னிடம் தூது சென்றான் . சோழ மன்னனின் தலையீட்டின் 
விளைவாக , இரண்டாம் சோமேசுவரன் தான் அரியணையேறிய 
வுடனே தன் இராச்சியத்தின் பல பகுதிகளை விக்கிரமாதித்தனுக்கு 
அளிக்க வேண்டியதாயிற்று . இது பற்றி பில்ஹணன் கூறுவதைத் 
தவிர வேறு சான்றுகள் இல்லை . விக்கிரமாதித்தன் சோழ 
உண்மை என்றே நாம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் . கி . பி . 
1076 ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட , திரைலோக்கியமல்லன் என்ற 
பட்டத்தைக் கொண்ட விக்கிரமாதித்தனின் கல்வெட்டுகள் 
சாளுக்கிய நாட்டின் தென்பகுதியில் காணப்படுகின்றன . 

இவை 
சாளுக்கிய விக்கிரம சகாப்தம் தொடங்குவதைக் குறிப்பிடு 
கின்றன . இதுவே சாளுக்கிய 

நாடு 

சகோதரர்களுக்குள் 
பிரிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது . சிறிது காலத்தி 
பின்னர் காண்போம் . இச்செயலில் விக்கிரமாதித்தன் வீரராஜேந் 
திரன் துணையைப் பெற்றான் என்பதை அடுத்த அதிகாரத்தில் 
விரிவாகக் காண்போம் . 
போர்களின் சுருக்கம் 

வீரராஜேந்திரனின் சாதனைகளைச் சுருக்கமாகக் 
காண்போம் . இவனது ஆட்சியின் பிற்பகுதியில் பொறிக்கப்பட்ட 
கல்வெட்டுகள் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளைக் கூறுகின்றன . 


173 


இனி 


யும் , கேரள மன்னனிடமிருந்து அளவிலாப் 

பொருள்களைக் 
கப்பமாகப் பெற்றதையும் , ஈழ நாட்டைக் கைப்பற்றியதை 
24, * 174 கூறுகின்றன . இவை இராஜாதிராஜன் , இராஜேந்திரன் 
ஆயோருடைய கல்வெட்டுகளை நம் கவனத்திற்குக் கொண்டு 
வருகின்றன . முடக்காற்றுப் போரில் கலந்து கொண்டது போன்று , 
சகோதரர்கள் தென்னாடுகளில் செய்த போர்களிலும் பங்கேற் 
றான் , சோமேசுவரனுக்கு எதிரான போர்களில் , வீரராஜேந்திரன் 
பங்கு கொண்டு , அம்மன்னனை ஐந்து முறை புறமுதுகிட்டு ஓடச் 
செய்தான் என்று இவனுடைய மெய்க்கீர்த்தி கூறுகிறது . 175 
பட்டங்கள் 

மேலைச் சாளுக்கிய மன்னர்களின் பட்டங்களான 
- வனஸ்ரயன் , மேதினி வல்லபன் , மகாராஜாதிராஜன் போன்ற 
பட்டங்களையும் , சோழரது பட்டங்களான ஆகவமல்ல குலகாலன் 


ங்களான 


179) 


என்பது 
- 370 

சோழர்கள் 
போன்ற பட்டங்களையும் வீரராஜேந்திரன் ஏற்றான் என்று 
இவனது ஏழாம் ஆண்டைச் சேர்ந்த 176 யோகிமல்லவரம் , கன்னியா 
குமரி கல்வெட்டுகளும் நான்காம் ஆண்டைச் சேர்ந்த திருநாம 
நல்லூர்க் கல்வெட்டும் கூறுகின்றன . இவை இம்மன்னன் சாளுக் 
கியர் மீது பல வெற்றிகள் அடைந்ததை நினைவுபடுத்துகின்றன . 
இம்மன்னன் பாண்டிய குலாந்தகன் , இராஜாச்சரயன் , இராஜ 
ராஜேந்திரன் , வல்லப வல்லபன் , வீரசோழன் , கரிகாலன் என்ற 
பட்டங்களையும் பெற்றான் என்று கன்னியாகுமரிக் கல்வெட்டு 
கூறுகிறது .177 இவன் தில்லை பொன்னம்பலத்திலுள்ள நடராஜப் 
பெருமானுக்குத் திரைலோக்கிய சாரம் என்ற சிறந்த மணிமுடி 
ஒன்றை அளித்தான் என்றும் 178 சோழ , பாண்டிய , துண்டிர , 
கங்காவதி 

நாடுகளில் வேதங்களில் வல்ல நாற்பதினாயிரம் 
அந்தணர்களுக்கு பிரம்ம தேயங்கள் வழங்கினான் என்றும் இதே 
கல்வெட்டு கூறுகிறது . 

கங்காபுரியே இவனது தலைநகரம் 
என்பதை முன்னரே கூறினோம் . இவனது போர்கள் முடிவடைந்த 
பின் இவன் இத்தலைநகரை அடைந்தான் . கங்கை கொண்ட 
சோழபுரத்தில் இருந்த மாளிகை ஒன்று சோழ கேரள மாளிகை 
என்றும் இவனது அரியணை ஒன்று இராஜேந்திர சோழ மா வலி 
வாணராசன் என்றும் இவனது ஐந்தாம் ஆண்டுக் கல்வெட்டு 
ஒன்று குறிப்பிடுகின்றது .180 வீரராஜேந்திரனின் கடைசி ஆட்சி 
ஆண்டு எட்டு 

இவனது 

மகனும் இவனை 
அடுத்து அரியணையேறிய பரகேசரி ஆதிராஜேந்திரதேவனது 
( ஆறாம் விக்கிரமாதித்தனது மைத்துனன் ) மூன்றாம் 
ஆண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறது . 1 
ராஜேந்திரன் கி . பி . 1070 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
இறந்திருத்தல் வேண்டும் . ஆவணித் திங்கள் ஆயில்ய நாளில் 
வன் பிறந்தான் வனது மனைவியருள் ஒருத்தியான 
அருண்மொழி நங்கை என்பாள் முதலாம் குலோத்துங்கனின் 
15 ஆம் ஆட்சி ஆண்டு வரை உயிர் வாழ்ந்தாள் . இவளது 
பெயர் தஞ்சையிலுள்ள இம்மன்னனின் நிறைவு பெறாத கல் 
வெட்டு ஒன்றில் காணப்படுகிறது .183 வீரராஜேந்திரன் ஆட்சி 
யில் சோழ நாட்டில் பௌத்த மதம் தழைத்தது என்றும் தமிழ் 
இலக்கியம் பெளத்தர்களின் 

புலமையைப் 

பயன்படுத்திக் 
கொண்டது 

என்றும் , வீரசோழியம் என்ற இலக்கண நூல் 
கூறுகின்றது. இது பொன்பற்றித் தலைவனான புத்தமித்தரனால் 
எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும் . பொன்பற்றி என்பது 
தற்காலத் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்காவி 
லுள்ள பொன்பட்டியே என்று வெங்கையா அவர்கள் கருது 
கின்றார் . 


181 எனவே , 


வீர 


182 


- 


இரண்டாம் இராஜேந்திரனின் 9 - ம் ஆட்சி ஆண்டில் 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி.பி. 1044-70 ) 

371 
குறிப்புகள் 
1 . செய்யுள் 73 . 
2 . 30/1919 . 
3 . எஸ் ஐ ஐ . iii பக் . 195 ; இ.சி. vii . Sk . 136 . 

110/1908 . 
5 . ( 3 ) 8 என்ற தேதியுள்ள 129/1912 ஐயத்திற்குரியது . 

இது ஒன்றுதான் கிடைத்திருக்கிற ஆதாரம் . இந்த 
ஆதாரத்தின் காலத்தைக் குறிக்கும் முதல் இலக்கம் 

தெளிவாக இல்லை . 
6 . 

இ ஐ . vi பக் , 24 . 
இ ஐ . vii பக் . 9 . 
ஏற்பட்ட 87/1895 வீரராஜேந்திரன் 3 - ம் ஆண்டில் 
கொடுத்த ஒரு கொடையைக் குறிப்பிடுவதாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . ஏ ஆர் இ . 18951 9. இது 
சரியாய் 

இருக்கும் பட்சத்தில் வீரராஜேந்திரன் 
அரசு கட்டில் ஏறிய காலம் இன்னும் முன்னதாக இருக் 
கும் . ஆனால் , வெளிவந்திருக்கும் கல்வெட்டு வாச 
கத்தில் ( எஸ் ஐ ஐ . V , 647 வரிகள் 52-3 ) வீரராஜேந் 
திரன் பெயர் வருகிறதே தவிர , அவனுடைய ஆட்சி 
யில் கொடுக்கப்பட்ட கொடை சொல்லப்படவில்லை . 


1 . 


8 


9 . 


10 . 


11 . 


12 . 


viii 28 ; எஸ் ஐ ஐ . பக் . 113 . 
119/1902 , எஸ் ஐ ஐ . 

ஐ ஐ . iii பக் . 191 , 
தன் - திருமகன் 87/1895 . 

( எஸ் ஐ ஐ . 

647 , 
வரி 26 ) . இதே ஆண்டில் ஏற்பட்ட மற்றொரு ஆதாரம் 
இராஜமகேந்திரன் சாலை என்பதைச் சொல்லுகிறது . 
எஸ் ஐ ஐ . iii , பக் . 41 ( வரி 6 ) . 
Cp . இ ஐ . xviii பக் . 30-1 . 
15/1890 ; எஸ் ஐ ஐ . 

எஸ் ஐ ஐ . iii 57 . 
என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை 
மிகத் தெளிவாக டாக்டர் என் . வெங்கடரமணய்யா 
ஆராய்ந்துள்ளார் . பார்க்க : ஜர்னல் ஆப் தி 
மெட்ராஸ் யுனிவர்சிட்டி , xy , பக் . 1-22 . 
சான்று: எஸ் ஐ ஐ . iii 28. ( 29 - ம் ஆண்டு ) ; 6/1890 
( 30 - ம் ஆண்டு) ; 8/1895 ; 221/1894 ( 32 - ம் ஆண்டு ) . 


13 . 


14 . 


15 . 


372 


சோழர்கள் 


16 . 


18 . 


19 . 


20 . 


21 . 


22 . 


23 . 


எது 


25 . 


இதைப் பற்றிய விவாதத்திற்கு , பார்க்க ஏ ஆர் இ . 
1907 , II 38 ; 1908 II 56 . 
135/1892 ; 477/1911 ; இசி . x கே எல் 112 ( b ) . 
534/1906 . 
129/1912 . 
பி . ஜி I , ii , 441. இராஜாதிராஜன் இறந்ததை இவ் 
வளவு பிற்பட்ட காலத்தில் குறிப்பிடப்படுவது அவ 
னுக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்த இராஜேந்திரனின் 
கல்வெட்டுகளால் மறுக்கப்படுகிறது . 
மாறுபட்ட கருத்து ஏ ஆர் இ . 1908 ii 56 . 
92/1892 ; 172/1894 . 
எஸ் ஐ ஐ . iii 28 பக் . 56 . 
முன் தனக்குடைந்து என்ற வாசகத்தை 
அவனுக்கு ஏற்கெனவே உடமையாக இருந்ததே 
என்று ஹுல்ஷ் பொருள் கொள்ளுகிறார் . 
"இளஞ்சீரி - தென்றெண்ணி உளங்கோழ் தன்னாடு 
தன் உறவோடும் புகுந்து என்பது வாசகம் . 
அல்லது மகள் . வாசகத்தில் காதலி என்ற சொல் 
உளது . 
வாசகத்தில் உலர்ந்த என்ற சொல் இருக்கிறது . 
இதை ஹுல்ஷ், அழிந்தது என்று பொருள் கொள் 
கிறார் . ஆனால் , பிறகு பார்ப்போம் . 
வாசகம் வருமாறு : “ கன்னரன் வழி வந்துறைக் 
கொள வீழத் தரைசனாகிய , இதை ஹுல்ஷ் மொழி 
பெயர்ப்பதாவது : - " கிருஷ்ணனிடம் வந்து , அவ 
னுடன் 

தங்கியவன் உறை என்பதற்கு இந்த 
இடத்தில் பெருமை , புகழ் என்று பொருள் . மதன 
ராஜன் , இராஷ்டிரகூட அல்லது கருநாடக வம்ச 
வழியினன் ஆயினும் இலங்கை மன்னனானான் 
என்பதே இங்கு சுட்டிக்காட்டப் படுகிறது . 
அதி 55 VY . 24-29 . 
சிவி . அதி 56 , v. 1-6 . 
92 / 1892 - ல் அவன் , இலங்கை மக்களின் அரசன் 
என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றன .221/1894 . 
கீஹர் சி . வி . ii பக் . xxi . 


26 . 


27 . 


28 . 


30 . 


31 . 


32 . 


33 . 


சி . வி . அகி . 56. V. 7 . 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


373 


34 . மேற்கூறப்பட்ட ஆதாரம் vv 8-10 . 
35. மேற்குறிப்பிட்ட ஆதாரம் VV 

13-15 . 
36 . பி . கே . பக் . 113 . 


37 . 


38 . 


39 . 


40 . 


41 . 


42 . 


சி . வி . மேற்குறிப்பிட்ட ஆதாரம் , VV 13-15 . 
Cf. ஹுல்ஷ் எஸ் ஐ ஐ . iii , பக் . 53 . 
மேற்படி கி . பி . 1046 - ம் ஆண்டு டிசம்பர் 3 - ம் நாள் 
மேற்படி : மற்றும் சி . வி . 56 v 16 . 
Cf. ஹுல்ஷ் - ஜே ஆர் ஏ எஸ் . 1913 , பக் . 519-21 . 
ஏற்கெனவே எஸ் ஐ ஐ . iii- ல் இவர் தெரிவித்த 
கருத்துக்களை இப்போது இந்தப் பக்கங்களில் வாபஸ் 
பெற்றுக் கொள்கிறார் . 
ஜகதீப்பாலனின் அரசியும் அவள் மகள் லீலாவதியும் 
சோழநாட்டில் அவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடத்தி 
லிருந்து பிறகு தப்பி ஓடினர் . சி . வி . அதிகாரம் 
5 6 vv . 2 3 -4 . 
எஸ் ஐ ஐ . iii 29. ஜே ஆர் ஏ எஸ் . , 1913 , பக் . 519 . 
87/1895 ; 270/1915 , ( இரண்டும் 9 - ம் ஆண்டில் 
ஏற்பட்டவை ) . 
எஸ் ஐ ஐ . iii பக் . 59 ; 612/1912 , ( எஸ் ஐ ஐ . iv 
1408 ) . 
* வீரர் படை - களிங்கர் மண் , எஸ் ஐ ஐ . iii 

iii 29 - ல் 
வரி 12 . 


43 . 


44 . 


46 . 


47 . 


ஒரு வீரசலாமேகன் , கடுமையான போர் ஒன்றில் 
அழிந்தான் ( எஸ் ஐ . ஐ . iii பக் . 56 ) என்று வைத்துக் 
கொண்டால் , இராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் 
அதே பெயருடன் வரும் களிங்கர்மன் என்பவன் 
வேறு என்றும் ( ஜே ஆர் ஏ எஸ் 1913 பக் , 520 ) , 
பின்னால் சொல்லப்பட்டவனை கி . பி . 1054-1109 - ல் 
வாழ்ந்த முதலாம் விஜயபாகுவின் அரசியான திரிலோக 
சுந்தரி என்பவளுடன் இணைத்தும் ஹுல்ஷ் சொல்லு 
கிறார் . அவளுடைய அண்ணன் மகனான கிட்டி -சிரீ 
மேகன் என்பவனுக்கு வீரசலாமேகன் என்று பெயரிடப் 
பட்டிருக்கலாம் என்றும் அவர் ஊகிக்கிறார் . ராஜாதி 
ராஜனால் தலை சீவப்பட்ட பாண்டியன் 
பரணன் , முதலாம் விஜயபாகுவின் அக்காள் மகனும் 
மருமகனுமான மானாபரணனின் மூதாதை என்றும் 
அவர் சொல்லுகிறார் . ராஜராஜனை எதிர்த்த 
ஸ்ரீவல்லப் 

மதனராஜன் என்ற இலங்கையின் , 


மானா 


374 


சோழர்கள் 


மானா 


முதலாம் விஜபாகுவின் அக்காள் மக்களில் மூன்றா 
மவனும் 

அவனுடைய மருமகனுமான மற்றொரு 
ஸ்ரீவல்லபனின் முன்னோன் 

என்றும் 

சொல்லு 
கிறார் . பெயர் ஒற்றுமையை வைத்துச் சொல்லப் 
படும் 

வாதங்கள் முடிந்த முடிவானவை அல்ல . 
இராஜேந்திரனால் சிறைப்பிடிக்கப்பட்ட 
பரணன் மக்களுக்கும் மானாபரணன் என்னும் பெய 
ருடையவர்களுக்கும் இருந்த உறவை ஹுல்ஷ் ஆராய 

வில்லை . 
48 .. பார்க்க பக் . 221. ( முன்னே ) . 
49. கார்டிங்டன் , சிலோன் காயின்ஸ் பக் . 84-5 . 
50 .. Cf. எஸ் ஐ ஐ . iii 84 ( 266/1901) வீரராஜேந்திர 

தேவனின் 7 - ம் ஆண்டுக் கல்வெட்டு . இது . இந்த 
அரசனின் 

சாதனைகளுள் ஒன்றாக இலங்கையை 
வென்றதைக் குறிப்பிடுகிறது . 594 / 1912- எஸ் ஐ ஐ . 

iy 1388 ( ஆதிராஜேந்திர தேவனின் 3 - ம் ஆண்டு ) . 
51 . சி . வி . அதி . 57 vv . 65 அடிக்குறிப்பு இ இசட் ii 

பக் . 207 ; 182/1915 . 
52 . 

எஸ் ஐ ஐ . iii 28 . 


53 . 


வாசகம் வருமாறு : " கந்தர் தினகரன் நாராணன் 
கணவதி வண்டலர் தெரியல் மதுசூதனன் . ஹுல்ஷ் , 
இது நான்கு பெயர்களைக் குறிப்பிடுவதாக நினைக் 
கிறார் . ஒருவேளை மூன்று பெயர்கள் மட்டுமே 
இருக்கக்கூடும் . இக்காலத்திய மேலைச் சாளுக்கியக் 
கல்வெட்டுகளில் இவற்றில் சில 
இவற்றில் சில பெயர்கள் 

பெயர்கள் இடம் 
பெற்றாலும் 

இவர்கள் இன்னின்னார் 
தெளிவாக அடையாளம் கண்டுபிடிக்க இயலவில்லை . 
6/1890 ( 30 - ம் ஆண்டு ) , 221/1894 ; 81/1895 
( 32- ம் ஆண்டு ) . 

-- 
172/1894 , ( 2 ) 6 - ம் ஆண்டு இல்லை 36 - ம் ஆண்டு ; 
96/1892 (n.d ) -- முறையே எஸ் ஐ ஐ . V , எண் 465 - ம் 
iy எண் 539- ம் 


என்று 


54 . 


55 . 


வன் விஜயாதித்தன் அல்ல . தெலுங்குச் சோடனான 
பிஜ்ஜனா , ஏடகிரி ( எத்திர் ) யிலிருந்து ஆண்டபோது 
பீமனைப் பற்றிக் கூறியது -430 / 1923; எஸ் ஐ ஐ . ix 
( 1 ) 

எண் 147 ; தெலிங்கானாக் கல்வெட்டுகள் 
பக் , 113. பூண்டி அல்லது பூண்டூர் என்பது கிருஷ்ணை 
யாற்றின் இடது. கரையில் 

கரையில் கத்வல் 

கத்வல் நாடு 
பெயருடன் விளங்கி வந்தது . 
கலிங்கத்துப்பரணி , viii 26 . 


என்ற 


57 


2 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி.பி. 1044-70 ) 


375 


58 . 


59 . 


60 . 


61 . 


62 . 


என்ற 


செண்டாடி - பந்து கொண்டு விளையாடும் ஒரு வகை 
விளையாட்டை இது குறிக்கிறது . 
172/1894 . 
244/1925 ( 36 - ம் ஆண்டு ) . 
கன்னியாகுமரிக் கல்வெட்டில் செய்யுள் 73 - ல் 

யோக் 
கல்யாணபுரம் ததாக .. 
இவன் கல்வெட்டுகள் சிலவற்றில் ஒரே மாதிரியான 
செய்யுள் பல பச்சோழ நரேந்திர தட்ப தளனம் 

தெளிவு இல்லாத சொற்றொடருடன் 
தொடங்குகிறது . இவன் மகன் இரண்டாம் சோமேசு 
வரனைப் பற்றியும் இவ்வாறே சொல்லப்பட்டிருக் 
கிறது . இந்தச் செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கிற 
வெற்றிப் பட்டியல்களைப் பார்க்கும் போது இது 
வரலாற்றுச் செய்தியாக இல்லை . இதிகாசம் போல் 
இருக்கிறது என்று பார்னெட் சொல்லியிருப்பது 
பொருத்தமே ஆகும் . ( இ ஐ . XV , பக் . 86 , n 6 ; பக். 87 , 
97 ) . ஃபிளீட் குறிப்பிடும் கல்வெட்டுகள் ( டிகேடி 
பக் . 441 ) பிற்காலத்தில் ஏற்பட்டவை . அவற்றை 
உரிய இடத்தில் கவனிப்போம் . 

சோமேசுவரன் , 
காஞ்சிபுரத்தை வென்று வெற்றி வீரனாக அந்நகருக் 

பிரவேசித்ததாக ( I. 114-7 ) விக்கிரமாங்க 
தேவ சரித்திரத்தில் பில்ஹணன் இயற்றி இருக்கும் 

நான் பொருட்படுத்தவில்லை . இவ்வாறு 
எழுத வேண்டியது அந்தப் புலவரின் 
இருந்திருக்கும் . ஏனெனில் , பில்ஹணன் மிகவும் 
போற்றிப் புகழ்ந்திருக்கும் ஆறாம் விக்கிரமாதித்தன் 
என்ற வீரனின் தகப்பன் தான் சோமேசுவரன் , 
484/1914 . 
92/1892 ( எஸ் ஐ ஐ . IV , 539 ) வரி . 31 . 
41/1904 ( எஸ் . ஐ ஐ . ix , (i) , எண் 106 ) ; 711/1919 . 
மற்றும் எஸ் ஐ ஐ . ix , ( i) எண்கள் 98-102 ; 104-25 
மற்ற ஆதாரங்கள் 1044 / 1061 - ல் பார்க்க . 
ஹுல்ஷ் , எஸ் ஐ ஐ . iii , பக் . 57 n 1 . 
இ ஐ . xvi , பக் . 53 . 
185/1893 . 
எஸ் ஐ ஐ iii , 28 , வரி 1 , இதுவும் 

அரசனின் 
அண்ணன் 

குறிப்பிடுகிறது . 

முதலாம் 
இராஜேந்திரனால் புறக்கணிக்கப் பட்டதாக இருக் 
கலாம் . 


குள் 


பாடலை 


கடமையாக 


63 . 


64 . 


65 . 


66 . 


67 . 


68 . 


69 . 


ஒருவனைக் 


THINEN 


- 


HTTI 


என்ற 


- 


ஒரு தீர்த்தம் 
இது ஆறி 
, 

களுக்கு அப்பாலும் உயிரோடு இருந்த 
பட்சி 
செய்து 
376 

சோழர்கள் 
70. 214/1911 . எஸ் ஐ ஐ . iii , 55 , ii , பக் . 304 ஏ ( 3 - ம் 

ஆண்டு) . 
71 . எஸ் ஐ ஐ . iii , 29 . 
72 . ஃபிளீட் ஐ . xii , பக் . 296-8 . அட்சரேகை 18 ° 36 

தீர்க்கரேகை 74944 , கொப்பம் எங்கே இருக்கிறது 
என்பது இ . C. ix , முன்னுரை பக் . 16 n 3 - ல் விவாதிக்கப் 
பட்டிருக்கிறது . 168 /1911 - ல்- தீர்த்தக் கொப்பட்ட 
வியல் என்று வரும் சொல்லும் அதில் சுட்டிக்காட்டப் 
பட்டிருக்கிறது . செப்பெரும் திரட்ட 
சொல்லை அதனுடைய வலு அல்லது ஆற்றல் 
விவரிக்கத் தக்கது அன்று " என்று ( எஸ் ஐ ஐ . 
பக் . 63 ) ஹுல்ஷ் பொருள் கூறுகிறார் . செப்பருந் 
தீர்த்த " என்று இந்தச் சொற்றொடர்களை வாசித் 
தால் , " ஆற்றல்களை விவரிக்க முடியாத சிறப்புக் 
திருமகள் மருவிய என்று தொடங்கும் இராஜேந்திர 
தேவனின் முன்னுரைகளில் , போற்றங்கைரைக் கொப் 
பத்து வந்தெதிர்த்த ஆகவ மல்லன் என்ற சொற் 
றொடர் காணப்படுகிறது . 

எச் ஏ எஸ் . எண் 12 , பக் . 1-5 . 
74 . 87/1895 ; 270/1915 , இரண்டும் 9- ம் ஆண்டில் 

ஏற்பட்டவை . மணி மங்கலம் கல்வெட்டோடு சேர்த்து 
இந்த ஆதாரங்களோடு பார்த்தால் , இராஜேந்திரன் 
பங்கு கொள்ளாததும் , இராஜாதிராஜன் உயிரிழந்தது 
மான போரின் முதல் கட்டம் மணிமங்கலம் கல்வெட் 
டில் சொல்லாமல் விடுபட்டிருக்கிறது என்பது தெரி 

கிறது . 
75 . இந்த இடத்திலிருந்து இரண்டு விவரங்களும் ஒரே 
மாதிரியாக உள்ளன . 

குறிப் 
பிடாது ; அவன் , கொப்பம் போருக்குப் பல ஆண்டு 
77 . கெம்பாவியின் கி . பி . 1054-55 - ல் 

கொண்டிருந்த ரேவரசனே இவனாக இருக்கலாம் . 

ஃபிளீட் , பி . ஜி . Iii , பக் . 439 ; எஸ் ஐ ஐ . iii , பக் . 59 . 
78 . 87/1895 . 
79 . 

எஸ் ஐ ஐ . iii 55 , ii , பக் , 304 C , 

87/1895 . 
81. இராஜேந்திரனுடைய மெய்க்கீர்த்திகளில் திருமகள் 
மருவிய என்று தொடங்குவனவற்றில் 

பின்வரும் 


73 . 


+ 


80 . 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


377 


என்று 


என்று 


என்ற 


பகுதி இடம் பெறுகிறது : தன் முன்னோன் சேனை 
பின்னடுவாக முன்னெதிர் சென்று ...... இரட்டபாடி 
எழரை - இளக்கமுன் - கொண்டு 

பொதுவாக 
“ பின்னதுவாக இரட்டப்பாடி என்று சுருக்கமாகச் 
சொல்லப் பட்டிருக்கிறது . அவனுடைய அண்ணனின் 
படை அவனுக்கு உதவியாகப் பின்னாலே தயாராக 
இருந்தபோது 

இதை ஹுல்ஷ் மொழி 
பெயர்த்துள்ளார் . இராஜாதிராஜன் இந்தப் போரைத் 
தொடங்கினான் . அவன் இறந்த பிறகே இராஜேந் 
திரன் இந்தப் போரில் ஈடுபட்டான் என்று 87 /1895 - ம் 
மற்ற ஆதாரங்களும் சொல்லு கின்றன . எனவே , 
ஹுல்ஷ் மொழிபெயர்ப்பில் திருத்தம் செய்து , 

அவனுடைய அண்ணனின் படைகள் அயர்ந்து 
ஓய்வு பெறும் நிலையில் 

கூறலாம் . 
" முன்னெதிர் சென்று என்ற சொற்றொடர் இருப்ப 
தாலும் முன்னேர் சேனை பின்னடுவாக 
சொற்றொடர் சில 

ஆதாரங்களில் 

( எஸ் ஐ ஐ . 11 , 
பக் . 305 எப் ஜி ஆகியவை ) முன்னோன் சேனை 
என்று ஹுல்ஷ் திருத்தம் செய்திருப்பதாலும் , இக் 
கருத்துகள் உறுதி பெறுகின்றன . தவிரவும் அண்ணன் 
போர்க்களத்தில் இருக்கும் போது , தம்பி தலைமை 
வகித்தான் என்று சொல்லுவது 

இந்திய நாட்டு 
மரபிற்குப் பொருத்தம் இல்லாதது . இதை நாம் 
அழுத்தமாகச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை . 
ஏனென்றால் சம்பந்தப்பட்ட எல்லாக் கல்வெட்டுகளின் 
மொத்தப் போர்களும் தெளிவாக இருக்கிறது . 
சந்தேகத்திற்கு இடமே இல்லை . சில ஆதாரங்களில் , 
தன் முன்னோன் " என்ற சொற்றொடரில் " 
என்ற சொல் , விடுபட்டிருப்பதையும் நான் கவனிக் 
கிறேன் . எடுத்துக்காட்டு : எஸ் ஐ ஐ . iii , 55 , " திரு 
மருவிய செங்கோல் வேந்தன் 

சொற் 
றொடர் அவனுடைய அண்ணனைக் குறிப்பதாக 
ஹுல்ஷ் கருதுவது பொருத்தமில்லாதது . அத்தகைய 
எண்ணத்திற்கு ஆதாரமே இல்லை ( எஸ் ஐ ஐ . iii , 
பக் . 112 - ஆங்கில மொழிபெயர்ப்பு ) . 

எஸ் . ஐ . ஐ . 55 ( 1-2 வரிகளில் ) , இரட்டப்பாடி 
ஏழரை இலக்கமும் 

கொண்டு 

என்பதற்கும் 
" கொல்லா - புரத்து ஜெயஸ்தம்ப நாட்டி என்பதற் 
கும் இடையேயுள்ள சன்னானையில் முன்னானை 
செல்ல முன்னானை தவிர்த்து என்ற வரிகள் 

“ எதிரியின் முதல் யானை அவனுடைய 
யானையிடம் வந்தபோது அவனுடைய அண்ணன் 
அதைத் தடுத்து நிறுத்தினான் ” 

ஹுல்ஷ் 
இதை மொழி பெயர்த்திருக்கிறார் , இந்த மொழி 
பெயர்ப்பு அவ்வளவு திருப்தியாக இல்லை , எதிரி 
யின் என்று சொல்லுவதற்கு மூல நூலில் ஆதாரம் 
இல்லை . மேலும் முதலில் வரும் தன்னானையில் 


தன் 


என்ற 


கின்றன . 


என்று 


. 


அண்ணி கெரே .பின் 

பா . 
பெருமாள் , விதம் 

தேவனை 
சொல்லுகிறது 
378 

சோழர்கள் 
என்பது எழுத்துப் 

பிழையாகவும் இருக்கலாம் . 
ஆனை என்பதை ஆணை என்று கொண்டால் 
பொருள் வேறுபடும் . ஏ ஆர் இ . 1900 I , 20 
இராஜேந்திரனின் திருக்கோயிலூர்க் கல்வெட்டை 
( 123/1900 , 6 - ம் ஆண்டு ) ஆராயும்போது 
கொல்லாபுரம் படையெடுப்பிற்குப் பிறகு கொப்பம் 
போர் நடந்ததாகச் சொல்லுகிறது . கொப்பம் எங்கே 
இருக்கிறது என்று புதிதாக அடையாளம் காட்டப் 
பட்டிருப்பதால் ஏ ஆர் இ . சொல்லும் கருத்தை நாம் 
கைவிட 

வேண்டும் . ஆயினும் , திருக்கோயிலூர்க் 
கல்வெட்டுக்களின் ( இ ஐ . vii பக் . 145-6 ) சொற்கள் 
ஹுல்ஷ் கருத்துக்கு ஓரளவு ஆதரவாக உள்ளன . 
சுருக்கமான மெய்க்கீர்த்திகள் பலவற்றில் கொப்பத் 

திற்கு முன் கொல்லபுரம் சொல்லப்பட்டிருக்கிறது . 
82 பி . ஜி . , I , ii , பக் . 441 ; 392/1920 , ஏ ஆர் இ . 

1921; II 5 . 
83 . ஏ ஆர் இ . 1919 II 30 . 

, I , ii பக் . 441 ; கவார்வார்டு 

மற்றும் பார்க்க 
சி . vili , சொராப் 325 . 
85 .. படையெடுப்புக்கும் அதனால் ஏற்பட்ட உயிர்ச் 

சேதத்திற்கும் இராஜேந்திரதேவனே பொறுப்பு என்று 
ஃபிளீட்டும் அவரைப் 

பார்னெட்டும் 
சொல்லியிருக்கிறார்கள் . ஆனால் , சாளுக்கியப் 
போர்களில் இராஜேந்திரன் உயிரிழந்தான் என்பதற்கு 
ஓர் ஆதாரமும் இல்லை . அவன் கொப்பத்திற்குப் 
போயிருந்தான் என்பது மட்டும் தெரிகிறது . எஸ் 

ஐ . iii பக் . 53 . 
86 .. 

193/1925 ( இரண்டாம் ராஜேந்திரனின் 6 - ம் ஆண்டு ) 
இரண்டாம் இராஜராஜனின் 6 - ம் ஆண்டில் ஏற்பட்ட 
5 / 1899 - ம் இருக்கலாம் . இரண்டாவது சொல்லப்பட்ட 
கல்வெட்டு காலத்தால் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு 
பிந்தியது . இது , 

முதலாம் ராஜாதிராஜனின் 
சாதனைகளையும் இரண்டாம் இராஜேந்திரனின் 
சாதனைகளையும் குழப்புகிறது . கல்யாணபுரத்தையும் 
கொல்லாபுரத்தையும் வென்று யானை மீது இறந்த 

ஐ 
ஹுல்ஷ் பின் வருமாறு சொல்லுகிறார் : கொல்லா 
புரத்தில் வெற்றித்தூண் நிறுவியவனான பரகேசரி 
வர்மன் என்ற இராஜேந்திர தேவனை இது குறிப் 
பிடும் , இக்கருத்தை வெங்கையா ஏ ஆர் இ 18991 
53 - ல் இன்னும் எச்சரிக்கையோடு பக்குவமாக வெளி 
யிட்டிருக்கிறார் . இராஜகேசரி இராஜேந்திரன் 


m 


. 


பார்த்து 


. 


-- 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


379 


( முதலாம் குலோத்துங்கன் ) 4 - ம் ஆட்சி ஆண்டில் 
வடஆர்க்காடு மாவட்டம் 

சலுக்கியில் 

ஏற்பட்ட 
472/1920 என்ற கல்வெட்டு , ஏற்கெனவே ஹுல்ஷ் 
சுட்டிக்காட்டிய ஆதாரத்திலுள்ள அதே விவரங்களைத் 
தான் தருகிறது . விஜயராஜேந்திரன் என்ற பட்டம் 
இதில் கொடுக்கப்படவில்லை . இராஜேந்திர தேவன் , 
தான் கல்யாணபுரத்தை வென்றதாக ஓரிடத்திலும் 
சொல்லப்படவில்லை , அவனுக்கு விஜய இராஜேந் 
திரன் என்ற பட்டமும் கிடையாது . நமக்குத் தெரிந்த 
வரை , அவன் போர்க்களத்தில் யானை மீது இறக்க 
வும் இல்லை . எனவே , இது முதலாம் இராஜாதி 
ராஜனைக் குறிப்பிடக் கூடியதாகவும் இருக்கலாம் 
( ஏ ஆர் இ . 1925 II 16 ) . இவனுடைய 3 - ம் ஆண்டு , 
முதலாம் இராஜேந்திரன் ஆட்சிக்குட்பட்டது . அது 
ஏறத்தாழ கி . பி . 1021 ஆகும் ( மற்றும் பார்க்க 
472 / 1920 - முதலாம் குலோத்துங்கனின் 4 - ம் ஆண்டு ) . 
இது சரியானதா என்று உறுதியாகத் தெரியவில்லை . 
ஆனால் இது சரியாக இருக்கும் பட்சத்தில் இராஜாதி 
ராஜனின் அசுவமேத யாகத்தால் ( ஏ ஆர் இ . 1899 1 
53 ) கருவூலம் காலியாகி ஆலங்குடிப் பஞ்சத்தின் 
போது வாடியவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய 
முடியாமல் இருந்தது என்ற கருத்து நிலைக்காது . 
பஞ்சம் , கி . பி . 1055 அளவில் இரண்டாம் இராஜேந் 
திரனின் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கலாம் . இரண்டா 
இராஜராஜனுடைய ஆதாரங்களில் அரசனின் பெயர் 
தவறுதலாகச் சொல்லப் பட்டிருக்கலாம் . அசுவமேத 
யாகம் செய்த விவரம் இராஜாதிராஜன் கல்வெட்டு 
களில் 26 - ம் ஆண்டில் , கி . பி . 1044 - ல் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . அதற்கு முன்னரே இந்த யாகம் 
நடந்திருக்கவும் கூடும் . 
258/1910 ( 35 - ம் ஆண்டு ) 
420/1925 ( 35 - ம் ஆண்டு ) 
444/1918 ( 24 - ம் ஆண்டு ) 
21311894 


87 . 


88. 


89 . 


90 .. 


91 . 


92 . 


93 . 


78/1920 ( 33 - ம் ஆண்டு ) 
188/1919 ( 35 - ம் ஆண்டு ) 
258/1910 ( 35 - ம் ஆண்டு ) 
413/1902 ( 33 - ம் ஆண்டு ) 
26 - ம் ஆண்டு ஆதாரம் ஒன்றில் ( 172/1894 ) ‘ திருக் 
கழுக்குன்றம் , உலகு அளந்த சோழபுரம் , என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


94 . 


95 . 


100 . 


என்று 


முதலாம் குலோத்துங்கனாகக் கருதலாம் . 
380 

சோழர்கள் 
96 . 102/1912 . 
97 . 85/1920 . 
98 . 279/1895 . 
99 . 295/1922 . 

221/1894 ( எஸ் ஐ ஐ . V 520 ) . விஷ்ணுவர்த்தனனே 
பிற்காலத்திய முதலாம் குலோத்துங்கன் 

ஏ ஆர் இ . 18951, 11 - ல் சொல்லப் பட்டிருக்கிறது . 
101 . 214/1911 . 421 / 1923 - ல் அரசன் பெயர் இராஜராஜன் 

என்று தவறாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . சீவல் 
( எச் ஐ எஸ் ஐ . பக் . 82 ) கருத்துப்படி இராஜேந்திர 
தேவன் பட்டத்திற்கு வந்த கி . பி . 1052 - ம் ஆண்டு 
மே 28 - ம் நாளே கொப்பம் போர் நடந்த காலமாகும் . 
ஆனால் இந்தப் போருக்குச் சில காலம் முன்னரே 
இராஜேந்திரன் வாரிசு உரிமையுடைய இளவரசனாகி 
விடவில்லை என்பதற்கு நம்மிடம் ஆதாரம் இல்லை . 
பார்க்க இ ஐ .. vi பக் . 213-9 இதில் 6 - ம் ஆண்டிற் 
குரிய பேலத்திரு ஆதாரம் குறிக்கப்பட்டிருக்கிறது 

( எஸ் 979 ) . 
102 . 81/1928 ; 173/1894 ( 5 - ம் ஆண்டு ) ல் மருவி என்பதற் 

குப் பதிலாக நிலவிய என்ற சொல் இருக்கிறது . மற்ற 

படி இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை . 
103 . 3/1892 , ( எஸ் ஐ ஐ . iii 29 ) ; 396/1913 . 
104 , 87/1895 ; 270/1915 . 
105 . 

viji 27 . 
106 . வரிகள் 38-40 . 

எஸ் ஐ ஐ . iii பக் . 58 . காதலர் என்பது இந்த 
ஆதாரத்தில் ஆண் மக்களை ( மகன்களை ) க் குறிக்கும் . 
காதலருள் ஒருவனான இராஜேந்திரச் சோழன் 87 / 
1895 - ல் தன் திருமகன் என்று தெளிவாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறான் ( மாறுபட்ட கருத்து ஹுல்ஷ் 
முன் சொன்ன ஆதாரம் பக் . 62 n 9 ) . காதலர் என்ற 
சொல்லை மருமகன் என்று கொண்டு இந்த இராஜேந் 
திரனை 

காதலர் காதலர் என்ற சொல் பேரன் 
என்றே தெளிவாகும் . எனவே , முதலில் சொன்ன 

வாறு ஆண்மக்கள் என்று நினைப்பதே சாலச்சிறந்தது . 
108 . 

ஏ ஆர் இ . 1899 1 , 51 . 
109 . இவன் , இவனுடைய தகப்பனின் மெய்க்கீர்த்திகளைச் 

சில ஆதாரங்களில் போட்டுக் கொள்கிறான் . பிற ஆதா 


107 . 


ஆனால் 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


381 


110 . 


111 . 


112 . 


113 . 


114 . 


115 . 


ரங்களிலுள்ள மெய்க்கீர்த்திகளுக்கு 

எத்தனையோ 
அனுமானங்கள் சொல்லப் பட்டிருக்கின்றன . 
119/1902 . இவனுடைய மற்ற ஆதாரங்கள் மூன்று 
வகையாக ஆரம்பிக்கின்றன : மனு 

முறை 
வளர ; திருமங்கை வளர ; திருமகள் விளங்க ; இவற் 
றில் ஒரு சொற்றொடரேனும் வரலாற்றுச் செய்தி 
யைத் தெரிவிக்கவில்லை . 4 - ம் ஆண்டுக்குரிய 
80 / 1935-6 ( 1062 ஜூலை 22 ) , என்பது தான் 
இவனைப்பற்றிய கடைசிச் செய்தி ஏ ஆர் இ . 1935-6 , 
II 38 . 
87/1895 ; எஸ் ஐ ஐ . V பக் . 271 வரிகள் 32-39 . 
113/1893 ; எஸ் ஐ ஐ . V எண் 576 ; 718/1909 . 
எஸ் ஐ ஐ . iii, 84 , வரி 8 கம்பிலி எரிக்கப்படு முன் 
நடந்த 4 - வது போரை இது குறிக்கும் என்று ஹுல்ஷ் 
நினைக்கிறார் ( மேற்படி பக் . 195 ) . 
எஸ் ஐ ஐ . iii , பக் 37 ( வரிகள் 3-8 ) இதுவும் 113 / 
1896 - ம் ஒரே மாதிரி உள்ளன . 
" இகல்முனைவிருதோடு மலைக்கும் என்று நான் 
113 / 1896 - ல் உள்ள பகுதியைப் படிக்கிறேன் . 
செற்றவன் சிரத்தினை அறுத்து என்ற சொற் 
றொடரைப் பிணத்தின் தலை வெட்டி என்பதாக 
ஹுல்ஷ் மொழிபெயர்க்கிறார் . செற்றவன் 

என்ற 
சொல் செற்று , அவன் என்ற இரு சொற்களையும் 
கொண்டது என்பதை அவர் கவனிக்காமல் விட்டிருக் 
கிறார் . 

பார்க்க : செற்று - அவன் -சிரத்திரனை 
( 133/1896 ). 
அதாவது , சோழ அரசனுடைய முன்னணிப்படை 
ஹுல்ஷ் . 
மேக - டம்பர் . 2 
புஸ்பகப் பிடியும் என்பது வாசகம் . 
266/1901 ( எஸ் ஐ ஐ . iii எண் 84 ) வரிகள் 8-9 . 
மற்றொரு நாளில் அதே இடத்தில் நடைபெறுவ 
தாக இருந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை . பார்க்க : 
பக் . v . 228 . 
மாறுபட்ட கருத்து எஸ் . கே . ஐயங்கார் , ஏன்சியன்ட் 
இண்டியா , பக் . 121 . 
இந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி மற்றொரு கருத்தும் 
நிலவும் . முடக்காறு என்பது கூடல் 

சங்கமமாக 


116 . 


117 . 


118 . 


119 . 


120 . 


121 . 


122 . 


123 . 


சோழர்கள் 


போர் , 


இராது . இருகையன் முடக்காற்றில் போர் புரிந் 
திருக்கலாம் . வீரராஜேந்திரனின் வெங்கிப் போரில் 
4 இருகையனுடைய மனைவிக்கு 

அவயவக் 

குறைவு 
ஏற்பட்டதற்கும் இதற்கும் சம்பந்தம் இராது . அந்தப் 
முதலாவது கூடல் சங்கமப் 

போருக்கு 
முன்னரே நடந்தது . வீரராஜேந்திரனின் ஆதாரம் 
அவனுடைய இரண்டாம் ஆண்டில் ( கி . பி . 1064 ) 
ஏற்பட்டது . கீழைச்சாளுக்கிய மன்னனான இராஜராஜ 
நரேந்திரன் 1063 - ல் இறந்தான் . 

ஆகையால் 
சாமுண்டராயனின் படையெடுப்புக்காக வேங்கி 
நாட்டுக்குள் விக்கிரமாதித்தன் நுழைந்தது , இராஜ 
ராஜன் இறந்த பிறகு ஏற்பட்ட பட்டத்து உரிமை 
யுடன் 

தொடர்பு கொண்டதாய் இருக்கலாம் . 
முடக்காறு என்பது எந்த ஆற்றைக் குறிக்கிறதோ 
தெரியவில்லை . அந்தப் போர் கி . பி . 1060 - ல் நடந்த 
தாக நான் அனுமானிக்கலாம் . அதற்கு மூன்று 
ஆண்டுகள் கழித்து முதலாவது கூடல் சங்கமப் போர் 
நடைபெற்று கி . பி . 1064 - ல் கல்வெட்டுகளில் இடம் 
பெறுகிறது . முடக்காறுதான் கூடல் சங்கமம் என்ற 
அடிப்படையில் எளிதாகச் சில முடிவுகள் செய்யப் 
பட்டிருக்கின்றன . இதை மறுப்பதற்கில்லை . இரண் 
டாம் ஆண்டில் ஏற்பட்ட வீரராகவன் கல்வெட்டுகளில் 
வேங்கி சிம்மாசனத்தில் விஜயாதித்தனை வைப்பதற்கு 
அவன் செய்த உதவிகளைக் குறித்து ஒன்றுமே 
சொல்லப்படவில்லை . இரண்டாவது கூடல் சங்கமப் 
போர் நடந்த துவரை , அதாவது , வீரராஜேந்திரனின் 
5 - ம் ண்டு அளவில் கி . பி . 1067 வரை இதைப் 
பற்றிய பேச்சே காணோம் , இராஜராஜ நரேந்திரன் 
இறந்த பிறகுதான் விக்கிரமாதித்தனும் வீரராஜேந் 
திரனும் வேங்கியைப் பற்றி அக்கறை கொண்டார்கள் 
என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் பின் நிகழ்ச்சிகளைப் 
புரிந்து கொள்ளுவது தெளிவாகவும் எளிமையாகவும் 
ஆகிவிடும் . 


124 . 


எஸ் ஐ ஐ . iii பக் . 32 . 


125 . 


எஸ் ஐ ஐ . iii எண் 30 , வரி 26 . 


126 . 


காண்ட் என்பது கர்னூல் ( ஈஸ்ட்டன் சாளுக்கியாஸ் , 
பக் . 260 ) எனின் , அது துங்கபத்திரையும் கிருஷ்ணை 
யும் சங்கமம் ஆவதைக் குறிக்கும் . பஞ்ச கங்கையும் 
கிருஷ்ணையும் , கிட்ராப்பூர் ( கொப்பம் ) அருகே 
சங்கமம் ஆவதால் சோழர் கல்வெட்டுகளில் கூடல் 
சங்கமம் என்ற பெயர் 

ஏற்பட்டதாக ஃபிளீட் 
சொல்லியிருக்கிறார் . கரண்டை என்பது அதே 
இடத்திலுள்ள இஞ்சல் கரஞ்சி என்றும் 

அவர் 
சொல்லியிருக்கிறார் ( இ ஐ , xii பக் . 298 ). 


383 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


குறித்து மிக விரிவாக எழுதுவதாக , அவர் முதலில் 
சொன்னபடி பிறகு எழுதக் காணோம் . 
ஆதாரங்களில் , இந்தச் சமயத்தில் சோழப் படைகள் 
இரட்டபாடியில் நுழைந்ததாகச் சொல்லப்படவே 

ல்லை . இதனால் , ஏற்படும் கேள்விகளுக்கு அவர் 
எப்படி சமாதானம் கூறுவார் என்றே தெரியவில்லை . 
பிறகு ஒரு சமயத்தில் இரட்டபாடி பலமாகச் சேதப் 
பட்டிருக்கிறது . துங்கபத்திர ஆற்றின் கரையில் ஒரு 
தூண் எழுப்பப் பட்டிருக்கிறது என்பதும் இங்கே 

குறிப்பிடத்தக்கது . 
127 . 144/1898 . 
128 . டி ஏ எஸ் . i 164-8 . 
129 . 102/1926 ( 9 ஆம் ஆண்டு ) . 
130 . இ ஐ . V. பக் , 77 v . 11 ; செல்லூர் V. 12 . 
131 . 123/1900 , இ ஐ . 
இ ஐ . vii பக் . 145-6 . 

. 
132 . 84/1895 . 
133 . 612/1912 . 
134 . எஸ் ஐ ஐ . iii 21 . 
135. வரிகள் 40-42 . 

‘ இராஜமகேந்திரன் கைங்கரியம் என்ற பகுதியில் . 
137 . 

502/1930 . 
138 . 612/1930 . 

வீரராஜேந்திரனின் ஆதாரங்களைப் பற்றி ஹுல்ஷ் 
வியக்கத்தக்க முறையில் செய்திருக்கும் ஆராய்ச்சி 

எஸ் ஐ ஐ . பக் . 192-6 - ல் காணப்படுகிறது . 
140 . எஸ் ஐ ஐ . iii 20 ; 113/1896 ( எஸ் ஐ ஐ . V 976 ) . 
141 . எஸ் ஐ ஐ . iii , 30 . 
142 . v . 774. இந்த அரசன் தான் , இரண்டாம் இராஜராஜன் 

என்று டாக்டர் உ . வே . சுவாமிநாத ஐயர் சொல்லி 

யிருப்பது சந்தேகத்திற்குரியது . 
14.3 . 113/1896 ; எஸ் ஐ ஐ . iii , 20 , பக் . 33 . 
144. 113/1896 . 
145 . ஹுல்ஷ் , எஸ் ஐ ஐ . iii , பக் . 193 . 
146 . 

V. 76 , 


136 . 


139 . 


சோழர்கள் 


147 . 


iii 20 . 
எஸ் ஐ ஐ . 


148 .. 


149 .. 


எஸ் ஐ ஐ . iii 30 . 
மளூரில் உள்ள நான்காம் 

ஆண்டு கல்வெட்டில் 
இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் யாவும் சொல்லப்பட் 
டிருக்கின்றன . இக்கல்வெட்டில் மெய்க்கீர்த்தி மட்டுமே 
எஞ்சியுள்ளது ( 194/1911 ; இ . சி . ix . கி . பி . 85 ) . 


150 . 


151 . 


பிரட்டன் என்பது ப்ரஷ்ட என்ற சமஸ்கிருதச் 
சொல்லாக இருக்கலாம் . புரட்டன் என்ற தமிழ்ச் 
சொல் பொய் சொல்லுபவனைக் குறிக்கும் . பார்க்க : 
ஹுல்ஷ் , எஸ் . ஐ . ஐ . iii பக் . 69 . 
ஏ . வி . வெங்கட்டராமய்யர் , லைப் அண்டு டைம்ஸ் 
ஆப் சாளுக்கிய விக்கிரமாத்திய , VI தமிழ்ப் பதிப்புப் 
பக் . 

22-3 - ம் n 3 - ம் ) சொல்லியிருப்பதே சரியான 
பொருள் என்று நான் நினைக்கிறேன் . இந்தச் சிக்க 
லான பகுதி , வீரராஜேந்திரன் விக்கிரமாதித்தனுடன் 
கொண்டிருந்த உறவைக் குறிப்பதாக ஹுல்ஷ் நினைக் 
கிறார் . ஆனால் , அந்த உறவு , போரின் பிற்காலத்தில் , 
சோமேசுவரன் இறந்த பிறகு வீரராஜேந்திரனுக்கும் 
இரண்டாம் சோமேசுவரனுக்கும் நடந்த போரின் 
போது நிகழ்ந்தது . இந்த சந்தர்ப்பத்தில் , ஒவ்வொரு 
போர் முனையிலும் முதலாம் சோமேசுவரனின் 
குடும்பத்தார் அனைவருடனும் வீரராஜேந்திரன் 
இன்னும் போர் புரிந்து கொண்டிருக்கிறான் . ஆறாம் 
விக்கிரமாதித்தனுக்கும் அவன் தம்பிக்கும் ஏற்பட்ட 
கருத்து வேறுபாட்டின் விளைவாக , முன்னவனுடனும் 
நேசம் கொள்ளும் வாய்ப்பு வீரராஜேந்திரனுக்கு 
ஏற்பட்டது . முதலாம் சோமேசுவரன் இறந்த பின்னரே 
இது செயல்பட்டது . எனவே , 

மணிமங்கலம் கல் 
வெட்டுகள் , பின்னர் நடக்கவிருந்த நிகழ்ச்சியே 
முன்னரே எதிர்பார்த்து , வீரராஜேந்திரன் ஆறு , 
ஏழாம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டுகளில் இருப்பதைச் 
சொல்லுவதாகக் கருதுவதற்கில்லை ( எஸ் ஐ ஐ . iii , 
பக் . 194-195 ) . மணிமங்கலப் கல்வெட்டில் வரி 
27 - ல் வரும் பிரட்டன் என்ற சொல் ஆறாம் 
விக்கிரமாதித்தனுடன் 
அவனை அடையாளம் 
கொள்ளுவது இடையூறாக 

( பார்க்க : 
அதே ஆதாரத்தில் வரி 22 தக்கயாகப்பரணி செய்யுள் 
774 - ல் நட்பு இல்லாத சாளுக்கியனை ‘ பிரட்டன் 
என்று சொல்லுகிறது . நண்பனை இரட்டன் என்று 
கூறுகிறது ) . ஆறு , ஏழாம் ஆண்டுகளிலுள்ள ஆதாரங் 
களில் சொற்களைப் பார்க்கும்போது அவை ஒரே 
நிகழ்ச்சியைக் 

கூறுவது தெளிவாகத் 
மணிமங்கலம் கல்வெட்டில் சொல்லப்படுவது விக்கிர 
மாதித்தனும் வீரராஜேந்திரனும் நண்பர்கள் 


உள்ளது 


தெரிகிறது . 


" 


இராஜேந்திரனின் பின்னோர் ( கி . பி . 1044-70 ) 


385 


ஆனதைப் பற்றியே . எஸ் ஐ ஐ . iii 83 ( ஆறாம் 
ஆண்டு ) வீரராஜேந்திரன் கம்பிளியை எரித்ததை 
யும் இரண்டாம் சோமேசுவரன் தன்னுடைய கழுத் 
தில் அணிந்திருந்த ஆபரணத்தை ( வரிகள் 7-8 ) க் 
கழற்றி வைப்பதற்குள்ளாக மின்னல் வேகத்தில் 
கரடிக்கல் என்னும் ஊரைப் பிடித்துக் கொண்டதை 
யும் சொல்லுகிறது . ஏழாம் விஜயாதித்தன் சார்பாக 
வேங்கியை வென்ற பிறகு , சாளுக்கியருடன் நடந்த 
முதல் போர் இதுவே ; இரண்டாம் சோமேசுவரன் 
இந்தச் சந்தர்ப்பத்தில் கன்னரதேசத்தைக் கைவிட 
வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாயும் அடங்கிப் போன 
விக்கிரமாதித்தன் , சோழ 

அரசனால் நகைகள் 
அணிவித்துப் பெருமைப்பட்டதாயும் 7 - ம் ஆண்டில் 
ஏற்பட்ட 84 - ம் ஆதாரம் சொல்லுகிறது . விக்கிர 
மாங்கதேவ சரிதம் என்ற நூலின்படி , அந்த நூலின் 
தலைவனுக்கும் சோழ அரசனுக்கும் உறவு ஏற்பட்ட 
காலம் முதலாம் சோமேசுவரனின் மரணத்திற்குப் 
பிறகு ; அந்த உறவு நிகழ்ந்த இடம் துங்கபத்திரை 
ஆற்றின் கரை ; நம்பக்கூடிய மற்றொரு செய்தியும் 
இந்த செய்யுளிலிருந்து தெரிய வருகிறது . அவனுடைய 
தகப்பனார் இறந்தபோது , விக்கிரமாதித்தன் , 
வெற்றி தரும் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு , 
வேங்கி சக்கரக் கூடம் முதலிய பகுதிகளுக்குச் சென்றி 
ருந்தான் . முதலாம் சோமேசுவான் , சொன்னபடி 
கூடல் சங்கமத்திற்கு வராததால் வீரராஜேந்திரனும் 
வேங்கிக்குப் போக 

ஏற்பட்டது . 
கண்டிகை என்னும் 

ஆபரணம் 

வாரிசுக்குரிய 
இளவரசருக்குரியதா ? அல்லது அரசர்களுக்குப் 
பொதுவானதா ? என்பது பற்றி மாறுபட்ட சருத்து 
கள் சொல்லப்பட்டிருக்கின்றன . வீரராஜேந்திரனின் 
ஆறாம் ஆண்டில் முதலாம் 

சோமேசுவரன் 
உயிரோடு இருந்ததாக ஹுல்ஷ் கருதுகிறார் ( எஸ் . 
ஐ . ஐ . iii பக் . 194 ) . இப்போது இரண்டாம் சோமேசு 
வரன் மட்டுமே பட்டத்துக்குரிய இளவரசனாக இருந் 
தான் . ( ஐ ஏ . XX பக் . 267-17 ஐந்தாம் விஜயாதித் 
தன் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மேற் 
கோள்கள் . கண்டிகை என்பது தாழ்ந்த நிலையைக் 
குறிக்கும் சின்னம் என்று கொண்டாலும் , இரண்டாம் 
சோமேசுவரன் அதைக் கழற்றினான் என்பது அவனு 
டைய தகப்பனார் இறந்து போனதையும் அவன் 
பட்டத்திற்கு வந்ததையும் குறிக்கலாம் . 


வேண்டியது 


152 .. 


இ ஐ . vii பக் . 9 . 


153 . ‘ விக்கிரமாங்க தேவ சரித்திரம் iv . 44-68 ; இசி . vii , 

Sk . 136 . 
A 375-25 


386 


சோழர்கள் 


153a . டாக்டர் எஸ் . கே . ஐயங்கார் எழுதிய ஆன்சியன்ட் 

இண்டியா , பக் . 123; ஏ . வி . வெங்கட்டராம ஐயர் , 
முன் சொன்ன நூல் , பக் . 23 . 
முதலாம் சோமேசுவரன் , கூடல் 

சங்கமத்திற்கு 
வருவதாக ஒரு தவறான செய்தியைச் சொல்லி 
அனுப்பி வீரராஜேந்திரனை ஏமாற்றி விட்டதாக 
டாக்டர் வெங்கடரமணய்யா சொல்லுகிறார் . அவன் 
மகன் விக்கிரமாதித்தனை மேலைக் கடற்கரை வழி 
யாகத் தெற்கே அனுப்பி சோழ நாட்டிற்குள் போரை 
நடத்துவதாகத்தான் அவன் நினைத்திருந்தான் . 
இதனால்தான் சோமேசுவரன் மேலைக் கடலுக்குச் 
சென்றான் . சோழர் கல்வெட்டுகள் அவன் பயந்து 
ஓடியதாக இதைத் தவறாகப் பிரச்சாரம் செய்திருக் 
கின்றனர் . டாக்டர் வெங்கடரமணய்யா கொள்ளும் 
இந்தக் கருத்துக்கு ஆதாரம் பில்ஹணனின் காவியமே . 

( ஈஸ்டன் சாளுக்கியாஸ் , பக் . 259 ) . 
153b . iy 36 . 
154. வல்லவன் என்பதற்கு வலிமை மிக்கவன் , ‘சாளுக்கி 

யன் என்ற இரு பொருள்களும் உண்டு . 
155. iv , 29 , 30 . 
156. திராட்சராமாவிலுள்ள ஆண்டு குறிப்பிடப்படாத . 

கல்வெட்டுகளில் சில சிற்றரசர்கள் , தாங்கள் ஸ்ரீ 
பராந்தக கோனேரின்மை கொண்டார் சர்வலோகா 
சிரய ஸ்ரீ விஷ்ணுவர்த்தன மகாராஜாவுடன் மட்டுமே 
உறவு கொள்வதாகச் சத்தியப் பிரமாணம் செய்திருப் 
பது சொல்லப்பட்டிருக்கிறது . இந்தப் பட்டங்கள் 
ஏழாம் விஜயாதித்தனைக் குறிப்பிடக்கூடும் . இந்த 
ஆதாரங்கள் இந்தக் காலப் பகுதியையேச் சேர்ந் 
தனவே ( எஸ் ஐ ஐ . iv 1269-1275 ) . ஈஸ்டன் 

சாளுக்கியாஸ் , பக் , 249-50 . 
157 . சாளுக்கியப் படைகள் , சக்கரக் கோட்டத்தில் வீர 

ராஜேந்திர படைக்கட லேவி - வாட திசைச் சக்கரக் 
கோட்டத்து புக் - குடண்டெழுந்தச் சாளுக்கியத் தனை 
யக்கணல் பலனூரியால் தோற்கடிக்கப்பட்டதாக 182 / 
1915 - ம் குலோத்துங்கனின் ஆரம்பகாலக் கல்வெட்டு 
களும் தெளிவாகச் சொல்லுகின்றன . இ ஐ . xxi பக் . 
232-3 . இதே ஆதாரம் கொண்ட ( இராஜ மகேந்திர 
புரத்திற்கு வடமேற்கே 70 மைல் தூரத்தில் இந்த ஊர் 
இருப்பதாக ஈஸ்டன் சாளுக்கியாஸ் , பக் . 266 , n 2 
கூறும் ) என்ற ஊரிலும் காவி என்ற ஊரிலும் போர்கள் 
நடந்ததாயும் அதன் விளைவாகச் சோழர்கள் பெரும் 
பொருளைக் கொள்ளை அடித்ததோடு பெண்கள் 
உட்பட பலரைச் சிறைப்பிடித்ததாயும் 

சொல்லு 
கிறது . வெற்றித் தூணில் புலிச் சின்னம் பொறிக்கப் 


அரசனின் 


, 
) 
இராஜேந்திரனின் பின்னோர் ( கி.பி. 1044-70 ) 

387 
பட்டதை , புலி சுட்டுக்கல்லில் ஜெயஸ்தம்ப நாட்டி 
என்று ஒன்பதாம் வரி கூறுகிறது . ஆனால் , இ ஐ - ல் 
இந்தக் கல்வெட்டின் பதிப்பாசிரியர் புலிச் சுட்டுக்கல் 
என்பது ( பக் . 243 ) சொல்லப்படுகிறது . ஆனால் , 
அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்பது பக் . 228 - ல் 

சொல்லவில்லை . 
158 . இகலிடைப் பூண்ட ஜெயத்திருவோடும் என்பது 

சொற்றொடர் . இதை , " இடைக்காலத்தில் வெறுப்புக் 
காட்டியவளான வெற்றி அம்மன் என்று ஹுல்ஷ் 
தவறாக மொழிபெயர்க்கிறார் . சோழர்கள் , இடை 
யில் தோல்விகளை அனுபவித்தனர் 

என்றும் 
இதிலிருந்து அவர் அனுமானிக்கிறார் . எஸ் ஐ ஐ - iii , 
பக் . 70 - ம் n 4 - ம் . இகல் என்ற சொல்லுக்குப் பிறகு 
வரும் இடை என்னும் சொல் அதற்கு முன்னே வரும் 
போர் என்னும் சொல்லோடு இணைத்துப் பார்க்க 

வேண்டும் . 
159 . ஹுல்ஷ், எஸ் ஐ ஐ . iii , பக் , 193 , 
160 . அண்ணன் , ஆளவந்தான் 

என்பது 
ஹுல்ஷ் கருத்து . எஸ் ஐ ஐ . iii , பக் . 194 . 
162 . சி . வி . அதி 58 vv . 1-17 . ஷார்ட் ஹிஸ்டர் என்னும் 

நூலில் பக் , 56 - ல் காட்ரிங்டன் சொல்லுவதாவது : 
" பொலனறுவாவைக் கைப்பற்ற முதல் முயற்சி கி . பி . 
1066 இலோ அல்லது சற்று முன் பின்னாகவோ 
நடந்தது . ஆனால் , அந்த முயற்சி தோல்வியடைந்தது . 
என்னும் ஊரில் கோட்டைக்குள்ளேயே இருக்கும்படி 
விஜயபாகு வைக்கப்பட்டான் . 
வாதகிரியில் 

கோட்டைக்குள் வைக்கப்பட்டது 
பிறகு 1070 - ல் ஏற்பட்ட போரின் நிகழ்ச்சி என்று 
நான் நினைக்கிறேன் . இதன் விவரங்கள் சி . வி . யில் 

18 - ம் செய்யுளுடன் தொடங்குகின்றன . 
163 .. 182/1915 . கடலடை யாடிலிங்கை கொண்ட சோழ 

வளநாடு . 
164 . 175/1894 ; 266/1901 எஸ் ஐ ஐ . iii , 84 . 
165 . இசி . vii , Sk 136 . 
166 . 

எஸ் ஐ ஐ . iii . 83 . 
167 , 

இ ஐ . xii , பக் . 295 , 309 . 
168 . எஸ் ஐ ஐ . iii , 84 . 


161 . 


V. 77 . 


, . 
388 

சோழர்கள் 
169 . V. 774.) 
170 . விக்கிரமாங்கதேவ சரித்திர iv 69 - v . 10 . 
171 . V. 25-6 . 
172 . V. 28 - vi 3 . 
172a , ஜே பி பி . ஆர் ஏ எஸ் . ix பக் . 278 , 242 ; பி ஜி . 1 , 

ii , பக் . 567 . 
173 . ஆதாரம் 127/1913 ; 455/1920 ; இ . சி . xi , Cd , 82 ; 

எஸ் ஐ ஐ . iii, பக் . 65 . 
174 . எஸ் ஐ ஐ . 84 வரிகள் 1-2 . 
175 . எஸ் ஐ ஐ . iii , பக் . 194 . 
176 . 

371/1902 , எஸ் ஐ ஐ . iii , 81 , 273/1904 . 
177 . vv . 75 ; 77-8 . 

v . 79 (சிதைந்த பகுதி ) . 

Vy . 80-8I . 
180 , 182/1915 . 
181. எஸ் 
182 , 182/1915 . வரி 25 . 
183 . எஸ் ஐ ஐ . ii , 58. பக் . 234 . 

- 
184 . ஏ ஆர் இ . 1899 , 

பாரா 50 ; எஸ் ஐ ஐ . 197 ; 
வீரசோழியம் பாயிரம் . 


178 . 


179 . 


3 . 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை 

ஏறுதல் ( கி . பி . 1070 ) 


ஆண்டிலேயே 

சிகும் 

அதிகாரம் 12 
ஆதிராஜேந்திரன் 

வீரராஜேந்திரன் , கி.பி. 1070 - ம் ஆண்டின் தொடக்கத் 
தில் , அவனுடைய ஆட்சியின் எட்டாம் 
இறந்து விட்டான் . அவனுக்குப் பிறகு , பரகேசரி ஆதிராஜேந் 
திரன் பட்டத்துக்கு வந்தான் . அவன் ஆட்சி சில 

வாரங் 
களுக்குத்தான் நடந்தது . அதையடுத்து , கி . பி . 1070 சூன் 
9 - ம் 

இராஜகேசரி முதலாம் குலோத்துங்கச் 

பட்டம் ஏறினான் . அவனுடைய மூன்றாம் 
ஆண்டில் ஆதிராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள் 
இருப்பதாலும் , தெலுங்கு நாட்டிலுள்ள கல்லில் பொறிக்கப் 
பட்டிருக்கும் கல்வெட்டுகளில் குலோத்துங்கன் பட்டம் ஏறிய 
தேதி தெளிவாகச் சொல்லப்பட்டிருப்பதாலும் 1067-8 வாக்கில் 
வீரராஜேந்திரன் , அடுத்து பட்டத்துக்கு உரியவனாக ஆதிராஜேந் 
திரனைத் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் . விக்கிரமாங்க தேவ 
சரிதத்தில் ஆதிராஜேந்திரன் - வீரராஜேந்திரன் உறவுகள் -மாம 
னார் இறந்தவுடன் மைத்துனனை சோழ சிம்மாசனத்தில் 
அமர்த்துவதற்காக , விக்கிரமாதித்தன் 
கொண்ட சோழபுரத்துக்கும் புறப்பட்டான் என்ற வாக்கியத்தின் 
மூலம் வெளிப்படையாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . அவனுடைய 
ஆட்சி ஏன் அவ்வளவு விரைவில் முடிந்து விட்டது ? கீழைச் 
சாளுக்கிய இளவரசனான இரண்டாம் இராஜேந்திரன் 1070 - ல் 
சோழச் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நிலை எப்படி ஏற்பட்டது ? 


நாளில் 


சோழன் 


2 


- 


390 


சோழர்கள் 


என்ற 


ஆதாரங்கள் 


அதன் 


கேள்விகளுக்கு 

முடிந்த முடிவுகளாக பதிலும் 
சொல்லுவதற்கில்லை . அவற்றுக்கு உரிய 
திக்குகளிலிருந்து கிளம்புகின்றன . ஓர் ஆதாரத்துக்கும் மற்ற 
ஆதாரங்கள் முரண்பாடுகள் உள்ளன ; 

விளைவாக 
நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எத்தனையோ வகையான விளக்கங்களைச் 
சொல்ல நேரிடுகிறது . நிகழ்ச்சிகள் நடந்த முறையை விவரிப் 
பதற்குப் பலமான உள் நோக்கம் ஒவ்வொருவருக்கும் இருந்தது 
என்பதே நாம் கொள்ளக் கூடிய முடிவு . 


சோழர்களும் கீழைச் சாளுக்கியர்களும் 

சோழர் வம்சத்துடன் செய்துகொண்ட திருமணங்களின் 
விளைவாக , கீழைச் சாளுக்கிய வம்சத்தினர் சில காலமாக , 
சாளுக்கியர் என்பதைவிட , சோழர்கள் என்று தங்களைக் கருதிக் 
கொள்ளும் மனநிலையினர் ஆகிவிட்டனர் . இரண்டு வம்சங் 
களுக்குள்ளும் இருந்த கொள்வினை கொடுப்பினைகளைக் 
கீழே உள்ள அரச மரபின் வழிப் பட்டியல் வாயிலாக அறியலாம் . 


- 


முதலாம் இராஜராஜன் ( சோழன் ) 


( 
முதலாம் இராஜேந்திரன் குந்தவை - திருமணம்- ( கீழைச் 

சாளுக்கிய ) 

விமலாதித்தன் 
இரண்டாம் அம்மங்காதேவி இராஜராஜ 

திருமணம் 
இராஜேந்திரன் ( திருமணம் ) நரேந்திரன் மேதவ மாதேவி 

( அவளும் சோழ 
மதுராந்தகி இரண்டாம் 

அரசமரபினள் ) 
(திருமணம் ) இராஜேந்திரன் 

ஏழாம் விஜயாதித்தன் 
( கீழைச் சாளுக்கியன் ) 
( முதலாம் குலோத்துங்கன் ) இரண்டாம் சக்தி 

வர்மன் 


ஏழாம் விஜயாதித்தன் 

இக்காலத்திய கீழைச் சாளுக்கியச் செப்பேடுகள் இரண்டு 
வகையின . அவற்றுள் ஒரு வகை , ஏழாம் விஜயாதித்தனையும் 


கால 


ஒன்றுவிட்ட 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 391 
அவன் மகன் இரண்டாம் சக்திவர்மனையும் அவர்களுடைய 
செயல்கள் நடவடிக்கைகள் ஆகியவற்றையும் குறிப்பிடுகின்றன . 
மற்றொரு வகைச் செப்பேடுகளில் இவை இடம் பெறவில்லை . 
இத்தகவல்கள் , நமக்குத் தெரிந்த கீழைச் சாளுக்கிய வரலாற்றின் 
பிற பகுதிகளில் இடம் பெறவே இல்லை . முதல் வகைச் செப்பேடு 
களில் தரப்பட்டிருக்கும் செய்திகளாவன : இராஜராஜ நரேந்திரன் 
பட்டமேறிப் பன்னிரண்டு ஆண்டுகள் முடிந்த பிறகு அவனுடைய 
ஒன்று விட்ட சகோதரன் விஜயாதித்தன் அவனைச் சிம்மாசனத்தி 
லிருந்து விரட்டிவிட்டு , சகம் 952 - ல் , அதாவது கி . பி . 1030 - ல் 
தானே முடியுடை வேந்தன் ஆனான் . இந்தச் செய்தியைக் 
கூறும் தானப்பட்டயம் விஜயாதித்தன் ஆட்சியின் இரண்டாம் 
ஆண்டில் ஏற்பட்டது . பிறகு நாம் கவனிக்கத்தக்கது , இரண்டாம் 
சக்திவர்மனுடைய தெலுங்கு மகாசபைச் செப்பேடுகள் . 
இவற்றில் ஆட்சி ஆண்டு குறிக்கப்படவில்லை . சகம் 983 - ல் 
கி . பி . 1061 அக்டோபர் 18 - க்குச் சமமான 
இராஜராஜன் 41 ஆண்டுகள் ஆண்ட பிறகு , சக்திவர்மன் 
முடி சூட்டிக் கொண்டதாக இந்தச் செப்பேடுகள் சொல்லுகின்றன . 
கி . பி . 1030 - ல் விஜயாதித்தன் முடிசூட்டிக் கொண்டதை அவை 
சொல்லவில்லை .. கடைசியாக , ஏழாம் விஜயாதித்தனின் 
ரியாலிச் செப்பேடுகள் ( இரண்டு வகை ) கி . பி . 1030-2 - ல் 
நடந்த சம்பவங்களையெல்லாம் சொல்லவே இல்லை , இராஜ 
ராஜன் காலம் 41 ஆண்டுகள் என்பதைச் சொல்லு கின்றன . 
னுடைய இராஜ்யத்தையும் ஆட்சி உரிமையையும் அவனுக்குத் 
தெரியாமல் ( அவன் இறந்ததும் ) கைப்பற்றினான் . " 
மகன் சக்திவர்மனிடம் கொண்டிருந்த அன்பால் உரிமைகளை 
அவனுக்கு விட்டுக் கொடுத்தான் . விதியின் தீவினையால் சக்தி 
வர்மன் ஓராண்டு முடிவடைந்ததும் இறந்து விட்டதால் , அபிமன்யு 
இறந்ததும் அர்ஜுனனை வேண்டியது போல , மீண்டும் அரசை 
ஆளும் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளும்படி விஜயாதித்தன் 
வற்புறுத்தப்பட்டான் என்றெல்லாம் அவை சொல்லுகின்றன 
கல் வெட்டுகளிலோ , இந்த ஆதாரங்கள் குறிப்பிடும் தேதி 
களிலோ இவற்றின் நாணயத்தை (உண்மையை ) ஐயப்படு 
வதற்கு ஒன்றுமில்லை . 


ஒரு நாளில் 


அவன் 


சரி , 


போக்கிலும் 

இவை குலோத்துங்கனின் செப்பேடுகளி 
லிருந்து மாறு டுவதை இப்போது பார்ப்போம் . கி . பி . 1011 
முதல் ஏழு ஆண்டுகளுக்கு , விமலாதித்தன் கீழைச் சாளுக்கியச் 


392 


சோழர்கள் 


சிம்மாசனத்தில் இருந்த பிறகு , 1018 - ல் இராஜராஜ நரேந்திரன் 
பட்டத்துக்கு வந்தான் என்ற எண்ணத்தை இவை உண்டாக்கு 
கின்றன ; எனவே , 1011 மே 10 - ம் நாளில் விமலாதித்தன் 
பட்டத்துக்கு வந்தான் என்று கீல்ஹார்ன் சொல்லுவதை 
இவை முற்றிலும் நிலைநாட்டுகின்றன . 

ஆனால் , கவனிக்க 
வேண்டிய வேறு ஆதாரங்களும் உண்டு . விமலாதித்தனுடைய 
ரணஸ்த பூண்டி பட்டயத்தில் அவனுடைய எட்டாம் ஆண்டு 
சொல்லப்பட்டிருக்கிறது . இராஜராஜ நரேந்திரனின் முடிசூட்டு 
கி . பி . 1022 - ல் நடந்ததாக வேறு 

ஆதாரங்களில் 
சொல்லப்பட்டிருக்கிறது . ஏழாம் விஜயாதித்தன் , இரண்டாம் 
சக்திவர்மன் ஆகியோரின் காலத்துச் செப்பேடுகள் போலவே 
இராஜராஜ நரேந்திரனின் ஆட்சிக்காலம் 41 ஆண்டுகள் என்று 
சொன்னாலும் , அந்த 41 ஆண்டு களை அவை வெவ்வேறு ஆண்டு 
களிலிருந்து தொடங்கிக் கணக்கிடப்படு கின்றன . இராஜராஜன் 
முடிசூட்டிக் கொண்ட காலம் என்று முற்பட்ட ஆதாரங்களில் 
கி . பி . 1018 - ம் ஆண்டு என்றும் பிந்தியவற்றில் கி . பி . 1022 - ம் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


விழா 


வரை 


அவன் ஆட்சியைப் பறித்துக் கொண்டது 

ரியாலிச் செப்பேடுகளின் வாசகமும் இரண்டாம் சக்திவர்மனின் 
முடிசூட்டு விழாத் தேதியும் இராஜராஜன் இயற்கையாக 
இறக்கும் 

விஜயாதித்தன் காத்திருந்தானா அல்லது 
அதற்கு முன்னரே அவனைச் சிம்மாசனத்திலிருந்து பிடித்துத் 
தள்ளினானா என்ற சந்தேகத்தைக் கிளம்புகின்றன . வீரராஜேந் 
திரனின் கல்வெட்டுகள் , அவனுடைய ஏழாம் ஆண்டு ( கி . பி . 
1068-9 ) வரை விஜயாதித்தன் பற்றி ஒன்றும் சொல்லவில்லை 
என்பதைப் பார்க்கும்போது , சிலபேர் அனுமானிப்பது போல , 
இராஜராஜன் இறந்ததும் முதலாம் குலோத்துங்கனுக்கும் ஏழாம் 
விஜயாதித்தனுக்கும் நடந்த பட்டத்து உரிமைப் பூசலில் அவன் 
தலையிட்டதாகவோ அல்லது முதலாம் குலோத்துங்கன் பட்டத் 
துக்கு வராமல் தடுத்தான் என்றோ கருதுவதற்கு இடமில்லை . 10 


விஜயாதித்தர்கள் இருவரா ? 

இராஜரா ஜனுக்கும் , ஒருவேளை அவன் மகன் இராஜேந்திரக் 
குலோத்துங்கனுக்கும் கூட , ஏழாம் விஜயாதித்தன் எதிரியாக 
இருந்தான் என்று இந்தப் பட்டயங்களிலிருந்து தெரிகிறது . 
இதனால் மேலைச் சாளுக்கியக்* கல்வெட்டுகள் 

சிலவற்றில் 
விஷ்ணுவர்த விஜயாதித்தன் என்றும் சர்வலோகாசிரியன் 


மகனே 

ஆனால் 


ஏழாம் 


னுக்கும் முதலாம் சோமேசுவரனுக்கும் உள்ள உறவைக் குறிப் 

என்று பெயர் . இவற்றின் காலம் முறையே அவ 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 393 
வெங்கி மண்டலேசுவரன் என்றும் கீழைச் சாளுக்கிய பட்டங் 
களுடன் சொல்லப்படுபவனே இந்த ஏழாம் விஜயாதித்தன் 
என்று சிலர் சொல்லுகிறார்கள் . இந்தக் கருத்தை உண்டாக்கி 
யவர் ஃபிளீட் ; பெயர்கள் , பட்டயங்கள் ஆகியவற்றின் 
ஒற்றுமையைக் கொண்டே 11 ஃபிளீட் இவ்வாறு கருதினார் . 
ஆனால் , பிறகு அவர் தம் கருத்தைக் கைவிட்டதுடன் முதலாம் 
சோமேசுவரனின் நான்காம் 

மேலைச் சாளுக்கிய 
இளவரசன் என்றும் சொன்னார் . 

இவன் முக்கியப் 
பங்கு ஒன்றும் வகிக்காததால் பில்ஹணன் இவனைக் குறிப்பிட 
வில்லை போலும் 12 சமீப காலத்தில் , ஃபிளீட் முதலில் சொன்ன 
கருத்தை ஆராய்ச்சியாளர் பலர் ஆதரித்துள்ளனர் ; 
விஜயாதித்தன் அவன் மகன் இரண்டாம் சக்திவர்மன் ஆகியோ 
ருடைய செப்பேடுகள் புதிதாகக் கண்டுபிடிக்கப் பட்டிருப்பதே 
இந்தத் திருப்பத்துக்குக் காரணம் . கி . பி . 1030-3 - ல் பட்டம் 
பெற அவன் மேற்கொண்ட முயற்சி தோற்ற பிறகு , விஜயா 
தித்தன் வேங்கி நாட்டை விட்டு வெளியேறினான் . முதலாம் 
சோமேசுவரனை அண்டி அவனிடம் ஊழியம் பார்த்தான் 13 
என்று கூடச் சொல்லப்பட்டிருக்கிறது . கீழைச் சாளுக்கியருக்கும் 
மேலைச் சாளுக்கியருக்கும் இடையே திருமண உறவுகள் இருந் 
திருக்கும் என்ற ஃபிளீட்டின் கற்பனை தவறானது ; விஜயாதித்த 
விஷ்ணுவர்த்தனன் , சோமேசுவரனின் மகனாக இருக்கும் பட்சத் 
தில் அவன் தாயார் கீழைச் சாளுக்கிய வமிசத்து இளவரசியாக 
இருந்திருக்க முடியாது .14 மற்றும் அவன் பெயரை , பில்ஹணன் 
சொல்லாமல் விட்டிருப்பதும் , விஷ்ணுவர்த்தன விஜயாதித்த 
பிடும்போது , தத்பாத பத்மாராதக என்ற சொற்றொடர் கல் 
வெட்டுகளில் இடம் பெற்றிருப்பதும் , மக , நந்தன என்று வேறு 
டங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் , அவன் சோமேசுவரனின் 
மகனா என்ற ஐயத்தை எழுப்புகின்றன . 
குலோத்துங்கனின் மக்களுடைய 
கீழைச் சாளுக்கியச் செப்பேடுகள் 

கீழைச் சாளுக்கியச் செப்பேடுகளிலுள்ள சான்றுகளை 
மீண்டும் காண்போம் . இவை குலோத்துங்கனின் பிள்ளைகள் 
மூவர் ஏற்படுத்தியவை . இவற்றுக்கு தேகி , செல்லூர் , பித்தாபுரம் 
ஆட்சியின் பதினேழாவது , இருபத்து ஒன்றாவது , இருபத்து 
மூன்றாவது ஆண்டுகள் ஆகும் . குலோத்துங்கன் , சோழ நாட்டின் 


15 


சோழர்கள் 


394 


வகையான 


என்று 


வட மாநிலத்துக்கு தன்னுடைய ( அரச ) பிரதிநிதியாக 16 அவன் 
மகன் இராஜராஜ மும்முடிச் சோழனை அனுப்பியபோது , 
அவனே ( குலோத்துங்கனே ) வெங்கியில் நடந்த நிகழ்ச்சிகளைச் 
சொன்னானாம் . எனவே , இம்மூன்று பட்டயங்களிலும் ஒரே 

விவரங்கள் காணப்படுகின்றன . இவற்றிலிருந்து , 
41 ஆண்டுகள் இராஜராஜன் ஆட்சி செய்து இறந்த பிறகு 
இராஜேந்திரன் முதலில் வெங்கி நாட்டு வேந்தனாக முடிசூட்டப் 
பெற்றுப் பெரும் புகழ் பெற்றதாகத் தெரிகிறது . பிறகு அவன் 
சோட இராஜ்யத்தில் முடிசூட்டப் பெற்றான் ; இது தேவேந்திர 
னுக்குக் குறையாத மதிப்பும் தகுதியும் உடையது 
சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது . சூரிய வம்சத்தின் திலகமானவனும் 
இராஜேந்திர தேவனுமான பெருங்கடலிலிருந்தே உதித்தவளும் , 
திருமகளாகிய இலட்சுமியே என்று சொல்லத் தக்கவளுமான 
மதுராந்தகியை அவன் மணந்தான் , அவள் மூலமாக அவனுக்குப் 
பல குழந்தைகள் பிறந்தன . அந்தக் குழந்தைகள் ஒன்றினிடம் 
இராஜராஜன் , “ குழந்தையே , நான் திக்குவிஜயம் என்னும் 
போர்ப் பயணம் ( சோழ நாட்டைப் பிடிக்க விரும்பி , என்று 
செல்லூர் பட்டயம் சொல்லுகிறது ) புறப்பட விரும்பினேன் . 
அப்போது என்னுடைய சிற்றப்பனான விஜயாதித்த மன்னர் 
கடந்த காலத்தில் ஒரு நாள் , என்னிடம் புகழ்பெற்ற வெங்கி 
நாட்டை ஒப்பித்தார் . அவர் கடவுள் போன்றவர் ; சிங்கத்தைப் 
போல வல்லமை உடையவர் ; 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த 
பிறகு , அவர் விண்ணுலகு எய்தினார் எனச் சொன்னானாம் . 
விஜயாதித்தன் இறந்தது கி . பி . 1077 - ல் 17 என்று தேகிச் 
செப்பேடுகள் தெளிவாகச் சொல்லுகின்றன . குலோத்துங்கன் 
கி . பி . 1062 - லோ அல்லது சற்று முன் பின்னாகவோ , குலோத் 
துங்கன் அவனைத் தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்துக் 
கொண்டதாக இது பொருள்படும் . 


நமக்கு வேறு வகையில் தெரிந்த செய்திகளுடன் , ஏழாம் 
விஜயாதித்தனுடன் தன் உறவுகளைப் பற்றிய குலோத்துங்கன் 
இவ்வாறு சொல்லியிருப்பதை நாம் பொருத்திப் பார்க்க வேண்டி 
யிருக்கிறது . எனவே , இவ்வாறு குலோத்துங்கன் எப்போது 
சொன்னான் ? எத்தகைய சூழ்நிலையில் சொன்னான் ? என்பதை 
நாம் உணர வேண்டும் . 1077 - ல் குலோத்துங்கன் சோழச் சிம்மா 
சனத்தை உறுதியாக வகித்தான் . அப்போது அவனுடைய 
பேரரசு விரிந்தும் வளம் மிகுந்தும் இருந்தது . அவன் தன் சிற்றப் 
பன் இறந்த பிறகு , தன் மகனிடம் வட பகுதிக்கு அரசப் பிரதி 
நிதியாக அவனை அனுப்பும் நேரத்தில் இவ்வாறு சொல்லுகிறான் . 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 


395 


குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பழைய பூசல்களைக் கிளம்பாமல் 
அவற்றை மறந்து விடுவதுதான் , தந்தையன்பு , அரசியல் விரகு , 
பண்பு ஆகியவற்றுக்கு ஏற்றது . இளவரசன் புதிதாகப் பொறுப்பு 
ஏற்கவிருப்பதால் , அரசப் பிரதிநிதியின் பழைய வரலாறு குறித்துச் 
சிறப்பான கூறுகள் அவன் உள்ளத்தில் பதியட்டும் என்பதே 
அரசனின் குறிக்கோளாக இருந்திருக்க வேண்டும் . 


குலோத்துங்கன் - விஜயாதித்தன் உறவுகள் 

குலோத்துங்கன் பிற்காலத்தில் தன் மகனிடம் என்னதான் 
சொல்லியிருந்தாலும் , குலோத்துங்கனிடமும் அவன் தகப்பனி 
டமும் விஜயாதித்தன் கொண்டிருந்த உறவு பாராட்டக் கூடிய 
தாக இல்லை என்பது அவனுடைய பாமுலாவாகம் மற்றும் 
ரியாலி செப்பேடுகளிலிருந்தும் இரண்டாம் சக்திவர்மனின் முன் 
குறிப்பிட்ட தெலுங்கு மகாசபைச் செப்பேடுகளிலிருந்தும் ஏனைய 
சான்றுகளிலிருந்தும் தெளிவாகத் தெரிகிறது . குலோத்துங்கன் 
சோழப் பேரரசனான பிறகும் விஜயாதித்தனுக்கும் அவனுடைய 
அண்ணன் மகனுக்கும் இருந்த பகைமை வேகம் குறையவில்லை 
என்று கீழைக்கங்கர் கல்வெட்டுகளிலிருந்து நாம் அறிகிறோம் . 
தமிழ்ப் போர் ஒன்றில் இராஜராஜன் வெற்றித் தேவியின் 
தெய்வமாகி விட்ட பிறகு , சோழ மன்னனின் மகள் இரா ஜ 
சுந்தரியைத் திருமணம் செய்து கொண்டான் என்று அனந்த 
வர்மன் சோட கங்கனின் 18 விசாகப்பட்டினச் செப்பேடுகள் 
சொல்லுகின்றன . இராஜேந்திர சோழன் ( வீரராஜேந்திரன் ) 
மகள் என்றும் இராஜராஜனின் பட்டத்து அரசி என்றும் 19 
இப்பெண்மணி வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாள் . 

கங்க வமிசத்து மன்னன் , தன் வாழ்நாளின் இறுதியில் 
விஜயாதித்தனுக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
தமிழ்ப் போர் என்று குறிக்கும் பட்டயம் , வயது ஆகிவிட்ட 
காரணத்தால் , விஜயாதித்தன் வெங்கி நாட்டை 

விட்டுப் 
புறப்பட்டான் ; அது சூரியன் , வானத்தை விட்டு அகலுவது 
போன்றும் சோடன்கள் என்ற பெரிய கடலில் மூழ்கப்போவது 
போலவும் இருந்தது என்றும் கலிங்க நகரத்து இராஜராஜன் 
மேலைப் பகுதியில் சில காலம் அவன் வளத்துடன் திகழ வழி 
வகுத்தான் என்றும் சொல்லுகிறது ; மேலைப்பகுதி எனப்படு 
வது , கலிங்க நகரத்துக்கு மேற்கேயுள்ள வெங்கி ஆகும் . 20 சகம் 
997 , 

அதாவது கி . பி . 1075 - ல் வனபதி அமைத்த தீர்க்கசிக் 
கல்வெட்டு இந்த நிகழ்ச்சிக்குரிய உத்தேசமான காலத்தைத் 
தெரிவிக்கிறது , மேலாதிக்க அரசனான கங்கனுக்காக 

வனபதி , 


396 


சோழர்கள் 


சோழப் படைகளைத் தோற்கடித்தது 21 . அடைந்த வெற்றியை 
இக்கல்வெட்டு குறிக்கிறது . குலோத்துங்கனுக்கும் கிழக்குக் கங்க 
இராஜராஜனுக்கும் நடந்த 

போரைத் 

தொடர்ந்து ஏழாம் 
விஜயாதித்தனுக்கும் அவனுடைய அண்ணன் மகன் குலோத்துங் 
கனுக்கும் இடையே பிறிதொரு சமயத்தில் இராஜராஜ கங்கன் 
சமரசம் செய்து வைத்தான் ; இந்தச் சமரச முயற்சி வெற்றி 
பெற்ற சிறிது காலத்திற்குப் பிறகு , விஜயாதித்தன் இறந்தான் 
என்பதும் அந்தக் காலத்துக் கங்க ஆதாரங்களிலிருந்து புலனா 


கின்றன . 


வெங்கியில் அக்கறை செலுத்திய அரசர்களுக்கிடையே நில 
விய உறவுகளை இப்போது நாம் விளக்கிச் சொல்லலாம் . 
வெங்கி , கருநாடகம் ஆகிய இரு பகுதிகளிலும் பல ஆண்டுகள் 
ஏழாம் விஜயாதித்தனுடன் போர் தொடுத்தும் , அவனிடமே 
வீரராஜேந்திரன் வெங்கியை ஒப்புடைத்ததற்கான காரணத்தை 
யும் அறிகிறோம் . இராஜராஜ நரேந்திரன் இறந்தது முதல் 
( 1061 ) முதலாம் 

சோமேசுவரன் இறந்தது வரை ( 1068 ) 
தொல்லைகள் நிலவி , இராஜ தந்திரப் புரட்சியுடன் அவ்வுறவுகள் 
முற்றுப் பெறுகின்றன . 
வீரராஜேந்திரனின் தலையீடு 

இராஜராஜன் இறந்த பிறகு ஏழாம் விஜயாதித்தன் வெங்கி 
நாட்டுச் சிம்மாசனத்தைக் கைப்பற்றி , முதலாம் சோமேசுவரன் 
உதவியுடன் , தன் மகன் இரண்டாம் சக்திவர்மனிடம் அதை 
ஒப்புவித்தபோது , தன் சகோதரர்களின் புறக்கணிப்பாலும் 
கவனக்குறைவாலும் வெங்கியில் அண்மைக்காலமாகச் சோழர்கள் 
இழந்து விட்ட செல்வாக்கை மீண்டும் நிலை நாட்ட வீரராஜேந் 
திர சோழன் விரும்பினான் , இரண்டாம் சக்திவர்மனை அவன் 
போரில் தோற்கடித்த போதிலும் , அதனால் அரசியல் அதிகாரப் 
போராட்டத்தின் நிலைமை மாறிவிடவில்லை . வருத்தத்தில் 
ஆழ்ந்திருந்த நிலையிலும் விஜயாதித்தன் வெங்கியை 

அரசாள 
இசைந்தான் . முதலாம் சோமேசுவரனும் அவனுக்கு மிகவும் 
ஆதரவாக இருந்தனர் . முதலாம் சோமேசுவரன் இறக்கும் வரை 
அரசியல் நிலை இவ்வாறே நீடித்தது . அதன் பிறகு , பேராசை 
பிடித்த விக்கிரமாதித்தனின் திட்டங்கள் அரசியலை ஆட்டிப் 
படைத்தன . முதலாம் சோமேசுவரனுடைய இளைய மகனாக 
இருந்த போதிலும் , விக்கிரமாதித்தன் தன்னுடைய பேராற்றலை 
நன்கு உணர்ந்திருந்தான் ; தகப்பனுக்குப் பிறகு பட்டத்துக்கு 
வந்த இரண்டாம் சோமேசுவரனுக்கு எதிராக சதி செய்யவும் 


* 


வாக 


மகளை 


* உரம் 
முக்கிய 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 397 
அவன் துணிந்தான் , நெளிவு சுளிவு அறிந்து , சோழ அரசனின் 
ஆதரவைப் பெற்று விடுவது என்றும் அவன் உறுதி கொண் 
டான் . வெங்கியில் செல்வாக்குப் பெற வீரராஜேந்திரன் 
எவ்வளவு ஆர்வமாக இருந்தான் என்பதை உணர்ந்து , அவன் 
துணையுடன் , தன் அண்ணனிடமிருந்து சாளுக்கிய நாட்டையோ 
அதில் ஒரு பகுதியையோ தான் அடைந்து விடுவது என்றும் 
தீர்மானித்து விட்டான் . இதனால் சோழ -சாளுக்கியர் போரின் 
சார்பாக வெங்கி நாட்டை அடைந்து அவர்களுடைய பிரதிநிதி 
யாக ஆண்டுவர , விஜயாதித்தன் சம்மதித்தான் . வீரராஜேந்திரன் , 
சாளுக்கிய நாட்டின் ஒரு பாதியை விஜயாதித்தனுக்குக் கொடுத் 
தான் . தன் மகள் ஒருத்தியையும் சோழன் , விஜயாதித்தனுக்குத் 
திருமணம் செய்து வைத்தான் . விக்கிரமாதித்தனுக்கு ஆதர 

இருந்தவனும் கலிங்க அரசனுமான இராஜராஜனுக்கு , 
வீரராஜேந்திரச் சோழன் தன்னுடைய மற்றொரு 
அவள் பெயர் இராஜ சுந்தரி - மணம் முடித்தான் . இந்த ஏற்பாடு 
களெல்லாம் நடந்ததும் மிக விரைவில் வீரராஜேந்திரன் இறந்து 
விட்டான் . அவ்வாறு இறக்காமல் அவன் இன்னும் பல்லாண்டுகள் 
உயிர் வாழ்ந்திருந்தால் , வரலாற்றின் போக்கே வேறுவகையாக 
பாறியிருக்கும் . 
1063-70 - ல் குலோத்துங்கனின் நிலை 

இராஜேந்திரக் குலோத்துங்கன் முதலில் வெங்கி நாட்டு 
வேந்தனாக முடிசூடப்பட்டதாகப் பிற்காலக் கீழைச் சாளுக்கியச் 
செப்பேடுகள் சொல்லுகின்றன 

( ஆனால் விஜயாதித்தனின் 
பட்டயங்கள் இதை மறுக்கின்றன ) . எனினும் , ஏனைய முடிசூட்டு 
விழாக்களைப் பற்றிச் சொல்லுவது போல இந்தப் பட்டயங்கள் , 
இவ்விழாவின் சரியான தேதியை நமக்குத் தெரிவிக்கவில்லை 
என்பது குறிப்பிடத்தக்கது . ஆட்சி ஆண்டு , சகம் ஆண்டு என்ற 
இருவகை விவரமும் உள்ள 

குலோத்துங்கனின் தெலுங்குக் 
கல்வெட்டுகள் அவன் ஆட்சி கி . பி . 1070 - ல் தொடங்கிற்று 
என்பதை ஆதரிக்கின்றன . இதுவே அவன் சோழச் சிம்மாசனம் 
சிக்கல் , தகப்பன் இறந்தது முதல் கி . பி . 1070 வரை அவன் 
என்ன செய்து கொண்டிருந்தான் ? என்பதே . தேகி , செல்லூர்ப் 
பட்டயங்களிலுள்ள இரண்டு செய்திகளை ஃபிளீட் இணைக் 
கிறார் . குலோத்துங்கன் படையெடுப்புப் பயணம் மேற்கொள்ள 
விரும்பினான் என்பது ஒரு காரணம் , சோழ நாட்டை அடைய 
விரும்பினான் என்பது இரண்டாவது காரணம் . இவ்விரு காரணங் 


| 


தெரிவிக்கிறது. பிற்கால ஆசிரியர்கள் ஃபிளீட் 

எடிருக்கிறார்கள் ; மேலும் குலோத் 
மேலும் , வீரராஜேந்திரன் ஆட்சி 

புகிற காலத்தில் , குலோத்துங்கன் 
338 

சோழர்கள் 
களுக்காக , அவன் வெங்கியில் தன் சிற்றப்பனை அரசப் பிரதிநிதி 
யாக நியமித்தான் . படை எடுத்து எதிர்த்து , குலோத்துங்கன் 
சோழ ஆட்சியைக் கைப்பற்றினான் என்றும் ஃபிளீட் சொல்லு 
கிறார் . இந்த நிகழ்ச்சி கி . பி . 1063 - ல் நடந்தது என்றும் அவர் 
கருதுகிறார் . ஆனால் விக்கிரமாங்க தேவ சரிதம் இந்நிகழ்ச்சிக்கு 
இன்னும் பிந்திய ஆண்டைத் தெரிவிக்கிறது . 28 இவன் சோழச் 
சிம்மாசனம் ஏறியதற்கு உதவியாக இருந்தது போர்க்களத்தில் 
பெற்ற வெற்றி மட்டும் அன்று ; பட்டத்துக்கு உரியவர் யார் 
என்று சோழ வமிசத்துக்குள்ளேயே உண்டான பூசலும் சோழ 
நாட்டில் நிலவிய சீர்கேடான சூழலும் குழப்பங்களும் காரண 
மாகும் என்கிறார் ஃபிளீட் . இந்தக் குழப்பங்களை கலிங்கத்துப் 
பரணி ஓரளவு 
குறிக்கும் ஆண்டை ஏற்றுக் கொள்ளவில்லை . ஆனால் , பிற 
துங்கன் அரசியல் காரணத்திற்காகக் கொலை புரிந்தான் என்றும் 
அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள் . 24 இலக்கிய ஆதாரங் 
களைப் பின்னொரு கட்டத்தில் விரிவாக ஆராய்வோம். வெவ் 
வேறு செய்திகளை இணைத்தும் பிணைத்தும் ஃபிளீட் துணிந் 
திருக்கும் முடிவுகள் ஐயமின்றி நாம் ஏற்றுக் கொள்ளக் கூடிய - 
தாக இல்லை . எதிரிகளை இரகசியமாகக் கொலை செய்தான் 
என்றோ , பலரும் அறிய போர்க்களத்தில் ஒழித்துக் கட்டினான் 
என்றோ குலோத்துங்கனைப் பற்றி விக்கிரமாங்க தேவ சரிதம் 
குறிப்பாகவோ மேற்போக்காகவோ கூடச் சொல்லவில்லை . 
பிறகுதான் அவன் சோழ நாட்டைக் கைப்பற்றினான் . இந்த 
விவரம் ஃபிளீட்டுக்குத் தெரியாது என்பதையும் நாம் நினைவில் 
கொள்ள வேண்டும் . 
குலோத்துங்கன் ஆரம்ப காலத் தமிழ்க் 
கல்வெட்டுகள் தரும் சான்று 

ரியாலிச் செப்பேடுகள் குலோத்துங்கனின் தகப்பன் இறந்த 
தையும் வெங்கிச் சிம்மாசனத்தை வன்முறைகளால் விஜயாதித் 
17-18- வயதுள்ள இளைஞனாக இராஜேந்திரன் என்ற பெயருடன் 
இருந்திருப்பான் . கி . பி .. 1070 முதல் அவன் 50 ஆண்டுக்காலம் 
ஆட்சி புரிந்திருக்கிறான் என்பதையும் பார்க்கும்போது கி . பி . 
1062 - ல் அவனுக்கு இருபது வயதுக்குமேல் இருந்திருக்க இயலாது . 
பட்டத்துக்கு வருவதினின்றும் அவன் தடுக்கப்பட்டிருந்த காலத் 


தன் 


20 


வகள் 

மத்து விட்டதால் அவனே 
சொல்லுவோம் . ஆனால் , அவன் இந்த ஆண்டுகளில் ஓரளவு 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் (கி.பி. 1070 ) 399 
தில் இராஜேந்திரன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை 
அவனுடைய தமிழ்க் கல்வெட்டுகளிலிருந்து ஊகிக்கலாம் . 
கைகளின் பலத்தையும் வாளின் வன்மையையுமே கொண்டு 
அவன் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் மோச நாசங்களையும் 
வென்றான் 5 என்றும் 

யானைக் கூட்டங்களைக் கைப்பற்றி 
னான் என்றும் சக்கரக் கோட்டத்து தாராவர்சன் என்ற நாக 
வமிச அரசனிடமிருந்து கப்பம் வசூலித்தான் என்றும் விஷ்ணு , 
காட்டுப்பன்றி அவதாரம் எடுத்தபோது உலகத்தை உயர்த்தியது 
போல இவனும் செய்தான் என்றெல்லாம் இவன் பெருமை 

யாவும் இவனுடைய 
இளங்கோப் பருவத்தில் , அதாவது பட்டத்துக்குரிய இளவரசனாக 
இருந்த காலத்தில் செய்த சாதனைகள் என்று 7 இவனுடைய 
ஆதாரங்களில் விவரிக்கப் பட்டிருக்கிறது . இந்தக் கண்ணோட் 
டம் உண்மை எனின் , இப்போது மத்தியப் பிரதேசம் , 
இராஜஸ்தான் 

பகுதியிலுள்ள பாஸ்தார் சமஸ்தானத்தில் 
கி . பி . 1063-70 ஆண்டுகளை இவன் கழித்தான் என்ற முடிவுக்கு 
வரவேண்டும் . பூர்வதேசத்துக்கு அப்பால் தனக்கு என்று ஒரு 
சிறு பகுதியை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடும் , சக்கரக் 
கோட்ட இராஜ்யத்தையும் பூர்வ தேசத்துப் பகுதிகளையும் 
இவன் வசப்படுத்திக் கொண்டான் என்ற எண்ணம் இவனுடைய 
கல்வெட்டுகளிலிருந்து உண்டாகிறது . சோழர்களுடன் நேசமாக 
இருந்த வெங்கியின் இந்த வடநாட்டுப் படையெடுப்பின் விளை 
வாகவே , வெங்கிக்கும் சக்கரக் கோட்டத்துக்கும் எதிராக 
விக்கிரமாதித்தன் படையெடுத்திருக்கக் கூடும் . அதன் எதிரொலி 

வீரராஜேந்திரன் , சக்கரக் கோட்டம் வரையிலும் 
சென்றதாகவும் 

சொல்லப்பட்டிருக்கிறது . வீரராஜேந்திரன் 
இறந்த பிறகு , காலாகாலத்தில் குலோத்துங்கன் சோழ 
நாட்டுக்குப் 

அரசனாக 
ஏற்றுக்கொள்ளப்பட்டான் . இதைப் பற்றிப் பிறகு விரிவாகச் 


யாக 


போர் புரியவும் நேரிட்டது . எனவே , இந்தக் காலப் பகுதியை 
சோழ சிம்மாசனத்தில் அமர்வதற்கான பயிற்சிக் காலமாக அவன் 
பின்னாளில் கணித்தான் . வெங்கியை , தன் தகப்பன் இறந்ததும் 
சிற்றப்பன் விஜயாதித்தனிடம் ஒப்புவித்து வெங்கியிலிருந்து 
புறப்பட்டதாக அவன் சொல்லியிருப்பது இரண்டாவது காரணத் 
தாலும் பொருத்தமாகப் படுகிறது . 25 


உலா 


காலத்தில் அவன் உயிரிழந்தான் என்பதன் மூலம் அவன் ஆட்சிக் 

என்று சொல்லிக் கொண்டதா 
துங்கன் தன்னைஇரி 

ஆதிர கொமனின் 
இப்புலவர் 
ஒன்றும் 

முதலாம் 

உ செலவிடப்பட்டது 
400 

சோழர்கள் 
இலக்கியச் சான்று 

குலோத்துங்கன் அரியணை ஏறியது பற்றி இலக்கியங்களில் 
சொல்லப்பட்டிருப்பதை இனி ஆராய்வோம் . ஒரு வகையில் 
மட்டும் , இரண்டு நூல்களிலும் சொல்லப்பட்டிருப்பது கல்வெட்டு 
களில் கண்ட விவரங்களுக்கு முற்றிலும் உடன்பாடாக உள்ளது . 
விக்கிரமாங்க தேவ சரிதம் , விக்கிரம சோழன் உலா இரண்டுமே 
வீரராஜேந்திரனுக்கும் குலோத்துங்கனுக்கும் இடையே மற்றோர் 
அரசன் ஆட்சி செய்தான் என்பதைப் வெளிப்படையாகச் 
சொல்லுகின்றன . மிகச் சுருக்கமாகக் குறிப்பிடுகிறது ; 
அந்த ஆட்சிப் பற்றி எவ்வித விவரமும் தெரிவிக்கவில்லை .. 
சரிதம் , அவன் பட்டத்துக்கு வந்து சில நாட்களிலேயே 30 

ஒரு 
காலம் மிகவும் குறுகியது என்ற செய்தியை உணர்த்துகிறது . 
இந்த அரசன் , பரகேசரி ஆதிராஜேந்திரன் என்று கல்வெட்டு 
களில் சொல்லப்பட்டிருப்பவனாகவே இருக்க வேண்டும் . குலோத் 
லேயே ஆதிராஜேந்திரன் முறைப்படி அரசனானான் என்பதை 
ஒப்புக்கொண்டிருக்கிறான் . இவனுடைய ஆதாரங்கள் சிலவற் 
றில் இரட்டை மெய்க்கீர்த்திகள் காணப்படுகின்றன . இவற்றில் 
வீரமே துணையாகவும் , புகழ்மாது விளங்க என்ற 
றொடர்களும் இடம் பெற்றிருப்பதால் , வீரராஜேந்திரனின் நேரடி 
யான வாரிசாகக் குலோத்துங்கன் 1 உரிமை 

கொண்டாடுவது 
போலத் தோன்றுகிறது . ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்துப் 
பரணி , 

புறக்கணிப்பதைக் 
குறிக்கோளாகக் கொண்டிருக்கிறது . 
குலோத்துங்கன் சோழ வமிசத்திற்குச் 
சுவீகாரம் செய்து கொள்ளப்பட்டானா ? 

முதலாம் இராஜேந்திரச் சோழ தேவன் , குலோத்துங்கனைச் 
சோழர் குடும்பத்துக்குத் தத்து எடுத்துக் கொண்டான் ; தாய் 
வழிப் பாட்டனின் அரண்மனையில் 

இளமையிலேயே 
வளர்க்கப்பட்டான் என்றெல்லாம் நிலவும் கருத்துகளுக்குக் 
கலிங்கத்துப் பரணி ஆதாரமாகக் காட்டப்பட்டு வருகிறது . 
ஆனால் , 

கையாண்டிருக்கும் சொற்களிலிருந்து 
சுவீகாரம் செய்து கொண்டதற்கு விழா நடந்ததாகவோ , 
பற்றியோ 
இராஜேந்திரன் ஆட்சியின் இறுதியில் கி . பி . 1040 - க்குச் சற்று 


சொற் 


32 


அவன் 


* 


- - - 


கைகளை 


சூரிய 


என்று 


சென்றதை 

. 

டை ) 
கிறார் . ஃபிளீட் சொல்லியிருப்பதுபோல , புலவரின் நோக்கம் , 
முதலாம் குலோத்துங்கன் அரியன 

யணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 401 
பிறகு இந்த 

இந்த இளவரசன் பிறந்திருக்க வேண்டும் . அதற்குள் 
முதலாம் இராஜாதிராஜன் அவனுடைய தகப்பனுடன் சேர்ந்து 
இளவரசனாக (பட்டத்திற்குரிய இளவரசனாக ) நீண்ட காலம் 
இருந்திருப்பான் . அவன் தம்பிமார் பலர் பேரரசு எங்கிலும் பல 
பொறுப்பான பதவிகளை வகித்திருப்பார்கள் . எனவே , தத்து 
எடுக்க வேண்டிய தேவை எழவில்லை . மேலும் , அவன் 
மதுராந்தகியைத் திருமணம் செய்து கொண்டதால் , தத்து 
எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்ற பேச்சுக்கே இடமில்லா 
மல் போகிறது . அவன் பிறந்தவுடனேயே , கங்கை கொண்ட 
சோழபுரத்து அரசி அவளுடைய 

உயர்த்தி அவனு 
டைய உடலில் இருந்த மச்சங்களைப் புகழ்ந்து , அவன் 
வமிசத்தைக் காப்பாற்றப் பிறந்த தகுதியுடையவன் 
சொல்லி அவனைத் தன் மடியில் வைத்திருந்தாள் என்பதாக 
மட்டும் தான் புலவர் சொல்லியிருக்கிறார் . சந்திர வமிசத்தினான 
இராஜேந்திர கங்கை கொண்ட மன்னனும் இந்த இளவரசன் 
பிறந்த சமயத்தில் பெருமகிழ்ச்சியடைந்தனர் என்றும் புலவர் 
அடுத்த செய்யுளிலேயே சொல்லி விடுகிறார் . இளவரசனின் 
இளமைக் காலத்தைப் பற்றி , மரபாகக் கூறப்படும் விவரங் 
களைத் தெரிவிக்கிறார் - அபயன் ( வீரராஜேந்திரன் ) 85 அவனை , 
பட்டத்துக்குரிய இளவரசனாக்கினான் என்றும் புலவர் உரைக் 
கிறார் . பிறகு அவனுடைய திக்கு விஜயத்தை , குறிப்பாக வட 

வயிரா 
கரத்திலும் சக்கரக் கோட்டத்திலும் அவன் சிறந்த சாதனை 
களைச் சாதித்ததாக அவர் பாடியிருக்கிறார் . தெற்கே சோழ 
மன்னன் இறந்தபோது அவன் இன்னும் வடநாட்டிலேயே 
இப்போர்களில் 

அபய குலோத்துங்கன் 
திரும்பி வந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் 
வரை சோழ நாடு சீர்கெட்டுப் பாழ்பட்டுக் கிடந்தது . ஜெயங் 
கொண்டார் தரும் இந்த விவரம் , சில வகையில் , சிறப்பு 
மிக்கது . ஆதி ராஜேந்திரனை அவர் குறிப்பிடவே இல்லை . 

( 
முடியுடை 

நியமிக்கப்பட்டான் என்றும் உறுதி 
யாகச் சொல்லுகிறார் . ஏற்கெனவே நாம் கண்ட குலோத்துங் 
கனுடைய தொடக்கக் காலக் கல்வெட்டுகளில் இருப்பதிலிருந்தும் 
அணுவளவும் மாறாமல் அப்படியே , வைரகர் சக்கரக் கோட்டப் 
படையெடுப்பின் விவரங்களை ஜெயங்கொண்டார் 


- 


இளவ 

ரசனாக 


சொல்லு 


அவன் 


அபயன் ஒரு சாளுக்கியன் என்பதைவிட 

ஒரு சோழ 
இளவரசனாகவே கருதப்பட வேண்டும் என்பதே . ஆனாலும் , 

A375 --- 25 


402 


சோழர்கள் 


அவனுடைய சாளுக்கியத் தொடர்புகளை அவரால் 

மூடி 
மறைக்க இயலவில்லை . அவனுடைய இளமைச் சாதனைகளைச் 
சொல்லும்போது , ஆட்சியின் ஆரம்ப கால ஆதாரங்களிலுள்ள 
விவரங்களை முழுமையாகவும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் . 
சோழ அரியணையைப் பிடித்துக் 

கொள்ள அவனுக்கு ஒரு 
வாய்ப்பு கிடைத்தபோது , அபயன் எங்கே இருந்தான் என்பது 
பற்றி ஜெயங்கொண்டார் கூறியிருக்கும் வரலாற்றில் தெள்ளத் 
தெளியச் சொல்லப் பட்டிருக்கிறது . ( 1 ) அபயன் மேற்கொண்ட 
திக்குவிஜயத்தின் விவரம் கூறுவது . ( 2 ) வீரராஜேந்திரன் மெய்க் 
கீர்த்திகளை இரண்டறக் கலந்து அதன் மூலம் ஆதிராஜேந்திர 
னின் ஆட்சி சட்ட பூர்வமாக நடந்ததுதானா 

என்று ஐயுறவு 
உண்டாக்குவது ஆகிய தன்மைகளில் இந்த நூலுக்கு ( கலிங் 
கத்துப் பரணி ) ம் கல்வெட்டுகளுக்கும் வேறுபாடே இல்லை . 


அதிராஜேந்திரனுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் 

பில்ஹணனுடைய விக்ரமாங்க தேவசரிதம் மற்றொரு 
கண்ணோட்டத்திலிருந்து கதையைத் தருகிறது . கலிங்கத்துப் 
பரணி , குலோத்துங்கனுக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறதோ 
அவ்வளவு எதிரியாக சரிதம் இருக்கிறது . 85 விக்கிரமாதித்தனுக்குத் 
திருமணம் நடந்ததும் அவனுடைய மாமனாரான சோழமன்னன் 
இறந்தான் , அதனால் , நாடு அராஜகத்தின் வசப்பட்டது . இதைக் 
கேள்விப்பட்டதும் , இறந்துபோன அரசனின் மகனை அரியணை 
யில் அமர்த்துவது என்ற திட்டவட்டமான நோக்கத்துடன் இவன் 
காஞ்சிக்குப் புறப்பட்டான் . காஞ்சியில் சில நாள் தங்கியிருந்து 
இவன் ( விக்கிரமாதித்தன் ) கொடியோரை அடிபணியச் செய்து , 
கங்கை கொண்ட சோழபுரத்துக்குச் சென்று , எதிரியின் படை 
அழித்து இறுதியாக , 

சோழ இளவரசனுக்கு 
அரியணையை வாங்கிக் கொடுத்தான் . சோழர் தலை நகரில் 
ஏறத்தாழ ஒரு மாத காலம் தங்கியிருந்து , நாடு அமைதியாக 
இருக்கிறது , இனி கவலைப்பட வேண்டியதில்லை என்ற மனத் 
திருப்தியுடன் துங்கபத்திரைக்குத் திரும்பி ஓய்வு பெற்றான் . 
திரும்பிய பின் சில நாட்கள் தான் கழிந்து இருக்கும் . புதிய 
கலகம் மூண்டு , அதில் தன் மைத்துனன் உயிரிழந்து விட்டான் 
என்றும் , காலியாக இருந்த சோழ சிம்மாசனத்தை வெங்கி 
நாட்டு ரா ஜிகன் கைப்பற்றினான் என்றும் அவனுக்குச் 
எட்டிற்று . " ஆறாம் விக்கிரமாதித்தன் உடனே ராஜிகனுக்கு 
எதிராகப் புறப்பட்டான் . ராஜிகனின் தூண்டுதலால் இரண்டாம் 
மேசுவரனும் அவனுடன் சேர்ந்து கொண்டான் . ஒரு போர் 


களை 


செய்தி 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 403 


மூண்டது . அதில் , ஆறாம் விக்கிரமாதித்தன் வெற்றி பெற்று 
ராஜிகனும் இரண்டாம் சோமேசுவரனும் சிறைப் பிடிக்கப் பட்ட 
னர் . இதனால் , சோமேசுவரன் , சிம்மாசனத்தை இழந்தான் . 
இந்தச் செய்யுள்களின்படி , 

ஆறாம் 

விக்கிரமாதித்தனே , 
தக்காணத்தில் அரசன் என்று பிரகடனப் படுத்தப் பட்டான் . 


-117 


அவற்றில் குலோத்துங்கனின் பங்கு 

மேற்சொல்லப்பட்ட விவரத்திலிருந்து சில கேள்விகள் 
உண்டாகின்றன . வீரராஜேந்திரன் இறந்த பிறகு உண்டான 
குழப்பங்களுக்கும் , அதன் விளைவாக மைத்துனனுக்குச் சோழ 
அரியணையைப் பெற்றுத் தர காஞ்சிக்கும் கங்கை கொண்ட 
சோழபுரத்துக்கும் வர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது 
யார் ? விக்கிரமாதித்தன் 

அடக்கிய , காஞ்சி மா நகரத்துக் 
கொடியவர்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் குழப்பம் 
விளைவித்தவர்களும் யார் யார் ? விக்கிரமாதித்தன் இளைப் 
பாறச் சென்ற சில நாட்களில் அதிராஜேந்திரனே உயிரிழக்கும் 
படியாக புதிய கலகங்களை மூட்டி விட்டது யார் ? அவற்றின் 
தன்மை யாது ? இந்தச் சதிகளிலும் கலகங்களிலும் 
குலோத்துங்கன் நேரடியாகத் தொடர்பு கொண்டிருந்தான் என்று 
விக்கிரமாங்க தேவ சரிதம் வெளிப்படையாகச் சொல்லவில்லை . 
ஆனால் , அந்த நிகழ்ச்சிகள் குலோத்துங்கன் பட்டத்துக்கு வர 
உதவின என்பதும் , அவன் பட்டத்துக்கு வந்த பிறகு அவனை 
அதனின்றும் விரட்ட ஆறாம் விக்கிரமாதித்தன் படையெடுத் 

என்றும் , அதிராஜேந்திரன் ஆட்சியைப் பற்றிக் கலிங் 
கத்துப் பரணி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது என்பதும் 
குலோத்துங்கனுடைய பேராசை , சூழ்ச்சி ஆகியவற்றின் விளை 
வாகத்தான் இவையெல்லாம் நடந்திருக்கும் என்ற முடிவுக்கு 
நாம் வர ஓரளவுக்குத் தூண்டுகிறது . 

ஆனால் , பில்ஹணன் 
சொல்லியிருக்கும் வாசகங்களைக் 

ஆராய்ந்தால் , 
“ கடைசிச் சோழ அரசன் இறந்ததும் சோழ நாட்டில் ஏற்பட்ட 
உள் நாட்டுக் கலகங்கள் 
மூலமாக முதலாம் 

குலோத்துங்க 
சோழ தேவன் சோழ முடியைச் சூடிக் கொள்ளுவதற்கான சூழ் 
நிலை உண்டாயிற்று 

ஃபிளீட் சொல்லியிருக்கும் 
கருத்துக்கு ஆதாரம் இல்லை . 
சைவ - வைணவ வேறுபாடு காரணமா ? 

சோழ நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டுக் கலகங்களால் 
சோழர்களின் நேரடியான வாரிசு மரபு அழிந்தது . வைணவ 


தான் 


கூர்ந்து 


என்று 


சோழர்கள் 


404 


சம்பிரதாய 


, 


வரலாறுகளில் ஸ்ரீராமாநுஜரும் அவருடைய 
சீடர்களும் தங்கள் கொள்கைகளுக்காகத் துன்புறுத்தப்பட்டது 
சொல்லப் பட்டிருக்கிறது . இந்த இரண்டையும் சிலர் பிணைத் 
திருக்கின்றனர் . " முரண்பட்ட புராணக்கதைகள் எவ்வளவோ 
இருக்கின்றன . அவற்றில் சொல்லப்பட்டிருக்கும் விவரங்களை 
யெல்லாம் பொறுக்கிச் சல்லடை போட்டு எடுப்பது கடின 
மானது . திவ்யசூரி சரித்திரம் , 40 யதிராஜவைபவம் 1 என்ற 
நூல்களே ஸ்ரீராமாநுஜர் வாழ்க்கையைக் கூறும் பழமையான 
நூல்கள் . 

இவற்றின் இறுதி அதிகாரங்களைக் கவனித்தால் , 
இராமாநுஜருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் கொடுமை 
விளைத்து கிருமிகண்டனாக இறந்த சோழன் , ஒன்று 
அதிராஜேந்திரனாக இருக்க வேண்டும் அல்லது சோழ மரபில் 
வந்த கடைசி மன்னன் என்று சொல்லத்தக்க வீரராஜேந்திரனாக 
இருக்க வேண்டும் . சோழர் குடும்பம் அரசர்களாக இருந்து 
ஆட்சி செய்வது ஒழியட்டும் . என்று திருவாரூரில் கோயில் 
கொண்டுள்ள சிவபெருமான் பிரகடனம் செய்ததாக திவ்ய சூரி 
சரிதத்தில் உறுதியாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . வீரராஜேந்திரன் 
ஆட்சியின் இறுதியில் குழப்பம் உண்டானதற்குக் கலிங்கத்துப் 
பரணி , விக்கிரமாங்க தேவசரிதம் இரண்டும் சாட்சிகளாக 
உள்ளனவே தவிர , அவற்றை விவரமாகச் சொல்ல அவை முன் 
வரவில்லை . எனவே , உள் நாட்டில் நடந்த கலகம் 

நடந்த கலகம் சைவர் 
வைணவர் என்ற 

அடிப்படையில் ஏற்பட்டதாகவும் இருக் 
கலாம் என்ற ஊகம் தோன்றியுள்ளது . ஆனால் இதையெல் 
லாம் 

அடிப்படையாகக் கொண்டால் ராமாநுஜரின் 
வாழ்க்கை நிகழ்ச்சிகள் முரண்பட்டுச் சொல்லப்பட்டிருக்கின்றன 
என்று தோன்றும் . எந்த ஒரு கருத்தையும் அடிப்படையாகக் 
கொண்டு புராணக் கதைகள் தரும் விவரங்களை நிலை 
நாட்டுவதற்கில்லை . 13 


குலோத்துங்கன் பட்டத்துக்கு வந்த சூழ்நிலையை ஆராய் 
வதை முடிக்கு முன் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளுக்கு 
ஹுல்ஷ் கொடுத்திருக்கும் மிகச் சிறந்த 

ஆதாரமான 
முன்னுரைகளைக் கவனிப்போம் . கி . பி . 1070 முதல் சோழ 
நாடு முழுவதிலும் குலோத்துங்கனின் அதிகாரமே நிலவிற்று 
என்பது அவனுடைய தொடக்க காலக் கல்வெட்டுகளிலிருந்து 
தெரிகிறது . 

விக்கிரமாதித்தன் படையெடுப்பும் 
சோழர்கள் சற்று பலம் குறைந்து சோழ நாட்டில் சிறு சல 
சலப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்குப் பாண்டி நாட்டில் வழக்கம் 
போல மூண்ட குழப்பங்களும் இதற்கு விதிவிலக்கு . இராஜேந்திர 


ஆறாம் 


அரசன் 


சோழ 


லோத்துங்கன் 
லிருந்து தெளிவாகிறது . 

நினைப்பது 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 405 
னின் இரண்டாம் ஆண்டுக் கல்வெட்டுகள் , தனிச்சிறப்புள்ள 
முன்னுரையுடனும் அல்லது 

ஆண்டைச் 

சரிபார்க்கக் கூடிய 
வாறும் கண்டமங்கலம் ( தென் ஆர்க்காடு ) , வழுவூர் (தஞ்சாவூர் ) 
ஆகிய இடங்களிலும் , மூன்றாம் ஆண்டுக் கல்வெட்டுகள் 
ஆலங்குடி , நல்லூர் ( தஞ்சாவூர் ) , இடையூர் , திருபுவனி 
( தென் ஆர்க்காடு ) 

இடங்களிலும் உள்ளன . 
குலோத்துங்கன் என்ற 

பெயர் 46 இரண்டாம் , 

நான்காம் 
ஆண்டு ஆதாரங்களிலேயே அவனுக்கு இடப்பட்டிருக்கிறது . 
எனவே , ராஜிகன் சோழ நாட்டில் நுழைந்து சில ஆண்டு 
களுக்குப் பிறகே , காவிரிக்கரைப் பகுதிகளைப் பிடித்துக் 
கொண்டான் . அவன் 5 - ம் ஆண்டில் தான் , 

ஆண்டில்தான் , சோழ 
என்று உண்மையில் முழு அதிகாரமும் பெற்று , குலோத்துங்கன் 
என்ற பெயர் பூண்டான் 47 என்ற கொள்கைகள் கைவிடப்பட 
வேண்டும் . விக்கிரமாங்க தேவசரிதம் , மறைமுகமாகக் கூறுவது 
போல , அதிராஜேந்திரன் இறந்ததும் , 48 ரா ஜிகன் , தெற்கே 
வந்து விட்டதோடு , கூடுமானவரை 

நாடு முழு 
வதையுமே 

திடீரென்று தன்வசப்படுத்திக் கொண்டான் . 
சொல்லப் போனால் , அவனே சோழ அரசனாகி விட்டான் 
விக்கிரமாதித்தனுடைய தாக்குதலைச் சமாளித்தும் ஏனைய 
குழப்பங்களை அடக்கியும் முடிந்த பிறகே அவன் சட்டப்படி 
தன் உரிமையை 

நிலை நாட்ட வேண்டியதாக இருந்தது . 
குலோத்துங்கனின் இரண்டாம் , மூன்றாம் ஆட்சி ஆண்டுக் 
கல்வெட்டுகள் உண்மையில் அவனுடைய ஆதாரங்களாகவே 
இருப்பின் , 

என்ற பட்டத்தை 

அவன் 
ஆதியிலேயே ஏற்றிருக்க வேண்டும் என்பது உறுதி . 
தொகுப்புரை 

இதுவரை கூறியதை , தொகுத்துச் சொல்லுவோம் . வீர 
ராஜேந்திரன் , தன்னுடைய இளவரசனாக குலோத்துங்கனை 
நியமித்ததாகக் கலிங்கத்துப் பரணி சொல்லியிருக்கிற போதிலும் , 
அது தவறு என்பது அதிராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள் , 
விக்கிரமாங்க தேவசரிதம் , விக்கிர சோழன் உலா ஆகியவற்றி 

குலோத்துங்கன் , சோழ அரியணை 
ஏறியதற்குப் போலி காரணமாகக் குலேத்துங்கனின் அரண்மனைப் 
புலவரான ஜெயங்கொண்டார் இந்தக் கருத்தைப் புனைந்துள் 
துங்கன் தத்து எடுக்கப்பட்டான் என்றோ , இளமைப் பருவத்தி 
லிருந்து சோழர் குடும்பத்தில் பேணி வளர்க்கப்பட்டான் 
என்றோ சொல்லவில்லை . கீழைச் சாளுக்கியர்கள் , ஏழாம் 


-- 


(C 


406 


சோழர்கள் 


விதஜயாதித்தன் , இரண்டாம் சக்தி வர்மன் , எல்லாவற்றுக்கும் 
மேலாக - குலோத்துங்கனுடைய மக்கள் ஆகியோருடைய செப் 
பேடுகளும் குலோத்துங்கன் ஆட்சியின் தொடக்ககாலத் தமிழ்க் 
கல்வெட்டுகளும் தரும் செய்திகளின் அடிப்படையில் , குலோத் 
துங்கனின் இளமை இவ்வாறு இருந்திருக்க வேண்டும் : அவன் 
தகப்பனார் இறந்ததும் அவனுடைய சிற்றப்பன் விஜயாதித்தன் 
வெங்கி நாட்டு அரசனாகி , இளவரசனாகிய இவனை - அப்போது 
இவன் பெயர் இராஜேந்திரன் - புறக்கணித்து அரசுரிமை பெறாமல் 
செய்தான் . தனித்தும் , பிறர் துணையின்றியும் இவன் வெங்கி 
எல்லையைத் தாண்டி , சக்கரக்கோட்டத்தில் ( பஸ்தார் ) தன் 
விருப்பப்படி துணிச்சலான செயல்களை மேற்கொண்டு திரிந் 
தான் . அங்குத் தனக்கு என்று சின்னஞ்சிறு பகுதி ஒன்றை 
உருவாக்கி , இவன் ஆட்சி செய்திருக்கக்கூடும் . இரண்டாம் சக்தி 
வர்மன் இறந்த பிறகு , இவன் தன் சிற்றப்பனுடன் சமரசம் 
செய்து கொண்டு , எப்படியாவது சோழ அரியணையை அடைந்து 
விடலாம் ; பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்று இருந் 
தான் . வீரராஜேந்திரன் இறந்த பிறகு , சோழநாட்டில் ஏற்பட்ட 
குழப்பமான சூழ்நிலை அவன் தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் 
கொள்ள . 

உறுதுணையாக இருந்தது . வேங்கி நாடும் சோழ 
நாடும் ஒரு குடையின் கீழ் வருவதை தடுக்க , சாளுக்கிய ஆறாம் 
விக்கிரமாதித்தன் செய்த முயற்சி பலிக்கவில்லை . அதிராஜேந் 
திரன் பட்டத்துக்கு வருவதைத் தடுக்கவும் , பிறகு 
ஆட்சிக்கும் உயிருக்கும் கேடு விளைவிக்கவும் லோத்துங்கன் 
பங்கு பற்றி , உறுதியான , தெளிவான ஆதாரம் எதுவும் 
இல்லை . ஒருவேளை , இந்தக் கலகங்கள் வைணவப் 

வைணவப் பெரியா 
ரான ஸ்ரீராமா நுஜருக்கு இழைக்கப்பட்ட கொடுமையின் விளை 
வாகவும் தோன்றி இருக்கலாம் ; இதைக் குறிப்பிடும் புராணக் 
கதைகளில் வரலாற்றுச் செய்திகள் கிடைப்பதில்லை . குலோத் 
துங்கன் , கி . பி . 1070 ஜூன் 9 - ம் நாள் முதல் 5 சோழ நாட்டை 
அரசாளத் தொடங்கினான் என்பது உறுதியாகத் தெரிகிறது . 
இவனுடைய பிற்காலக் கல்வெட்டுகளைப் பார்க்கும் போது ,, 
உரிமையால் இவன் , சோழ முடியைப் பெற்றான் என்றும் 
காவிரி நாட்டை ஆளுவதற்குரிய துணைவனாக விரும்பி ஏற்றுக் 
கொள்ளப் பட்டான் என்றும் தெரிகிறது . 51 


அவன் 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 407 


குறிப்புகள் 


3 


3 . 


1 . இ ஐ . vii பக் . 7 n 5 ஜூன் 13 என்ற தேதி இப்போது 
சொல்லப்படுகிறது . ஏ ஆர் இ . 1947-8 

பக் . 
மற்றும் இந்த ஆண்டின் தொகுப்புகளில் ஸ்ரீரங்கத்தி 

லிருந்து எண் . 108 . 
2 . vị Vy . 6-25 . 

ஐ ஏ . XX பக் . 277 . 
ஏழாம் விஜயாதித்தனின் பமுலவாகச் செப்பேடுகள் 

வரிகள் 62-3 ; ஜே ஏ எச் ஆர் எஸ் . ii , 287 . 
5. மேற்படி வரி . 81 , 
6. ஜே ஏ எச் ஆர் எஸ் . V. பக் . 33 , அடிக்குறிப்பு . 
7. பரோஷம் ராஜராஜஸ்ய ப்ராதுர் - த்வைமாதுரஸ்ய யா ! 
பரயகிரகீன் - மகாராஜ்ய -சிரியம் வீர -சிரிய யுடா !! 

சென்னை மியூசியம் திரு . டி . என் . இராமச் 
சந்திரன் , அவர் பொறுப்பில் உள்ளதும் இதுவரை 
வெளியிடப்படாததுமான ரியாலிச் செப்பேடுகளைப் 
பார்க்க .. எனக்கு உதவி செய்ததற்கு என் நன்றி 
அவருக்கு உரித்தாகும் . மற்றும் பார்க்க : ஏ ஆர் இ . 
1925. II . 5 ; ஜே ஏ எச் ஆர் எஸ் V : பக் . 44 ; v : 16 . 

இ ஐ . vi , பக் . 349-50 . 
9 . இந்தத் தேதி எஸ் . 986 என்று ஏ ஆர் இ - லும் 983 

என்று பிற்சேர்க்கை ஏ ( மேற்படியிலும் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . சொற்றொடர் வருமாறு : குண - வசு 
நிதி , இயல் விவரங்களை நோக்கு ,, 

983 
என்பதே பொருந்தும் . 
ஏ ஆர் இ . 1901 , பாரா 12 ; எஸ் ஐ ஐ . iii பக் . 128 . 
சாளுக்கியாஸ் , பக் . 245 அடிக்குறிப்பும் 295-302 - ம் . 


வன 


10 . 


11 . 


ஐ ஏ . XX 277-8 . 


12 . 


13 . 


பி . ஜி . 1 , ii 454 - ம் n 5 - ம் . 

எச் ஆர் எஸ் , 1 பக் . 215 ; Y. 206-8 ; 
ஏ ஆர் இ . 1925 II 3 , ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் , 
பக் . 250-5 . 
ஏ ஆர் இ . 1925 II 3 . 
ஃபிளீட். பி . ஜி . மேற்படி . 

ஐ . vi 35. எஸ் ஐ ஐ . i , 39 , ஐ ஏ xix பக் . 427 ; 
ஐ . V. 10 , 


14 . 


15 . 


16 . 


19 . 


21 . 


வன் 


அரசி 


. 
நிகழ்த்தும்போது தொ 
408 

சோழர்கள் 
17 . இராஜராஜ 

சோட - கங்கன் , 

வெங்கியினை 
1006 - ல் ( செய்யுள் 34 ) முடிசூட்டப் பெற்றான் . 
அவனுக்கு முன் , ஆறு ஆண்டுகள் வீர சோடனும் 
ஓராண்டு மும்முடிச் சோடனும் (செய்யுள்கள் 19 - ம் 
17 - ம் ) அரசப் பிரதிநிதிகளாக இருந்தனர் . எனவே , 
மும்முடிச் சோடன் , அரச பிரதிநிதியாக ஆனகாலம் 

சக 999 அல்லது கி.பி. 1077 ஆகும் . 
18 . ஐ ஏ . xviii . பக் . 166-9 ; கொரனிப் பட்டயங்கள் , 

ஜ ஏ எச் ஆர் எஸ் . i , பக் . 106 அடிக்குறிப்பு . 

ஐ ஏ . xviii , பக் , 163-4 . 
20.1 ஐ ஏ . XX பக் . 276 . 

271/1896 ; இ ஐ vi 45 E. கீழைக் கங்க இராஜ 
ராஜன் கி . பி . 

பி . 1070 மே 20- ல் அதிகாரத்துக்கு 
வந்தான் . ( ஏ . ஆர் . இ . 1919 , பிற்சேர்க்கை ஏ 
எண் 4 ) ; 248/1896 ; சக 990 - ல் அவனுடைய முன்ன 
வஜ்ரஹஸ்தனின் 

கொடுத்த 
கொடையைக் கூறுகிறது . 
22 . எஸ் ஐ ஐ . iii , பக் . 127 . 
23 . 

ஐ ஏ . xx 277,282 . 
24 . 

ஏ ஆர் இ . 1899 பாரா 51 . 
25 . ஹிரலால் திருத்தம் செய்திருக்கிறபடி எஸ் ஐ ஐ . 

iii 64-7 இ ஐ . ix பக் . 179 n - ம் . 1 - ம் 2 - ம் மற்றும் 
125/1900 , இதே நடவடிக்கைகளை வேறு சொற் 
களில் மேல் அரிவை என்ற முன்னுரையுடன் 

தொடங்கி விளக்குகிறது . 
26 . "“ அருக்கன் உதயத்து ஆசையில் இருக்கும் கமலம் 

அனைய நிலமகள் என்ற சொற்றொடரைப் பலரும் 
தவறாக பொருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் . 
இது கவிதையே தவிர , பூகோளச் செய்தி தரும் 
குறிப்பு ஆகாது . இந்தச் சொல் , வெங்கியைக் குறிப் 
பதாக ஹுல்ஷ் ( எஸ் ஐ ஐ . iii பக் . 132 ) சொல்லி 
யிருப்பதும் இது கடாரத்தைக் குறிப்பதாக டாக்டர் 
எஸ் . கே . ஐயங்கார் சொல்லியிருப்பதும் தவறு . சரி 
யான விளக்கத்தை ஏ . வி . வெங்கட்டராம் அய்யர் , 
1943 - ல் சங்கர பார்வதி அறக்கட்டளைச் சொற் 
பொழிவுகளைச் சென்னைப் பல்கலைக் கழகத்தில் 
இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் , அலிகார் , 1943 , பக் . 
161-2 .. 


* 


பூ 


27 . 


எஸ் ஐ ஐ . iii , 68 , 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 409 


28 . 


மான 


கி . பி . 1063-70 என்ற கால கட்டத்தில் குலோத் 
துங்கனின் நிலை பற்றிச் சொல்லப்பட்டுள்ள எல்லாக் 
கொள்கைகளையும் முழுமையாக ஆராய இயலாது . 
இதுவரை , பிறரால் சொல்லப்படாத 

ஒரு புதிய 
கொள்கையை நான் சொல்லி , அதற்குரிய பொறுப்பை 
யும் ஏற்றுக் கொள்ளுகிறேன் . குலோத்துங்கனுடைய 
கல்வெட்டுகளிலேயே சொல்லப்பட்டிருக்கும் வாசகத் 
தின் இயல்பான பொருள் இதுதான் என்பது என் 
னுடைய உறுதிப்பாடு , தந்தை இராஜராஜ நரேந் 
திரனுக்கு யுவராஜனாக ( இளவரசன் ) இருந்து 
தாரவர்ஷனை எதிர்த்துப் போரிட்டான் அல்லது 
வீரராஜேந்திரனால் இளவரசனாக நியமிக்கப்பட்டான் 
என்ற அடிப்படையில் மற்றவர்கள் சில முடிவுகளைச் 
செய்திருக்கிறார்கள் . பின் சொன்ன கருத்து தவறு 
என்பது ஆதி ராஜேந்திரன் பதவியிலிருந்தும் அவன் 
கல்வெட்டுகளிலிருந்தும் தெரிகிறது . தந்தைக்குக் 
கீழ் இளவரசனாக இவன் இருந்திருக்கக் கூடும் ; 
ஆனால் , அந்த ஆண்டு , சற்று பிந்தியதாக இருக்கும் 
( ஜே ஏ எச் ஆர் எஸ் 1 பக் . 217-8) . மற்றொரு கருத் 
தில் , குலோத்துங்கன் , சந்தர்ப்ப வசத்தில் சிக்கிக் 
கொண்டவன் ஆகிறான் . இரண்டாம் சக்திவர்மன் , 
அபிமன்யுவைப் போலக் கொல்லப்பட்டதாகவும் 
( ரியாலிச் செப்பேடுகளில் இந்த ஊகத்துக்கு ஆதா T 

வாசகம் இல்லை ) , வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த 
சிற்றப்பனுடன் அந்த நேரத்தில் சேர்ந்து கொண்டு 
உறவாடினான் என்றும் , சோழ அரியணை ஏறலாம் 
என்ற இவன் கனவை , வீரராஜேந்திரன் , திடீரென்று 
சோழ அரசனாகித் தகர்த்து விட்டதால் சோர்வும் 
சலிப்புப் அடைந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக் 
கிறது ( ஜே ஏ , , 

ஏ எச் ஆர் எஸ் , V , பக் . 208-11 ) . 
இராஜ மகேந்திரன் ஏற்றுக் கொண்டிருக்கப்படலாம் 
என்பதை இந்தக் கருத்துக்காரர் கவனிக்கத் தவறி 
விட்டார் . யசஹ் கர்ணதேவன் , திரிகலிங்கத்தைப் 
படையெடுத்ததை இந்த அறிஞர் இங்கே புகுத்திய 
தும் தவறு . 

கி . பி . 1073 - ல் தான் ( இ ஐ . xii, 
பக் . 207 ) , கி . பி . 107 - க்கு முன் , இராஜேந்திர 
குலோத்துங்கன் வெங்கியை அவனுடைய சிற்றப்பன் 
ஏழாம் விஜயாதித்தனிடமிருந்து பெற்றதாக ஹுல்ஷ் 
சொல்லியிருப்பது , விஜயாதித்தன் தொடர்ந்து 15 
ஆண்டுகள் வெங்கியை ஆண்டதாக தேகிச் செப் 
பேடுகளிலும் மற்ற பட்டயங்களிலும் சொல்லப் 
பட்டிருப்பதற்கு முரண்பட்டதாக இருக்கிறது . ஏழாம் 
விஜயாதித்தனே வெங்கியைச் சோழ மன்னன் வீர 
ராஜேந்திரனிடமிருந்து தான் பெற்றான் ( எஸ் ஐ ஐ . 
iii , பக் , 132 ) , விஜயாதித்தனின் 12 - ம் ஆண்டில் 
ஏற்பட்ட ( கி . பி . 1074 ) ரியாலிச் செப்பேடுகளும் 
ஹுல்ஷ் கருத்தை மறுக்கின்றன . ஆனால் , கீழைக் 


குலோத்துங்கனை ஏற்று , 
410 

சோழர்கள் 
கங்கர் ஆதாரங்கள் ( பார்க்க முன் பக் . 289 ) . இங்கு 
கவனிக்கத் தக்கவை . மற்றும் பார்க்க : ஏ ஆர் இ 
1914 II 10. அதில் எஸ் ஐ ஐ . iii பக் . 128 பின் 

பற்றப்பட்டிருக்கிறது . 
29 . வரி 44-5 -- அங்கவன்பின் காவல புரிந்தவனி காட் 

டோனும் . 
30 . vi 26 . 
31 . 

156 1923 ( 2 - ம் ஆண்டு ) ; 197/1919 (5 - ம் ஆண்டு ) ; 
முன்னதில் வீரமே துணை என்ற சொற்றொடர் 
மட்டும் உளது ; 197-199 / 1929 ; 434/1912 ( 36 , 38 , 
43 - ம் ஆண்டுகள் ) . ஏ ஆர் இ . 1913 , II . 33 . 
செய்யுள் viii 29 - ன் படி கூடல் சங்கம் வெற்றிக்குப் 
பிறகு , பூமியின் நல்ல காலத்தால் அது , இந்தச் 
செய்யுளின் கதாநாயகனான அபயன் வசப்பட்டதாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . மன்னர் மன்னன் அல்லது 
மன்னர் வீரன் என்று x 

25 - ல் சொல்லப்பட் 
டிருப்பது ஹுல்ஷ் நினைப்பது போல , ( எஸ் ஐ ஐ . 
iii பக் . 129 ) அதிராஜேந்திரனாக இருக்க முடியாது , 

வீரராஜேந்திரனாகத்தான் இருக்கக் கூடும் . 
33 . ஹுல்ஷ் எஸ் ஐ ஐ . iii பக் . 127 , 195. ஏற்கெனவே 

மேற்கோள் காட்டப்பட்ட நூல் , பக் . 125 , 129 . 
34 .. 

X , Vy . 5-7 
35. 1 18 என்ற இந்தச் செய்யுளில் அபய என்பது 

வீரராஜேந்திரனை ( viii , 29 ) குறிக்கிறது . வீரராஜேந் 
இதில் சொல்லப்பட்டிருப்பதைக் 

கொண்டு , 

அதி 
ராஜேந்திரன் சட்டப்படி உரிமை யாதும் இல்லாதவன் 
என்றும் வேசி மகன் என்றும் பலர் முடிவு செய்திருக் 

கிறார்கள் , 
36 . vi 7-26 . 
37 . ஃபிளீட் ஐ ஏ . XX பக் . 281 . 


A 


ஐ ஏ . XX பக் . 282 . 


39 . 


40 . 


ஐ ஏ xli பக் . 271 அடிக்குறிப்பு 
பதிப்பாசிரியர் . ஆள் கொண்ட வில்லி கோவிந்தாச் 
சாரிய - மைசூர் 1885 , தெலுங்கு எழுத்துக்கு மூலப் 
பகுதி உள்ளது . சஹ்றிதயா ( புது வரிசை ) யில் நாகரி 
மூலம் - உளது . 
ஐ ஏ . ஆல்கொண்ட வள்ளி கோவிந்தாச்சாரிய 


41 . 


சொல்லப்பட்டிருக்கிறது 

அதை விரிவாக்கி , பொன்னால் ஓடுகள் அமைத்தவன் 
முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறுதல் ( கி . பி . 1070 ) 411 

மைசூர் 1885. ஆனால் , விமரிசனம் அறிய ஐ ஏ .xl 

பக் . 152 பார்க்க , 
42 . 

xviii 84 . 
43. இந்தச் சிக்கலான பிரச்சினையை பிடிவாதத்தை விடுத்து 

ஆராய்வது கடினமானதே . கிருமி கண்ட சோழன் 
என்பது பொதுவாக முதல் குலோத்துங்கனைக் குறிப்ப 
தாகக் கருதப்படுகிறது . கோயிலொழுகு போன்ற 
பிற்கால நூல்களில் இராமாநுஜரை வதைத்த அரசன் 
குலோத்துங்கன் என்று சொல்லப்பட்டிருப்பதே இக்கருத் 
துக்கு ஆதாரம் . ஏ கோவிந்தாச்சாரிய சுவாமின் 
லைஃப் ஆப் ராமானுஜ ( சென்னை , 1906 ) பக் . 170 
லும் எஸ் . கே . அய்யங்கார் ஏன்சியன்ட் இண்டியா , 
பக் . 150 , 207 - லும் இவ்வாறே சொல்லப்பட்டிருக் 
கிறது . முதல் குலோத்துங்கனின் ஆட்சியின் இறுதி 
சோழ ஆதிக்கம் சரியத் தொடங்கிய காலம் என்று 
அந்நூலில் 152 , 318 - ம் பக்கங்களில் டாக்டர் ஐயங் 
கார் சொல்லியிருக்கிறார் . இந்த அரசனை அடை 
யாளம் 

காட்டியதை வைத்தே , மேல்கோட்டைக் 
கோயில் கட்டப்பட்ட ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக் 
கிறது , ( ஐ . ஏ . தொகுதி xli பக் , 224 ) குலோத்துங் 
கன் என்பது பிற்கால நூல்களில் சோழர் களைக் 
குறிக்க பொதுச் சொல்லாகப் பயன்படுத்தப்பட்டிருக் 
கிறது . குரு பரம்பரைப் பிரபாவத்தில் கூட இப்பெயர் 
இல்லை ( ஆறாயிரப்படி ; சென்னைப் பதிப்பு , 1927 ) . 
சிதம்பரத்தில் நடராஜர் சந்நிதிக்கு முன் இருந்த 
கோவிந்தராஜர் திருவுருவத்தை கிருமிகண்ட சோழன் 
அப்புறப்படுத்தி கடலுள் அதை எறிந்ததாகச் 

வைணவத்தை 

ஒடுக்க 
சோழர் மேற்கொண்ட முதல் முயற்சி ( xviii , 72 ) 
என்று இந்தக் கொடுமையை திவ்ய சூரி சரிதம் 
சொல்லுகிறது . பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரபஞ்ஞா 
மிர்தம் என்னும் நூலும் இந்தச் செய்தியை நினைவு 
படுத்துகிறது ( டாக்டர் எஸ் , கே . ஐயங்கார் , முன் 
சொன்ன நூல் , பக் . 320 - ல் மேற்கோள் தந்திருக் 
கிறார் ) . இது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்து 
நிகழ்ச்சி என்கிறார் ஒட்டக்கூத்தர்- குலோத்துங்கச் 
சோழன் உலா , வரி , 76-8 , இன்னும் தெளிவாக 
உள்ள இராஜராஜ சோழன் உலா , வரி 64-6 ; தக்க 
யாகப் பரணி செய்யுள் 777. ஆயினும் , இரண்டாம் 
குலோத்துங்கன் தான் ஸ்ரீ ராமாநுஜரைக் கொடுமைப் 
படுத்தியவன் என்று சொல்ல முன்வரவில்லை . இந்த 
அரசன் நடராஜர் கோயிலில் புது மண்டபங்கள் கட்டி , 


அவன் முன்னவன் ஒருவன் காலத்தில் தவறாக அவன் 
வரலாற்றில் சேர்த்திருக்கக் கூடும் . இல்லையெனின் , 


413 


சோழர்கள் 


திவ்ய சூரி சரிதம் அசலா போலியா என்ற சந்தேகம் 

கூட ஏற்பட்டுவிடும் . 
44 . 358/1917 ; 425/1912 . 
45. 497/1920 ; 55/1911 ; 279/1929 ; 185/1919 . 
46 . 156/1923 , ( 2 ) ; 101/1928 , 468/1913 ( 4 ) . 
47 . எஸ் ஐ ஐ . iii பக் . 132 , 140 . 
48. அதிராஜேந்திரனுக்கும் பதவியைப் பறித்துக் 

கொண்டவனுக்கும் உள்நாட்டுப் போர் நடந்தது 
போல 

ஏ ஆர் இ . 1904 பாரா 21 - ல் சித்திரிக்கப் 
பட்டிருப்பது வெறும் கற்பனை . 
49 . 145 , 

151/1906 ; 142/1929 ; 55/1911 ; 
586/1907 ; 267/1917 ; 127/1912 . 
50. இ . ஐ . vii , பக் . 7 ) 5. மற்றும் பார்க்க n 1 ( முன்னர் 

சொல்லப்பட்டது ) . 
51 . எஸ் ஐ ஐ . iii 68. பொதுமை என்பது ஹுல்ஷ் 

கருதுவதுபோல ‘ வேசித் தொழில் என்று பொருள் 
படாது . “ தென்னாட்டின் செல்வமான இலட்சுமி 
பலருக்கும் பொதுவானதாகி விட்டது ; அவளை உரிமை 
கொண்டாடுபவர் இல்லை ; எனவே , காவிரி நாடு , 
அரசனை இழந்து துணையின்றி தவித்தது . குலோத் 
துங்கன் வந்தது காவிரிக்கும் சோழ வமிசத்துக்கும் 
உண்டான இழப்பை ஈடு செய்தது என்பதே இதன் 
பொருள் . 


147 , 


அதிகாரம் 13 


முதலாம் குலோத்துங்கன் 

( கி . பி . 1070-1120 ) 


முதலாம் குலோத்துங்கன் அரியணை ஏறியது முதல் 
ஒரு புதிய யுகம் 


சோழ இராச்சியத்தின் வரலாற்றில் ஒரு புதிய யுகத்தின் 
தொடக்கத்தைக் காண்கிறோம் . ஏறக்குறைய நூறாண்டு காலம் , 
சோழ இராச்சியத்தின் உறுதியற்ற ஆணைக்குட்பட்டிருந்த வேங்கி 
நாடு , தற்போது சோழ இராச்சியத்தின் ஒரு பகுதியாக மாறியது . 
குலோத்துங்கன் , சோழ மன்னனான பிறகு , இவனது பிள்ளைகளே 
வேங்கி நாட்டின் பிரதிநிதிகளாக அமர்த்தப்பட்டனர் . 
இதுவே , சோழ இராச்சியத்தின் மீதான மேலைச் சாளுக்கியரின் 
குறுக்கீடுகளைத் தடுத்து அந்நாட்டினைப் பலப்படுத்த உதவியது . 
இவ்வாறு , முதற் சாளுக்கிய - சோழ மன்னனான குலோத்துங்கன் , 
சோ ழ இராச்சியத்திற்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி , 
தனது ஆட்சியின் பெரும் பகுதியை வெற்றிகரமாகவும் , வளமான 
தாகவும் மாற்ற முடிந்தது . தேவையற்ற போர்களைத் தவிர்த்து , 
தனது குடிமக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் பணியில் , அவன் 
நாட்டத்தைச் செலுத்தினான் , இக்கொள்கையினால் விளைந்த 
நிலையான விளைவுகளை இவனது வழித்தோன்றல்களின் ஆட்சிக் 
காலத்தில் காணமுடியும் . அடுத்த நூற்றாண்டுகளில் அதாவது 
மூன்றாம் குலோத்துங்கன் 

ஆட்சிக்காலம் 
இராச்சியம் , முன்போன்று பரந்த ஒன்றாக இல்லாமற் போனா 
லும் தொடர்ந்து சிதறுறாமல் இருந்ததோடு குலோத்துங்கன் 
ஆட்சிக்கு முன் இருந்தது போலன்றி , பெரும் போர்களைத் 
தவிர்த்தது . துங்கபத்திரையின் மறுபுறமுள்ள இரட்டபாடியைக் 


வரை , 


சோழ 


414 


சோழர்கள் 


கைப்பற்ற வேண்டும் என்ற ஈடேற முடியாத முயற்சியை 
முதலாம் குலோத்துங்கன் முடிவாகக் கைவிட்டதோடு , மைசூர் 
நாட்டில் ஹொய்சாளரின் எழுச்சியின் 

விளைவாகத் தனது 
நாட்டின் சில பகுதிகளை அவர்களிடம் இழக்கும் நிலையையும் 
ஏற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது . இம்மன்னன் வேங்கி 
நாட்டைத் தற்காலிகமாக இழந்தான் என்றாலும் , இவனது 
வழிவந்தோர் அந்நாட்டின் பெரும்பகுதியை மீண்டும் கைப்பற்றி 
னர் . தனது குறிக்கோள்களைத் தனது சக்திக்கு ஏற்ப மாற்றி 
அமைத்துக் கொள்வதிலும் , தனது சொந்தப் பெருமைகளைவிட , 
மக்கள் நல்வாழ்வையே நாடிய முறையும் , இவனது அரசியல் 
ஞானத்தை எடுத்துக் கூறுகின்றன . ஒரு நூற்றாண்டுக்காலத் 
திற்குத் தனது மக்களுக்கு நிலையான அமைதியையும் , சிறந்த 
ஆட்சியையும் இவன் அளித்தான் . 
வரலாற்று அறிமுகம் 

குலோத்துங்கனது ஆட்சி ஏறக்குறைய , கி . பி . 1070 ஜூன் 
திங்கள் 9 - ம் நாளில் தொடங்கியது . இதன் பின்னர் , இம் 
மன்னன் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தமையால் , இவன் 
அரியணை ஏறியபோது இளம் வயதினனாகவே இருந்திருத்தல் 
வேண்டும் .. இவன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன் . இவனது 
எண்ணற்ற கல்வெட்டுகள் , பல மாறுதல்கள் கூடிய மெய்க்கீர்த்தி 
களைக் கொண்டுள்ளன . இவனது ஆட்சியின் முதல் நான்கு 
ஆண்டுகளில் காணப்படும் மெய்க்கீர்த்திகள் பெரும்பாலும் ‘ திரு 
மன்னி விளங்க அல்லது வளர என்றே தொடங்கி , குலோத் 
துங்கன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகச் செய்த சாதனை 
களைக் கூறுகின்றன ( இவற்றில் குலோத்துங்கன் , இராஜேந் 
திரன் என்றே குறிக்கப்படுகிறான் ) . இதுபற்றி நாம் முன்பே 
கூறினோம் . இம்மெய்க்கீர்த்தியைக் கொண்ட கல்வெட்டுகள் 
இவனது ஆட்சியின் நான்காம் ஆண்டுவரையே காணப்படுகின் 
றன. ஆயினும் இதில் கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் திருக்கோயி 
லூரில் கிடைத்துள்ளது . இவனது , 6 - ம் ஆட்சி ஆண்டைச் 
சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் காணப்படும் மெய்க்கீர்த்தியிலும் 
கூறப்பட்டுள்ளன . இம்மெய்க்கீர்த்தி பூ மேல் அரிவையும் 
என்று தொடங்குகிறது . மேலும் , பூமியும் திருவும் என்று 
தொடங்கும் மற்றொரு வரலாற்று முக்கியத்துவமற்ற மெய்க் 
கீர்த்தி , இவனது முதல் நான்கு ஆட்சி ஆண்டுகளைச் சேர்ந்தது . 
இதன் விரிவான வடிவமே , பூ மருவிய திருமடந்தையும் என்று 
தொடங்கும் மெய்க்கீர்த்தியாகும் . இவ்வாறு நான்காம் ஆட்சி 
ஆண்டுகளிலிருந்து கிடைக்கும் புகழ் மாது விளங்க 


என்று 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


415 


தொடங்கும் குறுகிய மெய்க்கீர்த்தியும் , ஐந்தாம் ஆண்டிலிருந்து 
கிடைக்கும் புகழ் சூழ்ந்த புணரி எனத் தொடங்கும் நீண்ட 
மெய்க்கீர்த்தியும் இவனது ஆட்சிக் காலத்தில் பெரும்பாலும் 
காணப்படும் மெய்க்கீர்த்திகளாகும் . இவற்றில் இரண்டாவதாகக் 
கூறப்பட்டுள்ள மெய்க்கீர்த்தி இம்மன்னனின் ஆட்சிக் காலத்தில் 
பலமுறை மாற்றி எழுதப்பட்டதின் விளைவாக , வரலாற்று 
ஆசிரியருக்கு மிகப் பயனுடையதாக உள்ளது . இவனது மற்ற 
மெய்க்கீர்த்திகளாவன : ஒன்பதாம் ஆண்டில் காணப்படும் 
" பூ மேவி வளர , பத்தாம் ஆண்டில் காணப்படும் பூ மாது 
வளர 

பன்னிரண்டாம் ஆண்டில் காணப்படும் திருமகள் 
ஜெயமகள் , ஆண்டு குறிக்கப்படாத கல்வெட்டு ஒன்றில் 
காணப்படும் பூ மாது புனர. 
, 11 

கியவை , வீரராஜேந்திரன் , 
குலோத்துங்கன் 

இருவரது 

மெய்க்கீர்த்திகளையும் 
சேர்த்து , வீரமே துணை , புகழ் மாது விளங்க 
தொடங்கும் அறிமுகங்களையும் 

முன்னரே 
பார்த்தோம் . 


9 
3 


10 


என்று 


நாம் 


12 


ஐந்தாம் ஆண்டைச் சேர்ந்த திருபுவனி கல்வெட்டு ஒன்றில் 
இத்தகைய மெய்க்கீர்த்தி காணப்படுவதுடன் , திருபுவனச்சக்ர 
வர்த்தி என்ற பட்டத்தையும் குலோத்துங்கனுக்கு அளிக்கிறது . 
நமக்குக் கிடைத்துள்ள இவ்வாட்சிக் கால கல்வெட்டுகளிலிருந்து , 
இம்மன்னன் தன் ஆட்சிக்காலத் தொடக்கத்திலிருந்தே குலோத் 
துங்கன் , சக்ரவர்த்தி என்ற பட்டங்களை ஏற்றிருந்தான் என்று 
இப்போது நமக்குக் கிடைத்துள்ள இம்மன்னனது ஆட்சிக்கால 
கல்வெட்டுகளிலிருந்து காணலாம் . 


முதற் போர்கள் 

குலோத்துங்கன் தனது இளம் பருவத்தில் புரிந்த 
போர்களைப் பற்றிய சில குறிப்புகள் , கி . பி . 1063 முதல் 1070 
வரையிலான அவனது நிலை குறித்து விவாதிக்கும் போது கூறப் 
பட்டுள்ளது . நாகவமிச மன்னன் தாரவர்ஷனிடமிருந்து கப்பம் 
வசூலித்ததுடன் , அவனது நாட்டில் தனக்கென ஒரு சுதந்திர 
இராச்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டான் என்பதை முன்னரே 
பார்த்தோம் . இந்நிகழ்ச்சிகளையே புகழ் சூழ்ந்த புணரி 
எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தியின் முதல் சில அடிகள் கூறு 
கின்றன , மேலும் , குந்தல 13 நாட்டு மன்னனது படையை வென்று 
வட பகுதியில் வெற்றி வாகை சூடியதாகவும் , பின்னர் , தென் 
பகுதி மீது தனது கவனத்தைச் செலுத்தியதாகவும் இதில் கூறப் 
பட்டுள்ளது . இதில் குறிக்கப்பட்டுள்ள குந்தல மன்னன் , மேலைச் 


416 


சோழர்கள் 


சாளுக்கிய மன்னன் என்பதில் ஐயமில்லை . இப்போர் , 1070 - ம் 
ஆண்டிற்கு முன்னரே நிகழ்ந்தது என்பதோடு , இப்போர் , 
இன்றைய பஸ்தார் பகுதியில் நடைபெற்றது . இப்போருக்கான 
சூழ்நிலை , வீரராஜேந்திரனது பிற்காலத்தியக் கல்வெட்டுகளிலும் , 
விக்கிரமாதித்தனது திக்குவிஜயத்தைப் பற்றி பில்ஹணன் கூறுவ 
திலும் வேங்கி , சக்கரக்கூடம் 

ஆகியவை 

பொருத்தமட்டில் 
ஒத்தே காணப்படுகிறது . 


குறிப்பிட்டவாறு , கூடல் சங்கமத்தில் தன்னுடன் இரண்டாம் 
முறையாகப் போரிட , முதலாம் சோமேசுவரன் தவறிவிடவே , 
வீரராஜேந்திரன் , வல்லபனுக்குச் (சாளுக்கியன் ) சூளுரைத்து , 
வேங்கி நாட்டைக் கைப்பற்றப் படையெடுத்தான் . பெசவாடாவில் 
தான் அடைந்த வெற்றிக்குப் பின்னர் , மூன்றாம் விஜயாதித்த 
னுக்கே வேங்கி நாட்டை மீண்டும் அளித்தான் . இக்குறிப்புகள் , 
விக்கிரமாதித்தன் இளவரசனாக இருந்தபோதே , வேங்கியையும் 
சக்கரக் கோட்டத்தையும் வென்றான் என்றும் , அவனது தந்தை 
நோய்வாய்ப்பட்டு இறந்தான் என்ற சேதி அறிந்த போது , 
இவன் கிருஷ்ணா நதிக்கரையில் தங்கியிருந்தான் என்றும் 
பில்ஹணன் கூறுவதும் ஒத்தே காணப்படுகின்றன . இதே வேளை 
யில் , வடக்கே விக்கிரமாதித்தனும் குலோத்துங்கனை எதிர்த்துப் 
போரிட்டான் என்றும் , இப்போரின் மூலம் விருதராஜபயங்கரன் 
அதாவது , விருதராஜன் அல்லது விக்கிரமாதித்தனுக்குப் பயங்கர 
மானவன் என்னும் பட்டத்தைக் குலோத்துங்கன் சூட்டிக் 
கொண்டான் என்றும் கலிங்கத்துப்பரணி கூறுகிறது . ! 
நிகழ்ச்சிகள் , கி . பி . 1067 - ல் நடைபெற்றன . இவனது 
நாட்டுப் போரில் குலோத்துங்கன் உதவியிருத்தல் கூடும் 
என்பது குலோத்துங்கனது மெய்க்கீர்த்தியிலிருந்து தெளிவாகிறது . 
ஆயினும் , சக்கரக்கோட்டத்தைத் தாக்கிய விக்கிரமாதித்தனை , 
குலோத்துங்கன் தானாகவே முறியடித்தானா அல்லது வீர 
ராஜேந்திரனுக்கு உதவும் பொருட்டு , பெஜவாடா போரில் 
பங்கு கொண்டானா என்பதை அறுதியிட்டுக் கூற இயலாது . இது 
எவ்வாறாயினும் , மேலைச் சாளுக்கியரிடமிருந்து வேங்கியை 
விடுவிக்கும் பணியில் குலோத்துங்கன் ஆற்றிய தொண்டு , இம் 
மன்னன் வீரராஜேந்திரனுடன் பெரும் நட்பு கொண்டிருக்கக் 
கூடும் என்பதையே வெளிப்படுத்துகிறது . அதோடு , வேங்கி , 
சோழ நாடுகளின் விவகாரங்களில் குலோத்துங்கன் பெரும் 
அக்கறை கொண்டிருந்தான் என்பதும் புலனாகின்றது . போர் 
களுக்குப் பின்னர் , வேங்கி நாட்டை விஜயாதித்தனுக்கு அளித் 
தான் என்பதைப் பின்னர் குறிப்பிடுகிறான் . குலோத்துங்கன் , 


14 


வட 


கூறுவாமிகளும் தெரிவிக்கின்றன . இக்கல் 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

417 
தனது இளமைப் பருவத்தில் போரிடும் வாழ்க்கையையே தானே 
தேர்ந்தெடுத்ததாகவும் , அதனால் வேங்கி நாட்டைத் தனது 
சிறிய தந்தையாகிய விஜயாதித்தனே ஆட்சி செய்யுமாறு 
அளித்துவிட்டதாகவும் , தனது மகன் இராஜராஜனிடம் கூறுவதி 
லிருந்தே இதனை அறியலாம் . நாட்டைவிட்டுச் செல்ல வேண்டிய 
நிலை , தன்னிச்சையாகச் செய்யப்படாமல் , விக்கிரமாதித்தன் , 
விஜயாதித்தன் ஆகியோரது பேராசையின் 

விளைவாகவும் 
இருந்திருக்கக் கூடும் , 15 
சோழன் அரியணை ஏறல் 

ஆறாம் விக்கிரமாதித்தனுடன் சமாதானம் செய்து கொண்ட 
பின் , வீரராஜேந்திரனது மரணமும் , அதிராஜேந்திரன் அரியணை 
யில் அமர்ந்ததும் , சோழ நாட்டில் பெரும் கலவரம் ஏற் 
பட்டு , இக்கலவரம் விக்கிரமாதித் தனது படையெடுப்பால் சிறிது 
காலம் அடங்கியிருந்ததும் , பின்னர் விக்கிரமாதித்தன் , துங்க 
பத்திரை நதி பக்கம் திரும்பிச் சென்றபின் மீண்டும் தொடர்ந்து 
அதிராஜேந்திரனது மரணத்தில் முடிவடைந்ததும் , சோழ 
நாட்டின் தலைவனாகத் ன்னையே அமர்த்திக் கொள்ளக் 
கூடிய 

சந்தர்ப்பத்தைக் குலோத்துங்கனுக்கு அமைத்துக் 
கொடுத்தன . அதிராஜேந்திரனுக்கும் , குலோத்துங்கனுக்கு 
மிடையே உள் நாட்டுப் போர் ஏற்பட்டது என்று . சில வேளை 
களில் கூறப்படுவது முற்றிலும் ஆதாரமற்றது . கல்வெட்டு 
களிலும் இதுபற்றி ஒன்றும் கூறப்படவில்லை . இதுபோன்றே 
குலோத்துங்கன் முதலில் சோழ நாட்டின் ஒரு பகுதியைக் 
கைப்பற்றி , பின்னர் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் 
தொடர்ந்து போரிட்ட பிறகே , சோழநாட்டின் தலைவனாக 
அரியணை ஏற முடிந்தது என்று கூறுவதும் பொருந்தாது . 
அரியணையை அடையும் பொருட்டு , குலோத்துங்கன் 
இளவரசர்களைக் கொன்றான் என்பதும் தவறாகும் .1 * இருப் 
பினும் இம்மன்னனது தென்னாட்டு வருகையில் சோழ 
நாட்டை ஒரு பெரும் குழப்பத்தினின்றும் , அழிவினின்றும் காப் 
பாற்றியதோடு , அவருக்கு ஒற்றுமையும் அமைதியும் நிலைநாட்டப் 
பெற்றது எனக் கூறும் கலிங்கத்துப் பரணியின் கூற்றைக் 
குலோத்துங்கனது 

, 
வெட்டுகள் 

இளங்கோப் பருவத்து சக்கரகோட்டத்து 
விக்கிரமத் தொழிலால் புது மணம் புணர்ந்து 
தெவன் களிற்றிட்டம் வயிராகரத்து வாரி 


17 தான் 


பல 


M 


உறுதியான ஆட்சியின் மூலம் சோழநாட்டு மக்களுக்குப் பின்னர் , 
தாகவே தெரிகிறது . குலோத்துங்கள். அது வரவேற்கப் பட்ட 
ஓதிய நெறியில் நில்லாது ஒழுக்கமும் மறந்து போயே 

கற்புச் சோம்பி அரண்களும் அழிய ஆங்கே 
கலி இருள் பரந்த காலைக் கலி இருள் கரக்கத் தோன்றும் 
( கலிங்கத்துப்பரணி , அதிகாரம் -10 
ஆட்சிப் பெடம் 

( கவே இருந்தது . அரசியல் 
418 

சோழர்கள் 
அயில் முனைத்கோ தௌவரைசர்ததெ நமிரிய 
வாளுறை கழித்து தோள் வலி காட்டி 
போர்ப்பரி நடாத்தி கீர்தியை நிறுத்தி 
வடதிசை வாகை சூடித்தென்றிசைத் தெருகமலப் 
பூமகள் புதுமையும் பொன்னியாடையும் நன்னிலப் 
பாவையும் தெனிமையு தெவிர்த்து புநிதரு 
திருமணி மகுட முறைமையில் ... 

( S.I.I - III - 68 ) 
இதிலிருந்து , சோழ நாட்டில் குலோத்துங்கனுக்கு எவ்வித 
எதிர்ப்பும் இருந்ததாகத் தெரியவில்லை . அவனது வருகை 
மக்களால் வேண்டப் படாவிடினும் , 

தனது திறமையான , 
இந்நிலை ஏற்பட்டு முன்னர் சோழ நாட்டில் நிலவிய குழப்பத்தைப் 
பற்றி ஜயங்கொண்டார் திறம்பட விளக்கு கிறார் . 20 
மறையவர் வேள்வி குன்றி , மனுநெறி அனைத்தும் மாறி 
துறைகள் ஓர் ஆறும் மாறி , சுருதியும் முழக்கம் ஓய்ந்தே 27 

28 
ஒருவரை ஒருவர் கைம்மிக் கும்பர்தம் கோயில் சோம்பி 
அரிவையர் 

29 
ஒலி கடல் அருக்கன் என்ன உலகுய்ய வந்து தோன்றி 

30 . 
‘ காப்பெலாம் உடைய தானே படைப்பதும் கடனாக் கொண்டு 
கோப்பெலாம் குலைந்தோர் தம்மைக் குறியிலே நிறுத்தி 

வைத்தே 31 
விரிபுனல் வேலை நான்கும் வேதங்கள் நான்கும் ஆர்ப்பத் 
திரிபுவனங்கள் வாழ்த்தத் திருஅபி டேகம் செய்தே 

32 
சோழ நாட்டுக் குழப்பத்தைப் பற்றி மிகைப்படுத்திக் கூறப் 
பட்டுள்ள இக்குறிப்புகளின் அடித்தளத்தில் சில உண்மைகளை 
நாம் காணலாம் . இது பற்றிய உண்மை நிகழ்ச்சிகளைத் தெளி 
வாக அறிய முடியாவிடினும் குலோத்துங்கன் சோழ நாட்டின் 
விளைவிக்கப்பட்ட கொடுமைகளால் விளைந்ததே என்று சில 


1 


- 


வ 


வேங்கி நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப் 

எதிரானமேசு 
செல்லும் போது அவனை தன் படையுடன் பின்தொடர்ந்து 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

419 
குழப்பமான செய்திகளால் அறிகிறோம் . சண்டையும் , குழப்ப 
மும் ஆங்காங்கே தலை தூக்கி , அதன் விளைவாக ஈழத்தை 
உள்ளிட்ட சோழ நாட்டின் தென்பகுதிகள் தனி நாடுகளாக 
மாறின . இவ்வின்னல்களை நீக்குவதே தனது ஆட்சியின் முதல் 
சில ஆண்டுகளில் குலோத்துங்கனின் முக்கியப் பணியாயிற்று . 
விக்கிரமாதித்தனுடன் போர் 

இவன் போரிட்ட முதல் பகைவன் , மேலைச் சாளுக்கிய 
மன்னனான ஆறாம் விக்கிரமாதித்தனாவான் . வேங்கி நாட்டின் 
மீது தனது ஆதிக்கத்தைச் செலுத்தும் பொருட்டான முயற்சிகள் 
வீணானதை அறிந்ததோடு , தனது பகைமை நாடான சோழ 
நாட்டுடன் 
பதையும் கண்ணுற்ற விக்கிரமாதித்தன் , குலோத்துங்கன் சோழ 
அரியணையை அடைவதை எதிர்ப்பதோடு , அவன் மீது படை 
யெடுப்பதும் அவசியமாயிற்று . குலோத்துங்கன் , தனது பலத்தைப் 
பெருக்க நினைத்து விரைவிலேயே பல புதிய கூட்டாளிகளைத் 
தன்னுடன் சேர்த்துக் கொண்டான் . இத்தருணத்தில் , விக்கிர 
மாதித்தனுக்கும் , அவனது மூத்த சகோதரன் இரண்டாம் 
சோமேசுவரனுக்குமிடையே பகைமை நிலவியது . வீரராஜேந்திர 
னின் ஆணைப்படி , இரண்டாம் சோமேசுவரன் தனது நாட்டின் 
சில பகுதிகளை விக்கிரமாதித்தனுக்கு அளிக்கும்படி நேர்ந்ததே 
இதற்குரிய காரணமாயிற்று. 21 குலோத்துங்கன் , 
தனக்கு உதவி புரியுமாறு வேண்டி அவ்வுதவியைப் பெற்றான் . 
இதுபற்றி பில்ஹணன் கூறுவதாவது . 

சோழ இளவரசன் அதிராஜேந்திரன் இந்தக் குழப்பத்தில் 
கொல்லப்பட்ட சில நாட்களுக்குப் பிறகு வேங்கி நாட்டு 
அரசனான ராஜிகா அவனது அரியணையைக் சைப்பற்றினான் . 
குறுகிய மனம் படைத்த இவன் விக்கிரமாதித்தனிடமிருந்து 
எந்த சமயமும் தனக்கு அபாயம் ஏற்படும் என்றெண்ணி , 
அவனது விரோதியான சோமதேவனிடம் நட்புறவு 
கொள்ளலானான் . பெருந்தன்மைப் படைத்த விக்கிரமாதித் 
தன் தனது சகோதரனான சோமதேவனுக்கு ஒரு தீங்கும் 
செய்யாதிருந்த போதும் அவர்களது குடும்ப விரோதியா 
சோழ அரசன் ரா ஜிகாவுடன் இவன் உறவு கொண்டு தனது 
சகோதரனையே அழிக்க முற்படுவது ஏனோ தெரியல லை . 
ராஜிகாவை எதிர்த்து விக்கிரமாதித்தன் படையெடுத்துச் 


வரனை 


22 


சென்று சோமதேவன் 


தாக்க முற்பட்டான் ...திராவிடர் 


சோழர்கள் 


தாக்கி 


தான் . 12 : 


பழரது கல்வெட்டுகளில் கிடைக்கும் 
420 

படை விக்கிரமாதித்தனை நெருங்கியபோது அதே சமயம் 
சோமேஸ்வரன் அவனை காயமடையச் 

செய் 
. 
பில்ஹணனது குறிப்புகள் 

ப்போரில் , விக்கிரமாதித்தனுடைய நண்பர்களும் , சிற்றர 
சர்களும் அவனுக்குத் திறமையாக உதவி புரிந்தனர் . தேவகிரி 
நாட்டு யாதவ மன்னன் , இவனுக்கு உதவி புரிந்த நண்பனா 
வான் . 24 ஹொய்சாள மன்னன் எரியங்கனும் 5 திரிபுவனமல்ல 
பாண்டியனும் 8. முன்பு கூறப்பட்டதுபோல் கடம்ப மன்னனான 
சயகேசியும் , இப்போரில் விக்கிரமாதித்தனுக்கு உதவி புரிந்தனர் 
குலோத்துங்கன் , சோமேசுவரன் ஆகியோரது படைகளுக்கும் , 
விக்கிரமாதித்தனது 

படைக்குமிடையே நடைபெற்ற கடும் 
போரின் முடிவில் , திராவிடத் தலைவன் 

போர்க்களத்தை 
விட்டோடும்படி ஆனதோடு , சோமதேவன் சிறை செல்லவும் 
நேர்ந்தது . " என்று பில்ஹணனுடைய குறிப்புகள் கூறுகின்றன . 
விக்கிரமன் பின்னர் , துங்கபத்திரை நதிக்கரையை 

அடைந் 
தான் . சிறையிலிடப்பட்ட தனது சகோதரனை மீட்டு , அவனுக்கு 
அரியணையைப் பெற்றுத் தர எண்ணிய விக்கிரமனது கனவில் 
இரண்டாம் முறையாக சிவபெருமான் தோன்றி அரியணையில் 
அவனே அமருமாறு கட்டளையிடப் பட்டதால் 2. அவ்வாறே செய் 
தான் . தனது இளைய சகோதரன் ஜெயசிம்மனை வானவாசியில் 
தனது பிரதிநிதியாக அமர்த்தினான் . வேறு சில படையெடுப்பு 
களை மேற்கொண்டு பல வெற்றிகளைப் பெற்றான் . இவை பற்றி 
முழு குறிப்புகளும் கிடைத்தில . முடிவில் , மீண்டும் ஒருமுறை 
சோழரது வீரத்தை அழித்த பின்னர் தனது தலைநகரான 
கல்யாணியை அடைந்தான் . 
சோழரது குறிப்புகள் 
குறிப்புகள் , இப்போர் குறித்தும் , இதன் முடிவு குறித்தும் 
மாறுபட்டே காணப்படுகின்றன . இப்போரைத் தொடர்ந்து 
நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக் காணும்போது , பில்ஹணனது காவியத் 
தில் காணப்படும் குறிப்புகளை விடச் சோழக் கல்வெட்டுகளில் 
காணப்படும் குறிப்புகளே உண்மையாகத் தோன்றுகின்றன . 

" சந்திரனுக்கு இருக்கும் களங்கம் போன்று இன்றிலிருந்து 
குலோத்துங்கனுக்கும் அவனுடைய குலத்துக்கும் களங்கத்தை 
உண்டாக்கப் போகின்றேன் என்ற விக்கலனின் அறைகூவல் 


முதலாம் குலோத்துங்கன் (கி.பி. 1070-1120 ) 


421 


நிறைவேற தவறிவிட்டது மட்டுமின்றி குலோத்துங்கனுக்கு 
எதிராக அவனது வில்லைக்கூட வளைக்க முடியவில்லை .31 
நங்கிலி மலைப் பாதைகளிலிருந்து மணலூர் உட்பட 
துங்கபத்ரா நதி வரை எங்கு பார்த்தாலும் அவனது 
யானைகள் மடிந்துக் கிடந்தன ; அவனது வீரமும் , பெருமை 
யும் அழிந்தன ; அவன் முன் கடந்து சென்ற மலைகளெல் 
லாம் கூனிக் குறுகின ; இவன் கடந்த ஆறுகள் , கரை புரண்டு 
ஓடின ; கடலும் கொந்தளித்தது . சோழ அரசன் ஒரே 
சமயத்தில் கங்க மண்டலத்தையும் , சிங்கணம் என்னும் 
நாட்டையும் கைப்பற்றினான் . மேலும் சாளுக்கிய அரசன் 
விட்டுச் சென்ற பலம் பொருந்திய யானைப் படையையும் , 
கண்களையுடைய 

பெண்கள் கூட்டத்தையும் 
கைப்பற்றி அழியாப் புகழ் கொண்டான் . வெற்றி செல்வி 
விக்கலனை விட்டு சோழ அரசனின் பக்கம் சென்று விட் 
டாள் . இதன் விளைவாக , மேற்குப் பகுதியை முழுவதும் 
ஆள் வேண்டுமென்ற 

எண்ணங் கொண்ட விக்கலனும் 
அவனது தந்தையும் தோல்வியுற்றனர் . 


அழகிய 


இந்நிகழ்ச்சிகளைப் பற்றிக் கூறும் இதற்கு முந்தைய 
குறிப்புகள் , விக்கலன் என்பதற்குப் பதில் வேள்குலத்தரசன் 
அல்லது வேள்புலத்தரசு , ( அதாவது சாளுக்கிய மன்னன் அல்லது 
மன்னர்கள் ) , என்று பொதுவாகவே குறிப்பிடுவதோடு , நங்கிலி 
யிலிருந்து துங்கபத்திரை வரையிலான பகுதியை அளத்தி 
என்றும் குறிப்பிடுகின்றன . 


காலம் 


இப்போரைப் பற்றிய மறைமுகக் குறிப்பு முதன் முதலாக 
இவ்வாட்சிக் காலத்துக் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன . 
ஏழாம் ஆண்டைச் சேர்ந்த புகழ் மாது என்று தொடங்கும் 
மெய்க்கீர்த்தியில் முதலில் விக்கலனும் , சிங்கணனும் , மேலைக் 
கடலில் 

மூழ்கினர் " எனக் குறிப்பிடுகிறது . * ஆகையால் 
விக்கிரமாதித்தனுடன் , குலோத்துங்கன் புரிந்த போரானது , 
குலோத்துங்கனது ஆட்சி தொடங்கி சில ஆண்டுகளுக்குப் 
பிறகே , நடைபெற்றிருத்தல் வேண்டும் . பில்ஹணனது குறிப்புகள் 
கூறுவது போல் , அவன் ஆட்சிப் பொறுப்பேற்றவுடன் நடைபெற 
வில்லை . இதையே சகம் 998 - ம் அல்லது கி . பி . 1076 - ம் 
ஆண்டைச் சேர்ந்த சாளுக்கிய கல்வெட்டுகளும் கூறுகின்றன . 
ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகள் இடைவெளியில் இரு தரப்பின 
ரும் போருக்கான ராச்சியப் போர்ப் படைகளை ஆயத்தம் 


எதிர்த்துப் போர் புரியவும் தயங் என்பதோடு , இந்நிலையை 

பகுதியாகும் என்று ந . 
உV 
புறமுதுகிட்டு 
422 

சோழர்கள் 
செய்யத் தொடங்கினர் . ஏனெனில் , வேங்கி நாடும் , சோழ 
நாடும் நிரந்தரமாக இணைவதற்கு விக்கிரமாதித்தன் , 
நாளும் உடன்பட மாட்டான் 

மாட்டான் . இதைக் குலோத் 
துங்கனும் நன்கறிந்திருந்தான் . 
போரின் போக்கும் , விளைவுகளும் 

விக்கிரமாதித்தன் , சோழ நாட்டின் மீது படையெடுத்துக் 
கோலார் பகுதியில் சோழப் படையுடன் சண்டையிட்டதிலிருந்து 
இப்போர் தொடங்கப் பெற்றது . இச்சண்டையில் சோழப் 
படைகள் , விக்கிரமாதித்தனை மணலூர் வழியாகத் துங்க 
பத்திரைக் கரை வரை விரட்டியடித்தன என்று சோழக் கல் 
வெட்டுகள் கூறுகின்றன . இங்கேயே இரு தரப்பினருக்கும் 
பலத்த சண்டை நடைபெற்றது . இதன் விளைவாக , சோழ 
மன்னன் பெரும் செல்வத்தை அடைந்ததோடு , கங்கை மண்ட 
லம் , சிங்கணம் பகுதிகளையும் தன் ஆட்சிக்குக் கீழ்க் கொண்டு 
வந்தான் . மணலூர் , சிங்கணம் ஆகிய இடங்கள் இப்போது 
எங்குள்ளன 

தெளிவாகவில்லை . மூன்றாம் ஜெய 
கூறுகிறார் . ஆனால் , மூன்றாம் ஜெயசிம்மன் ஆட்சி செய்த 
பகுதி வனவாசியாகும் . மேலும் , இப்போர் வனவாசிப் பகுதி 
வரை பரவியது என்பதற்கான 

என்பதற்கான ஆதாரம் இல்லை . மேலும் , 
குலோத்துங்கனுடனான போர் 

முடிந்த 

பின்னர் , தனது 
சகோதரன் ஜெயசிம்மனை , வனவாசிப் பகுதியின் அரசனாக 
விக்கிரமாதித்தன் அமர்த்தினான் என்றும் , பின்னர் , இவன் 
தன் சகோதரனுக்கு எதிராகக் கிளர்ச்சி செய்து , குலோத் 
துங்கனது உதவியை நாடிய போதும் இப்பகுதியின் அரசாட்சிப் 
பொறுப்பை இவனே ஏற்றிருந்தான் என்றும் பில்ஹணன் கூறு 
கிறான் . இது எவ்வாறிருப்பினும் , இப்போர் தொடங்குவதற்கு 
முன் , ஜெயசிம்மன் துங்கபத்திரையின் தெற்கிலும் கிழக்கிலும் 
சில பகுதிகளை ஆட்சி செய்திருக்கக்கூடும் . இப்போரின் விளை 
வாகத்தான் , மைசூர் நாட்டின் பெரும் பகுதியைப் பெற்றதாகக் 
குலோத்துங்கன் கூறுவது , அவனது கல்வெட்டுகள் இங்குக் காணப் 
படுவதால் தெளிவாகிறது . போர்க்களத்தை விட்டு குலோத்துங்கன் 

ஓடினான் என்ற பில்ஹணனது கூற்றை ஒப்புக் 
கொள்ள இயலவில்லை . கலிங்கத்துப்பரணி , அளத்தி 
மண லூர்ப் போர்கள் , மைசூரிலுள்ள 

நவிலி நாட்டுக் கல் 
வெட்டுகள் 

கூறுவதுபோல , நவிலையில் பல களிறுகள் கைப் 
பற்றுதல் போன்ற பல நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுகிறது , 


என்பது 


881 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


423 


குலோத்துங்கன் , மேலைக்கடலை அடைந்தான் என்றும், கொங் 
கணம் , கன்னடப் பகுதிகளைக் கைப்பற்றினான் என்றும் , 
மகாரட்ட மன்னனது ஆணவத்தை அழித்தான் என்றும் விக் 
கிரம சோழன் உலா கூறுகிறது . இதினின்று , வனவாசியும் சிறிது 
காலத்திற்குக் குலோத்துங்கனால் கைப்பற்றப்பட்டது என்பதை 
மறைமுகமாகக் குறிப்பிடுவதை அறியலாம் . இப்போரினால் , 
மிகவும் பாதிக்கப்பட்டவன் , இரண்டாம் சோமேசுவரனே . 
இவன் தனது நாட்டை இழந்து , தன் சகோதரனால் பிடி 
பட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டான் . பின்னர் , அவன் நிலை 
எவ்வாறாயிற்று என்பது தெரியவில்லை . 39 


ஜெயசிம்மனின் கிளர்ச்சி 


இதன் 


வனவாசியின் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்ட ஜெயசிம்மன் , 
ஓராண்டிற்குள்ளாகத் தனது சகோதரன் விக்கிரமாதித்தனுக்கு 
எதிராகக் கிளர்ச்சி செய்ய முயற்சி செய்து , அம்முயற்சிக்குக் 
குலோத்துங்கனை உதவுமாறு கேட்டுக் கொண்டான் என்று 
பில்ஹணன் கூறுகிறான் , 10 இப்புரட்சியைப் பற்றி இங்கு விவர 
மாகக் கூறுவது அவசியமல்ல . ஏனெனில் , இதனால் ஏற்பட்ட 
உள்நாட்டுக் குழப்பங்கள் எவ்விதப் பங்கும் ஏற்கவில்லை என்று 
பில்ஹணனின் குறிப்புகளே கூறுகின்றன . இதைவிட முக்கிய 
காரியங்களைக் குலோத்துங்கன் மேற்கொள்ள வேண்டியதிருந் 
ததே இதற்குக் காரணமாகும் . 

விளைவாக , 
கிளர்ச்சியை எவ்வித இன்னலுமின்றி விக்கிரமாதித்தனால் 
நசுக்க முடிந்ததோடு , குலோத்துங்கனது பகைவர்களுடன் சேர்ந்து 
கொண்டு , சோழ மன்னனுக்குப் பலவித இன்னல்களை விளை 
விக்கவும் முடிந்தது . இதுபற்றி பின்னர் காண்போம் . இதற் 
கிடையில் , சோழர்களால் தனது வடபகுதியிலிருந்து விரட்டப் 
பட்ட விஜயபாகு , ஈழம் முழுவதற்கும் தன்னையே மன்னனாக 
அறிவித்தான் . விக்கிரமாதித்தன் இம்மன்னனது நட்பை நாடும் 
பொருட்டு , சிறந்த பரிசுகளுடன் ஒரு தூதுக்குழுவை விஜய 
பாகுவிடம் அனுப்பி வைத்தான் . இவ்வாறு தனது ஆட்சிக் 
காலம் முழுவதும் விக்கிரமாதித்தன் , குலோத்துங்கனுக்கு விரோத 
மாகப் பலவிதங்களிலும் அயராது செயல் புரிந்தான் . ஆனால் , 
தினவெடுத்த தோள்களையுடைய விக்கிரமாதித்தன் , முடிவில் 
வேறு பகைவர்கள் இல்லாத காரணத்தால் , 12 காஞ்சியின் மீது 
படையெடுத்தான் என்று பில்ஹணனது மிகையான கூற்றை 
உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, 


கல்வெட்டுகளால் அறியக்கூடும் . " " 

முதல் பதினோறாம் 
424 

சோழர்கள் 
வேங்கிமீது வெளிநாட்டுப் படையெடுப்பு 

தென் புலத்தில் குலோத்துங்கன் தனது பிரச்சினைகளை 
ஒழுங்கு செய்து கொண்டிருக்கும் வேளையில் , வடபுலத்திருந்த 
திருபுரீ ஹைஹேய மன்னன் எஷகர்ணத்தேவன் 

வேங்கி 
நாட்டின்மீது படையெடுத்தான் . 

பலமிக்க ஆந்திர நாட்டு 
மன்னனை வென்று திராக் சாராமாவைச் சேர்ந்த பகவான் 
பீமேசுவரனுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களைப் பரிசாக 
அளித்தான் என்றும் , 

என்றும் , கி.பி. 1072-73 ஆண்டைச் சேர்ந்த 
கல்வெட்டுகள் கூறுகின்றன. 3 ஆந்திர மன்னன் என்று கூறப் 
பட்டவன் ஏழாம் விஜயாதித்தனே ஆவான் . எஷகர்ணனின் 
படையெடுப்பால் குறிப்பிடத்தக்க இராணுவ அல்லது அரசியல் 
விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை . மேலும் , சில வேளைகளில் 
குறிப்பிடப்படுவதுபோல , இம்மன்னனது செயலுக்கும் , மேலைச் 
சாளுக்கியர்களின் அல்லது ஏழாம் விஜயாதித்தனின் திட்டங் 
களுக்கும் எவ்விதத் தொடர்பும் இருந்ததாகக் கூறத்தக்க 
ஆதாரம் இல்லை . 
பாண்டிய , ஈழ நாட்டு விவகாரங்கள் 

ஆளும் விக்கிரமாதித்தனுடனான போர் முடிவுற்ற பின்னர் , 
குலோத்துங்கன் தென்புலத்தை நோக்கித் தன் கவனத்தைச் 
செலுத்தினான் . பாண்டிய நாடு , சோழ நாட்டிற்குட்பட்ட 
நிலையை ஏற்க மறுத்தும் , இந்நாட்டு மன்னர்கள் பலமுள்ள 
சோழ மன்னர்களையும் எதிர்த்தும் , இன்னல்களை விளை 
வீப்பவர்களாகவே இருந்து வந்தனர் . வீரராஜேந்திரன் இறந்த 
பின்னர் , சோழ நாட்டில் ஏற்பட்ட குழப்ப நிலையும் , அவனை 
அடுத்து அரியணை ஏறிய அதிராஜேந்திரனை எதிர்த்து ஏற் 
பட்ட மக்களது கிளர்ச்சியும் , ஆறாம் விக்கிரமாதித்தனின் 
கடுமையான கொள்கையின் விளைவாகக் குலோத்துங்கன பல 
போர்களில் ஈடுபட வேண்டியிருந்தமையும் , தங்களுக்குத் தக்க 
சமயமென்றெண்ணி தென்னாடுகள் பல, சுயாட்சி பெற்றன . 
சோழர்களால் இப்பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் ஆட்சி 
நிலை உடைத்தெறியப்பட்டு , அப்பகுதி மன்னர்கள் சுயேச்சை 
யாகத் தம் பகுதிகளை ஆளத் தொடங்கினர் . இது , இவர்களது 

குலோத்துங்கன் தனது 
ஏழாம் ஆட்சி 
வரை மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாகப் பாண்டிய 
நாட்டையும் , கேரள நாட்டையுமே தன் ஆட்சிக்குக் கீழ் 
மீண்டும் கொண்டு வர முடிந்தது . ஆனால் , சோழீ நாட்டினின்று 


. 


சோக 

இம் 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

425 
நிரந்தரமாகப் பிரிக்கப்பட்டு விட்டது . தென்னாட்டை மீண்டும் 
கைப்பற்றிய விவரங்களைக் கூறுமுன்னர் , ஈழ நாட்டின் சுதந்திர 
வரலாற்றை இங்கே காண்போம் . 
ஈழம் 

வீரராஜேந்திரன் அரியணைக்கு வருமுன் , சிங்கள மன்னன் 
கிட்டி என்பான் , ரோகணத்தை விரோதிகளிடமிருந்து மீட்டு , 
1058 - ல் தனது 17 - ம் வயதில் விஜயபாகு என்ற பட்டமும் 
பெற்றான் என்பதை முன்னரே பார்த்தோம் . இதன் பின்னர் , 
மட்டுமே நிலவியது . கடைசியாக பொலன்னருவாவில் கிடைத் 
துள்ள சோழரது கல்வெட்டு கி . பி . 1070 - ம் ஆண்டைச் சேர்ந் 
தது . இவ்வாண்டு , அதிராஜேந்திரனின் மூன்றாவதும் , கடைசி 
ஆட்சி ஆண்டுமாகும் . இராஜரதத்திலிருந்து சோழரது ஆட்சி 
யின் மறைவை மகாவமிசம் தெளிவாகக் கூறுகிறது . இந்நூல் 
கூறும் பல நிகழ்ச்சிகளில் ஆண்டுகள் குறிக்கப்படவில்லை . ஆனால் , 
ரோகணத்தில் தன் ஆட்சியை ஏற்படுத்தி பதினைந்து ஆண்டு 
களுக்குப் பின்னர் , தனது முப்பத்தி மூன்றாம் 

ஆண்டில் 
கி . பி . 1070- ல் , முதலாம் விஜயபாகு அனுராதபுரத்திற்குள் 
புகுந்து , பின்னர் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் அங்கு ஈழ 
நாட்டின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான் 47 என்று இந் 
நூல் திட்டவட்டமாகக் கூறுகிறது . குலோத்துங்கனின் ஆட்சியின் 
முதல் ஐந்து ஆண்டுகளைப் பற்றி நமக்குத் தெரிந்துள்ளதாலும் , 
இம்மன்னனது ஆட்சிக்காலச் சோழக் கல்வெட்டுகள் , ஈழத்தில் 
காணப்படாமையும் 

சான்றாகும் . ஈழநாட்டைச் 
சோழரிடமிருந்து 

முயற்சி இவனது 12- ம் ஆட்சி 
ஆண்டிலிருந்தே , அதாவது கி . பி . 1070 - ல் தொடங்கின என்று 
மகாவமிசம் கூறுகிறது . 45 இம்மன்னன் , புலத்தி மலையிலுள்ள 
கோட்டையில் தங்கியிருந்தான் . " இக்கோட்டையைச் சுற்றி 

படைகளுக்குமிடையே கடும் போர் நடைபெற்றது . 
தமிளர்ப்படை விரட்டப்பட்டு , சோழத் தளபதி பிடிபட்டு , 
அவனது தலை கொய்யப்பட்டது . இதை அடுத்து , தமிழரிட 
மிருந்து எவ்வித எதிர்ப்புமின்றி , விஜயபாகு , புலத்தி நகரைக் 
கைப்பற்றினான் . ஆனால் , விரைவிலேயே சோழ நாட்டினின்று 
ஒரு பெரும் படை வந்து அனுராதபுரத்தின் அருகில் கடும் போரில் 
ஈடுபட்டது . சோழப்படை வெற்றி பெற்றது . விஜயபாகு , கேகல்லா 
ஜில்லாவிலுள்ள வாதகிரி (வகிரிகலா ) கோட்டையினுள் புகுந்து 


9 


. 


படை 


இருப்பிடமாகக் கொண்டு , சோழர்களோடு மற்றொரு போருக்காக 

. 

என்று 
18 - ம் ஆண்டில் , கி . பி . 1076-7 - ல் நடைபெற்றது . பொலனருவா , 
தளபதி நுவரகிரியின் மூலம் புத்தரது பல்சின்னத்திற்குத் தனது 
426 

சோழர்கள் 
கொள்ள வேண்டியதாயிற்று .49 சோழர்கள் , விஜயபாகுவிற்கு 
எதிராக அவனது நாட்டில் பெரும் புரட்சியை உருவாக்கினர் . 
ஆனால் , ஈழ மன்னன் இப்புரட்சியை வெற்றிகரமாக நசுக்கி , 
புரட்சித் தலைவனைச் சோழரிடம் அடைக்கலம் அடையுமாறு 
செய்தான் . பின்னர் , விஜயபாகு தம்பலகாமா என்னுமிடத் 
திற்குச் சென்று அங்குப் புதிய அரணைக்கட்டி , வளவே கங்கை 
யின் கீழ்க்கரையிலுள்ள மகா நாக குலம் என்னுமிடத்தைத் தனது 

இருபுறமும் 
தாக்கும் பொருட்டுத் தனது இரு படைகளைச் செலுத்தினான் . 
ஒரு படை , பொலனருவாக் கடற்கரை வழியாகவும் , மற்றொன்று , 
அனுராதபுரத்திற்கு மலைகளைச் சுற்றிச் சென்று தாக்குமாறும் 
செய்தான் . மகாவேலிகங்கை வழியாக இம்மன்னனும் 
யெடுத்துச் சென்றான் . கடும் சண்டைக்குப் பின் பொலனருவர் , 
ஈழப்படையிடம் சிக்கியது . தன் படை அழிந்தது என்று கேள்வி 
எண்ணி , மேலும் படைகளை அனுப்பாமலிருந்தனர் . ஈழநாட்டு 
மற்றொரு படை அனுராதபுரத்தைக் கைப்பற்றிய பின்னர் , 
மகாதிட்டாவை நோக்கி முன்னேறியது . மன்னர்களில் சிறந்த 
வனான , விஜயபாகு பெரும் மகிழ்ச்சியுடன் தனது 15 - ம் ( ஆட்சி ) 
ஆண்டில் , சிறந்த நகரான அனுராதபுரத்தினுள் முன்னேறி , 
தனது வெகு நாளையக் கனவை நினைவாக்கிக் கொண்டான் . 
இம்மன்னன் , ஈழ 

மன்னனாக முடிசூட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி 
ஒரு புரட்சியின் காரணமாகத் தடைப்பட்டு , பின்னர் இவனது 
சோழரால் விஜயராஜபுரம் என்ற பெயரைப் பெற்றது .50 
கன்னோசி நாட்டு மன்னன் ஜகதீபாலனுடைய மகள் லீலா 
வதியை , விஜயபாகு மணந்தான் , கன்னோசி நாட்டு அரசி சோழ 
நாட்டில் சிறை வைக்கப்பட்டு , தப்பி வந்தவளாகும் . கலிங்க 
நாட்டு 

அரச குலத்தைச் சேர்ந்த திரைலோக சுந்தரியையும் 
மணந்தான் . இவனது சகோதரி மித்தா என்பவள் ஒரு பாண்டிய 
இளவரசனை மணந்தாள் . இவனே , புகழ்பெற்ற பராக்கிரம 
பாகுவின் பாட்டனாவான் . 

. “ இம்மன்னன் , பௌத்தமதத்தை 
மீண்டும் தழைக்கச் செய்தான் . இராமஞ்ஞா ( பெகு )விலிருந்து 
வந்த பௌத்த பிக்குகளின் சந்ததியைப் புதுப்பித்தான் . தனது 


தலைநகரில் கோயில் எடுப்பிக்கச் 

செய்தான் . 51 
குலோத்துங்கனது கல்வெட்டுகள் , ஈழத்தின் இழப்பைப்பற்றி 
என்றும் சொல்லவில்லை 


பாதிக்கப்படபலலை. 

சூழ்ந்த புணரி என்று 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

427 
பாண்டியருடன் போர் 
ஈழம் சுதந்திரமடைந்தபோதும் , சோழ நாட்டுப் பலம் எவ் 

ஆனால் , தென்புலத்துப் 
பகுதிகளில் ஏற்பட்ட கிளர்ச்சி அவ்வாறில்லை . சோழநாடு , 
இந்தியத் துணைக் கண்டத்தில் தன் பலத்தைக் குறையவிடாம 
லிருக்குமேயானால் , சுதந்திர ஈழத்தைக் கண்டு அஞ்ச வேண்டிய 
தில்லை . ஆனால் , பாண்டிய நாட்டினால் ஏற்படக்கூடிய 
விளைவுகள் வேறுபட்டிருந்தன. இந்நாட்டைச் சோழமன்னன் 
தன்னை அடிமைப்படுத்தத் தவறும் வேளையில் , இது சோழ 
நாட்டின் அழிவிற்கே வகை செய்யும் நிலை ஏற்படும் . இந்நிலை 
யைக் குலோத்துங்கனும் நன்கு அறிந்திருந்ததான் . அதனால் 
சாளுக்கியருடன் தான் செய்த போர் முடிவுற்ற மறுகணமே , தன் 
பலம் அனைத்தையும் ஒன்றுதிரட்டி பாண்டிய , கேரள நாடுகளில் 
ஏற்பட்ட கிளர்ச்சிகளை ஒடுக்குவதில் ஈடுபட்டான் . 
பாண்டிய மன்னனது தலை 

கொய்யப்பட்டு அது கழுகு 
களுக்கு இரையாக்கப் பட்டது என்று இவனது 5 - ம் ஆண்டுக் 
கல்வெட்டுகள் கூறுகின்றன . இந்நிகழ்ச்சி , அழகிய குலோத்துங்க 
நகரத்திற்கு வெளியே நடைபெற்றதாகப் பிற்காலத்திய 
கல்வெட்டுகள் கூறுகின்றன ஆனால் , இக்கூற்றுகளை அவ்வாறு 
நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது . இவை பொதுவாக வழக்காற்று 
முறையில் மிகைப்படுத்திக் கல்வெட்டுகளில் கூறப்படும் 
புகழுரைகளே . இவனது தென்னாட்டுப் போர்களைப் பற்றிய 
குறிப்புகளை அறிய வேண்டுமாயின் , இவனது 11 - ம் ஆட்சி 
தொடரும் மெய்க் கீர்த்திகளையும் 8 மற்றும் சில கல்வெட்டு 
களையும் நாம் ஆராய வேண்டும் . 

குலோத்துங்கன் , ஐந்து பாண்டிய மன்னர்களை 
கோட்டாற்றுக் கோட்டையைத் தீக்கிரையாக்கினான் ( அர்ச்சு 
னன் , காண்டவனத்தை எரித்தது போல ) என்றும் , கேரளப் 
படைகள் - பலவற்றை அடக்கி , கடற்கரையில் தனது வெற்றித் 
தூணை நட்டான் என்றும் சிதம்பரத்திலுள்ள நாள் குறிப்பிடப் 
படாத ஒரு வடமொழிக் கல்வெட்டு கூறுகிறது. 4 தனக்கு 
எதிராகக் கிளர்ச்சி செய்த மன்னர்கள் கூட்டத்தைத் தனக்கு 
அடிமைப் படுத்தினான் என்பதை இதிலிருந்து அறிகிறோம் .. 
இதுபற்றி , தமிழ்க் கல்வெட்டுகள் விரிவாகக் கூறுகின்றன . 

வடகடல் , தென்கடல் படர்வதுபோலத் தன் பெருஞ் 
சேனையை ஏவிப் பஞ்சவர் ஐவரும் பொருத போர்களத் 


52 


--- 


வென்று 


55 


சோழர்கள் 


428 


தஞ்சி வெரிநளித்தோடி யாணெனப்புக்க காடறத் 
துடைத்து நாட்டிப்படுத்து மற்றவர் தம்மை வனசரரி 
திரியும் பொற்றை வெஞ்சுரமேற்றிக் கொற்ற விசயத் 
தம் பந்திசை தொறு நிறுத்தி முத்தின் சலாபமு முத்தமிழ்ப் 
பொதியிலு மத்தவெங்கரிபடு மய்யச் சையமும் 
கன்னியுங் கைக்கொண் டருளிற் தென்னாட்டெல்லை 
காட்டிக் கடன் மலை நாட்டுள சாவே றெல்லாந் 
தனி விசும் பேற மாவே றியதன் வரூதினித் 
தலைவரைக் குறுகலர் குலையக் கோட்டாறுட்பட 
நெறி தொறு நிலை களிட்டருளித் திறல் கொள் . 

பகைவரது மீனை (பாண்டியர் ) வென்றும் , வில்லை ( சேரரது 
இலச்சம் ) அழித்தும் , கடற்படையை இருமுறை சாலையில் 
அழித்தும் வெற்றிவாகை சூடிய படையையுடைய குலோத்துங்கன் 
என்று விக்கிரமச் சோழன் உலா , இம்மன்னனைப் பற்றிக் கூறு 

இதையே கலிங்கத்துப் பரணியும் உறுதிப்படுத்து 


06 


கிறது ." 
கிறது . 57 


“ விட்ட தண் டெழ மீனவர் ஐவருங்கெட்ட 
கேட்டினைக் கேட்டிலை போலு நீ ... 
கோட்டாறு , விழிஞம் , சாலை ஆகிய இடங்களில் பாண்டியரை 
யும் , சேரரையும் வென்ற செய்திகள் பெரும்பாலும் உண்மையே . 
செம்பொன்மாறி ( இராம நாதபுர மாவட்டம் ) * என்னுமிடத்தில் 
மற்றொரு போர் நடைபெற்றதாகக் குலோத்துங்க சோழன் 
பிள்ளைத்தமிழ் கூறுகிறது . மரண 

பயத்தைத் தம் மனத்தி 
லிருந்து விரட்டிய சேவேர்கள் என்ற சிறந்த பாண்டியப் படையை 
யும் 9 சேரர்களையும் மிகக் கடுமையான போருக்குப் பின்னரே 
அழித்திருக்கக் கூடும் . குலோத்துங்கனை வெற்றிகண்ட பாண்டிய 
மன்னர் ஐவர் யார் என்பது தெளிவாகவில்லை . ஜடாவர்மன் 
ஸ்ரீவல்லபன்கூட இவர்களில் ஒருவனாக இருந்திருக்க முடியாது . 
ஏனெனில் , குலோத்துங்கன் , தென்னாட்டை வென்று , கைப் 
பற்றிய பின்னரே , இவனது ஆட்சி தொடங்கியது . முதலாம் 
இராஜராஜனால் ஏற்படுத்தப்பட்ட சோழ நிர்வாக முறையை 
மீண்டும் பாண்டிய நாட்டில் அமைக்க , குலோத்துங்கனால் 
இயலவில்லை எனப் புலப்படுகிறது . இதற்குப் பதில் , பாண்டிய 
கேரள நாடுகளிலுள்ள முக்கியப் பாதைகளில் புதிய நிலப்படை 
முறையை அமைத்தான் , சோழப் பேரரசின் சின்னமாக நிலப் 
படைக்கலை ஆங்காங்கு 

வைத்தல் , சில 

ஊர்ப் பெயர்களை 
மாற்றி , சோழரது பட்டப் பெயர்களை வைத்தல் 1 இப்பகுதி 


நேரடி ஆட்சிக்குக்கீழ் இருந்த பகுதி 
இவ்வாட்சியில் நடைபெற்ற முதற் பாண்டியப் போரின் முடி 
செய்தது . அதனால் ஈழ மன்னனுடன் மீண்டும் போரிட வேண்டு 
தாகவே இருந்தது . 

429 
முதலாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1070-1120 ) 
களை ஆட்சி செய்தோரிடமிருந்து வருடா வருடம் கப்பப்பணம் 
பெறுதல் போன்ற செயல்களை மேற்கொண்டாலும் இப்பகுதி 
களின் உள்நாட்டு நிர்வாகத்தில் நேரிடையாகத் தலையிடும் 
முயற்சிகளைக் குலோத்துங்கன் மேற்கொள்ளவில்லை. இக்காலப் 
பாண்டிய மன்னர்களது எண்ணற்ற கல்வெட்டுகள் , இம்மன்னர் 
கள் , சோழ மன்னர்களது ஆதிக்கத்திற்குட்பட்டிருந்தனர் எனக் 
கூறாமல் மறைக்கின்றன . மேலும் , இப்பகுதியில் குலோத்துங்கன் , 
அவனது சந்ததியினர் ஆகியோரது கல்வெட்டுகள் , அவர்களது 

காணப்படும் கல்வெட்டு 
களின் பெரும் எண்ணிக்கையில் காணப்படவில்லை , 82 
கிளர்ச்சியும் அதை அடக்குதலும் 

தென்னாடுகளைக் கைப்பற்றிய 15 ஆண்டுகளுக்குப் பின்னர் , 
மீண்டும் தலைதூக்கி ஒரு கிளர்ச்சியில் , வேணாடு தலைமை 
வகித்ததாகத் தோன்றுகிறது . இதுபற்றி நரலோகவீரன் ஆற்றிய 
பெரும் பணியினைப்பற்றி எண்ணற்ற கல்வெட்டுகளினின்று நாம் 
அறியலாம் . இக்கல்வெட்டுகளில் குலோத்துங்கனது 28 - ம் ஆட்சி 
ஆண்டும் , அதற்குப் பிற்பட்ட ஆண்டுகளும் காணப்படுகின்றன.88 
விற்கும் , நரலோக வீரனைப் பற்றி முதற் கல்வெட்டு கூறுவதற்கு 
மிடையேயான இடைவெளியும் , ஜடாவர்மன் ஸ்ரீவல்லபனின் 
கல்வெட்டுகளில் நரலோக வீரனின் பட்டப் பெயரான காலிங்க 
ராயன் அடிக்கடி காணப்படுவதாலும் , இவ்வீரன் பங்கேற்ற 
போர் , முதற் பாண்டியப் போரினின்று வேறுபட்டதாகவே 
இருத்தல் வேண்டும் எனத் தெளிவாகிறது .. முதற்போரில் 
சண்டையிட்ட பகைவர்களது பெயர்களும் போர்க்களங்களும் 
ஏறக்குறைய இப்போரிலும் ஒன்றாகவே காணப்படுவது 
இயற்கையே . இதன் முடிவும் முதற்போரின் முடிவாக உள்ளது . 

சோழரது ஆதிக்கத்தைத் தவிர்த்து , தனது சுதந்திர 
ஆட்சியை , ஈழத்தில் அமைத்துக் கொண்ட விஜயபாகுவின் செயல் , 
குலோத்துங்கனது உள்ளத்தைப் பெரிதும் அதிர்ச்சியடையச் 
மென எண்ணி , தக்க தருணத்திற்காக அவன் காத்திருந்தான் . "5 
ஈழத்தில் வாழ்ந்த தமிழரது தொகை பெரிதாக இருந்ததோடு , 
சிங்களப் படையின் பெரும் பகுதி , தமிழ் வீரர்களைக் கொண்ட 
மன்னர்கள் , விஜயபாகுவால் மாற்றப்பட்டனர் என்பதே இந் 
நிலைக்குக் காரணமா 

காரணமாயிற்று . . ஆயினும் , இத்தமிழ் வீரர்கள் , 


430 


சோழர்கள் 


சோழரது ஆட்சியை மறக்காது , நன்றியுணர்ச்சியுடன் இருந்தனர் . 
இந்நிலை , ஈழ மன்னனுக்கு எதிரான தன் திட்டத்தை இரகசிய 
மாக ஈடேற்றக் கூடிய நிலையைக் குலோத்துங்கனுக்கு உருவாக்கித் 
தந்தது . கி . பி . 1088 - ம் ஆண்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப் 
பற்றி மகாவமிசத்தில் காணப்படும் குறிப்பு குலோத்துங்கனது 
கொள்கையை நன்கு வெளிப்படுத்துகிறது. 7 

கண்ணாட ( கருநாட ) மன்னனும் , சோழ அரசனும் 
அனுப்பிய தூதுவர்கள் , உயர்ந்த பரிசுகளுடன் இங்கு வந்த 
னர் . இவர்களைக் கண்ட ஈழ மன்னன் பெரிதும் திருப்தி 
யடைந்து இரு தூதுவரையும் உரிய மரியாதையுடன் 
நடத்தினான் . பின்னர் , முதலில் கண்ணாட தூதுவருக்குச் 
சிறந்த பரிசுகளை அளித்து , அவருடன் தனது தூதுவரையும் 
அனுப்பி வைத்தான் . ஆனால் , சிங்களத் தூதுவர் , சோழ 
நாட்டிற்குள் நுழைந்தவுடன் , சோழர்கள் சிங்களவரின் 
மூக்குகளையும் , காதுகளையும் அறுத்து அவர்களை 
அவமானத்திற்கு உள்ளாக்கினர் . அவமானப்படுத்தப்பட்ட 
அவல நிலையைத் தம் மன்னனிடம் தெரிவித்தனர் . பெரும் 
கோபமுற்ற விஜயபாகு , சோழ மன்னனுக்குக் கீழ்க்காணும் 
செய்திகளைக் கூறுமாறு அறிவித்தான் : கடலுக்கு நடுவே 
யுள்ள ஒரு தனித்தீவில் நம் இரு நாட்டு படை பலத்தை 
ஒரே போரில் பரிசோதிக்கவோ அல்லது நம் இரு நாடுகளின் 
படைகளை உரிய ஆயுதங்களுடன் தயார் செய்த பின்னர் ,, 
உன்னால் நிர்ணயிக்கப்படும் ஓர் இடத்தில் போரிடவோ 
தயார் . நான் கூறிய இவ்வார்த்தைகளை அப்படியே , 
உங்கள் மன்னனிடம் கூறுவீர்களாக இவ்வார்த்தைகளைக் 
கூறிய பின்னர் , சோழத் தூதுவர்களுக்குப் பெண்களது 
ஆடை அணிவித்து , சோழ அரசனிடம் அனுப்பி வைத்த 
பின்னர் , தானே ஒரு படையுடன் அனுராதபுரம் நோக்கிப் 
புறப்பட்டான் , மட்டிகாவாதடித்த , மகாடித்த 
இரு துறைமுகங்களுக்கும் இரு தளபதிகளை அனுப்பி , அவர் 
களைச் சோழ நாட்டிற்குச் சென்று போரைத் தொடங்கு 
மாறு பணித்தான் . தம் படைகளைச் சோழ நாட்டிற்கு 
அனுப்பும் பொருட்டு , கப்பல்களும் , தேவையான பொருள் 
களையும் சேகரித்துக் கொண்டிருக்கையில் , ( இம்மன்னனது ) 
முப்பதாம் ஆட்சி ஆண்டில் , வேளக்கார என்ற ஈழப்படை 
யில் ஒரு பகுதி , சோழ நாட்டிற்குச் செல்ல முடியாது எனக் 
காறி கிளர்ச்சி செய்தனர். 

- செய்தனர் . தங்கள் தளபதி இருவரையும் 
கொன்று , மதமுற்ற யானைகளைப்போல் , புலத்தி நகரைச் 
சுற்றியுள்ள நாட்டைச் சூறையாடினர் . மன்னனின் இளைய 


என்ற 


வர , 


சோழ மன்னன் 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

431 
சகோதரியையும் அவளது மூன்று பிள்ளைகளையும் சிறை 
யெடுத்து , மன்னனின் மாளிகையைத் தீக்கிரையாக்கினர் . 
மன்னன் , அவ்வூரைவிட்டுத் தப்பிச்சென்று தக்கிண தேசத் 
திற்குச் சென்று , தேவகிரிப் பாறைகளினிடையே தனது 
விலையுயர்ந்த பொருள்களை மறைத்து வைத்து , பின்னர் , 
சிங்கத்தின் மனோதிடம் கொண்ட உபராஜன் வீரபாகுவுடன் 

பெரும்படையுடன் புலத்தி நகரத்திற்குச் சென்று 
அங்கிருந்த படையை விரட்டியடித்தான் . இறந்த வீரர் 
களின் உடல்களைத் தீயிலிட்டான் . அவற்றைச் 

அவற்றைச் சுற்றிக் 
கிளர்ச்சியாளரின் தலைவர்களின் கைகளை பின்புறம் கட்டி 
ஒரு கம்பத்துடன் சங்கிலிகளால் அவர்களைப் பிணைத்தனர் . 
பின்னர் தீயிட்டு அவர்களைக் கொளுத்தினர் . இவ்வாறு 
புரட்சியாளருக்குத் தண்டனை அளித்து , மன்னன் , இலங்கை 
மண்ணை அவர்களிடமிருந்து விடுவித்தான் . 

ஆயினும் , 
இம்மன்னன் சோழ ( மன்ன) னுடன் போரிட வேண்டும் 
என்ற தன் குறிக்கோளை மறந்துவிடவில்லை . தனது 45 - ம் 
( ஆட்சி ) ஆண்டில் தேவையான போர்க்கருவிகளுடன் கூடிய 
படைகளுடன் துறைமுகத்தை அடைந்து , அங்குச் சிறிது 
காலம் தங்கி , சோழ மன்னனது வருகைக்காகக் காத்திருந் 

வாராது போகவே , 
இம்மன்னன் - தனது தூதுவரை வேலை நீக்கம் செய்து 
விட்டு , புலத்தி நகரத்திற்குத் திரும்பிச் சென்று , நெடுநாட்கள் 
வாழ்ந்தான் . 

குலோத்துங்கனது இக்கடுமையான கொள்கை , முழுமை 
யான தோல்வியடைந்தது . வேளைக்காரரது கிளர்ச்சி ஒடுக்கப் 
பட்டு , இனி தம் மன்னனது பூரண நம்பிக்கைக்குப் பாத்திர 
மாகிப் பணிபுரிய இசைந்தனர் . பொலனருவாவிலுள்ள முக்கிய 

அவர்களது பாதுகாப்பின் கீழ் வைக்கப் 
குலோத்துங்கன் , விஜயபாகுவுடன் சமாதானம் 
செய்து கொண்டான் எனத் தெரிகிறது . ஏனெனில் , இவனது 
பெண் சுத்தமல்லியர் என்பவள் , . ஈழத்திலிருந்த பாண்டியர் 
குழுவைச் சேர்ந்த சிங்கள இளவரசன் வீரப் பெருமாளைத் 
திருமணம் செய்து கொண்டாள். மேலும் , விஜயபாகு ஆட்சி 
யில் , ஒரு சிவாலயத்தில் நந்தா விளக்கு ஒன்றைத் தானமாக 
இவள் அளித்துள்ளாள் . 
சீனாவுடன் தொடர்பு 

சௌலியன் ( சோழன் ) நாட்டுத் தூதுக்குழு ஒன்று 1077 - ம் 
ஆண்டு , சீன நாட்டு அரச சபையை அடைந்தது என்றும் , அப் 


பௌத்த 
பட்டது . 


ஆலயம் 


89 . 


70 | 


சோழர்கள் 





ஒரு 


போது ஹுவ - கியோ - லோ என்பவன் , சோலியன் மன்னனாக 
இருந்தான் என்றும் , சீன நாட்டு சாங் சரிதம் கூறுகிறது . 
இப்பெயர் , தேவ குலோ ( த்துங்கன் ) என்ற பெயரையே 
மறைமுகமாகக் குறிக்கக் கூடும் . ஆனால் , இது தேவகாலன் 
அல்லது திவாகரன் என்று மட்டுமே குறிக்கும் என்றும் , 
தேவகுல அல்லது தேவகுலோ என்றாகாது என்றும் 
சொல்லப்படுகிறது . ஆனால் , 1077 - ல் ஆட்சி செய்த சோழ 
மன்னனையே இது குறிப்பதால் , அது குலோத்துங்கனது 
பெயரின் திரிபாக உள்ளது என்று கூறினால் அது தவறாகாது . 
இது , தூது குழு வியாபார நிமித்தம் அனுப்பப்பட்டது 
என்பது தெளிவாயுள்ளதோடு , தமிழர்களுக்கு இதன்மூலம் 
பெரும் ஆதாயம் ஏற்பட்டதென்றும் தெரிகிறது . இக்குழுவி 
லிருந்த 72 பேர்கள் , பரிசாகக் கொண்டு சென்ற கண்ணாடிச் 
சாமான்கள் , கற்பூரம் ( சீன வரலாற்று நூலில் கிம்வா என்று 
கூறப்படும் ) பட்டுத் தடுக்குகள் , காண்டாமிருகத்தின் கொம்புகள் , 
தந்தம் , வாசனைப்பொருள் , பன்னீர் , பெருங்காயம் , தாது 
உப்பு , இலவங்கம் போன்ற பல பொருள்களும் , ஒரு பொருளுக்கு 

காசு என்ற வீதம் 81,800 செப்புக்காசுகள் அளிக்கப் 
பட்டன 71. 

கடாரம் பற்றி கலிங்கத்துப் பரணி குறிப்பிடும் 
போது , பரந்த கடலிலுள்ள கடாரத்தைக் குலோத்துங்கன் 
அழித்தான் என்று குறிப்பிடுகிறது . மேலும் , வெளிப்புறத் 
தீவுகளிலிருந்து விலையுயர்ந்த பரிசுகளை இம்மன்னன் பெற்றான் 
என்று இவனது கல்வெட்டுகள் கூறுகின்றன . ஆனால் , இந்த 
ஆதாரங்கள் தெளிவற்று உள்ளன . மேலும் , புலவரது கற்பனை 
வளத்தால் , ஒரு மன்னன் அவனது முன்னோர் சாதித்த பல 
சாதனைகளைக் காட்டிலும் அவனது பெருமையை மிகைப் 
படுத்திக் கூறும் பண்டைய வழக்கத்தையும் நாம் மறந்து விடு 
தல் கூடாது . ஆயினும் , குலோத்துங்கன் , ஸ்ரீ விஜய நாட்டுடன் 
தொடர்பு கொண்டிருந்தான் என்பதற்குப் பல ஆதாரங்கள் 
உண்டு . குறிப்பாக , லெய்டன் பட்டயம் முக்கியமானதாகும் . 
1-063 முதல் 1070 ஆண்டுக்காலத்தில் ஒரு பகுதியைக் 
குலோத்துங்கன் ஸ்ரீ விஜய நாட்டில் அமைதியை ஏற்படுத்தவும் , 
சோழப்பேரரசின் செல்வாக்கை நிலைநாட்டவும் செலவிட்டான் 
என்ற கருத்தும் நிலவுகிறது . இக்கருத்துக்கான அடிப்படைக்கு 
இரு காரணங்கள் கூறலாம் : திருமால் , கடல் நீரினின்று இவ் 
வுலகைக் 

காப்பாற்றியது போல் , குலோத்துங்கன் கீழை நாடு 
களில் அமைதியை நிலைநாட்டினான் என்பதும் இரண்டாவதாக , 
1067 - ல் ஸ்ரீ விஜயத்தினின்று சீன நாட்டிற்குத் தூதுவராக அனுப் 
பப்பட்ட ஓர் உயர் அதிகாரியின் பெயரும் , பத்து ஆண்டுகளுக்குப் 


என்ற 


துவர்களுக்கு 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

433 
பின்னர் இத்தூதுவரை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரும் 
தே - ஹிவா - கியோ - லோ - தேவ கலா என்றே காணப்படு கின்றன . 
இதுவே , தேவகுலோ ( த்துங்கன் ) வைக் குறிப்பிடக்கூடும் . இப் 
பெயர் , தமிழ்த் தொடரைத் தவறாகப் புரிந்து கொண்டதின் 
விளைவாகக் கூடும் .74 சோழ அரியணை ஏறுமுன்னரே குலோத் 
துங்கன் இத்தகைய கடல் கடந்த வெற்றிகளை அடைந்திருப் 
பானே ஆயின் , இதுபற்றி அவனது எண்ணற்ற கல்வெட்டுகள் 
சரியான செய்திகளைத் தராமலிருப்பது பெரும் விந்தையே . 
ஆனால் , காம்போஜ நாட்டு மன்னன் ஓர் அழகிய 

கல்லை , 
குலோத்துங்கனுக்குப் பெரும் காட்சியாகக் காட்டினான் என்று 
ஒரு கல்வெட்டு கூறுகிறது . 75 எப்போது இம்மன்னன் அவ்வாறு 
செய்தான் ? கெமர் இராச்சியத்தைச் சேர்ந்த காம்போஜத் 
திற்குக் குலோத்துங்கன் சென்றானா ? 

வினாக்கள் 
எழுகின்றன 
கடாரம் 

கி . பி . 1068 முதல் 1077 வரை சோழநாடு , ஸ்ரீ விஜய 
நாட்டின் அதிகாரத்திற்குட்பட்டு இருந்தது என்று சீன வரலாறு 
( மாதுவான்லின்னின் பக்கங்களில் இது காணப்படுகிறது ) கூறு 
கிறது . இக்கூற்று , அறிஞர்களிடையே பெரும் குழப்பத்தை 
விளைவித்துள்ளது . 

1106 - ம் ஆண்டில் பாகனிலிருந்து வந்த 
தூதுக்குழுவைப்பற்றி குறிப்பிட்டு , மா துவான்லின் பின்வருமாறு 
கூறுகிறார் : பேரரசன் முதலில் இத்தூதுக் குழுவை வரவேற்று , 
சோலியன் ( சோழ ) தூதுவரை உபசரித்தது போல் உபசரிக்குமாறு 
பணித்தான் ; ஆனால் , சடங்குகள் சபையின் தலைவர் கீழ்க் 
காணுமாறு கூறினார் : சோழர்கள் , சான் ஃபோட்சி நாட்டின் 
அதிகாரத்திற்கு உட்பட்டவர் ; அதனால் , ஹுநிங் ஆண்டுகளில் 
( 1068-77 ) இச்சோழ மன்னனுக்கு வெறும் உறையிட்ட 
கடிதங்களே எழுதுவதுடன் திருப்தியடைந்துள்ளோம் . அதே 
சமயம் பௌ -கன் (பாகன் ) மன்னனோ பான் என்னும் பேரரசின் 
தலைவனாவான் ... , 78 1068-77 ஆண்டுகளில் சான் - ஃபோட்சி 
( ஸ்ரீ விஜயா ) நாட்டுத் தூதுவர்கள் , சீன மன்னன் சபையில் 
தங்களுக்குச் சோழநாட்டுத் தூதுவர்களை விட 

உயர்ந்த 
அந்தஸ்தை அளிக்க வேண்டும் என்று கோரினர் என்பது இந்தச் 
சுவையான பகுதியிலிருந்து தெரிகிறது . 1106 - ம் ஆண்டில் பாகன் 
நாட்டுத் தூதுவர்களுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தே சோழத் 
மாக எடுத்துக்காட்டப் பட்டது . இக்கூற்றுகளின் உண்மையான 

A 375-28 


சோழர்கள் 


434 


பொருளை அறிய வேண்டுமாயின் , தமிழ் நாட்டிலிருந்து சென்ற 
தூதுவர்கள் , தங்களது நிலையையும் , தங்கள் மன்னரது நிலையை 
யும் தொலைவிலுள்ள சீனத்தில் சரியாகப் புரியுமாறு விளக்கும் 
போது பல இன்னல்களுக்கு உட்பட்டனர் என்பதை நாம் நினை 
வில் வைத்துக் கொள்ள வேண்டும் . 1068 - க்கு முன்பே , முதலாம் 
இராஜராஜனும் முதலாம் இராஜேந்திரனும் , சீன நாட்டிற்கு 
அனுப்பிய தூதுக் குழுவினரும் இத்தகைய இன்னல்களுக்கு உட் 
பட்டு , தமக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்தஸ்திற்குக் குறை 
வாகவே அளிக்கப்பட்டனர் . 7 தமிழ் நாட்டுத் தூதுவர்களின் 
மதிப்பையும் தூரதேசங்களின் அரசியல் நிலவரங்களைப் பற்றிய 
சீனநாட்டு அதிகாரிகளின் அறியாமையும் , சோழ நாட்டை 
விட , ஸ்ரீவிஜய நாடே சிறந்தது என்ற அடிப்படையில் , நியாய 
மற்ற முறையில் அந்நாட்டுத் தூதுவர் பிரச்சாரம் செய்ததின் 
விளைவாகவுமே மாதுவான் -லின் எழுதியது போன்ற 
நிலைமை உருவாகின , 1068 - ம் ஆண்டிலோ , அல்லது 1106 - ம் 
ஆண்டிலோ சோழநாடு ஸ்ரீவிஜய நாட்டின் அதிகாரத்திற்கு 
உட்பட்ட நாடாக இருந்தது என்று நம்பக்கூடிய ஆதாரம் 
சிறிதும் இல்லை . 

இவ்விரு நாடுகளுக்கிடையேயான 
உறவுகளைப்பற்றிக் கூறும் மற்ற ஆதாரங்கள் அனைத்தும் 
இக்கூற்றுக்கு முரணானதாகவே 

உள்ளன . 78 

கி . பி . 1068 - ல் 
வீரராஜேந்திரன், ஒரு படையைக் கடாரத்திற்குச் ( ஸ்ரீ விஜய ) 
செலுத்தி , தன்னிடம் உதவியை நாடிய ஒரு மன்னனின் சார் 
பாக , அந்நாட்டை வென்று , அம்மன்னனை அரசனாக்கினான் 
என்று கூறுவதை நாம் முன்பே கண்டோம் . இது , நடைபெறக் 
கூடாததாகத் தோன்றவில்லை . இப்படையெடுப்பின் விளைவாக 
அந்நாட்டுப் புதிய மன்னன் , சோழப் பேரரசின் அதிகாரத்தை 
ஏற்று கொண்டான் எனலாம் . இது எவ்வாறாயினும் , சுமார் 
1090 - ல் ஸ்ரீவிஜய நாட்டு மன்னன் , முதலாம் குலோத்துங் 
கனிடம் ஒரு தூதுக் குழுவை அனுப்பி வைத்தான் என்றும் , சோழ 
குல வல்லிப்பட்டினம் என்னும் ஊரில் கடார மன்னன் கட்டிய 
இரு பௌத்த விகாரைகளுக்காகச் சோழ மன்னர்களால் பள்ளிச் 
சந்தமாக அளிக்கப்பட்ட கிராமங்களின் பெயர்களைச் செப் 
பேட்டுப் பட்டயங்களாக வெளியிடுமாறும் கேட்டுக் கொண்டான் 
என்பது தெளிவு . சோழகுல வல்லிப்பட்டினம் என்பது , நாகப் 
பட்டினத்திற்கு மற்றொரு பெயராதல் கூடும் . இதற்கிணங்க 
குலோத்துங்கனால் வெளியிடப்பட்ட குலோத்துங்கனது 
சாசனம் , பொதுவாகச் சிறிய லெய்டன் பட்டயம் 

என்றே 
கூறப்படுகிறது . 79 

இதில் 

குறிக்கப்படும் இரு விகாரைகள் 
இராஜேந்திரச் சோழப் பெரும்பள்ளி, இராஜராஜப் பெரும்பள்ளி 





யுடன் 


1088) , சிதைந்த தமிழ்க் கல்வெட்டு 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 
என்று அழைக்கப்பட்டன ; 80 இரண்டாம் பள்ளிக்கு , ஸ்ரீ சைலேந் 
திர - சூடாமணி வர்ம - விகாரம் . 1 என்ற மற்றொரு பெயரும் 
உண்டு . இதுவே , முதலாம் இராஜராஜனின் ஆட்சிக் காலத்தைச் 
சேர்ந்த பெரிய லெய்டன் பட்டயத்தில் காணப்படும் விகாரை 

ஒத்துக் காணப்படுகிறது . கடாரத்திலிருந்து வந்த 
தூதுக்குழு ராஜவித்யாதர ஸ்ரீசாமந்தன் அபிமான துங்க 
சாமந்தன் ஆகிய இரு தூதர்களைக் கொண்டிருந்தது . ஆகவ 
மல்ல குல காலபுரம் என்ற ஆயிரத்தளி என்னும் அரண்மனையி 
னுள் உள்ள திருமஞ்சன சாலையில் 2 காலிங்கராயன் என்னும் 
அரியணையில் வீற்றிருந்த மன்னனிடம் இவ்விரு தூதுவரும் 
இப்பட்டயத்தை வெளியிடுமாறு விண்ணப்பித்துக் கொண்டனர் . 
குலோத்துங்கனது அரண்மனை வாயிலில் யானைகள் பல வரிசை 
யாக நின்று கடல் கடந்த தீவுகளினின்று கப்பமாகத் தரப்பெற்ற 
ஆபரணங்களை வாரி இறைத்தன என்று இம்மன்னனது கீர்த்திகள் 
கூறுகின்றன . இவ்விரு நாடுகளுக்குமிடையே நட்பு நிலவியது 
என்பதற்கான மற்றோர் ஆதாரம் சுமத்திராவில் கிடைத்துள் 
ளது . லோபோ தோவா என்னுமிடத்தில் 1010 சக ஆண்டைச் 
இவ்வாதாரமாகும் . இதில் தென்னிந்தியாவில் பெரும் புகழ் 
பெற்ற திசையாயிரத்து ஐந்நூற்றுவர் என்ற வாணிக சங்கத் 
தின் பெயர் காணப்படுகிறது . சோழக் கல்வெட்டுகளில் காணப் 
படும் இப்பெயர் (நான்கு ) திசைகளிலுமுள்ள ஆயிரம் ( கோட்டங் 
களைச் ) சேர்ந்த ஐந்நூற்றுவர் என்பதாகும் . சோழரது அரசியல் 
செல்வாக்கு மலேயா தீவுகளுக்குப் பரவியதற்கான ஆதாரங்கள் 
இல்லாதபோது , முன்னரே இவ்விரு நாடுகளுக்குமிடையே நிலவி 
வந்த 

வாணிக , கலாச்சாரத் தொடர்புகள் , குலோத்துங்கன் 
காலத்திலும் தொடர்ந்ததோடு அவனுக்குப் பின் 
பொறுப்பை ஏற்றவரது காலத்திலும் தொடர்ந்தது எனலாம் . 


88 


ஆட்சிப் 





பொறுப்பு 


வரை 


வேங்கிப் பிரதிநிதிகள் 
வடபகுதியில் , வேங்கி 

நாட்டின் ஆட்சிப் 
குலோத்துங்கன் 

ஏழாம் 

விஜயாதித்தன் இறக்கும் 
அவனிடமே ஒப்படைத்திருந்தான் . இவ்விருவருக்கிடையேயான 
உறவு நல்ல முறையில் அமைந்ததோடு , குலோத்துங்கன் , சோழ 
அரியணை ஏறிய பின்னரும் தொடர்ந்து அவ்வாறே இருந்தது . 
முன்பே பார்த்தது போல , கங்க மன்னன் இராஜராஜன் , ஏழாம் 
விஜயாதித்தன் சார்பில் குலோத்துங்கனிடமிருந்து அம்மன்னனது 
கடைசி நாட்களிலும் , வேங்கி நாட்டு மன்னன் என்ற நிலையி 


பா 


1092-93 
436 

சோழர்கள் 
லும் அமைதியைப் பெற்றுத் தந்தான் . பதினைந்து ஆண்டுகள் 
வேங்கியை ஆட்சி செய்த பின் இறந்த விஜயாதித்தனுக்குப் 
பதிலாகக் குலோத்துங்கன் தன் மகன் இராஜராஜ மும்முடிச் 
சோழனை , வேங்கி நாட்டுப் பிரதிநிதியாக அமர்த்தினான் . 
ஏறக்குறைய , ஜூலை 27 - ம் நாள் , 1076 - ல் 85 இவன் 

பிரதி 
நிதியானான் . ஆயினும் , தன் பெற்றோருடன் மகிழ்ந்து வாழ 
எண்ணி , இவன் ஓராண்டு நிறைவு பெற்றவுடன் இப்பதவியைத் 
துறந்தான் . இவனது இளைய சகோதரன் , வீரசோடன் வேங்கி 
யின் பிரதிநிதியாக்கப்பட்டு , சகம் 1101 ( கி . பி . 1078-79) 36 - ல் 
முடிசூட்டப்பட்டு , அதுமுதல் , தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் வேங்கி 
நாட்டை ஆட்சி செய்தான் . 1084 முதல் 1089 

வரை 
குலோத்துங்கனின் மற்றொரு மகன் இராஜராஜ சோடகங்கன் 
என்பான் இந்நாட்டுப் பிரதிநிதியானான் . 

னான் . குலோத்துங்கனின் 
பதினேழாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த இவனது தேகிப்பட்டயங் 
களிலிருந்து இது தெளிவாகிறது . 
தனது மகனின் 

வளரும் இளமையின் அழகைக் காண 
வேண்டி வீரசோடன் வேங்கியிலிருந்து தன் தந்தையால் வர 
வழைக்கப்பட்டு , ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தன் தந்தையால் - 
மனமின்றி வடபுலத்திற்கு அனுப்பிவைக்கப் பட்டான் என்று 
வீரசோடனின் பித்தாபுரம் செப்பேடுகள் கூறுகின்றன .87 வீர 

தன் தந்தையுடன் இருந்த இவ்வைந்தாண்டுகளில் 
வேங்கியில் நடைபெற்றது யாது என்பதைப் பற்றி இச்செப் 
பேடுகள் யாதும் கூறவில்லை . மேலும் , வீரசோடனின் செல்லூர்ச் 
செப்பேடுகள் இவ்விடைவெளி பற்றியோ அல்லது சோடகங் 
கனைப் பற்றியோ ஒன்றும் கூறவில்லை . சோடகங்கன் , தன் 
தந்தையின் மதிப்பை இழந்து , தன் சகோதரனிடம் விரோதம் 
கொண்டிருந்தான் என்று கருத வேண்டியிருக்கிறது . செல்லூர்ச் 
செப்பேடுகளின் மௌனமும் , பித்தாபுரம் செப்பேடுகளில் , 
சோடகங்கனின் பெயர் காணப்படாமையுமே இதற்குச் சான்றா 

என ஹுல்ஷ் கூறுகிறார் ... குலோத்துங்கனின் முதல் 
பிள்ளையாக இருந்தும் , சோடகங்கன் முதலில் வேங்கியின் பிரதி 
நிதியாக அமர்த்தப் படாதது இக்கருத்தை வலுப்படுத்தவே 
உதவுகிறது . ஆயினும் , வீரசோடன் இரண்டாம் 

முறையாக 
வேங்கியின் பிரதிநிதியாக இருந்த காலம் ஏறக்குறைய கி . பி . 1088 
திருக்க வேண்டும் எனத் தெரிகிறது . வேங்கியின் பிரதிநிதியாக 
இருந்த காலத்தில் , இவன் பெயர் விளங்காத ஒரு பாண்டிய 
மன்னனுடன் புரிந்த போரில் , முதலாம் கொங்கணின் மருமகனான 


சோடன் , 


கும் - 


க 


- 


1 


1 
பாணியில் பாடியுள்ளார். 2 
முதலாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1070-1120 ) 

437 
இரண்டாம் வெதூரன் என்ற ஒரு வேலனாண்டி இளவரசன் , 
வீரசோழனுக்குப் பெரிதும் உதவினான் . இவ்வுதவிக்காகச் சிந்து 
யுக்மாந்தர தேசத்தை வீரசோடன் வெ தூரனுக்கு அளித்தான் . 
கிருஷ்ணா நதிக்கும் கோதவரி நதிக்குமிடையேயான பகுதியே 
இப்பகுதி என ஹுல்ஷ் கருதுகிறார் . இதன் பிறகு , இவ்விள 
வீரசோடனை அடுத்து கி . பி . 1118 - ம் ஆண்டில் இளவரசுப் 
பட்டம் பெறும் வரை விக்கிரம சோழன் , வேங்கி நாட்டை 
ஆட்சி செய்தான் . 
வடபுலத்தில் போர் 

தன் பின்னர் , விக்கிரம சோழன் அரியணை ஏறும் வரை 
வேங்கியிலும் அதன் வடபகுதியிலும் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளைப் 
பற்றி யாதும் அறியக்கூடவில்லை . விக்கிரம சோழன் , சோழ 
அரியணையில் அமர்ந்த பின்னர் வெளியிடப்பட்ட அவனது 
கல்வெட்டுகள் , அவன் வேங்கி பிரதிநிதியாக இருந்த வேளையில் 
நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப் பற்றிச் சுருங்கக் கூறுகின்றன . 
பின்வருமாறு : " ஐம்படைப் பருவத்தில் 1 ( இவன் ) கொடிய 
( போர் ) ஆயுதங்களை ஏற்று , குளம் போருக்குப் பின்னர் 
தெலிங்கவீமன் மலையில் ஓடி ஒளிந்தான் . கலிங்க நாட்டைப் 
பெரும் தீ கவ்வியது . இதனால் இவன் மகிழ்ச்சியுடன் வேங்கை 
மண்டலத்தில் தங்கியிருந்து , வடபுலத்தை அடக்கிய பெருமையை 
அடைந்தான் . 

கலிங்கத்தில் , சோழரது இரு படையெடுப்புகளைப் பற்றிய 
விவரங்களைக் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளே கூறுகின்றன . 
இவற்றில் ஒன்றைப் பற்றியே ஜெயங்கொண்டார் தம் புகழ் 
ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் முதற்கலிங்கத்துப் படை 
யெடுப்பைப் பற்றிக் கூறுகின்றன . கலிங்கத்தை வென்ற செய்தி 
மிகச் சுருக்கமாகக் கூறப்படுவதினின்றே , இப்போரில் தான் 
விக்கிரம சோழன் இளம் வீரனாகப் புகழ் எய்தினான் என்று 
முடிவு செய்யலாம் . 

பின்னர் விளைந்த இரண்டாம் 
கலிங்கப் படையெடுப்பைப்பற்றி இவ்வாட்சியின் 42 - ம் ஆண்டி 
லும் அதன் பின்னரும் வெளியான கல்வெட்டுகள் கூறுகின்றன ... 
இப்படையெடுப்பைப் பற்றியே கலிங்கத்துப் பரணி பாடப் 
பட்டது . இப்படையெடுப்பில் 

விக்கிரம சோழன் எவ்வித 
பங்கும் ஏற்கவில்லை எனலாம் . 


நாம் 


- 


வாக 


1110 
- ம 
438 

சோழர்கள் 
முதல் கலிங்கப் போர் 

வேங்கி நாட்டின் மீது கலிங்கப் படையெடுப்பால் முதல் 
கலிங்கப்போர் நடைபெற்றது எனலாம் . இப்போரின் விளைவாகக் 
கலிங்க நாட்டின் தென் பகுதி , சோழ இரச்சியத்துடன் 
சேர்த்துக் கொள்ளப்பட்டது . தொலனு ( கொலய்ர் ஏரியின் 
அருகிலுள்ள தற்போதைய எல்லோர் ) மன்னன் கலிங்க 
மன்னனுடன் கூட்டு சேர்ந்தமையால் விக்கிரம சோழன் ஒரே 
வேளையில் இருமுனைகளிலும் 

போரிட வேண்டியதாயிற்று . 
சோழரது அதிகாரத்திற்குட்பட்ட பாண்டிய மன்னன் பராந்தகன் 
இப்போரிலே பங்கேற்று விக்கிரம சோழனுக்கு உதவினான் . 
விக்கிரம சோழனின் கல்வெட்டுகளைப் போன்றே , பராந்தக 
பாண்டியனது கல்வெட்டுகளும் தெலுங்கு பீமனுக்குச் சொந்த 
மான குளத்தைக் கைப்பற்றியதாகவும் , தென்கலிங்கம் அடக்கப் 
பட்டது என்றும் கூறுகின்றன . பீமன் என்ற பெயர் பொது 

வைத்துக் கொள்ளப்பட்டது . கொலனு அரசர்களான 
சரோநாதர்கள் பலர் , முதலாம் இராஜராஜன் காலம் முதல் 
சுமார் கி . பி . 12 - ம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை இப் 
பெயரை ஏற்றிருந்தனர் . கலிங்கத்துடனான இம் முதற் - 
போரைப் பற்றிய விவரங்கள் கிடைத்தில் . இப்படையெடுப்பு 
புதிய பகுதிகளைக் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை 

ஆங்காங்கே ஏற்பட்ட கிளர்ச்சிகளை அடக்குவ.தையே 
நோக்கமாகக் கொண்டது எனலாம் . தென்கலிங்கம் என்பது , 
கோதாவரிக்கும் மகேந்திரமலைக்கு 97 மிடையேயான 

பகுதியா 
கும் . இப்பகுதி , விக்கிரம சோழனின் போருக்கு முன்னரே 
வேங்கி மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது . ஆகவே , 
வேங்கி மண்டலத்தில் சோழரது ஆட்சிக்குட்பட்ட அரசர்கள் 
பலர் இளம் விக்கிரமாதித்தன் வேங்கியில் பிரதிநிதியாக அமர்த்தப் 
பட்டபோது அவனுக்கு எதிராகப் போர்க் கொடியை எழுப்பி 
யிருக்கக்கூடும் . ஆனால் , இம்முயற்சி வெற்றி பெறவில்லை . 
இம்மண்டலம் முழுவதும் மீண்டும் சோழரின் அதிகாரத்திற்குள் 
கொண்டுவரப்பட்டது . சோழரது அதிகாரம் இங்கு மீண்டும் 
நிலைநாட்டப்பட்டது என்பதற்கு சிம்மாசலத்திலுள்ள சக ஆண்டு 
1021 ( கி . பி . 1098-99) சேர்ந்த ஒரு தமிழ்க் கல்வெட்டும் , 
திராக்ஷா- ராமம் போன்ற பல இடங்களில் கிடைத்துள்ள பல 
கல்வெட்டுகளும் சான்று கூறுகின்றன . 
இரண்டாம் போர் 
இரண்டாம் படையெடுப்பைப் பற்றிய சில விவரங்கள் குலோத் 


விட , 


ஓ 8 ) 


101 


தம் 


இப்படை பெண்ணாற்றை அடைந்தது . மண்ணாறு , கிருஷணா , 

யெடை 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

439 
துங்கனது கல்வெட்டுகளிலும் , கலிங்கத்துப் பரணியில் விரிவாக 
வும் காணப்படுகின்றன . இக்கல்வெட்டுகளின்படி , 100 சோழப் 
படை வேங்கிப் பகுதியைத் தாண்டிச் சென்று , இதனை எதிர்த்துப் 
போராட எதிரியால் அனுப்பப்பட்ட யானைப் படையை 
அழித்து , கலிங்க நாட்டில் பெருந்தீயை விளைவித்து , போரில் 
கலிங்கப் படையின் பெருந்தலைவர்களது தலைகளைத் துண்டாடி 
அவற்றைப் போர்க்களத்திலே கழுகுகள் தின்னுமாறு செய்து , 
முடிவில் ஏழு கலிங்கத்தை வென்றது . கலிங்கத்துப்பரணி இது 
பற்றி கூறுவது பின்வருமாறு : காஞ்சியிலுள்ள தன் அரண்மனை 
யில் மன்னன் அமர்ந்திருந்தபோது , சோழருக்கு அடிபணிந்த 
மன்னர்கள் 

கப்பப் பொருள்களுடன் அரண்மனையின் 
வெளியே காத்திருப்பதாகத் திருமந்திர ஓலை , தன் மன்னனிடம் 
கூறினார் . பின்னர் , இம்மன்னர்கள் உள்ளே வந்து தமது பரிசுப் 
பொருள்களை அளிக்குமாறு 

அறிவிக்கப்பட்டனர் . 

இதன் 
முடிவில் , கப்பம் கட்டத் தவறியவர் எவரேனும் உண்டோ என 
மன்னன் வினவ , வட கலிங்க மன்னன் இருமுறை தவறியதாகத் 
தெரிவிக்கப்பட்டது . இதைக் கேட்ட அரசன் கலிங்க நாட்டின் 
மீது படையெடுத்து , கலிங்க நாட்டிலுள்ள மலைக்கோட்டை 
களை எல்லாம் தாக்கி , அந்நாட்டு மன்னனைச் சிறைப்பிடித்துக் 
கொண்டுவருமாறு கட்டளையிட்டான் . வண்டைத் தலைவனும் 
அஞ்சாநெஞ்சுடைய பல்லத்தலைவன் கருணாகரத் தொண்டை 
மான் அவர்களது கட்டளையைத் தானே நிறைவேற்றுவதாகக் 
கூற , மன்னனும் அதனை ஏற்றுக்கொண்டான் . விரைவிலேயே , 
கருணாகரனின் தலைமையில் சோழப்படை காஞ்சியை விட்டுப் 
புறப்பட்டது .. பாலாறு , பொன் முகாரி ஆறுகளைக் கடந்து 
கோதாவரி , பம்பா , கோதமி ஆறுகளையும் கடந்து , இப்படை 
கலிங்கத்தை அடைந்தது . கலிங்கத்தினுள் நுழைந்த சோழப்படை , 
அந்நாட்டில் பேரழிவை உண்டாக்க , அங்கு வாழ்ந்த மக்கள் 
தம் மன்னனிடம் ஓடிச் சென்று தாம் அடைந்த இன்னல்களையும் ,, 
கண்ட கொடுமைகளையும் அவனிடம் கூறினர் . அதுவரை 
தோல்வியையே கண்டிராத கலிங்க மன்னன் அனந்த வர்மன் 
குலோத்துங்கனது படைதான் அன்றி , குலோத்துங்கனே வந்து 
விடவில்லை என்று ஏளனமாகக் கூறினான் . இவனது அமைச்சர் 
களில் ஒருவனான ஏங்கராயன் இந்த மன்னனது போக்கினை 
எதிர்த்து சோழப் படையின் பெரும் சாதனைகளை எடுத்துக் 
கூறினான் . இதையெல்லாம் பொருட்படுத்தாத அனந்தவர்மன் , 
போருக்கு ஆயத்தம் செய்தான் . இரு படைகளுக்குமிடையே 

- 

. 


440 


சோழர்கள் 


அனந்தவர்மன் தன்னைக் காத்துக் கொள்ளும் 

வசையில் ஓடி 
ஒளிந்தான் . அவனைத் தேடும் முயற்சியில் தோல்வியுற்ற 
சோழப்படை பெரும் பொருளுடன் தம் நாடு மீண்டது . 


என்பதை 


ஏழு கலிங்கம் என்றழைக்கப்பட்ட வட கலிங்கப் படை 
யெடுப்பும் , இப்படையெடுப்பில் கருணாகரனது , பெரும் பணி 
பற்றியும் கல்வெட்டுகளும் , கலிங்கத்துப் பரணியும் தெளிவான 
ஆதாரங்களாக விளங்குகின்றன , கலிங்க மன்னன் வருடாந்தரக் 
கப்பம் கட்டத் தவறியதே இப்படையெடுப்பிற்கு உடனடிக் 
காரணமாக விளங்கியது என்பதை இப்பாடல் கூறுகிறது . 
கலிங்க மன்னன் அனந்தவர்மன் , சோழ கங்கன் வீரராஜேந்திரனது 
மகள் இராஜ சுந்தரியின் வழித் தோன்றலாவான் . இவ்வுறவு 
முறை , அரசியல் பேராசைப் போக்கினைத் தடுத்து நிறுத்த 
உதவவில்லை . இப்போரில் குலோத்துங்கன் வன்முறை செயல் 
களில் ஈடுபட்டான் என்றே தோன்றுகிறது . அனந்தவர்மனின் 
நீண்ட ஆட்சிக் காலத்தில் நாடு சோழ மன்னனது அதிகாரத் 
திற்குட்பட்டு , சோழ மன்னனுக்கு ஆண்டுதோறும் கப்பம் 
செலுத்தியது 

ஏற்றுக் 

கொள்ள இயலவில்லை . 
திராட்சாராமத் 102 தில் கிடைத்துள்ள சக ஆண்டு 1003 , 
தேதியிட்ட விஷ்ணுவர்த்தனனின் ( குலோத்துங்கன் ? ) ஆட்சிக் 
காலக் கல்வெட்டு ஒன்று திரை கலிங்காதிபதி இராஜராஜ 
தேவனின் பிரதானி 

மனைவி 

அளித்துள்ள 
தானத்தைப் பற்றிக் கூறுகிறது . இது , அனந்தவர்மனின் தந்தை 
யைக் குறிப்பிடுமாயின் , கலிங்கம் சிறிதுகாலம் சோழரது 
அதிகாரத்திற்குட்பட்ட நாடாயிருந்தது என விளங்கும் . இப் 
போருக்கான உண்மைக் காரணம் தெளிவாகவில்லை . காஞ்சி 
புரத்திலுள்ள புகழ்மிக்க சோழர் அரண்மனையில் 108 குலோத் 
துங்கனது அரச சபையில் , அனந்தவர்மன் கப்பம் கட்டத் 
தவறியமை பற்றி திருமந்திர ஓலை மன்னனிடம் கூறினான் 
என்பதே வரலாற்று ஆதாரமற்றதோடு , சோழரது படைப் 
பலத்தைச் சிறப்பித்து , பரணியில் கூறவேண்டி தொடுக்கப்பட்ட 
கற்பனையாகவே இருத்தல் கூடும் . கருணாகரனது படையெடுப் 
பால் எவ்வித நிலையான விளைவுகளும் 

ஏற்படவில்லை . 
மேலும் , வட சலிங்கத்தைச் சோழர் கைப்பற்றினர் என்பதற்கு 
எவ்வித சான்றும் இல்லை .104 கி . பி . 1108 - ம் 

ஆண்டைச் 
சேர்ந்த ஒரு கல்வெட்டு 105 கோடா தலைவன் பீமன் என்பான் 
கலிங்க நாட்டுப் படையெடுப்பில் சோழருக்கு உதவி புரிந்தான் 
என்று கூறுகிறது . இது , முதல் அல்லது இரண்டாம் கலிங்கப் 
போரில் இத்தலைவன் ஆற்றிய பணியினைக் கூறுவதாகலாம் . 


ஒருவரின் 


முதலாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1070-1120 ) 


441 


74 


76 


78 


80 


82 


84 


22 


22 


முதலாம் 
குலோத்துங்கனது 

ஆட்சியில் 
சோழப் பேரரசு 


20 . 


இதேவகிரி 


20 


ஓமகொடா 


சக்கரகோட்டம் 


18 


សបង 


சபிதாயும் 


எல்லோரா 


திராசு + சமா 


கிருஷ்ண 


விஜவாடா 
நாபாத்தகம் 

செப்ரோல் 


16 


நந்தலூம் 


ங்கவா 


12 


12 


ஒடவெள்ளாறு 


காவிரி 


கைக்கொண்ட சோழாகும் 


வைகை 


10 


10 


செம்பொன்மாறி 


வேணாடு 


Nam 


தாமிர 


மஹாதிட்டா 


அனுராதபுரம் 


விழிரும் 

கேரட் 


பொலனருவா 


8 


வர்தகிரி 


தம்பலகாமா 


ஆட்சியின் இறுதியிலிருந்த எல்லை..... 


ரோஹணம் 


14 


16 


18 


80 


82 


84 


. 


இருந்தது . துங்க கரையை 
நாடு ஆகிய இடங்களில் கிடைத்துள்ள குலோத்துங்கனின் 45 - ம் 
னோம் 

காஹட 
சேர்ந்த மதனபாலன் அல்லது அவனது மகன் கோவிந்த சந்திர 

வவிட 

சோழர்கள் 
பேரரசின் பரப்பு 

லோத்துங்கனது பேரரசு ஏறக்குறைய அவனது நாற்பத் 
தைந்தாம் ஆட்சி ஆண்டில்தான் பேரளவில் பரவியிருந்தது . 
அவனது ஆட்சித் தொடக்கத்தில் விளைந்த இன்னல்களாலும் , 
குழப்பங்களாலும் அவனுக்கு பெரும் இழப்பு ஏற்படவில்லை . 
ஈழம் மட்டுமே இழக்கப்பட்டது . மேலைச் சாளுக்கிய நாட்டிற் 
கும் சோழ நாட்டிற்குமிடையேயான எல்லை , முன்பு இருந்தது 
வெல்லை அவ்வப்போது அங்கு காணப்படும் கல்வெட்டுகளின் 
அடிப்படையில் சிறு சிறு மாறுதல்களுக்கு உட்பட்டிருந்தது . 
குலோத்துங்க சோழ சதுர்வேதி மங்கலம் என்றழைக்கப்பட்ட 
நந்தலூர் ( கடப்பை ) , திருபுராந்தகம் ( கர்நூல் ) 100 மைசூர் 
ஆட்சி ஆண்டு 107 வரையிலான கல்வெட்டுகளிலிருந்து இப்பகுதி 
களைக் குலோத்துங்கன் வெற்றிகரமாகத் தனது 

ஆட்சியின் 
கீழ் வைத்திருந்தான் எனக் கருதலாம் . வேங்கி நாட்டின் மீதான 
இவனது அதிகாரமே , அந்நாட்டின் வட பகுதியிலிருந்த கலிங்க 
நாட்டின் 

மீது படையெடுத்து வெற்றியடைய பெரிதும் 
உதவியது . 
வெளிநாட்டுத் தொடர்பு 

குலோத்துங்கன் கீழ் , சோழப் பேரரசு பிற இந்திய நாடு 
களுடனும் வெளிநாடுகளுடனும் விரிவான தொடர்பு கொண்டி 
ருந்தது . ஸ்ரீவிஜய நாட்டுடனான இதன் உறவை முன்னரே நோக்கி 
இராச்சிய உறவுகளைக் கொண்டிருந்தது என்று கங்கை கொண்ட 
சோழபுரத்துக் கோயில் சுவர்களில் காணப்படும் முற்றுப்பெறாத 
கண்ட எனத் தொடங்கும் இக்கல்வெட்டு கன்னோசி நாட்டைச் 
னுடையதாகும் . இக்கல்வெட்டு , 108 தொடக்கத்திலேயே குலோத் 
துங்கனது 41 - ம் ஆட்சி ஆண்டைப் பற்றிக் கூறுகிறது . பின்னர் , 
காகத்வால் மெய்க்கீர்த்தியின் பெரும் பகுதியை அளிக்கிறது . 
ஆனால் , அதில் அளிக்கப்பட்டுள்ள நிவந்தமும் அதனை அளித்த 
அரசன் பெயரும் காணப்படவில்லை . வெகு தொலைவிலுள்ள 
மன்னர் குடும்பங்களுக்கிடையேயான தொடர்பை 

து வெளிப் 
படுத்துகிறது . மேலும் குலோத்துங்கனது 

ஆட்சியில் 


கயாக 


சோழ 


முதலாம் குலோத்துங்கன் (கி.பி. 1070-1120 ) 


443 


| 


எனலாம் . 109 


" 


- 


நாட்டில் சூரிய வழிபாட்டிற்கு அளிக்கப்பட்ட தனியிடம் , சூரிய 
வழிபாட்டில் சிறந்து விளங்கிய காகத்வால் மன்னர்களுடனான 
நெருங்கிய தொடர்பின் விளைவே 

சோழ 
நாட்டைச் சேர்ந்த வாகீசுவரரட்சிதன் என்பவன் ஒரிஸ்ஸாவைச் 
சேர்ந்த சாக்கியரட்சிதன் என்பவனின் சீடன் எனக் கோவிந்த 
சந்திரனின் ( கி . பி . 1129 ) செப்பேட்டில் காணப்படுவதை 
யும் இங்குக் குறிப்பிட வேண்டும் .11 . கம்போஜ நாட்டு 
மன்னன் இராஜேந்திரனுக்கு விநோதமான கல் 

ஒன்றைப் 
பரிசாகக் கொடுத்தான் என்றும் , இதனைச் சிதம்பரம் கோயிற் 
சுவரில் பொருத்துமாறு செய்தான் என்றும் சிதம்பரத்திலுள்ள 
கி . பி . 1114 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 13 - ம் நாளைச் சேர்ந்த 
ஒரு கல்வெட்டு 

கூறுவதை நாம் முன்னரே பார்த்தோம் . 111 
கடலுக்கு அப்பால் , சீன நாட்டிற்குச் செல்லும் 

கடல் 
வழியிலுள்ள பலம் மிக்க கெமர் பேரரசிற்கும் குலோத்துங்கனுக் 
கும் இடையே நிலவிய நட்புறவிற்கான சின்னமே இது என்ற 
வியப்பையும் உண்டாக்குகிறது . பாகன் அரசனான , கியான்ஸிதா 
( கி . பி . 1084-1112) என்பவன் , சோழ இளவரசன் ஒருவனைச் 
சந்தித்து , அவனைப் புத்த மதத்தைத் தழுவுமாறு செய்து 
அவனது மகளை மணந்து கொண்டான் என்று பர்மா நாட்டு 
வரலாறு உணர்த்துகிறது . ஆனால் , தமிழ் இலக்கியமோ , கல் 
வெட்டுகளோ இச்சோழ இளவரசன் யார் என்பதையோ , 
பர்மா நாட்டுக் குறிப்புக்கள் எத்துணை உண்மை என்பதையோ , 
அறிய உதவவில்லை . 112 
கங்கவாடி இழப்பு 

ஹொய்சாளரின் எழுச்சியின் காரணமாக , குலோத்துங்கன் 
தனது ஆட்சியின் பிற்பகுதியில் கங்கவாடிப் பகுதியை அவர் 
களிடம் இழக்க வேண்டியதிருந்தது . முதலாம் இராஜராஜன் 113 
ஆட்சிக்காலத்தில் கி . பி . 1006 - ம் ஆண்டிலேயே ஹொய்சாளர் 
களைப் பற்றி அறியப்பட்டாலும் , அவர்களது வரலாறு உண்மை 
நிருபகாமன் ( கி . பி . 

பி . 1022-1040 ) காலத்திலிருந்தே 
தொடங்குகிறது . கங்கராஜனின் தந்தையும் , 1116 - ல் சோழரிட 
மிருந்து தலைக்காட்டைக் கைப்பற்றிய ஹொய்சாளத் தளபதியு 
மான ஏகமன் அல்லது ஏசிகன் என்பானை ஆதரித்தவனுமான 
நிருபகாமன் வினயாதித்தனின் தந்தையுமாவான் . பல ஆண்டு 

ஹொய்சாளர் , சோழர்களின் பகைவரான மேலைச் 
சாளுக்கியரது அதிகாரத்திற்குட் பட்டவர்கள் என்ற நிலையை 
ஏற்றுக் கொண்டனர் . குலோத்துங்கன் , சோழ அரியணையில் 
அமர்ந்த பின்னர் , அவனுக்கு எதிரான போர்களில் ஆறாம் 


யில் , 


களாக 


. 


. 


, 
தலை நாடு எட என்ற 

கங்கர்கள் 

நாட்டிலுள்ள தகடூரைச் 
444 

சோழர்கள் 
விக்கிரமாதித்தன் , விஜயாதித்தனின் மகனான ஏரயெங்கனின் 
உதவியைப் பெற்றான் என்று நாம் பார்த்தோம் . ஹொய் 
சாளரது எழுச்சியின் தொடக்கத்தில் அவர்களது நாடு எவ்வளவு 
தூரம் பரவியிருந்தது என்பதைக் கூறுவது எளிதன்று . ஹொய் 
சாள நாட்டு எல்லைகளைப் பற்றி முதலாம் வள்ளாலனது கல் 
களில் காணப்படுவதினின்றும் , இவர்களது ஆட்சி ஹெசன் , 
காடூர் மாவட்டங்களிலும் , நாகமங்கலத் தாலுகாவின் சில பகுதி 
களில் மட்டுமே பரவியிருந்தது எனலாம் . மேலும் , விஜயாதித்தன் 
தனது ஆட்சிக் காலம் முழுவதும் அதாவது , கி . பி . 1047 முதல் 
1106 வரை , அக்காலச் சாளுக்கியரது அதிகாரத்திற்குட்பட்ட 
வனாகவே இருந்தான் என்பது விக்கிரமாதித்தனுக்கும் குலோத் 
துங்கனுக்கும் இடையேயான 
டயேயான போரில் 

இம்மன்னன் 

ஆற்றிய 
பணியிலிருந்தே தெளிவாகிறது . 

பிட்டிக விஷ்ணுவர்த்தனன் ( கி . பி . 1100-1152 ) 11 " தலைமை 
யில் தான் ஹொய்சாளர் உண்மையான முக்கியத்துவம் பெற்ற 
னர் . கி.பி. 1116 - ம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று முதன் முதலாக இம் 
மன்னனை 
பிடுகிறது . இதே ஆண்டில் , இம்மன்னன் தலைக்காடு , கோவால 
( கோலார் ) , கொங்கு வரையிலான கங்கவாடி முழுவதையும் 110 
ஆட்சி செய்ததாகக் கூறப்படுகிறது . " இவன் முதலில் ஆட்சியையும் 
இராஜ்யத்தையும் நிலை நாட்டினான் . தலைக்காடு வரை சென்று , 
யது குலத்தோரின் ஆட்சியை , கங்கர் நாடுகளில் முன்னேறச் செய்த 
தில் முதன்மையாக விளங்கினான் . 
தலைநகரைத் தீக்கிரையாக்கினான் என்று பேலூர்ச் செப்பேடு 
( கி . பி . 1117 ) கூறுகிறது . தன்னாட்சியின் முதல் ஐந்து , ஆறு 
ஆண்டுகளில் பேலூரைச் சுற்றியுள்ள கங்கவாடிப் பகுதியைக் 
கைப்பற்றி , தனது அதிகாரத்தைப் பெருக்கினான் என்பது தெளி 

இக்காலத்தில் இம்மண்டலச் சோழரது நேரடி ஆட்சி முறை 
யின் கீழ் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது . 
ஹொய்சாள மன்னனின் தண்டநாயகனான கங்கராஜனால் இப் 
பகுதி கைப்பற்றப்பட்டது . கொங்கு 
சேர்ந்த (தர்மபுரி ) அதிகமான் குடும்பத்தினர் அப்போது இப் 
பகுதியில் சோழரது பிரதிநிதிகளாக இருந்து வந்தனர் . சோழ 
மண்டலத்தைக் கங்கராஜன் கைப்பற்றிய விவரம் பற்றிக் கூறும் 
ஹொய்சாளக் கல்வெட்டுகள் சோழரது சாமந்தன் அதிகமானின் 
வீரத்தைப்பற்றி எடுத்துரைக்கின்றன. கங்கவாடி நாட்டின் எல்லை 


வாகிறது . 


வர்த்தனன் ) மீட்டுக் 
கோயம்புத்தூர் 120 

இப்பள்ளிகளுக்குச்சளை மீட்டனர் என்றும் , 
முதலாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1070-1120 ) 

445 
யில் தலைக்காட்டில் நிறுத்தப்பட்டிருந்த அதிகமான் , ஒரு கதவின் 
தாழ்போன்று அசையாது எதிர்த்து தனக்குச் சோழரால் அளிக்கப் 
பட்ட நாட்டைக் கங்கராஜனுக்கு அளிக்க மறுத்தான் என்றும் , 
தன்னுடன் போரிட்டு வென்று இதனைப் பெற்றுக் கொள்ளு 
மாறு கங்கராஜனிடம் கூறினான் என்றும் இவை கூறுகின்றன . 
கங்கவாடியின் தலையெழுத்தை நிர்ணயம் செய்யும் வகையில் 
இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் 

தலைக்காட்டின் 
அருகாமையிலேயே நடைபெற்றிருக்க வேண்டும் . அதிகமானைத் 
தவிர , தாமோதரன் , நரசிம்மவர்மன் என்ற 

குறுநில 
மன்னர்களும் , மற்ற பல சாமந்தர்களும் , சோழருக்கு உதவி 
யாகப் போரிட்டனர் . திகுலர்களுக்கு ( தமிழர் ) எதிராக முழு 
வெற்றி அடைந்தான் . கங்கராஜன் , கங்கவாடிப் பகுதியிலிருந்து 
தமிழர்களை வெளியேற்றுவதிலும் வெற்றி பெற்றான் . திகுலர் 
களைத் துரத்தியபின் , கங்கவாடியை வீரகங்கனிடம் (விஷ்ணு 

. 
விட118 கங்கராஜன் நூறு மடங்கு அதிர்ஷ்டசாலி அன்றோ ! 
விஷ்ணுவர்த்தனின் மற்றக் கல்வெட்டுகள் இவனது சாதனைகளை 
மிகைப்படுத்திக் கூறுவதோடு , பல இடங்களில் தவறான விவரங் 
களையும் அளிக்கின்றன . இவற்றிலிருந்து ஆதாரமுள்ள விவரங் 
களைப் பிரித்தெடுப்பது கடினமே . சோழர்களிடமிருந்து 
இவன் கைப்பற்றிய பகுதிகளைப் பற்றிக் கூறும் விவரங்களை 
மட்டும் கவனிப்போமேயானால் , கங்கராஜனின் போரில் தலைக் 
காடு ( இராஜராஜபுரம் ) , நீலகிரி , நங்கிலி , கோலால , தெரயூர் , 

ஆகிய பகுதிகள் இவனது ஆட்சியின்கீழ் 
வந்தன எனக் கூறலாம் . கொங்கு நாட்டின் ஒரு பகுதியும் 
இவ்வாறே இவனது ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடும் . 
ஆனால் , காஞ்சி இவனது கட்டளைகளுக்கு அடிபணிந்தது என்று 
கூறுவதோ , தென்மதுராபுரியைத் தன் கைக்குள் அடைத்துக் 
கசக்கியதாகவோ இம்மன்னன் சக்கரக்கோட்டத்துடனோ அல்லது 
இலாட தேசத்துடனோ போரிட்டதாகக் கூறுவது போன்றே 
நம்பத்தகாததாக உள்ளது . அதே வேளையில் , ஹொய்சாளப் 
படைகள் , சோழ நாட்டின் நடுவே திடீரெனத் தாக்கியதற் 
கான சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளன . இராமேஸ்வரம் வரை 
தான் படையெடுத்துச் சென்றதாகக் கூறும் விஷ்ணுவர்த்தனின் 
கூற்றை இவ்வாதாரங்கள் மெய்ப்பிப்பதாக உள்ளன . ஆடுதுறைக் 
கோயிலிலிருந்து சில மூர்த்திகளை ஹளேபீடிற்குக் கொண்டு 
செல்லும் போது , இக்கோயிலைச் சார்ந்த சில பள்ளிகள் இம் 


11 


ஆனால் , 
446 

சோழர்கள் 
பட்டன என்றும் பராக்கிரம 

பாண்டியனது 121 

கல்வெட்டு 
ஒன்று கூறுகிறது . இந்நிகழ்ச்சி , இக்கல்வெட்டு வெளியிடப்பட்ட 
தேதிக்குப் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெற்றது . இப் 
பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் , பராக்கிரம பாண்டிய 
னால் 

மீண்டும் புதுப்பிக்கப்பட்டன . ஆடுதுறையினின்று 
ஹளேபீடிற்கு மூர்த்திகளைக் கடத்திச் செல்ல எடுத்த முயற்சி , 
விஷ்ணுவர்த்தனன் ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடும் . 
இது உண்மையாயின் , விஷ்ணுவர்தனன் தனது படையெடுப்பு 
களைப் பற்றி கல்வெட்டுகளில் கூறுவதற்கான நியாயம் உள்ள 
தென்றே கூறலாம் . இது எவ்வாறாயினும் , இப்போரின் விளை 
வாக , சோழர்கள் கங்கவாடியை , ஹொய்சாளரிடம் இழந்தனர் 
என்பது குலோத்துங்கன் 45 - ம் ஆண்டிற்குப் பிற்பட்ட ( 1115 ) 
கல்வெட்டு , மைசூர் நாட்டில் காணப்படாமையால் உறுதிப்படு 
கிறது . ஆனால் , கோலார் பகுதியிலும் , மற்றும் சில இடங் 
களிலும் விக்கிரம சோழனது கல்வெட்டுகள் காணப்படுவதால் , 
சோழர்கள் இப்பகுதிகளைத் தொடர்ந்து தமது அதிகாரத்தின் 
கீழ் வைத்திருந்தனர் என்றோ அல்லது இப்பகுதிகளை மீண்டும் 
திரும்பப் பெற்றனர் என்றோ அறியலாம் . 
வேங்கியில் தொல்லை 

தனது ஆட்சியின் முடிவில் , குலோத்துங்கன் மற்ற திசை 
யிலும் தன் இராச்சியத்தை இழந்தான் . ஏறக்குறைய , வேங்கி 
நாடு முழுவதையுமே மேலைச் சாளுக்கிய மன்னன் ஆறாம் 
விக்கிரமாதித்தனிடம் இழந்தான் . குலோத்துங்கனிடம் முதற் 
போரில் தோல்வியுற்ற விக்கிரமாதித்தன் , சோழ மன்னன் மீதான 
தனது பகையை மறவாமல் பழி தீர்க்க எண்ணினான் என்பது 
இவனது ஆட்சிக் காலத்தில் கிடைக்கும் ஆதாரங்களிலிருந்து 
தெளிவாகிறது . தன் பகைவனான சோழன் , போருக்கு வர 
மறுக்கிறான் என கி . 

கி . பி . 1084 - ல் விக்கிரமாதித்தன் முறை 
யிடுகிறான் . 122 

குலோத்துங்கன் , தென்னாட்டு 
விவகாரங்களில் தனது கவனத்தைச் செலுத்தியதைத் தனக்குச் 
சாதகமாகப் பயன்படுத்தி , வடக்கே வேங்கி நாட்டையும் 
அதற்குக் கீழ்ப்பட்ட நாடுகளையும் தாக்கி குலோத்துங்கனது 
கவனத்தைத் தம்பால் திருப்புவதே உண்மையில் விக்கிரமாதித் 
தனின் திட்டமாகும் . வேங்கி நாட்டு வரலாற்றை நோக்கும் 
போது கி . பி . 1092-93 விக்கிரம சோழன் , வேங்கிப் பிரதிநிதி 
யாகும் வரை மேலைச் சாளுக்கிய மன்னனின் முயற்சிகள் அனைத் 
தும் எவ்வித பலனையும் அளிக்கவில்லை என்பது தெளிவாகும் . 
இதன் பின்னர் , குளத்தலைவனுடனும் , தென்கலிங்க நாட்டுட 


. 


என்று 


113 


மல்லப்பதேவனது 
கல்வெட்டுகள் திராட்சால் 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 
னும் போர் நிகழ்ந்தது . இக்கிளர்ச்சிகளுக்கு விக்கிரமாதித்தனது 
குறுக்கீடே காரணமாதல் கூடும் . இதேபோன்று , கீழைக் கங்க 
மன்னன் அனந்தவர்மன் சோழகங்கனும் கிளர்ச்சி செய்தமையால் 
வடகலிங்க நாட்டுடனான இரண்டாம் கலிங்கப்போர் அவசிய 
மாயிற்று . எனினும் , குலோத்துங்கன் முதிய பருவமடைந்து , 
கி . பி . 1118 - ல் விக்கிரமசோழனைத் தென்பகுதிக்கு வருமாறு 
பணித்து , அவனுக்குச் சோழ அரியணைக்குரிய இளவரசுப் 
பட்டத்தைச் சூட்டிய 

பின்னரே , 

வடபகுதியில் ஏற்பட்ட 
தொல்லைகள் முக்கியத்துவம் பெற்றன . அபூர்வ புருஷனான 
குலோத்துங்கன் ஆந்திர நாடு உட்பட ஐந்து திராவிடப் பகுதி 
களையும் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பின்னரே , விக்கிரம 
சோழன் சோழ நாட்டை , ஆட்சிபுரியச் சென்றான் 

சக ஆண்டு 1124- ( கி.பி. 1202 ) பித்தா 
புரத்திலுள்ள கல்வெட்டுக் கூறுகிறது . இதன் விளைவாக 
வேங்கி நாட்டில் பெரும் குழப்பம் விளைந்தது . 24 இக்கூற்று . 
குலோத்துங்கனது ஆட்சி முடிவைப் பற்றியும் , விக்கிரம சோழனது 
ஆட்சிக் காலத்தைப் பற்றியும் கூறும் ஆந்திரக் கல்வெட்டுக் 
களைப் புரிந்து கொள்ள உதவுகிறது . 
குலோத்துங்கனது 

கல்வெட்டுகள் தொடர்ந்து அவனது 
49 - ம் ஆண்டு , அதாவது , கி . பி . 1118-19125 வரை திராட்சா 
ராமாவில் காணக் கிடக்கின்றன . அதே சமயத்தில் , விக்கிரம 
சோழனது 9 - ம் ஆண்டிற்கு ( கி . பி . 1127 ) முற்பட்ட கல்வெட்டு 
கள் , வட சர்க்கார் பகுதிகளில் காணப்படவில்லை . மேலும் , 
இவனது கல்வெட்டுகள் குறைந்த அளவில் உள்ளதோடு , வேங்கி 
நாட்டின் தென் பகுதிகளான தற்போதைய குண்டூர் மாவட்டத் 
தில் மட்டுமே கிடைத்துள்ளன . 126 விக்கிரமாதித்தனது எண்ணற்ற 

. 
அனைத்தும் , இவனது ஆட்சி தொடங்குவதிலிருந்து கணக்கிடப் 
படும் சாளுக்கிய விக்கிரம சகாப்தத்தில் காணக்கிடப்பட்டுள்ளன . 
இவற்றில் பெரும்பாலான கல்வெட்டுகள் 45 முதல் 48 - ம் ஆண்டு 
களைச் சேர்ந்தவையானாலும் , இதன் முன் , பின் ஆண்டுகளைச் 

கல்வெட்டுகள் திராட்சாராமாவிலும் , தெலுங்கு 
நாட்டின் மற்ற இடங்களிலும் கிடைக்காமல் 
இவற்றில் பல , நேராகவோ , மறைமுகமாகவோ விக்கிரமாதித் 
தனது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட சில குறுநில மன்னர் 
களால் கற்களில் பொறிக்கப்பட்டவை . இவற்றில் சாளுக்கிய 
மன்னனின் பெயரையோ அல்லது சாளுக்கிய -விக்கிரம சகாப்த 
ஆண்டையோ 

பொறித்தனர் . ஆயினும் , இச்சகாப்தத்தை 


வை 


சேர்ந்த 


இல்லை. 127 


448 


சோழர்கள் 


) 


சேர்ந்த 


கிறான் . 12 


உபயோ கிப்பதற்கான காரணம் மறைந்த பின்னரும் நெடு 
நாளையப் பழக்கத்தின் விளைவாக இதனைத் தொடர்ந்து பயன் 
படுத்தி வந்தனர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள 
வேண்டும் . தெலுங்கு நாட்டின் முழுவதிலும் விக்கிரமாதித்தனது 
ஆட்சி பரவியிருந்தது என்பது இவனது கல்வெட்டுகள் அங்கே 
கிடைப்பதால் அறியலாம் . கி.பி. 1115-16 - ல் இவனது தளபதி 
அனந்த பாலையா என்பவன் , குண்டூர்ப் பகுதியை ஆண்டு 
வந்ததாகத் தெரிகிறது .120 சக ஆண்டு 1039 - ல் ( கி . பி . 1117 , 
டிசம்பர் ) அனுமகொண்டாவைச் 

காகதீய தலைவன் 
புரோல என்பவன் மேலைச் சாளுக்கிய மன்னனின் அதிகாரத் 
திற்கு உட்பட்டவன் என்று கூறுவதோடு , சில காலத்திற்கு 
முன்னர் அனும கொண்டா பகுதி , மேலைச் சாளுக்கிய 
மன்னனால் தந்தை பேடாவிற்கு அளிக்கப்பட்டது என்றும் கூறு 

12 * ஓராண்டிற்குப் பிறகு , கி . பி . 1118 டிசம்பரில் , விக்கிர 
மாதித்தனது தண்ட நாயகனான அனந்த பாலையா , வேங்கி 
14,000 பகுதியை 190 ஆண்டு வந்தான் , 

வந்தான் , என்பது குண்டூர் 
மாவட்டத்திலுள்ள கொம்மூறு என்னுமிடத்தைச் சேர்ந்த 
கல்வெட்டு ஒன்றால் அறியலாம் . இதே ஆண்டைச் சேர்ந்த 
( 1118 ) ஒரு கல்வெட்டு செப்ரோலுவிலுள்ள வேங்கியைக் 
சைப்பற்றும் பொருட்டு நடைபெற்ற பெஜவாடா 

போரில் 
பெரும் புகழ்பெற்ற கொண்டபதுமதி தளபதியான 
என்பவனது வீரத்தைப் பற்றிக் கூறுகிறது . 181 கி . பி . 1120 - ம் 
ஆண்டில் திராட்சாராமாவிலுள்ள புகழ் வளர்ந்த பீமேசுவரன் 
ஆலயத்திற்கு அனந்த பாலனின் மனைவி 

ஒரு தானம் 
அளித்துள்ளாள் ,1** இதே ஆண்டில் , வேலனாட்டி இராஜேந்திர 
னும் , இதற்கு அடுத்த ஆண்டில் தெலுங்குச் சோழத் தலை 
வனது மனைவியான மயிலம்மையும் , திராட்சாராமாவில் பல 
தானங்களை அளித்துள்ளதாக சோழ விக்கிரம சகாப்தத்தில் 
கணக்கிடப்பட்டுள்ள பல கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன .13 : 
கி . பி . 1127 - ல் அனந்த பாலனின் மருமகனும் , மேலைச் 
சாளுக்கிய தளபதியுமான மற்றொருவன் கிருஷ்ணா மாவட்டத்தி 
லுள்ள கொண்டபள்ளியை 

செய்து 

வந்தான் . 134 
திராட்ாசராமாவில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள் , சாளுக்கிய 
விக்கிரம சகாப்தத்தில் 57 - ம் ஆண்டு வரை ( கி . பி . 1132-33 ) | 
காணப்படுகின்றன . இக்காலத்தின் இறுதியில் , அதாவது 
ஆண்டு 1053 - ல் ( கி. பி . 1131 ) மல்லன் என்பவனின் 

நம்பிராஜன் என்பான் கிருஷ்ணா ஆற்றிற்குத் 
தென் பகுதியிலிருந்த சட்சகஸ்ர நாட்டைச் 

சுயேச்சை 
மன்னனைப்போல் ஆட்சி செய்தான் என்பதோடு , கொள்ளிப் 


சூரன் 


மகனான 


வனது டு 


185 


வில்லை 
பொதுவாக 
முதலாம் குலோத்துங்கன் ( 1070-1120 ) 

449 
பாக்கைத் தலைவன் என்றும் கூறிக் கொண்டான் .. 

கி.பி. 
1118 - ம் ஆண்டிற்குப் பின்னர் , வேங்கி நாட்டில் சாளுக்கிய 
சோழரது பலம் 

மறைந்து , 

டேலைச் சாளுக்கிய மன்னன் 
விக்கிரமாதித்தனது பலம் அதிகரிக்கத் தொடங்கியது . 
கி . பி . 1126 - ல் , விக்கிரமாதித்தன் இறக்கும் வரை சோழர் 
களால் தாம் இழந்த நாட்டின் ஒரு பகுதியையும் மீண்டும் 
மீட்டுக் கொள்ள இயலவில்லை . ஆகவே , குலோத்துங்கனது 

ட்சி முடிவுறும் தருவாயில் , சோழ நாட்டின் பரப்பு , அவன் 
அரியணை ஏறியபோது இருந்ததைவிட , மிகச் சிறியதாகச் 
சுருங்கியது . அவனது ஆட்சித் தொடக்கத்தில் ஈழ நாட்டை 
இழந்ததோடு , இப்போது கங்கவாடியையும் ,, வேங்கியையும் 
இழக்க வேண்டி நேரிட்டது . இதன் விளைவாக சோழ நாடு 
தற்காலிகமாகத் தமிழ் நாட்டில் மட்டுமே பலம் பொருந்திய 
தாக இருந்தது . விக்கிரமாதித்தனுக்கும் குலோத்துங்கனுக்கு 
மிடையே தொடர்ந்து நடைபெற்ற நீண்ட போட்டியில் , 
வேங்கி நாடும் , சோழ நாடும் ஒரே முடியின்கீழ் இணைவதைத் 
தடுக்க வேண்டும் என்ற தனது கொள்கையை விக்கிரமாதித் 
தன் 

வெற்றிகரமாக நிறைவேற்றினான் . குலோத்துங்கனோ , 
இனி இம் முடிவைத் தவிர்க்க முடியாதென்ற நிலையில் இதனை 
ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று . குலோத்துங்கனது இறுதிக் 
கல்வெட்டு ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டைக் குறிப்பிடுவதால் 138 
இவன் கி . பி . 1122 - ம் ஆண்டுவரை 

உயிர் 

வாழ்ந்தான் என 
அறிகிறோம் . 
பட்டங்கள் 

குலோத்துங்கன் பெயர்களையும் பட்டங்களையும் 
பெற்றிருந்தான் . இவனது 5 - ம் ஆண்டிற்கு முற்பட்ட கல்வெட்டு 
களில் பெரும்பாலும் , இராஜேந்திரன் என்றே அழைக்கப் 
படுகிறான் . இதற்குப் பிற்பட்ட ஆண்டைச் சேர்ந்த சில 
கல்வெட்டுகளிலும் இப்பெயர் காணப்படுகிறது . 187 சோழ 
மரபுவழிப்படி இவன் ஒரு இராஜகேசரியே என்றாலும் , சில 
கல்வெட்டுகள் இவனைப் பரகேசரி எனத் தவறாகக் குறிப்பிடு 
கின்றன . 189 

இவனது ஆட்சித் தொடக்கத்திலேயே , அதாவது ,, 
5 - ம் ஆண்டிலேயே , திரிபுவனச் சக்ரவர்த்தி என அழைக்கப் 
பட்டான் . 189 

ஆனால் , இவனது சந்ததியினரின் கல்வெட்டுகளில் 
பொறிக்கப் பட்டது போல , இவன் இப்பெயரால் தொடர்ந்து 

, 
A375-29 


பல் 


- 


- 


143 


சோழர்கள் 


450 


141 


என 


144 


146 


வரன் , விஷ்ணுவர்த்தனன் என்று குறிப்பிடுவதோடு பராந்தகன் 
பெருமானடிகளு , விக்கிரம சோழன் , குலசேகரப் பாண்டிய 
குலாந்தகன் என்ற பட்டங்களாலும் 140 இவனைக் குறிப்பிடு 
கின்றனர் . கலிங்கத்துப்பரணியோ , இவனை விருதராஜ பயங் 
கரன் , அகளங்கன் , அபயன் , ஜெயதரன் என்று அழைக்கிறது . 
இவனது 32 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த , 142 சுசீந்திரம் 
கல்வெட்டு ஒன்று , இவனை அபயன் 

அழைக்கிறது . 
திருவொற்றியூர் , பெண்ணாகடம் , சிதம்பரம் ஆகிய இடங்களிலும் 
உள்ள கல்வெட்டுகள் , இவனை ஜெயதரன் என அழைக் 
இருந்தது என்பது அரசனின் 39 - ம் ஆண்டுக் கல்வெட்டிலிருந்து 
தெரிகிறது . திருசூலத்திலுள்ள 

கோயிலுக்குத் திரு நீற்றுச் 
சோழ நல்லூர் என்னும் ஊரைத் தேவதானமாக வழங்கியதை 
அக்கல்வெட்டு அறிவிக்கிறது ..! அரசனின் 28 - ம் 115 

ஆண்டுக் 
கல்வெட்டில் , சுங்கம் தவிர்த்த சோழ நல்லூர் என்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது ; அதற்கு நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு மற்றொரு 
கல்வெட்டில் " சுங்கம் தவிர்த்து இருள் நீக்கி உலகாண்ட என்ற 
அடைமொழி அரசனுக்கு வழங்குகிறது . அரசன் , பல வரிகளை 
நீக்கினான் என்பதற்கு இலக்கியச் சான்றுகளும் இருக்கின்றன . 
ஆனால் , அவற்றைப் பற்றியோ அல்லது மற்றச் சீர்திருத்தங் 
களைப் பற்றியோ விவரங்கள் சரியாக நமக்குக் கிடைத்தில . 
கப்பலிலோ அல்லது வண்டிகளிலோ 147 ஏற்றிச் செல்லப்பட்ட 
பொருள்கள் மீது விதிக்கப்பட்ட இறைக்கு , சுங்கம் என்று 
பெயர் எனப் பரிமேலழகர் குறித்துள்ளார் . பரிமேலழகரின் 
காலம் குறிப்பிட்டுக் கூற முடியாவிடினும் , அவர் காலத்தில் 
கையாண்ட சொற்கள் , முதலாம் குலோத்துங்கனின் காலத்திற்கு 
நன்கு பொருந்தும் , திருக்குறளுக்கு உரை எழுதியபோது 
அவருக்குக் குலோத்துங்கனின் சீர்திருத்தங்களைப் பற்றி அறிந் 
திருந்தார் என்று கூட நாம் சொல்லலாம் . அது எவ்வாறாயினும் , 
குலோத்துங்கன் , நாட்டின் எல்லாப் பகுதிகளிலும் வரி நீக்கம் 
செய்தானா ; அல்லது சில பகுதிகளில் மட்டும் வரி நீக்கம் செய் 
தானா ; அதுவும் ஏதோ குறிப்பிடப்பட்ட காலத்தில் மக்களுக்கு 
ஒரு பரிசாக இச்சலுகை வழங்கப்பட்டதா என்பதும் தெரிய 
வில்லை . அவ்வாறாயினும் சுங்கம் தவிர்த்த என்ற விருது 
அவனுக்குப் பொருந்தும் ; ஆனால் , அரசு இயங்குவதற்கே 
முக்கிய வருவாயாகயிருந்த வரிகளை நிரந்தரமாக விலக்கியிருப் 
பான் 

என்று எண்ணிப் பார்க்கக்கூட முடியவில்லை . சோழ 
நாட்டில் , சுங்கம் விதிக்கப்பட வில்லை என்பதை கி . பி . 1194 - ம் 
ஆண்டுக் கல்வெட்டுக் கூடக் குறிப்பிடுகிறது . 145 சோழ நாட்டில் 


நிறைய 


வேறுபட்டது சோழரது ஆட்சி . பல்வேறு வரிகளைப் 

சோழபுரமாகும். 150 
நாட்டை ஆளுவதற்கு நியமிக்கப்பட்டனர் . இதைப் பார்க்கும் 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

451 
மட்டும் அரசாளவில்லை . அருத்தசாத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட 
வி TWo என்னும் குறிக்கோளுடைய இராணுவ ஆட்சிக்கு 
முற்றிலும் 
பற்றிக் கல்வெட்டுகள் 

குறிப்புகள் தந்தாலும் , 
அவற்றிலிருந்து சோழர்களது வரிவசூல் திட்டங்களைப் பற்றிய 
பொதுவான கொள்கைகள் என்ன என்பதை அறிவது கடினமாக 
உள்ளது . குலோத்துங்கனின் ஆட்சியில் இரு முறை ( 16 - ம் ஆண்டும் 
40 - ம் ஆண்டும் ) கள் நில அளவு செய்யப்பட்டது என்று அவனுக்குப் 
பின் வந்த 

அரசர்களின் கல்வெட்டுகளிலிருந்து தெரியவரு 
கிறது . குலோத்துங்கனின் 48 - ம் ஆண்டுக் கல்வெட்டும் அந் 
நில அளவைப் பற்றிக் குறிப்பிட்டு அப்பணியை நிறைவேற்றிய 
அதிகாரிகளில் ஒருவரின் பெயரையும் குறிக்கிறது . 

குலோத்துங்களின் தலைநகர் , கங்காபுரி அல்லது கங்கை 
கொண்ட 
முக்கிய நகரமாகத் திகழ்ந்தது . அங்கும் அரண்மனை இருந்தது . 
அதில் இருந்த அபிஷேக மண்டபத்திலிருந்து பல முக்கிய அரசுக் 
கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன . 

- 181 இவற்றைத் தவிர ஆயிரத் 
தளி . 1952 திருமழவாடி ! முடி கொண்ட சோழபுரம் - 54 விக்கிரம 
சோழபுரம் 155 போன்ற இடங்களிலும் அரண்மனைகள் இருந்தன 
என்று கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது . 
குடும்பம் 

சூரிய குலத்தில் தோன்றிய இராஜேந்திரனின் ( இரண்டாம் 
ராஜேந்திரன் ) புதல்வி மதுராந்தகியைக் குலோத்துங்கன் மணந் 
தான் என்று செப்பேடுகள் குறிக்கின்றன . இவர்களுக்குப் பிறந்த 
பிள்ளைகள் கி . பி . 1077 - லிருந்து ஒருவர்பின் ஒருவராக வேங்கி 


தலைநகரம் 


. 


158 ) 


1 . 


போது , 


பிறகு 


குலோத்துங்கன் அரியணை ஏறுவதற்கு முன்பே , 
அவன் , திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்று 
கிறது . நான்காவதான விக்கிரம சோழனே , குலோத்துங்கனுக்குப் 
அரசனானான் . 155 கல்வெட்டுகளில் 

மதுராந்தகியின் 
பெயர் 

குறிக்கப்படவில்லை . ஆனால் , புவனமுழுதுடையாள் 
அல்லது அவனிமுழுதுடையாள் என்ற பொதுவான பட்டப் 
பெயர்கள் குறிக்கப்படுகின்றன . தீன சிந்தாமணி என்ற மற்றொரு 
பெயரும் அவளுக்கு இருந்ததாகத் தெரிகிறது . 157 குலோத்துங் 
கனின் 30 - ம் ஆட்சி ஆண்டிற்குச் சற்று முன்பு அவள் இறந்து 


உமை 


நங்கை என்பதே அரசியல் குறிக்கிறது . 
வேண்டும் . இன்னும் சில அரசியரின் பெயர்கள் நமக்குக் கிடைத் 

ஆண்டுக் கல்வெட்டு 
மாலை பரிசளித்தான் என்று . 

சோழர்கள் 
விட்டதால் , அவளது இடத்தை தியாகவல்லி ஏற்றாள் , புவன 
முழுதுடையாள் என்ற பட்டமும் பெற்றாள் . தியாகவல்லியும் , 
மற்றொரு அரசியான ஏழிசைவல்லபியும் கலிங்கத்துப் பரணியில் 
குறிப்பிடப்படுகிறார்கள் . அவர்களில் தியாகவல்லியே அரசனுக்குக் 
சரிநிகராய் உரிமை பெற்றவளாய் இருந்தாள் என்பது பரணி 
குறிக்கிறது .159 ஏழிசை வல்லியும் ஏழுலகுடையாள் என்று 
குறிப்பிடப்படுகிறாள் . இவ்விருது நம்பிராட்டியார் சீராமன் 
அருமொழி நங்கை என்பவளுக்கும் வழங்கியதை இவ்வரசனின் 
26 - ம் ஆண்டுக் கல்வெட்டொன்று குறிக்கிறது . " 19 

அருள் 
துள்ளன . திரைலோக்கிய மகாதேவி ; 

இவரது தாய் 
நங்கை , நற்பேறு பெரும் பொருட்டு கி . பி . 1072 - ல் ஆர்ப்பாக்கம் 
கோயிலில் விளக்கேற்றினாள் . 160 சோழன் சோறுடையாள் என் 

காடவன் மகாதேவி - இவள் பல்லவ வமிசத்தவளாய் 
இருந்திருக்க வேண்டும் . திருபுவன மகாதேவி என்னும் கம்ப 
மகாதேவி ; இவள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவள் ; வைணவ 
அடியாள் ; மற்றொரு சோழகுல வல்லியாளும் 

வைணவ அடி 
என்பது காஞ்சியிலுள்ள161 கி . பி . 1111 - ம் ஆண்டுக் 
கல்வெட்டுத் தெரிவிக்கிறது , குலோத்துங்கனின் சகோதரிகளான 
குந்தவை , மதுராந்தகி என்போர் , சிதம்பரத்திலுள்ள கி . பி . 
1114 , கி . பி . 1116 - ம் ஆண்டுக் கல்வெட்டுகளில் குறிக்கப்படு 
கின்றனர் . 10. மனைவி மதுராந்தகி வழியாக ஏழு பிள்ளைக் 
களைத் தவிர சுத்தமல்லி என்ற ஓஒரு பெண்ணும் இருந்தாள் 
அவள் , இலங்கை இளவரசனுக்கு மணம் செய்விக்கப்பட்டாள் . 
குலோத்துங்கனின் மற்றொரு பிள்ளையை அம்மங்கையாழ்வார் 
குறிக்கிறது .163 இராஜசூனு மாதவன் என்னும் சோழ இளவரசன் , 
கி . பி . 1082 - ல் இராம கிராமத்திலுள்ள சிவ பிரானுக்குப் பொன் 

ஆனால் , இவ் 
விளவரசன் யார் என்பது விளங்கவில்லை . 


னும் 


யாள் 


கல்வெட்டுகளில் , குலோத்துங்கனின் பல சிற்றரசர்களின் 
பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன . இவர்களில் , தென்னாட்டுப் 
படையெடுப்பிலும் கலிங்கப் போரிலும் அவனுக்குத் துணை 
நின்று போர் புரிந்த தலைவர் இருவர் முக்கியமானவர்கள் . 
தென்னாட்டுப் படையெடுப்பை நடத்திய நரலோக வீரன் 
என்பவனைப் பற்றி விக்கிரம சோழன் உலா விலும் தென் 
ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள சிதம்பரம் , திருவதிகை எனும் 


453 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


ஊர்களிலும் பாண்டிய நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்துள்ள 
கல்வெட்டுகளிலிருந்தும் பல விவரங்கள் கிடைத்துள்ளன . அவன் 
மணவில் பகுதியின் தலைவன் . சிதம்பரத்திலும் திருவதிகையிலு 
முள்ள கோயில்களுக்குப் பெரும் திருப்பணிகள் பல செய்வித் 
தான் . மக்களால் மதிக்கப்பெற்றுப் போற்றப்பட்டவன் . 
குலோத்துங்கனுக்கு முதன் மந்திரியாகப் பணியாற்றினான் ,161 
கலிங்கப்போரில் பெரும் பங்கு கொண்டு வெற்றி தேடித்தந்த 
தலைவன் , கருணாகரத் தொண்டைமான் ஆவான் . இவனைப் 
பற்றிய செய்திகள் முக்கியமாகக் கலிங்கத்துப்பரணி யிலும் , 
‘ விக்கிரம சோழன் உலா விலும் காணப்படுகின்றன .166 இவன் , 
பல்லவ 

குலத்தில் தோன்றியவன் என்று ஐயங்கொண்டார் 
குறிப்பிடுகிறார் .187 சோழ மண்டலத்தைச் சார்ந்த குலோத் 
துங்கச் சோழ வளநாட்டு திருநறையூர் நாட்டு வண்டாழஞ் 
சேரியின் தலைவன் 

குறிக்கப்படுகிறான் .1 

168 

கும்ப 
கோணம் தாலூகாவில் இது , வண்டு வாஞ்சேரி என்று தற் 
பொழுது வழங்குகிறது . இவ்விவரம் , காஞ்சிபுரத்திலுள்ள 
கல்வெட்டில் கிடைக்கிறது . கருணாகரன் குலோத்துங்கனுடைய 
கலிங்கப்போரில் கலந்து கொண்டு துணை புரிந்தான் . பல்லவ 
இலச்சினையான 

வெள்ளை 

நந்தியே இவனது கொடியில் 
காணப்பட்டது . அவனது பெயர் சேனாபதி பல்லவரசன் 
என்று திருப்பனந்தாளிலுள்ள கி . பி . 1099 - ம் ஆண்டுக் கல் 
வெட்டு கூறுகிறது .171 நரலோக வீரனைப் போன்றே , கருணா 
கரனும் குலோத்துங்கனுக்குப் பிறகும் விக்கிரமச் சோழனிடமும் 
பணிபுரிந்தான் என்று விக்கிரம சோழன் உலாவிலிருந்து தெரி 
கிறது . 


என்று 


1.9 


170 


முதல் 
கல்வெட்டுகளைத் தவறாகப் புரிந்துகொண்டு 
, 

குலோத்துங்கன் தோற்கடித்ததாக 
454 

சோழர்கள் 
குறிப்புகள் 
1 .. இ ஐ . vii பக் . 7 , n 5. ஜூன் 13 , ஞாயிற்றுக்கிழமை . 

ஏ ஆர் இ . பக் . 3 ; ஸ்ரீரங்கம் கல்வெட்டு 108 . 
2 . இ ஐ . iv . பக் . 227,520 / 1920 ; 139/1902 52 - ம் 

ஆண்டுக் கல்வெட்டு , புதுக்கோட்டைக் கல்வெட்டுகள் 

எண் 127 .. 
3 . 43/1921 . ஏ ஆர் இ . 1929 II , 33 . 
4 .. 125/1900 . 
5 . 425/1912 . 
6. 468/1913 . 
7 .. எஸ் ஐ ஐ . iii , 68 , 69 . இம் மெய்க்கீர்த்தியில் 
குலோத்துங்கன் 

இளமைப் 

பருவ 

ஆற்றல்களைப் 
பற்றிய மிகைப்படுத்திய வருணனை உள்ளது . இதனை 
வரலாற்றுச் செய்திகளாகக் 

கொள்ள முடியாது . 
தன் பொன் நகர்ப்புறத்திடைக் கிடப்ப என்று முடி 

கிறது . 
8. 57/1898 . 
9 . 

124/1928 . 
10. 231/1912 
11. 365/1928 , 
12.1 197/1919: திரிபுவனச் சக்கரவர்த்தி என்ற விருது 
கல்வெட்டுத்தான் 

ஹுல்ஷ் நினைத்தார் . 
எஸ் ஐ ஐ. iii , பக் . 131. குலோத்துங்கனுக்கு சக்கர 
வர்த்தி என்ற விருது அவனது 4 - ம் ஆண்டின் கல்வெட் 
டில் கிடைக்கிறது 

( 468/1913 ) , இக்கல்வெட்டு , 
புகழ் மாது விளங்க எனத் தொடங்குகிறது . 
13 . எஸ் ஐ ஐ . iii , பக் , 142-146 . 

ஆர் . டி . பானர்ஜி 

சக்கரக் 
கோட்டம் மாளவத்தைச் சார்ந்த இலட்சுமதேவனைக் 

எழுதியுள்ளார் . 
( ஹய்ஹயஸ் ஆப் திரிபுரி , பக் . 25 ) . 
14 . x . V .. 25 . 
15 . பார்க்க முன் அத்தியாம் xii . 
16 . 

ஏ ஆர் இ . 1904 , பாரா 21 . 


பா 


என்று 


முதலாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1070-1120 ) 


18 . 


17 . எஸ் ஐ ஐ . iii பக் . 132. ஏ ஆர் இ . 1904 , பாரா 21 . 

ஏ ஆர் இ . 1899 , பாரா 51 . 

பார்க்க , முன் அதி . xii , பக் , 298 , n 51 . 
20. கலிங்கத்துப்பரணி , x , செய்யுள் 27-32 . ஐ ஏ . xix , 

பக் , 332 . 


19 . 


23 . 


துங்கனின் 


21 . 

முன் , பக் . 290 . 
22 vi , 26-27 ; 38-9 ; 54 . 

வினைப்பயனுக்கு இரையானான் , விக்கிரமன் என்ற 
பில்ஹணனின் கூற்று பொருத்தமற்றது என்பதையும் , 
வலிவற்ற தம்பியை விலக்குவதற்குத் திட்டமிட்டு 
வேலை செய்தான் என்பதையும் பூகலர் ( Buhler ) நன்கு 
எடுத்துக் காண்பித்துள்ளார் . இதற்காகவே , சோழ 
அரசப் 

பெண்ணை மணந்தான் . அப்படியிருக்க , 
சோமேசுரன் , குலோத்துங்கனுடன் நட்புக் கொள் 
வதை மட்டும் அவன் எதிர்ப்பது முறையாகாது . 
பூகலர் . விக்கிரமாங்க தேவசரிதம் பக் , 36-8 குலோத் 

மற்றொரு பெயரான இராஜேந்திரன் 
என்பதையே ரா ஜிகா என்றும் அழைத்தனர் என்று 
முதன் முதலில் ஃபிளீட் அவர்கள் தான் உணர்ந்தார் . 

ஐ ஏ XX , பக் . 276 ; 282 ; பி ஜி I , ii , பக் . 445 
24 . பி ஜி I , ii , 234 . 
25 . 

இசி , V. ஏ கே . 102 ( a ) சாளுக்கியச் சக்கரவர்த்தியின் 
ஆணைப்படி , சோழ அரசர் இலைகளை உடுத்தினர் 
என்று கூறுகிறது . சோழிகர் அண்ணலேயம் தளிரம் 

உடிசி vii , பார்க்க 64 . 
26 . இசி . vii , 33. ராஜிக சோழ மனோபங்கம் என்ற 

பெயரால் அரசனைக் குறிக்கிறது . நுளம்ப வாடி 
32000 என்ற பகுதியையும் ஆண்டு வந்தான் என்ற 

கூற்று மிகையாகத் தெரிகிறது . 
27 . vi , 90 , 
28 . 

மேற்படி பூகலரின் கருத்தைக் காண்க . 
29. vi , 99 , xiv , 4 . 
30 . நிர்வாப்ய சோழஸ்ய புனக : பிரதாபம் கிரமேண 

கல்யாணம் அசௌ விவேச vii , 2 . 
31 . ‘ கொடுத்தாள் என்ற மூலச்சொல்லை 

பெயர்க்க முடியாது . ஹுல்ஷ் கொடுத்துள்ள மொழி 
பெயர்ப்பைச் சில திருத்தங்களுடன் இங்கே கையாண் 
டுள்ளேன் ( எஸ் ஐ ஐ . iii, பக். 147 ) . 177/1919 ( 6 - ம் 


மொழி 


சோழர்கள் 


ஹிஸ்டரி ஆப் சிலோன, பக் . 57 . 
456 

ஆண்டு ) 5/1914 ( 8 - ம் ஆண்டு ) இவைதான் , க் 

கூற்றைக் குறிக்கும் முதல் கல்வெட்டாகும் . 
32 . எஸ் ஐ ஐ . iii 73 , 5/1914 ; 178/1919 . 
33. 401/1896 . 
34 . பிஜி Iii . பக் . 217 . 
35 . ஒரு போர் நடந்ததாகத் தெரிகிறது . கலிங்கத்துப் 

பரணி xiii , 162 . 
36 . எஸ் ஐ ஐ . iii , பக் . 144 . 
37 . xi செய்யுள் 74 , 75 ; xiii , 62 , 
38. இ ஐ . vi பக் . 69 , 214-5 . 
39 . பி ஜி . I ii , பக் . 445 . 
40. xiv செய்யுட்கள் 1-13 . 
சிவி . அதி. 60 செய்யுள் 24 ; காட்ரிங்டன் எ ஷார்ட் 

, . 
42. xvii , செய்யுள் 43 ; பி ஜி I , ii , பக் . 452-3 . 
43. இ ஐ . xii பக் . 208. ஆர். டி . பானர்ஜி ( ஹையயஸ் 

ஆப் திரிபுரீ , பக் . 26 ) . 
44. ஜே ஏ எச் ஆர் எஸ் , V. பக் . 208-9 . 
45 . பி கே . பக் . 118. அடிக் குறிப்பு . 
46. முன் பக் . 253 ; 271. 
47. சி . வி . அதி . 58 ; செய்யுள் 59 ; அத்தியாயம் 59 . 

8-9 இ இஜட் . 11 பக் . 207 . 
48 . அதி . 58 , பக் . 18 . 
49 . கீசர் , சி.வி. பக் . 208 1 2 . 
50 . 600/1912 , எஸ் ஐ ஐ . 1395 ; வரி 17 . 
51 , காரிங்டன் மேற்சொன்ன நூல் பக் 57 . 

எஸ் ஐ ஐ . iii , 68 , 1 , 2 69 , 1 , 10. பழைய 
சீவரத்திலுள்ள 10 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ( அதி . ) , 
211/1922, புகழ் சூழ்ந்த புணரி என்று தொடங்கும் 
மெய்க்கீர்த்தி பாண்டியனின் தலை கொண்டதையும் 

குறிப்பிடுகிறது . 
53. 186/1914 . 
54 , இ . 

ஐ . V. பக் . 103-4 ; எஸ் ஐ ஐ . i பக் . 168-9 . 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


457 


55 . 


56 . 


57 . 


58 . 


59 . 


60 . 


2 


சோழர் 


எஸ் ஐ ஐ . iii . பக் . 147 . 
வரிகள் 46-8 . 
xi செய்யுள்கள் 70-2 . கலிங்க அரசன் அனந்தவர்ம 
னிடம் கேட்கப்படும் கேள்விகளாக அமைந்துள்ளன . 
குலோத்துங்கனே நேரில் வராவிட்டாலும் அவனது 
சேனை , வீரச் செயல்கள் புரியவல்லது என்பதை 
உணர்த்துகிறது . 
V. 10 . 
ஸ்டடீஸ் , பக் . 191 . 
பி கே . பக் . 120-2 ; 21/1927 என்ற ஜடாவர்மன் 
ஸ்ரீ வல்லபனின் 10 - ம் ஆண்டுக் கல்வெட்டு , கொல்லம் 
கொண்ட குலோத்துங்கனின் , அதாவது முதலாம் 
குலோத்துங்கனின் 31 - ம் ஆண்டைக் குறிக்கிறது . 
குலோத்துங்கன் தனது 

11 - ம் ஆண்டுக்கு முன்னே 
( கி . பி. 1081 ) தென்னகத்தை 

மீண்டும் கைப் 
பற்றினான் . ஸ்ரீவல்லபனின் 10 - ம் ஆண்டுக் 
குலோத்துங்கனின் 13 - ம் ஆண்டிற்கு ( கி . பி . 1091 ) 
பிற்பட்டதே . ஆதலால் , குலோத்துங்கன் போரிட்டு 
வீழ்த்தியப் பாண்டிய 

மன்னன் ஸ்ரீவல்லபனாக 
இருக்க முடியாது . இவ்வெற்றிக்குப் பிறகும் , தனது 
நாட்டைச் 

ஆட்சிக்குட்பட்டு ஆண்டுவர 
குலோத்துங்கன் அனுமதித்தான் என்று தெரிகிறது . 

இளவரசர்களைப் பாண்டிய நாட்டிற்கு 
ஆளுநர்களாக அனுப்பும் வழக்கம் , குலோத்துங்கன் 
காலத்தில் நிறுத்தப்பட்டது என்று தெரிகிறது . 
கி . பி . 1000 முதல் 1070 வரை சோழ நாட்டுடன் 
வேங்கி நாடு கொண்டிருந்த தொடர்பைப் போன்றே 
இப்பொழுது பாண்டிய நாடும் தொடர்பு கொண்டு 
விளங்கிற்று. 
விழிஞத்தை இராஜேந்திர சோழப்பட்டினம் என்று 
21 - ம் ஆண்டுக் கல்வெட்டுக் கூறுகிறது . ( 46/1927 ) 
கோட்டாறிலுள்ள நிலப்படை 

39 - ம் 

ஆண்டுக் 
கல்வெட்டில் குறிக்கப் படுகிறது ( டி ஏ எஸ் . 1 , பக் . 
246-47 ) . 
ஏ ஆர் இ . 1927 II , 18 . 
ஸ்டடீஸ் , பக் . 178. அடிக்குறிப்பு . 
நரலோக வீரன் , முதற்போரில் சாதாரணப் 
வீரனாகப் போரிட்டான் . பெரும் பதவிக்கு வந்த 
பிறகும் விக்கிரம சோழனிடம் 6 அல்லது 7 ஆண்டுகள் 
பணியாற்றியதால் , குலோத்துங்கன் 

ஆட்சியின் 
தொடக்கத்தில் நரலோகவீரன் பெரும் 
பெறுவதற்கான தக்க வயது அடைந்திருக்க முடியாது . 


சோழ 


61 . 


62 . 


63 . 


64 . 


படை 


பதவி 


படை 


40 
கருதுகிறார் . அவ்வா 

" ற , 
458 

சோழர்கள் 
65. இலங்கைக்குக் குலோத்துங்கன் , 

அனுப்பிய 
தாகவும் ஆனால் , அது ஒன்றும் சாதிக்கவில்லை 
என்பதாகத் திருக்கழுக்குன்றம் கல்வெட்டு (ஐ ஏ 
xxi; பக் . 282 ) க் குறிப்பதாக , பரணவிதானே கூறு 
கிறார் . (இஐ . xviii , பக் . 333) . ஆனால் , அக்கல் 
வெட்டை மிகக் கவனத்துடன் 

வெளியிட்டுள்ள 
ஹுல்ஷ் கட்டுரையை அவர் பார்க்கத் தவறி விட்டார் . 

எஸ் . ஐ . ஐ . iii , 75 குறிப்பு 10 , பக்கம் 164 . 
66. இலங்கைக் கல்வெட்டு , எண் 509 ( கி . பி . 1114 ) 

ஜெயபாகு தேவரின் வேளைக்காரப் படையினனான 
சேடராயன் அல்லது மலைமண்டல நாயகன் என்ப 
வன் குறிக்கப் படுகிறான் . சிலோன் ஜர்னல் ஆப் 

சயன்ஸ் ஜி ii , பக் . 122. 
67. சி , வி . 1 , பக் . 216-8 . 
68 . 600/1912 ; இ ஐ . xviii, பக் . 330 . 
69. சிலோன் ஜர்னல் ஆப் சயன்ஸ் ஜி II , 2 , பக் . 105 ; 

116 .. 
70. பே எடேட்ஸ் இண்டூயிச ... இந்தோநேசி . ( பாரிஸ் 
1948 ) , பக் . 250-1 . 

- , 
பக் . 100. n 6 ; ஜே ஏ . xi ; 20 ( 1922) பக் , 20 ; 

பி.இ எப்இ ஓ . xxiii , பக் . 470. 
72 . vi செய்யுள் 18 . 
73 . ஜர்னல் ஆப் கிரேட் இந்தியா சொசைட்டி I , பக் . 

87-88 . 
74.1 பார்க்க பக் . 298 n : 26. முன் , 
75 . 

இ ஐ . V. பக் . 105 . 
76 . பி இ . எப்இ ஓ xviii , 6 , பக் . 8 . 

சௌ ஜு - குவா , பக் , 96 ; 101 . 
78. Cf. குரோம் , இந்தோ- ஜாவானீஸ் செசீ டெனீஸ் 

பக் . 302-4 . சீன ஆதாரம் எவ்வளவு நம்பத்தக்கது 
என்பது தமக்கு விளங்கவில்லை என்று வோகல் 

கூறு 
கிறார் , பிஜித்ரேகன் 75 ( 1919) பக் . 637. ஸ்ரீ விஜயத் 
தின் மீதிருந்த சோழர் ஆதிக்கம் , சோழர் கல்வெட்டு 
களில் மிகைப்படுத்தப்பட்டு பேசப் படுகிறது என்று 
சோழ நாட்டு ஆதிக்கம் செலுத்தியதாகப் 
பெருமை அடுத்திக் கொண்டுள்ளது . சீனர் கூற்றை 


" 


77 . 


முதலாம் குலோத்துங்கன் (கி.பி. 1070-1120 ) 


459 


அப்படியே நம்புவது ஜெரினி ஒருவர்தான் . ரிசர்ச்சஸ் , 
பக் . 624 n 1 . 


. 


அரசன் 


கூட 


வீட்டின் 


என்பது 


. 


. 


79 . 

ஏ எஸ் எஸ் ஐ . பக் . 224 . 
80. மேற்படி வரி 6-7 . 
81 , மேற்படி வரி 39-40 . 
82 . குளிக்கும் போது 

கோரிக்கைகளை 
விசாரித்தான் என்று இச் சொற்றொடரால் தெரிகிறது . 
74 1932 எண்ணுடைய 

கல்வெட்டில் 
உள்ளால் குளிக்கும் இடத்து என்று காணப்படுகிறது . 
ஆனால் , வெளி நாட்டுத் தூதுவருடன் சந்திப்பது , 
குளிக்கும் அறையிலிருந்தே வரவேற்றுப் பேசுவது 
வியப்பாக உள்ளது . 

ஆனால் , 

பின்னால் 
அபிஷேக மண்டபத்தைப் பற்றிய குறிப்பைப் பார்க்க 
வும் ( பக் . 332 ) . இபன் ஆசன் செண்ட்ரல் ஸ்ட்ரக்சர் 

பக் . 77-78 . 
83 . 

எஸ் ஐ ஐ . பக். 146 . 
84 . இக்கல்வெட்டைப் பற்றிய முழு விவரத்திற்கும் எனது 
சுமத்திராவில் 

தமிழ் வணிகச் சங்கம் 
(திஜ்சிர்ப்ட் ஊர் .... வோல் கொன் குண்டே , 

1932 , 
பக் . 314 ) என்ற கட்டுரையைப் பார்க்க . 
85 . இ ஐ V எண் 10 ; vi , எண் -35 ஏ ஆர் இ . 1922 II , 6 . 
86 . பித்தாபுரம் செப்பேடுகள் ஐ . V. எண் 10 ) V. 21 . 
87. செய்யுள்கள் 25-26 . 
88 . 

இ ஐ . vi , பக் . 335 , 
89. அக்கிரஜம் தேகிப் பட்டயங்கள் V. 21 . 

இ ஐ . பக் . 36 . 
ஐம்படைப் பருவம் என்றால் குழந்தைப் பருவம் , 
விஷ்ணுவின் ஐந்து படைகளையும் தாயத்து வடிவில் 
குழந்தைக்கு அணிவதைக் குறிப்பதாகும் . தமிழ் அக 
ராதியைப் பார்க்க ( கலிங்கத்துப் பரணி x 8 ) . இது 
விக்கிரமச் சோழனின் இளமைப் பருவ சாதனை 
களைப் பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட வருணனை 

ஹுல்ஷ் , எஸ் ஐ ஐ . iii , பக் . 184 . 
92.1 

பக் . 13-14 பார்க்க . 
93 . எஸ் ஐ ஐ . iil 72 ; 304/1907 ; 463/1911 . ( 27 - ம் 
ஆண்டு ) 

சீவல் இந்நிகழ்ச்சியை கி . பி . 1090 - ம் 
ஆண்டின் கீழ் காட்டியிருப்பது பொருத்தமாக 
இல்லை . எச் ஐ எஸ் ஐ . பக் , 69 , 


90 . 


9.1 . 





95 . 
96 . 


) 
லுவதற்கில்லை .ஏயில் 

, 
குலோத்துங்கனோ 

லா . வாடாகர 
460 

சோழர்கள் 
94 . 608/1904 ; 44/1891 . 

டி ஏ எஸ் , i , பக் , 22 , வரி 8 , 

ஏ ஆர் இ . 1917 , II 27 . 
97 . கன்னிங்காம் , ஏன்சியன்ட் ஜியோகிராபி , பக் . 591 . 
98 .. தேகிச் செப்பேடுகள் , வரி 83 . 
99 . 363/1899 , கலிங்கம் , வேங்கி மீது படையெடுத்தது 

என்று வெங்கையா கருதுகிறார் . இதை விக்கிரம 
சோழன் தடுத்தான் . கலிங்கப்படை , எல்லூர் வரை 
முன்னேறியது என்று கூறுகிறார் . ஏஆர்இ . 1905 , 
II , 18. இதற்கு முந்திய படையெடுப்பு , தென் 
கலிங்கத்தின் மீதானது கி . பி . 1095-96 - ல் நடந்தது . 
இதில் திரிகலிங்கத் தலைவன் சோடகங்கன் நேரடி 
யாகக் கலந்து கொள்ளவில்லை என்கிறார் வெங்கய்யா . 

இராஜராஜ தேவேந்திரவர்மனுக்கும் குலோத்துங் 
கனுக்கும் நடந்த போர்தான் கலிங்கத்துப்பரணியில் 
விவரிக்கப்பட்டுள்ளது என்று கே . வி . சுப்பிரமணிய 
ஐயர் கருதுகிறார் . குலோத்துங்கனின் 33 - ம் ஆண்டிய 
தேவேந்திரவர்மனுடன் போரிட்டான் என்று கூறு 
கிறது . இதனாலேயே இப்போர்தான் பரணியில் 
றால் , கலிங்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட படை 
யெடுப்புகள் நடந்துள்ளன என்று ஐயர் அவர்களே 
ஒப்புக் கொள்கிறார் ( இ ஐ , xx பக் , 140-2 ; ஜே ஓ 

ஆர் . x , பக் , 295-301) . 
100. 44/1891 

கலிங்க வெற்றிக்குக் காரணம் 
போல் சித்திரிக்கிறது . 

கூறுவது 
போல் , சோழர் படையை கருணாகரனே தலைமை 

தாங்கி நடத்தினான் என்கிறது . 
101 . 

ஐ ஏ . xix பக் . 333 . 
102 . 181/1893 ; ஏ ஆர் இ - ன்படி சக ஆண்டு 1002 .. 
103 . குலோத்துங்கன் , தங்கி அவை நடத்திய இவ்வரண் 

மனையும் , மண்டபத்தைப் பற்றியும் உத்தம சோழர் 
காலத்திலேயேகூட நமக்குக் குறிப்புகள் கிடைக்கின் 
றன. மியூசியம் செப்பேடுகள் , வரி 13 ( எஸ் ஐ ஐ . 

பக் . 296 ) . 
104 . 

மு . இராகவையங்கார் கலிங்கத்துப்பரணி 
62 - லிருந்து வட 


பப் 


ங்கனாவன்று பரணி 


- 


தான் 


ஆனால் 


அதன் 


அனந்தவர்மனுக்கு 
- ஆர் இ . 1927 II , 19-21 . 
முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 

461 
னுடன் , விக்கிரம சோழனும் கலந்து கொண்டான் 
என்று வெங்கையா நினைக்கிறார் ( ஏ ஆர் இ . 1905 
II , 18) . ஆனால் , ஜயங்கொண்டார் , விக்கிரம 
சோழனைப் பற்றி ஒன்றும் கூறவில்லை . விக்கிரம 
சோழன் , தனியாக இன்னொரு சமயம் வடகலிங்கத் 
துடன் போரிட்டான் என்பதற்கு வேறு இலக்கியச் 
சான்றுகள் உள்ளன . இது விக்கிரம சோழன் பட்டத் 
திற்கு வந்த பின் நடந்தது . 
மேலும் , 

வெங்கையா கூறியுள்ளதாவது : 
( 1 ) சோட கங்கன் , அவனது ஆட்சியின் இறுதியில் 

வலிவடைந்தான் ( 2 ) அவனுடைய எதிரி 
களாகக் கூறப்படும் ஏழு கலிங்கரை எதிர்த்தபோது 
தான் நடத்தினான் . (i ) இதற்கு ஆதாரமாக, விசாகப் 
பட்டினம் இரு 

செப்பேடுகளை மேற்கோளாகக் 
காட்டுகிறார் ( கி . பி . 1087 - ம் 1118-19 , ஐ ஏ xviii ) . 

மூன்றாவது 

தொகுப்பைப் 
பார்த்தால் ( கி . பி . 1135 ) , 

வெங்கையாவின் 
முடிவை ஒப்புக்கொள்ள முடியவில்லை . இவ்விரு 
செப்பேட்டுத் தொகுப்புகளில் காணப்படும் வேற்று 
மைகள் சோழகங்கனின் அதிகாரத்தில் உண்டான 
மாறுதலால் ஏற்பட்டவையல்ல ; ஆனால் , இவ்வித 
மெய்க்கீர்த்திகள் கையாளப்பட்டதே காரணம் , 
( ii) இக்கூற்றை , கலிங்கத்துப்பரணியே 

மறுக்கிறது . 
ஏழு கலிங்கத்திற்கு அதிபதி அனந்தவர்மன் என்று 
திட்டவட்டமாகக் குறிக்கிறது . இதனால் , குலோத் 
துங்கனின் 
ராகவே தான் நடைபெற்றது என்று தெரிகிறது . 
உட்கலகத்தைப் பற்றியும் வேங்கியைப் பற்றியும் 
அனந்தவர்மன் பெருமை பேசுவது , அவனது தந்தை 

பெற்ற வெற்றிகளின் நற்பயனைப் பற்றியவையே. 
105 . 567/1925 . 
106 . 600/1907 . 

494/1911 = இ C. iv kr . 34 . 
108 . 29/1908 . ஏ ஆர் இ . 1908 , II 58-60. 

- 
109 . 

ஐ . xi எண் 3 , வரி 19 அடிக்குறிப்பு . 
111 . 119/1888 ; ஐ V. பக் . 105 . முன்குறிப்பிட்ட 

பக் . 317 . 


. 


107 . 


110 . 


S) 


. 


112 . 


ஏ ஆர் பி . 1918 , பாரா 41-42 ; 1919 பாரா 39 ;; 
ஏ ஆர் இ . 19111, 9 ஏ பி . பிர் 1 , பக் , 164-5 , 


114 . 


, 

ஐ . vii கீல் ஹார்ன் 

கவனக்கு 
462 

சோழர்கள் 
113 . டி . என் I , ii , பக் . 490 ; ரயிஸ் மைசூர் அண்ட் கூர்க் , 

பக் , 94 . 
இ . 

சி V பி . 199 . 
115 , விஷ்ணுவர்த்தனின் காலம் கி . பி . 1111-1141 என்று 

ரயிஸ் கூறுகிறார் . இதைப் பற்றி மேலும் ஆராய்ந்த 
ஏ , கிருஷ்ணமூர்த்தி இப்புத்தகத்தில் கொடுக்கப் 

பட்டுள்ள கால அளவை ஒப்புக்கொள்கிறார் . 
116 , ரயிஸ் , மேற்படி பக் . 93 , 
117 . இ . சி . ii , 240 ( 90 ) . 
118 . சாமுண்டராஜன் என்கிறார் நரசிம்மாச்சார் 

Cii , 
முன்னுரை பக் , 52 . 
119 . 

பி ஜி . I , ii , 495-98 . 
120 . இது சித்தூர் மாவட்டத்திலுள்ளது . ஃபிளீட் நினைத்த 

படி இது கோயம்புத்தூர் அல்ல ( மேற்படி பக் . 496 ) . 

பார்க்க : ரங்காச்சாரி . , பக் . 500 . 
121. 35/1913 ; ஏ ஆர் . இ . II 46-7 . பி . கே . பக் . 129 . 

இ ஐ . Xy பக் . 101 , 103 . 

இ ஐ . iv எண் 33 செய்யுள் 22-4 . 
124 . கிருஷ்ண சாஸ்திரி பின்வருமாறு கூறுகிறார் : விக்கிரம 
சோழன் , வேங்கி நாட்டை விட்ட 

விட்ட பிறகு , வேங்கி 
நாட்டு அரசன் இல்லாமல் இருந்தது என்று கிழக்குச் 
சாளுக்கியச் 

செப்பேடுகளுள் செல்லூர்ச் 
பேட்டைத் தவிர 

றவை 

தெரிவிக்கின்றன . 
வர்கள் தங்களது ஆதிக்கத்தைப் பலப்படுத்தினர் . 
மேலைச் சாளுக்கிய அரசன் , ஆறாம் விக்கிரமாதித் 
தனும் , வேங்கி மீது படையெடுக்கலானான் . ஆனால் , 
நிலைமை மோசமடையவில்லை . ஏனென்றால் , 
சாளுக்கிய சோழர் ஆதிக்கம் மீண்டும் உறுதியடைந் 
தது . ஏ ஆர் இ . 1918 , II , 25. கிருஷ்ண சாஸ்திரி 
சொல்லும் செல்லூர்ச் செப்பேடுகள் என்பது இரண் 
டாம் குலோத்துங்கனின் சக ஆண்டு 1056 (1065 
ஆக இருக்க வேண்டும் என்று கீல்ஹார்ன் குறிப் 

. 
பட்டியல் எண் 544 , சாஸ்திரி குறிப்பிடும் மற்றச் 
செப்பேடுகள் என்ன 

விளங்க 
வில்லை . மல்லப்பதேவரின் 
அல்லது வேங்கி நாட்டில் அரசியல் சூழ்நிலையைச் 
சித்திரிக்கும் போது , விக்கிரமாதித்தனின் முயற்சி 


122 . 


123 . 


கா 


. 


3 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


463 


களைக் குறைத்து எடைபோட்டு விட்டார் சாஸ்திரி 

அவர்கள் . 
125 .. 194 , 341 , 344/1893 . 
126 . 

153/1897 ; 163/1897 . 
127 . 396 /1893 - ல் 5 என்று சொல்லப்பட்டிருக்கிற தேதி , 
விதிவிலக்காகக் காலத்தால் 

மிகவும் முந்தியதாக 
இருக்கிறது . ஆனால் அதில் சாளுக்கியர்களுடைய 

பட்டமோ , விக்கிரமாதித்தன் பெயரோ இல்லை . 
128 . எஸ் ஐ ஐ . ix ( i ) எண் 193 . 
129 . 106/1902 , இ ஐ . ix , பக் . 256 . 
130. 819/1922 , எஸ் ஐ ஐ . ix ( i ) எண் 196 . 
131 . 158/1897 , எஸ் ஐ ஐ . vi , எண் 118 . 
132 .. 330/1893 , 
133 . 

335 , 345/1893 . 
134 . 258/1905 ; இ ஐ . ix பக் . 261 . 
135 . 266/1893 . 
136. pd . 127 . 
137 . 376/1908 ; 3/1909; 35/1929 . 
138 . 268/1901 ; 425/1902 . 
139 . 197/1910 , மாறுபட்ட கருத்து எஸ் ஐ ஐ . பக் . 131 . 
140 . இ ஐ . vi பக் . 220 அடிக்குறிப்பு . இவன் சப்தம விஷ்ணு 

வர்த்தனன் என்று குறிப்பிடப் பட்டிருக்கிறான் . 
தானார்ணவலிருந்து கணிக்கப்படும்போது சப்தமம் 

என்று ஆகும் . ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் பக் , 299-300 . 
141 . கனகசபை ( ஐ ஏ . xix பக் . 337 ) , மற்றும் அவருக்குப் 

பிறகு , ஹுல்ஸும் ( எஸ் ஐ ஐ . iii , பக் . 130 ) , கரிகாலன் 
என்பதும் இந்தப் பட்டங்களுள் ஒன்று என்று நினைக் 
கிறார்கள் . நான் இதைப் பற்றி சந்தேகப்படுகிறேன் . 
அகலங்கன் பற்றி பரணி xiii 89 - ல் பார்க்க . 

டி ஏ எஸ் . iv , பக் . 130 . 
143 . 109/1892 ; 121/1912 ; 271/1929 ; 119/1888 . 
144 . 312/1901 . 
145. 374/1908 . 


142 . 


149 . 


39 , 45/1921 . 
464 

சோழர்கள் 
146 . பார்க்க : தக்கயாகப்பரணி , பதிப்பாசிரியர் ; சுவாமி 

நாத ஐயர் , பக் . 247. செய்யுள் 775 - ம் n- ம் தமிழ் 
எழுத்துக்களில் சுங்க எனும் சொல்லோடு கூடிய 

பொன் நாணயங்களும் உள்ளன 
147 . குறள் 756 பற்றிய குறிப்பு (உரை ) . 
148 . 288/1907 - சுங்கமிலாச் சோழ நாடு சோற்றுமலை - 

கண்டருளி. 
440/1912 ; 132/1930 . ஸ்ரீபாதக்கோல் குறிப்பிடப் 

பட்டிருக்கும் 87/1900 . ஏ ஆர் இ . 1900 ; பாரா 25 . 
150 . கலிங்கத்துப்பரணி , xiii , 61 ; விக்கிரமாங்க தேவ 

சரிதம் , vi , 21. 
151 . எஸ் ஐ ஐ . ill , 73 ; எம் ஏ ஆர் . 1917 , பக் . 42-4 . 
152 . லெய்டன் பட்டயங்கள் , ஏ எஸ் எஸ் ஐ . iv , பக் . 224 , 

வரி 4 . 
153 . 2311916 . 
154 .. 93/1910 ; 61/1925 . 

247/1901. 
இ ஐ vi , பக் . 335. ஆனால் பார்க்க எஸ் ஐ ஐ . iii 

பக் . 179 . 
157 . எஸ் ஐ ஐ . iii , 72 , வரி 5 - ல் இவள் வேறு இருவ 

ருடன் சேர்ந்து தலைமையான பட்டத்து அரசியாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறாள் , மற்ற இருவர் : ஏழிசை 

வல்லபி , தியாகவல்லி , மற்றும் பக் . 177-8 . 
158 . X , செய்யுட்கள் 54 , 55 . 
159 . 

304/1907 . இயற்பெயர் இல்லாமல் பட்டப் பெயர் 
மட்டும் 48 - ம் ஆட்சி ஆண்டில் ஏற்பட்ட 274 / 1927 - ல் 

மீண்டும் இடம் பெறுகிறது . 
160 . 138/1923 . 


155 . 


156 . 


161 . 


162 . 


163 . 


117 , 119/1888 . 
ஏ ஆர் இ , 1912 , 

I 25 , வளை இவனுடைய 
தாயார் என்று சொல்லுகிறது . 

ஆனால் , பார்க்க 
121/1888 . எஸ் ஐ ஐ . iv , 226 , வரி 4 . 
25/1922 . 
ஸ்டடீஸ் : பக் . 176. இவரது வாழ்க்கையைப் பற்றிய 
விவரங்கள் தரப்பட்டுள்ளன . திருநெல்வேலி மாவட்டம் 


164 . 


165 . 


465 


முதலாம் குலோத்துங்கன் ( கி . பி . 1070-1120 ) 


166 . 


167 . 


ஆத்தூரிலுள்ள சமஸ்கிருதக் கல்வெட்டு , 

மிகவும் 
முக்கியமானது . இதில் மானாவதாரன் , உள்ளூர்க் 
கோயிலுக்குக் கொடுத்த 

தானங்களின் 

விவரம் 
கொடுக்கப்பட்டுள்ளது . ( 405/1930 ) ஏ ஆர் இ . 1930 
II , 21 . 
வரிகள் 

118-138 . பார்க்க : பண்டித மு . இராகவ 
ஐயங்கார் , கலிங்கத்துப்பரணியாராய்ச்சி . 
xi 30. மூன்றாவது வரியின் வாசகம் " மறை மொழிந்த 
பதி - மரபின் வந்த குல 



என்று இருக்க வேண்டும் . 
படி அன்று . 
49/1893 . 
இது செங்கற்பட்டு மாவட்டத்து வண்டலூர் அல்ல . 
இராகவ ஐயங்கார் முன் மேற்கோள் காட்டப்பட்ட 
நூல் , பக் . 34-6 ; மாறுபட்ட கருத்து . 
ii. பக் . 113. n . 3 மற்றும் ஐ ஏ . xix பக் . 340 . 
பரணி , xi , 53 . 
46/1914 . 


168 . 


169 . 


எஸ் ஐ ஐ . 


170 . 


171 . 


அதிகாரம் 14 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட 

அரசர்கள் ( கி . பி . 1120-63 ) 


விக்கிரம சோழன் பட்டத்துக்கு வருதல் 


கி , பி , 118 - ம் ஆண்டு ஜூன் மாதம் 29 - ம் நாளிலோ அதை 
யொட்டியோ விக்கிரம சோழன் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந் 
தான் , அவன் சில காலம் தன் தந்தை குலோத்துங்கனுடன் சேர்ந்தே 
நாட்டை ஆண்டிருக்க வேண்டும் . குலோத்துங்கனின் 

கடைசிக் 
கல்வெட்டுகளின் காலம் அவனுடைய 50 - ம் ஆட்சி ஆண்டு , 
அதாவது , கி . பி . 1120 அல்லது 52 - ம் ஆண்டாகவும் கூட இருக் 
கலாம் . விக்கிரம சோழன் பிறந்த நட்சத்திரம் ஆனி மாதத்து 
உத்தரட்டாதி . அவன் பட்டத்திற்கு வந்தபோது , சோழப் பேரரசு 
சோர்ந்தும் சுருங்கியும் தமிழ் அளவில் மட்டுமே அமைந்திருந் 
தது . அவன் ஆட்சிக் காலமாகிய 17 ஆண்டுகளும் மொத்தத்தில் 
அமைதியாக இருந்தன. இழந்த பகுதிகளை மீட்பதற்கு அவன் 
மேற்கொண்ட முயற்சிகளுக்குச் சான்றாக , கங்க நாட்டுப் பகுதி 
களில் சில கல்வெட்டுகளும் தெலுங்கு நாட்டில் பல கல்வெட்டு 
களும் உள்ளன . வேறுவகைச் சான்றுகள் கிடைத்தில . மேற்குப் 
பகுதியைவிட வட நாட்டில் தான் அவனுடைய முயற்சிகள் 
பலித்தன . 


மெய்க்கீர்த்திகள் 


விக்கிரம சோழனின் கல்வெட்டுகளில் மெய்க்கீர்த்திகள் இரு 
வகையின . " இவை இரண்டுமே அவனுடைய இரண்டாம் ஆட்சி 
ஆண்டில் தொடங்கி ,, 

அவன் 

ஆட்சிக்காலம் முழுவதும் 


467 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


கையாளப்பட்டிருக்கின்றன . சுருங்கிய வடிவத்தில் பூ மாது 
(சில பாடபேதங்களில் மகள் என்ற சொல் காணப்படுகிறது ) 
புணர என்றும் நீண்ட வடிவத்தில் பூ மாலை 

மிடைந்து 
என்றும் மெய்க்கீர்த்தி தொடங்குகிறது . இந்த மெய்க்கீர்த்தி 
களில் குறிப்பிடத்தக்க அரசியல் நிகழ்ச்சியாக , வேங்கி நாட்டில் , 
விக்கிரம சோழன் தன் இளமைக் காலத்தில் அரசரின் பிரதிநிதி 
யாக இருந்தபோது கலிங்கத்துக்கும் தெலிங்க பீமனுக்கும் எதிராக 
அவன் நடத்திய போரை மட்டுமே குறிப்பிடுகின்றன . அவனுடைய 
ஆட்சியின் பிற்காலத்தில் நீண்ட மெய்க்கீர்த்தியின் முக்கியமான 
மாறுதல் ஒன்றைக் காணுகிறோம் . சிதம்பரத்தில் நடராஜர் 
கோயிலில் அரசன் செய்த திருப்பணிகளையும் ஏற்படுத்திய 
கட்டளைகளையும் குறிப்பிடும் ஒரு பகுதி இடைச் செருகலாக , 
மெய்க்கீர்த்தி வாசகத்தின் 

ஊடே 

பொருத்தப்பட்டிருக்கிறது . 
அவனுடைய 10 - ம் ஆட்சி ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதி 
கி . பி . 1128 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15 - ம் தேதி இதில் இடம் 
பெறுகிறது . " விக்கிரமச் சோழனின் கல்வெட்டுகள் சில சமயம் 
குலோத்துங்கனின் கல்வெட்டுகளின் வாசகப் பகுதிகளையும் 
பட்டங்களையும் திரும்பச் சொல்லுகின்றன. 

. 


8 


இலக்கியம் 

அரசவைக் கவிஞராக இருந்த ஒட்டக்கூத்தன் , இன்னும் 
நின்று நிலவும் விக்கிரம சோழன் உலா வைத் தவிர , விக்கிரமச் 
சோழனின் கலிங்கப்போரைப் பற்றி கலிங்கப் பரணி 

என்ற 
பெயரில் 

ஒரு நூலையும் படைத்தான் . இந்நூலின் பெயரை 
இதே புலவர் இயற்றிய வேறு இரண்டு உலாக்களாலும் , 
ஆசிரியரின் பெயரை அவர் இயற்றிய தக்கயாகப் பரணி 
யின் உரையாலும் தெரிந்து கொள்ளுகிறோம் . இந்த நூல் 
இப்போது கிடைக்கவில்லை . எப்போதாவது கிடைக்குமாயின் , 
அரைகுறையான வரலாற்றுச் செய்திகளால் அமைந்த 
இலக்கியங்கள் நிறைந்த ஒரு காலப் பகுதியைப் பற்றிய நம் அறிவு 
இன்னும் தெளிவடையும் . 


19 


வேங்கி 


கி . பி . 1118 - ல் விக்கிரம சோழன் தெற்கே அழைத்துக் 
கொள்ளப்பட்டான் . அதன் பிறகு வேங்கி நாட்டின் ஆட்சி , 
முதலாம் கொங்கனின் 

வேலநாண்டு இளவரசன் 
சோடன் கைக்கு மாறிற்று .10 ஆனால் மிக விரைவில் மேலைச் 
சாளுக்கிய 

ஆறாம் விக்கிரமாதித்தன் விக்கிரம 


மகனான 


மன்னனான 


468 


சோழர்கள் 


சோழன் வேங்கியில் இல்லா ததைப் பயன்படுத்திக் கொண்டு , 
தன்னுடைய ஆட்சியை அந்த நாட்டுக்குள் பரப்பி , வேலநாண்டுச் 
சிற்றரசனை அடிமைப்படுத்தினான் . கி . பி . 1126 - ல் விக்கிர 
மாதித்தன் இறந்த பிறகு வேங்கி நாடு முழுவதையும் பிடித்துக் 
கொள்ளாவிட்டாலும் அதன் தென் பகுதியில் , விக்கிரம சோழன் 
தன்னுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டினான் . சில 
ஆண்டுகளுக்கு முன் தண்டநாயக ஆனந்த பாலன் ஆட்சி 
செய்த பகுதியின் நடுநாயகமான குண்டூர் மாவட்டத்து செப் 
ரோலுதில் , கொள்ளிப்பாக்கை ( குல்பாக் ) நகரத்துக்கும் சத்சகஸர 
நாட்டுக்கும் அதிபதியாகயிருந்த மகாமண்டலேஸ்வர நம்பயன் 
கி . பி . 1127 - ல் விக்கிரம சோழனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக் 
கொண்டான் .11 இதே பகுதியிலிருந்து நீடு புரோலு என்னு 
மிடத்தில் 

1054 , அதாவது விக்கிரம சோழனின் 
17 - ம் ஆட்சி ஆண்டின் மற்றொரு கல்வெட்டு கிடைக்கிறது . 
வேலநாண்டுச் சிற்றரசர்களும் அவர்களுக்குக் கட்டுப்பட்டவர் 
களும் தெற்கேயுள்ள சோழப் பேரரசர்களுக்குத் தொடர்ந்து 
அடங்கி நடப்பதாக இதில் தெரிவித்துள்ளனர் . 12 வடக்கே சோழர் 
ஆட்சி இவ்வாறு மேலோங்கியதற்குக் 
காரணமாக இருந்த 
நிகழ்ச்சிகள் , படிப்படியாக எவ்வாறு நிகழ்ந்தன என்பது விளக்க 
மாகவில்லை . ஆயினும் , ஆறாம் விக்கிரமாதித்தனின் மரணம் , 
விக்கிரம சோழனின் முயற்சி , மேலைச் சாளுக்கியரின் ஆதிக்கத்தை 
நோக்க , சோழர்களின் மேலாதிக்கத்தையே தெலுங்குச் சிற்றர 
சர்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டது ஆகிய மூன்று காரணங்களும் 
இந்த நிலையை உருவாக்க உதவியிருக்க வேண்டும் . 


எஸ் . 


கங்கவாடி 


சேர்ந்த 


தன்னுடைய தகப்பனாரின் ஆட்சியின் இறுதியில் இழக்கப் 
பட்ட பகுதிகளை மீட்க , மற்றொரு திக்கிலும் விக்கிரமச் சோழன் 
முயன்றதாகத் தெரிகிறது . ஆனால் , அந்த முயற்சி அவ்வளவாக 
வெற்றி தரவில்லை . விக்கிரம சோழனின் படையைச் 
அதிகாரி ஒரு கோயில் கட்டிய செய்தியை , அவனுடைய 2 - ம் ஆட்சி 
ஆண்டில் ஏற்பட்ட சுகட்டூர்க் கல்வெட்டுத் தருகிறது .18 கோலார் 
மாவட்டத்தில் அதே பகுதியில் பத்தாம் ஆண்டில் பொறிக்கப் 
பட்ட மற்றொரு கல்வெட்டு , மட்டிவால பேசிராக்கில் 
விமானம் கட்டப்பட்டதைக் கூறுகிறது . மைசூரின் கிழக்குப் 
பகுதியில் விக்கிரம சோழன் மீண்டும் சோழர் ஆட்சியை 
நிறுவினான் என்று இதிலிருந்து கொள்ளலாம் . 


469 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


வெள்ளமும் பஞ்சமும் 

ஆட்சியின் ஆறாம் ஆண்டில் பெரியதொரு வெள்ளத்தின் 
காரணமாக கிராமங்களுக்கும் பயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டுப் 
பஞ்சமும் பட்டினியும் மக்களை வாட்டின . வட ஆர்க்காடு , தென் 
ஆர்க்காடு மாவட்டங்களில் பல பகுதிகள் இதனால் பாதிக்கப் 
பட்டதாகத் தெரிகிறது . திருவோத்தூர் ( வட ஆர்க்காடு ) க் 
கல்வெட்டு 15 

1125 - ல் வெள்ளம் ஏற்பட்டதையும் 
அதன் விளைவாகப் பயிர்களுக்குச் சேதம் விளைந்ததையும் அந்த 
ஆண்டுக்குரிய வரிக் கட்டுவதற்காக அந்த ஊர்ச்சபை சில நிலங் 
களை விற்றதையும் அறிவிக்கிறது . இதே ஆண்டில் தென் ஆர்க் 
காடு மாவட்டத்தில் திருவதிகையிலும் இத்தகைய நிகழ்ச்சி நடந் 

ஆறாம் ஆட்சி ஆண்டில் 10 நிலவரி (கடமைத்தட்டு ) 
செலுத்துவதில் ஏற்பட்ட சிரமத்தால் அவ்வூர் மகாசபை , பொது 
நிலங்கள் சிலவற்றை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது . திருப் 
பேர் என்னும் கிராமம் காலத்தின் கொடுமையால் 17 பாழடைந்த 
தாகக் கோவிலாடி (தஞ்சை மாவட்டம் ) யில் 11 - ம் ஆண்டில் 
ஏற்பட்ட ஒரு பிற்பட்டக் கல்வெட்டு தெரிவிக்கிறது . முதல் 
இரண்டு கல்வெட்டுகளிலும் கூறப்பட்ட காரணங்கள் தான் , 
மூன்றாவது கல்வெட்டு 

நிகழ்ச்சிக்கும் காரணமா , 
உறுதியாகத் தெரியவில்லை. அது தான் 

காரணம் 

என்றால் , 
பஞ்சம் , பட்டினி என்ற நிலை தஞ்சை மாவட்டத்திற்கும் 
பரவியிருக்க வேண்டும் . 


என்று 


சிதம்பரத்தில் தெய்வப் பணிகள் 

கி . பி . 1128 - ல் விக்கிரம சோழன் தன்குல தெய்வமான 
தில்லை நடராஜர் மீதுள்ள பக்திக்கு அறிகுறியாக , அந்த 
ஆண்டில் கிடைத்த வருவாயின் பெரும் பகுதியைச் சிதம்பரம் 
கோயிலை இன்னும் விரிவாகக் கட்டவும் , அந்தக் கோயிலுக்குத் 
தாராளமாகப் பொருள் வழங்கவும் செலவு செய்தான் . அவ 
னுடைய 11 - ம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டில் இந்த நிகழ்ச்சி 
கீழே கண்டவாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது : 

அவனுடைய 10 ஆம் ஆண்டை முன்னிட்டு அரசர்கள் 
பத்தரை மாத்துத் தங்கமாக அவனிடம் கொண்டு வந்து 
கப்பம் கட்டிக் குவித்தார்கள் . அதில் , தங்க 

அதில் , தங்க இலையில் 
நவரத்தனக் கற்கள் வைத்துப் பின்வரும் 

சொற்கள் 
பொறிக்கப்பட்டன : அரசன் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த 
மண்ணைப் பாதுகாக்கட்டும் .18 அவனுடைய குலதெய்வ 


மலை 


கட்டி 


அவற்றில் 

அடைமொழி 
ஆட்சியில் , அதற்கும் 
அடிக்கடி கங்கை கொண்ட 
470 

சோழர்கள் 
மான நடராஜப் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடு 
கின்ற இடத்தில் அவன் சுத்தமான தங்கத்தால் பொன் 
வேய்ந்திருக்கிறான் . மண்டபங்கள் , கோபுரங்கள் , சபைகள் 
ஆகியவற்றுக்கும் பொன்னை வாரி வழங்கியிருக்கிறான் . 
நானிலத்தைச் சுற்றியுள்ள வட்டமான 

கிழக்கு 
மலையுடன் இணைந்தது போன்ற ஒரு காட்சியை உருவாக்கி 
யிருக்கிறான் , பலிபீடத்திலும் உயர்ந்த தங்கத்தைப் பரப்பி 
யிருக்கிறான் . கோயில் தேரிலும் பெரிய வட்டமான 
முத்துக்களாலும் தங்கத்தாலும் அலங்கரித்திருக்கிறான் . 
பொன்னம்பலத்தில் , பெரும் பெயர் விழா என்ற திருவிழா 
வைப் பூரட்டாதி , உத்தரட்டாதி ஆகிய நாட்களில் ஏற் 
பாடு செய்து ஆடவல்லானை 

அகம் மகிழச் செய்திருக் 
கிறான் . கோயிலில் நீண்ட தெரு முழுவதும் மாளிகைகள் 

தங்க நகைகளை நிரப்பியிருக்கிறான் . 
அவன் பெயராலேயே அந்தத் தெரு வழங்கி வருகிறது .. 
சுத்தத் தங்கத்தில் கிண்ணங்கள் 

முதல் கற்பகத்தரு 
வரையிலும் இன்னும் ஏராளமான இலச்சினைகளையும் 
ஈடு இணையற்ற முறையில் தங்கத்தில் செய்திருக்கிறான் . 
கிருஷ்ணபட்சத்தில் 13 - வது திதியில் அஸ்த நட்சத்திரத் 
திற்குச் சரியான சித்திரை மாத ஞாயிற்றுக் கிழமையில் 
அவனுடைய ஆட்சியின் பத்தாம் ஆண்டில் ஏராளமான 
நன்கொடையை வாரி வழங்கியிருக்கிறான் . இவன் உலகம் 
முழுவதையும் தன்னுடைய ஒரே குடையின் கீழ்க் கொண்டு 
வந்திருக்கிறான் . 
இந்தக் கல்வெட்டில் 

நவிற்சியாகச் சொல்லப் 
பட்டிருப்பதை நாம் அப்படியே உண்மையென்று எடுத்துக் 
கொள்ளத் 

தேவையில்லை . ஆனால் , தென்னிந்திய சைவத் 
தலங்களுள் 

இல்லாது கோயில் 
மட்டுமே குறிப்பிடப்படும் சிதம்பரம் , முதலாம் பராந்தகன் 
யுடன் வழிபடும் புனிதக் கோயிலாயிற்று . தஞ்சாவூரிலிருந்து 
சோழர் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றப் 
பட்ட பிறகு , அருகாமையிலிருந்த காரணத்தாலும் 

அரசர்கள் 
வந்து 

போனதாலும் , சிதம்பரம் முக்கியத்துவம் பெற்றது .. 
முதலாம் இராஜராஜன் காலத்தில் சிறப்பிடம் பெ தஞ்சா 
வூரும் திருவாரூரும் , இப்போது சிதம்பத்திற்கு அடுத்தபடியாகத் 
தான் விளங்கின . குலோத்துங்கனின் கடைசி ஆட்சி ஆண்டு 


உயர்வு 


என்று 


நரலோக 


நரலோக 


தான் . 20 


கல்வெட்டுகளில் அவர் 

சதுர்வேதிமங்கலம் என்ற காட்டு 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

471 
களில் , 

வீரன் தொடங்கி வைத்த சிதம்பரமும் 
கோயில் திருப்பணிகளை முழுமையாகவும் செம்மையாகவும் 
விரிவாகவும் திருத்தமுறவும் செய்வதற்காகவே , விக்கிரமசோழன் 
மேலும் மண்டபங்கள் கட்டினான் . பொன்னையும் பொருளை 
யும் வாரி வழங்கினான் . இந்தப் புனித நகரில் விக்கிரமசோழன் 
மேற்கொண்ட முயற்சியைத் திட்டமிடுவதிலும் நிறைவேற்றி 
வைப்பதிலும் , 

வீரன் பெரும்பங்கு கொண்டிருந் 
இந்தக் கோயிலின் முதல் சுற்றாலைச் சுவருக்கு 
விக்கிரமசோழன் திரு மாளிகை என்று பெயரிடப்பட்டிருப் 
பதைப் பிற்காலக் கல்வெட்டுகளில் பார்க்கிறோம் . 21 கோயிலைச் 
சுற்றியுள்ள முக்கியமான தெரு ஒன்றுக்கு விக்கிரமசோழன் தெங்கு 
திருவீதி என்ற பெயர் இருந்திருக்கிறது ." ஸ்ரீரங்கத்தில் 
அரங்கநாதர் கோயிலைச் சுற்றியுள்ள ஐந்தாவது மதிலையும் 
இராமர் கோயில் உள்பட பல கட்டடங்களையும் விக்கிரமசோழன் 
கட்டியதாக திருவரங்கம் கோயில் ஒழுகு கூறுகிறது . ஆனால் 
அக்கூற்றுக்கு கல்வெட்டு ஆதாரம் கிடையாது . 
அரசர்களின் சுற்றுப் பயணங்கள் 
அரசர்களின் 

ஆட்சிகளின்போது 
களுடைய சுற்றுப் பயணங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதைக் 
கூர்ந்து கவனித்தால் , நிர்வாகத்தில் அரசர்கள் எந்த அளவுக்குப் 
பங்கு பெற்றிருந்தார்கள் என்பது தெரியவரும் . கங்கைகொண்ட 
சோழபுரம் தலைநகராக இருந்ததால் , அரசர் அங்குத்தான் 
இருந்து வந்தார் என்பது , கங்கைகொண்ட சோழபுரத்தின் 
அரண்மனைப் புறவாயிலை ஒரு சேனாதிபதி காவல் புரிந்தார் 
என்று ஒரு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து தெரிய 
வரும் . 29 கி . பி . 

1122 - ல் முடி கொண்ட சோழபுரத்திலிருந்து 
அரசன் ஓர் ஆணையைப் பிறப்பித்திருக்கிறான் .24 இது கும்ப 
கோணத்துக்கு அருகேயுள்ள பழையாற்றின் மற்றொரு பெயர் .25 


காலியூர்க் கோட்டத்தில் ( செங்கற்பட்டு மாவட்டம் ) வசாரு 
என்ற குனிவல நல்லூரின் தென் கரையில் ஓர் ஏரிக்கு அருகே 

மண்டபத்தில் அரசன் , அடுத்த ஆண்டில் சில காலம் 
தங்கினான் .28 மீண்டும் 1124 - ல் அவன் தென் ஆர்க்காடு 
மன்னார் கோயிலில் 21 ஓர் அரண்மனையில் 

வாழ்ந்தான் . 
கடைசியாக 12 - ம் ஆண்டில் அதாவது கி . பி . 1130 - ல் விக்கிரம 
சோழன் சிதம்பரத்தில் ஓர் அரண்மனையில் - - 

வாழ்வதைப் 
பார்க்கிறோம் . S- எனவே , அரசன் ஓய்வு ஒழிச்சல் இன்றித் தன் 


இருவிடைமருதூரில் 
இவள் மூன்றாவது அரசியாக இருந்திருக்கலாம் . அவளைப்பற்றி 
472 

சோழர்கள் 
நாடெங்கிலும் சுற்றுப்பயணம் செய்தான் என்பது மிக முக்கிய 
நகர்களில் அவனுக்கு அரண்மனைகள் இருந்தன என்பது தெரி 
கிறது . நாடெங்குமிருந்த மண்டபங்களும் பிற கட்டடங்களும் 
அவன் தங்கும் இடங்களாகப் பயன்படுத்தப்பட்டன என்றும் 
தெரிகிறது . எதேச்சாதிகாரமாக , இடைக் காலத்தில் இயங்கிய 
ஓர் அரசாங்கத்தில் நிர்வாகம் திறமையாக இருக்க அரசரின் 
சுற்றுப்பயணங்கள் உறுதுணையாக இருந்திருக்கும் என்பதை நாம் 
குறைத்து மதிப்பிடக் கூடாது . இக்காலத்திய சோழ அரசர்களின் 

புவழிப்பட்ட பழக்கங்களை அனுசரித்தே விக்கிரமசோழன் 
இவ்வாறு சுற்றுப்பயணம் செய்திருப்பான் . 
அவனுடைய பட்டங்களும் அரசிகளும் 

விக்கிரமசோழனின் பட்டங்களுள் கவர்ச்சியானது தியாக 
சமுத்திரம் என்பது . இப்பட்டம் அவன் கல்வெட்டுகளிலும் 
விக்கிரம சோழன் உலாவிலும் இடம் பெறுகிறது . இவனுடைய 
16 - ம் ஆண்டின் செவ்விலிமேடு சமஸ்கிருதக் கல்வெட்டு தியாக 
வாராகர - இது தியாக சமுத்திர என்ற பட்டத்தின் மரூஉ 
என்ற பட்டத்தையும் 

முதலாம் 

குலோத்துங்கனுக்கு 
கலிங்கத்துப்பரணி சூட்டியுள்ள அகளங்க என்ற பட்டத்தை 
யும் அவனுக்குக் கொடுத்திருக்கிறது . மற்றபடி இவனுடைய 
கல்வெட்டுகள் இராஜகேசரிப் பட்டம் உள்பட , இவன் தந்தை 
யின் பட்டங்கள் எல்லாவற்றையும் இவனுடைய கல்வெட்டுகள் 
இவனுக்குச் சூட்டுகின்றன . உண்மையில் , விக்கிரம சோழன் ஒரு 
பரகேசரிதான் . அவனுக்கு இராஜகேசரி என்ற பட்டம் பொருந் 
தாது . முக்கோக்கிழான் தியாகபதாகை என்ற இரு அரசியர் 
பெயர்கள் அவன் கல்வெட்டுகளில் சிறப்பாகச் சொல்லப்படு 
கின்றன . கி . பி . 1126-27 வரை அவனுடைய முக்கிய அரசியாக 
முக்கோக்கிழான் என்பவள் விளங்கினாள் . அவள் இறந்த பிறகு 
அவளுடைய அந்தஸ்தை தியாகபதாகைப் பெற்றாள் . அவள் 

ஒரு 
கல்வெட்டில் குறிப்பிடப்படும் நம்பிராட்டியார் நேரியன் மாதேவி 
யார் தன்னுடைய அகப்பரிவாரத்தோடு குறிப்பிடப்படுகிறாள் . 


80 


31 


33 


நாம் வேறு எந்த இடத்திலும் கேள்விப்படவில்லை . 
கப்பம் கட்டிய சிற்றரசர்கள் 

விக்கிரம சோழன் உலாவிலும் கல்வெட்டுகளிலும் கப்பம் 
கட்டிய சிற்றரசர்கள் , மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் பலரின் 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


473 


உடையவனாக 


என்ற 


38 


பெயர்கள் கொடுக்கப் பட்டிருக்கின்றன . கலிங்கத்தை வென்று 
புகழ்பெற்ற கருணாகரத் தொண்டைமான் 4 தொடங்கி மண்டலி 
கர்கள் பட்டியலை இவ்வுலா தருகிறது . கீழ்க்கண்ட வரிசைப்படி 
அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன : அபயனின் 
அமைச்சரும் போர்வீரருமான முனையரையர் , 

கொங்கர்கள் , 
கங்கர்கள் , மகாராட்டர்கள் 85 ஆகியோருக்கு எதிராக மேற்கே 
நடந்த முற்றுகைகளில் புகழடைந்த சோழக்கோன் ; புகழ்மிக்க 
கோட்டையை 

இருந்த கண்ணன் 
பிராமணன் ; போரில் தன்னுடைய அழகான வில்லைக் கையாளு 
வதிலே திறமையும் ஆற்றலும் பெற்றிருந்த வாணன் . சுத்தமல் 
லன் , முடிகொண்டான் என்ற வாணகோவரையர் என்பவன் 
இவனாகவே இருக்கக்கூடும் . ஏலவார் குழலி என்ற இவனுடைய 
தேவி திருவடத்துரையில் கி . பி . 1120 - ல் ஒரு விளக்க ஏற்று 
வதற்குக் கட்டளை ஏற்படுத்தியிருக்கிறாள் . குலோத்துங்கன் 
ஆட்சியில் தெற்கே நடந்த 

போர்களில் பெரும் புகழுடன் 
போரிட்டவனுக்கு பிற்காலத்தில் கோயில் கட்டுவதில் சிறப்பாக 
ஈடுபட்டவனுமான கலிங்கர் கோன் என்ற நரலோக வீரனைப் 
பற்றி ஏற்கெனவே குறிப்பிட்டிருக்கிறோம் ; காமவெறி பிடித்த 
யானை மீது சவாரி செய்த காடவன் என்பவன் போர்க்களத்தில் 
வலுவான கோட்டையாக விளங்கிய செஞ்சியர் என்னும் பகுதித் 
தலைவன் , நல்லாட்சி நடத்தி கலியை விரட்டிய வேணாட்டு 
( தென் திருவாங்கூர் ) அரசன் ; குமரி முதல் கங்கை வரை 

தன் 
னுடைய தருமங்களால் புகழடைந்த புனந்தபாலன் , இவனே 
கி பி . 1121 - ல் திருவாவடுதுறையில் பெரியதொரு கட்டளை 
ஏற்படுத்திய சேனாதிபதி சங்கரன் அம்பலம் கோயில் கொண் 
டான் 

அனந்தபாலராக இருக்கக்கூடும் , எதிரி 
அரசர்களைச் சேர்ந்த வடக்கு மன்னையின் மூன்று பாதுகாப்பு 
அரண்களையும் அழித்துத்தள்ளிய 

மிக வல்லமை வாய்ந்த 
வைத்திருந்தவன் ; ஒரு கொடுமையான போரில் 
கருநாடகக் கோட்டைக் கொத்தளங்களை அழித்த சேதி நாட்டு 
அரசன் .4 . போரில் தோல்வியே அறியாத காரானை ( ? ) ச் சிற்ற 
ரசன் ; வடகலிங்கத்துப் படையைத் தூள் தூளாக்கி ஆணவம் 
பிடித்த அரசர்களைப் புறங்கண்டு ஓட ஓட விரட்டிய அதிகன் ; 41 
பாண்டியர்களைச் சேர்ந்த கோட்டாற்றிலும் கொல்லத்திலும் 
நடைபெற்ற போர்களில் சிறப்புப்பெற்ற ஒரு நுளம்ப பல்லவன் ; 
கொங்கு நாட்டையும் குடகு நாட்டையும் அடிமைப்படுத்திய 
திரிகர்த்தன் ; இன்னும் விவரங்கள் குறிப்பிடப்படாமல் பாண்டியர் , 
கேரளர் சிலர் பெயர்களும் பட்டியலில் இடம் பெறுகின்றன . 
வரலாற்று அடிப்படை எதுவும் இல்லாமல் மாகத , 


என்ற 


யானையை 


மரளவ 


ஒரு கல்வெட்டில் , 

சொல்லப்படுகிறது 
. 
474 

சோழர்கள் 
அரசர்கள் பெயர்களும் புகுத்தப்பட்டிருக்கின்றன . கல்வெட்டு 
களிலிருந்து , தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீழ்க்கண்ட சிற்றரசர்கள் 
குடும்பங்கள் பெயர்களை இந்த நூலிலிருந்து திரட்டலாம் ; 
அரும்பாக்கிழான் , பொன்னம்பலக் கூத்தன் என்ற நரலோக 
வீரன் 2 மகனான சூரை நாயக்கன் என்ற மாதவராயன் ; பிற் 
காலத்தில் வட ஆர்க்காடு பகுதியில் ஓரளவு சுயேச்சை பெற்று 
முச்கியமான வமிசமாக விளங்கிய செங்கேனி வகைச் சம்புவ 
ராயர் , திருக்காளத்தி வட்டாரத்தில் பிற்காலத்தில் யாதவராயர் , 
என்று விளங்கியவர்களின் முன்னோர்கள் ; மற்றும் பலர் . 
இரண்டாம் குலோத்துங்கன் 

ரண்டாம் குலோத்துங்கனைத் தம் உரிமைத் திருமகனாக 
அவனுடைய தகப்பனார் 

விக்கிரமசோழன் கி . பி . 1133 - ம் 
ஆண்டு மே , ஜூன் மாதங்களுக்கு இடையில் முடிவு செய்திருக்க 
வேண்டும் . இந்தத் தேதிதான் அவனுடைய ஆட்சியின் தொடக்க 
மாக அவன் கல்வெட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . அதன் 
பிறகு ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு விக்கிரமசோழனின் 
ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றது . அவனுடைய கல்வெட்டு 
களின் மெய்க்கீர்த்திகளில் பலவகை வாசகங்கள் உள்ளன . அவை 
எல்லாம் 

மாட்சியைச் சொல் அலங்காரமாகக் 
கூறுகின்றன. ஆனால் அவற்றில் மருந்திற்குக்கூட வரலாற்று 
முறையில் பயன்படக்கூடிய உண்மையான செய்தி ஒன்றுகூட 
இடம்பெறவில்லை .14 
சிதம்பரத்தில் அவனுடைய பணிகள் 
தன் முடியை 

முடியை அணிந்து கொண்ட அரசன் 45 என்று இவன் 
புகழப்படுகிறான் . இரண்டாம் குலோத்துங்கன் , தில்லையம்பதி 
யில் முடிசூட்டிக் கொண்டான் 46 என்று இது பொருள்படக் 
கூடும் அல்லது இரண்டாம் குலோத்துங்கனின் ஆட்சியில் 
தில்லை மாநகரம் புதுக்கியும் விரித்தும் அழகுப்படுத்தப்பட்டது 
என்பது 

இருக்கலாம் , கோயில் திருப்பணியும் 
சிதம்பரம் நகரின் சீரமைப்பும்தான் இவனுடைய ஆட்சியில் 
நடந்த முக்கியமான நிகழ்ச்சி . இவனுடைய 7 - ம் ஆட்சி ஆண்டில் 
திருப்புறம்பயத்தில் " பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இது முதல் 
தடவையாக 
அடிப்படையாகக் கொண்ட ஒரு பட்டம் இன்னும் முன்னதாக 
அவனுடைய மூன்றாம் ஆட்சி ஆண்டிலேயே அவனுக்கு இருந்து 


ஆட்சியின் 


பொருளாக 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


475 


வந்திருக்கிறது . குலோத்துங்கன் , சிதம்பரம் கோயிலை எவ்வா 
றெல்லாம் திருத்தி அமைத்தான் என்பதை , குலோத்துங்க 
சோழன் உலா மிக விரிவாகக் கூறுகிறது .18 

அவனுடன் 
சிம்மாசனத்தைப் பங்கிட்டுக் கொண்ட அவனுடைய ஒப்பற்ற 
அரசியும் அவனுமாகத் தில்லை நடராஜப் பெருமானை வழிபட்ட 
தாகவும் தில்லையிலுள்ள புனிதமான அம்பலத்திலிருந்து 
கோவிந்தராஜப் பெருமானை அவன் அகற்றியதாயும் அந்நூல் 
தெரிவிக்கிறது . 19 அரசன் புதிதாகத் தொடங்கி , கட்டிமுடித்த 
கட்டடங்கள் வரிசையாகச் சொல்லப்படுகின்றன . இவற்றில் 
எழுநிலை மாடமுள்ள கோபுரமும் சிவகாமி அம்மன் கோயிலும் 
டம் பெறுகின்றன . அம்மனுக்காக அவன் கட்டிய கோயிலின் 
அமைப்பையும் அழகையும் கண்டு மனம் மகிழ்ந்து , அம்மை தான் 
பிறந்த இமயமலைப் பகுதியை இனி நினைப்பதில்லை என்று 
முடிவு செய்து விட்டாளாம் . கோயிலிலும் நகரிலும் பல 
பகுதிகள் பொன்னால் வேயப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக் 
கிறது . இந்த விவரங்கள் இன்னும் சுருக்கமாக இராஜராஜ 
சோழன் உலாவிலும் , தக்கயாக பரணியிலும் 1 இதே கவிஞ 
ரால் சொல்லப்பட்டிருக்கின்றன . நாம் மேலே கூறியதுபோல 
விக்கிரம சோழனின் 11 - ம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்தன என்று 
சொல்லப்பட்டிருக்கும் இந்த நூல்கள் எவ்வகையில் இரண்டாம் 
குலோத்துங்கனுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது 
தெளிவாக தெரியவில்லை . விக்கிரம சோழன் ஆட்சியிலோ , 
அதற்கு முன்னரோ எழுதத் தொடங்கப் பெற்று இரண்டாம் 
குலோத்துங்கன் பட்டத்திற்கு வந்த சில ஆண்டுகளில் இந்த 
நூல் முற்றுப் பெற்றிருக்கலாம் என்று நாம் நம்பலாம் .52 


அமைதியான ஆட்சி 


சமய 


குலோத்துங்கனின் ஆட்சி அமைதியாயும் நல்ல நிர்வாகத் 
துடனும் வளமாகவும் இருந்ததாகத் தெரிகிறது . எந்தவிதமான 
போரும் நடந்ததற்கு ஆதாரம் இல்லை . சிதம்பரம் கோயிலில் 
கோவிந்தராஜப் 

பெருமானின் உட்கோயில் அகற்றப்பட்டது 
வெறியை எடுத்துக் காட்டுகிறது என்பது தவிர , 
அமைதிக்குப் பங்கம் விளையும் எந்த 

விளையும் எந்த நிகழ்ச்சியும் சோழரின் 
காலத்தில் தலைகாட்டவில்லை . பேரரசின் நிலப் 
பரப்பு , விக்கிரம சோழனின் ஆட்சியின் இறுதியில் இருந்தவாறே 
நிலைநாட்டப்பட்டது . மேலைச் சாளுக்கியரின் ஆட்சிபரவியிருந்த 
இடைக்காலத்தில் ஏற்பட்ட தேய்வுக்குப் பிறகு , வடக்கே 
மீண்டும் சோழரின் மேலாதிக்கம் முழுவதாகவும் உறுதியாகவும் 


ஆட்சிக் 


போன்ற 


புலவர் 


53 


விளங்கியது . 

ரொட்சிக் 
476 

சோழர்கள் 
நிலைநாட்டப்பட்டதைத்தான் செல்லூர்ச் செப்பேடுகள் தெளி 
வாக்குகின்றன . இதற்குமுன் , எந்த ஆட்சியையும் விட இந்த 
மன்னனின் காலத்தில் தான் , தெலுங்கு நாட்டில் ஏராளமான 
கல்வெட்டுகள் ஏற்பட்டன . தமிழ் இலக்கியத்துக்குப் பெருமை 
தரும் சிறப்புமிகு நூல்கள் இக்காலத்தில் எழுந்தன . இரண்டாம் 
குலோத்துங்கனும் அவனுடைய சிற்றரசர்களும் , ஒட்டக்கூத்தர் , 
சேக்கிழார் 

பெருமக்களைப் 

பெரிதும் 
போற்றினர் . 
தலைநகரம் , பட்டங்கள் முதலியன 

சங்கைகொண்ட சோழபுரம் தொடர்ந்து சோழர் தலை 
பரத்தின்பால் ஒரு தனி அபிமானம் இருந்து வந்தது என்பதைக் 
குறிப்பிட்டிருக்கிறோம் . தன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் 4 
விக்கிரம சோழபுரத்திலுள்ள தன்னுடைய அரண்மனையில் இவன் 
வாழ்ந்து வந்ததாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . திருமழபாடிக் 
கல்வெட்டில் குலோத்துங்கனின் இரண்டு அரசியர் பெயர்கள் 
இரண்டாம் ஆட்சி ஆண்டில் குறிப்பிடப் பட்டிருக்கின்றன . 
தியாகவல்லி என்ற புவனமுழுதுடையாள் என்பவள் பட்டத்து 
அரசியாகவும் முக்கோக் கிழான் என்ற மலையமான் குடும்பத்து 
இளவரசி மற்றோர் அரசியாகவும் திகழ்ந்தனர் . இந்த அரசரு 
டைய பட்டங்களில் முக்கியமானது அனபாயன் என்பது . இது , 
கல்வெட்டுகளிலும் இவனைப் பற்றிய உலாவிலும் வருகிறது . 
அரசனுடைய 
அனபாய மூவேந்த வேளான் என்ற அவனுடைய செயலாளரின் 
பெயரிலும் இந்தத் தொடர் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது . 

மானியமாகக் கொடுத்த பல ஊர்களுக்கு அனபாய 
நல்லூர் என்று பெயர் இடப்பட்டது. 68 புனிதமான பேரம் 
பலத்திற்குப் பொன்வேய்ந்த பெருமாள் என்றும் இவன் 
போற்றப்படுகிறான் . முதல் குலோத்துங்கனுக்குத் திருநீற்றுச் 
சோழன் என்ற பட்டமும் இருந்தது . இதனால் சேக்கிழார் , 
எதிரிலிச் சோழன் , கலிகடிந்த சோழன் 9 ஆகியோரின் காலங் 
களைப் பற்றிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது . விக்கிரமசோழன் 
கல்வெட்டுகளைப்போல குலோத்துங்கன் கல்வெட்டுகளும் 
அவனுக்குக் கீழ்ப்பட்ட அல்லது அடிமைப்பட்ட அரசர்களின் 
கொடைகளையும் கூறுகின்றன . இவர்களுள் காடவர் மட்டுமே 
இங்கு நம் கவனத்திற்கு உரியவராவர் . மோகன் ஆட்கொள்ளி 
என்ற குலோத்துங்க சோழ காடவராயன் , பல்லவ மரபில் 
உதித்து கி.பி. 1136 - ல் தென் ஆர்க்காடு மாவட்டம் திருமாணி 


அரசன் 


இந்தச் சந்தர்ப்பத்தில் 
முத்தரையன் , 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

477 
குழிக்கு அருகே ஒரு சிறு பகுதியின் சிற்றரசனாக இருந்தான் . 
அடுத்த சில ஆண்டுகளில் இந்தக் காடவச் சிற்றரசன் இன்னும் 
முக்கியத்துவம் பெற்றான் . திரு நாம நல்லூர் , திருவதிகை, 
விருத்தாசலம் முதலிய பல ஊர்களிலுள்ள 

இவனுடைய 
கல்வெட்டுகளில் , பெருகி வரும் இவனுடைய முக்கியத்துவத்தைக் 
காட்டும் வகையில் இவனுக்குப் பல பட்டங்களும் பெயர்களும் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . இவனுடைய நன்கொடைகளும் 
தருமங்களும் மிக 

விரிவாகச் சொல்லப்படுகின்றன . 1140 - ல் 
இவன் திருநாம நல்லூர் , திருத்தொண்டீஸ்வரத்திற்குத் தங்க 
ஆபரணங்களையும் வெள்ளிப் பாத்திரங்களையும் வழங்கு 
கினான் . கூடலூர்ப்பள்ளி ஆளப்பிறந்தான் மோகன் 
குலோத்துங்கச் சோழக் கச்சிராயன் என்ற பெயர்களை இவன் 
சூட்டிக் கொண்டுள்ளான் . இதே காலத்தில் இவன் திருவதிகையி 
லுள்ள கடவுளுக்கு கழுத்தில் அணிவதற்கு ஒரு நகையையும் 
வழங்கியுள்ளான். 82 ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சில நிலங் 
களுக்கும் சொத்துக்களுக்கும் உரிய பெரும்பாடிக்காவலைத் 
திருவதிகைக் கோயிலுக்கு விட்டுக் கொடுக்கிறான் . இக்காலத்தில் 
இவனுக்குக் கூடலூர்ப் பஞ்ஞாக முத்தரையன் , ஆளப்பிறந் 
தான் , அரச நாராயணன் " என்ற புதிய பட்டங்களும் சேர்ந்தன . 
கூடலூர் என்பது திரு முனைப்பாடி பெருகளூர் நாட்டில் இருப்ப 
தாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 1146 - ல் இவன் , 
வட்டாரத்திலுள்ள மூன்று தேவதான கிராமங்களிலிருந்து வர 
வேண்டிய வரிகளையும் பாக்கிகளையும் திருவதிகை கோயிலுக்கு 
துங்க காடவராயன் 4 

பட்டத்தை இந்தச் 
சந்தர்ப்பத்தில் சூட்டிக் கொண்டான் . கடைசியாக கி . பி . 1148 - ல் 
இவன் விருத்தாசலத்திலுள்ள தெய்வத்தின் மகாசனாபனத்திற் 
காக ஏழிசை மோகன் என்ற ஒரு மண்டபத்தைக் கட்டினான் . 
இதைக் கல்வெட்டில் பொறிக்கும்போது தன் பெயரை ஆளப் 
பிறந்தான் ஏழிசை மோகன் 

குலோத்துங்க 
காடவர் ஆதித்தன் என்று குறிப்பிட்டுக் கொண்டுள்ளான் . 
புகழ் பெற்ற கோப்பெருஞ்சிங்கன் உதித்த குடும்பத்தின் ஆரம்ப 
நிலையை இந்த ஆதாரங்கள் நமக்குப் புலப்படுத்துகின்றன . 
இந்தக் கோப்பெருஞ் சிங்கனுடைய முரட்டுத்தனமான வாழ்க்கை 
சோழப் பேரரசின் அடித்தளத்தையே தகர்த்து அதனுடைய 
வீழ்ச்சியைத் துரிதப் படுத்தியது . 

மதுராந்தக பொத்தப்பிச் சோழ சிற்றரசன் என்பவனையும் 
காண்போம் . நந்தலூரில் காணப்படும் இவனுடைய கல்வெட்டு 


தன் 


. 


சோழ 


என்ற 


என்ற 


சோழ 


6.8 


16 - வது அல்லது 17 - வது ஆண்டு . 

ஆட்சியில் சர்வ 
ஆண்டில் 71 
478 

சோழர்கள் 
களுள் ஒன்று . அந்தத் திக்கில் சோழப் பேரரசு பரவியிருந்த 
பரப்பைத் தெள்ளத் தெளிய கூறுகிறது . புதுக்கோட்டை 
சமஸ்தானத்தில் திருக்கோகரணத்தில் உள்ள ஒரு வேடிக்கை 
யான கல்வெட்டு பிராமண வமிசம் ஒன்றைக் குறிப்பிடுகிறது . 
அரசனுக்கு முடிசூட்டும் உண்மையை அவர்கள் பிரயோகித்த 
தாயும் , துவாரகை என்னும் பெரு நகரத்துடன் பழங்காலத்தில் 
அவர்கள் கொண்டிருந்த தொடர்பை மதிக்கும் வகையில் , கிள்ளி 
என்ற அரசன் அவர்களைத் தென் கவிர நாட்டில் வந்து தங்கச் 
சொல்லியதாயும் கூறப்பட்டிருக்கிறது . 7 பாண்டிய நாட்டில் 
லம்பகர்ணர் என்பவர்கள் 

அரசனுக்கு முடிசூட்டுவதற்காகத் 
தங்கியிருந்தனர் என்று மகாவமிசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது .6 
இரண்டாம் இராஜராஜன் 

இரண்டாம் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளில் காணப் 
அவனுடைய ஆட்சி கி . பி . 

கி . பி . 1150 அளவில் முடிவடைந்ததாக 
இதிலிருந்து தெரிகிறது . இந்த காலத்திற்கு நான்கு ஆண்டுகள் 
முன்பு அவன் , தன் மகனான இரண்டாம் இராஜராஜனை 
நிர்வாகத்தில் நேரடியாகத் தொடர்புப் படுத்தினான் . பரகேசரி 
இராஜராஜனுடைய கல்வெட்டுகளில் 

அவனுடைய 
ஆண்டுகள் கி . பி . 1146- ல் ஏப்ரல் 6 - ம் தேதிக்குப் பிறகு 
ஒரு தேதியிலிருந்து கணக்கிடப்பட்டி ருக்கின்றன. இரண்டாம் 
இராஜராஜனின் ஆட்சியைப் பற்றி , பல கல்வெட்டுகள் பாது 
காக்கப் பெற்றிருக்கின்றன . அவற்றில் அடங்கியுள்ள பல மெய்க் 
கீர்த்திகள் அவனுடைய ஆட்சியின் நிலப்பரப்பையும் அவனுக்கு 
அடங்கிய ஏராளமான சிற்றரசர்களின் 

பெயர்களையும் 
நிலைமைகளையும் தெரிவிக்கின்றன . இந்தக் கல்வெட்டுகள் 
இராணுவ நடவடிக்கைகளைப் பற்றி ஒரு செய்தியும் இல்லாத 
தால் , இரண்டாம் குலோத்துங்கனின் ஆட்சியைப் போலவே , 
இரண்டாம் இராஜராஜனின் ஆட்சியும் பொதுவாக அமைதியாக 
இருந்தது என்று நாம் உய்த்துணரலாம் . பூ மருவிய திருமாதும் 
சாதாரணமாகக் காணப்படுகிறது . இவனுடைய மூன்றாம் ஆட்சி 
மெய்க்கீர்த்தி காணப்பட்டு , இவன் ஆட்சியின் நன்மைகள் மிகச் 
சிறப்பாக வர்ணிக்கப் பட்டிருக்கின்றன . இதில் குறிப்பிடப்படும் , 
அவனிமுழுதுடையாள் என்ற அரசி , அரசனோடு சரிசமானமாக 
சிம்மாசனத்தில் வீற்றிருந்ததாகச் சொல்லப்படுகிறது . இதே 
மூன்றாவது ஆண்டில் 72 ஏற்பட்ட மற்றொரு மெய்க்கீர்த்தி 


ஆட்சி 


, 


-- 


4 


பொருள்படும் 

பட்டங்களையும் மூன்றாமவள் உலகுடை 
என்ற பெயா 


3 லை . 

. 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

479 
இன்னும் நீளமாகவும் - அதுவும் வரலாற்றுக்குப் பொருத்தம் 
இல்லாமலும் இருக்கிறது . பூ மருவிய பொழில் ஏழும் என்று 
தொடங்கி அக்காலத்தில் தமிழ் இலக்கியம் செழித்தோங்கிய 
நிலைமையையும் வேறு சில செய்திகளையும் அழுத்தமாகக் 
கூறுகிறது . இந்த அரசனை முத்தமிழுக்குத் தலைவன் 8 என இந்த 
மெய்க்கீர்த்தி சிறப்பிக்கிறது , மேலே கூறப்பட்ட அவனி முழு 
துடையாள் தவிர , இந்த மெய்க்கீர்த்தியின் இறுதியில் மூன்று 
அரசிமார் குறிப்பிடப்படுகிறார்கள் , இவர்களுள் இருவர் , புவன 
முழுதுடையாள் , தரணி முழுதுடையாள் என்று ஏறத்தாழ 
ஆட்சியின் 14 , 17 - ம் ஆண்டுகளில் வேறு இரண்டு கல்வெட்டு 
களில் , அரசி என்று குறிப்பிடப்படுபவள் இந்த உலகுடை 

இந்த 
ஆட்சியின் கல்வெட்டுகளில் இன்னும் இரண்டு மெய்க்கீர்த்தி 
களும் இடம் பெறுகின்றன . அவை புயல் வாய்த்து வளம் 

என்றும் கடல் சூழ்ந்த பார் மாதர் என்றும் 
தொடங்குகின்றன . இரண்டாம் இராஜராஜனின் 5 - ம் 
ஆண்டில் ஏற்பட்ட கல்வெட்டில் காணப்படும் முதற் சொற் 
றொடர் பிறகு மூன்றாம் குலோத்துங்கனால் , பாண்டியர் 
படையெடுப்பைப் பற்றிய விவரங்களைக் கல்வெட்டில் பொறிக் 

சுருக்கமான முன்னுரையின் வாசகத்தில் இச்சொற் 
றொடரைக் காணலாம் . இவ்வாறே , இரண்டாவது சொற் 
றொடர் இராஜராஜனின் 10- ம் ஆண்டு ஆதாரத்தில் இடம் 
பெற்று , இரண்டாம் ராஜாதிராஜனின் ஆட்சியில் முக்கிய 
மெய்க்கீர்த்தி ஆகிவிடுகிறது . இந்த மெய்க்கீர்த்தியின் இறுதி 
யில் குறிப்பிடப்படும் அரசி , இராஜராஜன் மற்றும் இராஜாதி 
ராஜன் ஆகிய இருவருடைய கல்வெட்டுகளிலும் " உலகுடை 
முக்கோக்கிழான் அடிகள் என்று குறிப்பிடப்படுகிறாள் ; எனவே , 
இது முக்கிய அரசியின் தனிப்பட்ட பெயர் அன்று , அவளுடைய 
பட்டப் பெயரே என்பது தெளிவான ஆதாரத்துடன் மெய்ப் 
பிக்கப்படுகிறது . 
பேரரசின் பரப்பு 

இராஜராஜன் ஆட்சியில் பேரரசு எந்த அளவு , அல்லது 
எதுவரை பரவியிருந்தது என்பதை அவன் கல்வெட்டுகளால் 
உறுதிப்படுகிறது . கெந்தட்டியிலுள்ள அவனுடைய 7 - ம் ஆண்டுக் 
கல்வெட்டு - குவலாள நாட்டில் 
நாட்டில் சூற்றூரில் 

ஒரு மலைமீது 


பெருக 75 


டின் | 


ரின் 
எப்போதுமே 
வதிலும் சுறுசுறுப்பாக 
480 

சோழர்கள் 
காடுவெட்டி என்ற சிற்றரசன் கோயில் கட்டிய விவரத்தையும் , 
நிகரிலாச் சோழ மண்டலத்தின் ஒரு பகுதியான கங்க நாட்டில் 
தகடூர் நாட்டைப் பற்றி சேலம் மாவட்டத்தில் கிடைத்த 
அழிந்து போகக்கூடிய ஓர் ஆதாரத்தில் குறிப்பிடப்பட்டிருப் 
பதும் 79 தகடூர்க் கிழவன் என்று தன்னைச் சொல்லிக் கொள் 
ளும் ஒருவன் கொடுத்த நன்கொடையைப் பற்றி கி . பி . 1164 - ல் 
பெரும் பேர் என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டில் சொல்லி 
யிருப்பதும் , கொங்கு நாட்டிலும் கங்க நாட்டின் கீழ்ப் பகுதி 
யிலும் இன்னும் ஓரளவு சோழரின் மேலதிகாரம் தொடர்ந்து 
அங்கீகரிக்கப்பட்டு வந்தது என்பதைக் காட்டுகின்றன. தெலுங்கு 
நாட்டில் வேங்கி நாடு முழுவதும் திராட்ஷாராம 81 வரையிலும் 
காணப்படும் 

கல்வெட்டுகளிலிருந்து இராஜராஜனின் 
மேலாதிக்கம் நிலவிற்று என்பது தெளிவாகப் புலனாகின்றது . 
ஆனால் , வேலநாண்டுச் சிற்றரசர்கள் வரவர சுதந்திரமாகவும் 
அடங்கி நடக்காமலும் இருக்கலாயினர் என்பது தெரிகிறது . 
பேரரசு மேன்மேலும் பலகீனம் அடைதல் 

உண்மையைச் சொல்லப்போனால் நாம் சுட்டிக்காட்டி 
யிருப்பதுபோல , முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சியின் இறுதியி 
லிருந்து சோழப் பேரரசுக்குத் தீமை நிறைந்த காலம் தொடர்ச்சி 
யாக ஏற்பட்டது . ஹெய்சாளர் , மேலைச் சாளுக்கியர் ஆகியோ 
பேரரசுக்குள் ஏற்பட்ட மற்றொரு முக்கியமான மாறுதல் , 
ஆங்காங்குள்ள குறுநில மன்னன் அதிகாரத்திலும் செல்வாக் 
கிலும் விரிவடைந்து தலை தூக்கியது ஆகும் . பேரரசின் அதிகாரம் 

அருகேயுள்ள மாவட்டங்களில் 
செலுத்தப்பட்டதுபோல நீண்ட நெடுந்தூரத்திலும் பேரரசின் 
எல்லைப்பகுதியிலும் மூலை முடுக்குகளிலும் அவ்வளவாகச் 
செலுத்த முடியாமல் இருந்தது . ஆனால் , இரண்டாம் இராஜ 
ராஜனின் ஆட்சியில் பேரரசின் மத்தியப் பகுதியில் கூட நிர்வாக 
இயந்திரம் ஆட்டம் கண்டது . போர் புரிவதிலும் புகழ் ஈட்டு 
அதிகாரச் செருக்கு அடங்கி விட்டது . முன்போல ஒழுங்கையும் 
அமைதியையும் நிலைநாட்டவோ , பொதுமக்களுக்கு பயன்படக் 
கூடிய பணச் 

* செலவான பணிகளையோ , இன்றியமையாத 
காரியங்களையோ செய்ய முடியாமலும் முடிமன்னர்கள் தவித் 
தனர் . கப்பம் கட்டிய சிற்றரசர்கள் மன்னரை மீறி , தடி 
- எடுத்தவன் தண்டல்காரன் என்ற நிலையை உண்டாக்கியதைக் 


, , . 
ஆண்டின் 

படங்களுள் 
படாதது கண்டன் என்னும் பட்டமாகும் 
சோழன் 

மான் மோகன் என்ற 
காடவராயன் என்பவனாக இருக்கக்கூடும் . மற்றொரு 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

481 
கல்வெட்டுகள் தெளிவாகக் கூறுகின்றன . : அரசனை , ஆங்காங் 
குள்ள சிற்றரசர்கள் பெயரளவில் தங்களுக்கு மேலானோர் என்று 
ஒப்புக்கு ஏற்றுக் கொண்டாலும் அவரவர்களுக்கு உட்பட்ட 
பகுதிகளில் மேவாதிக்க அரசனையும் அவனுடைய 

அரசாங் 
கத்தையும் விட சிறப்பான முக்கியத்துவம் பெற்றிருந்தனர் . 
கிராம ஆட்சி முறையும் , ஊர் , சபை , மன்றம் ஆகிய சுயாட்சி 
பெற்ற அமைப்புகளும் , மாறுபட்ட இந்த சூழ்நிலையால் 
பாதிக்கப்பட்டதாகத் தெரியவில்லை ; ஆனால் , 

முதலாம் 
இராஜராஜனாலும் அவனுடைய பின்னோர்களாலும் பாடுபட்டு , 
திட்டமிட்டு , உறுதியுடன் அமைக்கப்பட்ட மைய அரசு , என்ற 
நிர்வாக கட்டுக்கோப்பு இருந்த இடம் தெரியாமல் சிதைந்து 
விட்டது . 
தலைநகரும் பட்டங்களும் 

கங்காபுரி , அரசின் தலைநகரைத் தொடர்ந்து இருந்து 
வந்தது என்பதில் ஐயமில்லை . அரசனின் சுற்றுப் பயணங் 
களைப் பற்றியோ நிர்வாகத்தில் அவனுடைய 

பங்கைப் 
பற்றியோ இந்த ஆட்சியின் கல்வெட்டுகள் ஒன்றும் சொல்ல 
வில்லை . 13 - ம் கல்வெட்டு ஒன்று 

அரசன் , 
ஆயிரத்தளி இடத்தில் இருந்ததாகச் 

சொல்லு 
இராஜராஜன் உலாவிலும் மிகக் குறிப்பிடத்தக்கதாக இருப்பது 
சோழேந்திர சிம்மா" என்பதாகும் . மற்றும் இலக்கியத்தில் 
அவனுக்குச் சொல்லப்பட்டு, ஆனால் , கல்வெட்டுகளில் காணப் 
வெண்பா வீரதர , வீரோதய என்ற பட்டங்களையும் அவனுக்குரித் 
தாக்குகிறது . இராஜராஜன் , இராஜகம்பீரன் , எதிரிலிச் 

என்ற பட்டங்களையும் , ஒருவேளை நெறியுடைச் 

என்ற பட்டத்தையும்கூடப் பெற்றிருந்தான் என்று 
கல்வெட்டுகளிலிருந்து தெளிவாக தெரிகிறது . 

இந்த ஆட்சியில் காடவர்களின் பிரதிநிதியாக விளக்கும் ‘ கூட 
என்பவன் முந்தின ஆட்சியைச் சேர்ந்த குலோத்துங்கச் சோழக் 

பிரதிநிதி , 
காஞ்சிபுரத்துத் தலைவன் என்றும் சொல்லப்படுகிற இராஜேந் 
திரச் சோழப் பல்லவ ஆதித்தன் - முன்னவன் 

முன்னவன் , எலவானாசூர்க் 
கோயிலுக்கு ஏராளமான வரிப்பாக்கிகளையும் கோயில் செலவு 
களுக்காக ஒதுக்கி வைத்தான் . பின்னவன் , கோலார் மாவட்ட 


82 


என்ற 


. 


சோழன் 


ல 


482 


சோழர்கள் 


தில் ஒரு மலைமீது ஒரு கற்கோயில் கட்டினான் . பல்லவராயன் 
பேட்டையில் இராஜராஜேசுவரம் உடையார் என்ற கற்கோ 
யிலைக் கட்டிய காரிகைக் குளத்தூர்ப் பல்லவராயர் என்பவரும் 
இருந்தார் . இவர் இரண்டாம் இராஜராஜன் இறந்த பிறகு , 
ஆட்சியில் தலைமையான பங்கு கொண்டிருந்தார் என்பதைப் 
பின்னர் பார்ப்போம் . செங்கேணிச் சிற்றரசர்கள் இருவர் குறிப் 
பிடப்படுகிறார்கள் : நித்த விநோத சம்புவராயன் என்பவர் 
ஒருவர் . 

இவருடைய மனைவியான சோறுடையாள் , தென் 
ஆர்க்காடு மாவட்டம் பிரமதேசத்துக் கோயிலில் ஒரு விளக்கு 
எரிக்கக் கட்டளை ஏற்படுத்தினாள் . மற்றொருவர் , இராஜ 
நாராயண சம்புவராயன் ; இவருக்கு அம்மை அப்பன் சீயன் 
பல்லவாண்டான் என்ற பெயரும் வழங்கியது . இவனுடைய 
நன்கொடைகளின் விவரங்களை முந்நூரிலும் அச்சிறுபாக்கத் 
திலும் " உள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன . இராஜ 
நாராயணனின் மறுபெயர்களை மேலோட்டமாகப் பார்க்கும் 
போது சேங்கேணிகள் , காடவர்கள் ஆகியோர்களிடையே மரபு 
வழி உறவு இருந்தது போல் தோன்றுகிறது . 


ஆட்சியின் முடிவு 


91 


இராஜராஜனின் கல்வெட்டுகளில் சொல்லப் பட்டிருக்கும் 
கடைசியா 

ஆண்டுகளில் 

உறுதியானது 28 
திருவொற்றியூரிலுள்ள ஓர் ஆதாரத்தில் 27 - ம் ஆண்டு என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . ஆனால் இந்தக் குறிப்பில் உள்ள 
முதல் இலக்கம் ஐயத்திற்குரியதாக இருக்கிறது . கோனிதேனாக் 
கல்வெட்டில் 28 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் இதில் 
சக சகாப்த ஆண்டு காணப்படவில்லை. 2 

எனவே , 
ராஜன் ஆட்சி ஏறக்குறைய கி . பி . 1173 - ல் முடிவடைந்ததாகச் 
சொல்லலாம் . அவனுக்குப் பின் பட்டத்திற்கு வந்த இரண்டாம் 
இராஜாதிராஜனின் கல்வெட்டுகள் அவனுடைய ஆட்சி 
கி.பி. 1163 - ல் மார்ச்சு மாதத்தில் ஒரு தேதியில் தொடங்கிய 

சொல்லுகின்றன . இவற்றில் ஒன்றிலிருந்து சில 
விளக்கங்களைப் பெறுகிறோம் . 4 அவையாவன : இராஜாதி 
ராஜன் , இராஜராஜனின் மகன் அல்லன் ; இராஜராஜனைப் 
போல அவனும் ; 

விக்கிரம சோழனின் பேரன் ; அரச மரபின் 
நேர்க்கிளையில் பொருத்தமாக உரிமைக்குரியோர் வேறு ஒருத் 
தரும் இல்லாததால் , இராஜராஜன் , சோழ சிம்மாசனத்தில் 
தனக்குப் பிறகு அமர்வதற்கு இராஜாதிராஜனைத் தேர்ந் 
தெடுத்தான் ." இராஜாதிராஜனைத் தேர்ந்தெடுத்த சில ஆண்டு 


தாகச் 


சால்லப் 

* சரியானது 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

483 
களுக்குள் தெற்கே பாண்டிய நாட்டில் பெரியதோர் உள் நாட்டுப் 
போர் மூண்டது . அதில் ஏதேனும் ஒரு பக்கத்தில் 

சேர்ந்து 
கொண்டு , 

தமிழ் நாட்டில் இலங்கையின் செல்வாக்கு வளர் 
வதைக் கட்டுப்படுத்த வேண்டிய நெருக்கடி சோழர்களுக்கு 
ஏற்பட்டது . இராஜராஜன் இறந்த சமயம் , போர் பெரும் 
பாலும் முடிவடைந்துவிட்டது . ஆனால் அந்தப் போரைப் 
பற்றிய விவரங்கள் , இரண்டாம் இராஜாதி ராஜன் , மூன்றாம் 
குலோத்துங்கன் ஆகியோரின் 

காலங்களில் தான் 
பட்டிருப்பதால் அவற்றை அடுத்த அதிகாரத்தில் ஆராய்வோம் . 

குறிப்பு - இ 
பல்லவராயன்பேட்டைக் கல்வெட்டு : கருத்து 

( 433/1924 ) 
ரண்டாம் இராஜாதிராஜனின் எட்டாம் 
ஆண்டுக் கல்வெட்டு . இதை ஏ . ஆர் . இ 1924 , பாகம் II 
19-21 பாராக்களில் விரிவாகக் (குறிப்பிடுகிறது . சோமசுந்தர 
தேசிகர் ( க்யூ . ஜே . எம் . எஸ் . தொகுதி xix , பக் . 57 , அடிக்குறிப்பு ) 
இதைப் பதிப்பித்துள்ளார் . இவருடைய கருத்து அாசாங்கக் 
கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ( வெங்கோபராவ் ) சரு திலிருந்து 
மாறுபடுகிறது . மூன்றாம் குலோத்துங்கன் , இரண்டாம் 
இராஜராஜனின் மகன் என்பதற்கும் தகப்பனாக இருந்தபோது 

பச்சிளம் குழந்தையாக இருந்தான் என்பதற்கும் 
கல்வெட்டில் ஆதாரம் இல்லை என்று சோமசுந்தர தேசிகர் கருது 
கிறார் . 

அவர் கொண்டிருக்கும் இந்தக் கருத்து 
என்பது என் எண்ணம் . ஆனால் , 

ஏனைய சமகாலத்துக் 
கல்வெட்டுகளிலிருந்து திரட்டக்கூடிய 

விவரங்களின் 
பின்னணியில் இந்தக் கடினமான ஆதாரத்தைக் 
கவனித்தால் , மேலே கண்ட இரு அறிஞர்களின் கருத்து 
களிலிருந்தும் மாறுபட்ட முடிவுகள் எனக்குத் தோன்றுகின்றன . 
இந்தக் காலத்து வரலாற்றில் இந்தக் கல்வெட்டின் முக்கியத்துவம் 


3 


அவன் 


கூர்ந்து 


484 


சோழர்கள் 


கருதி , இதை விரிவாக 

ஆராய முற்படுகிறேன் . இந்தக் 
கல்வெட்டை வி . வேங்கட சுப்பிரமணியரும் பதிப்பித்துள்ளார் . 
இ . ஐ . xxi , பக் . 184-93 . 


க்யூ . ஜே . எம் . எஸ்.ஸில் , தேசிகர் கொடுத்துள்ள கல்வெட்டின் 
மூலம் ( வாசகம் ) பலவகைகளில் தெளிவு இல்லாமல் இருக் 
கிறது . அவர் செய்திருக்கிற திருத்தங்களுக்கு விளக்கங்களை 
அவர் குறிப்புகளில் தெரிவிக்கவில்லை . இ . ஐ - ல் வெளியிடப் 
பட்டிருக்கும் வாசகம் இதைவிட நம்பத் தக்கதாக இருக் 
கிறது . கல்வெட்டு உள்ள இடத்திலேயே அதைப் 

படித்து , 
அதன் கையெழுத்து நகலைப் படியெடுத்து எனக்கு எஸ் . கே . 
கோவிந்தசுவாமி அனுப்பியது ஒத்ததாக இருக்கிறது . 


ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வரிகள் , இராஜாதி 
ராஜனின் வழக்கமான மெய்க்கீர்த்திகளைத் தருகின்றது . ஆட்சி 
ஆண்டுகளும் சொற்களில் தரப்பட்டிருக்கின்றன . 

எனவே , 
இவை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை . ஐந்தாவது 
வரிமுதல் பதினான்காவது வரிவரை உள்ள பகுதி பல்லவராயர் 
வகித்த அரசாங்கப் பதவியையும் முதலில் இராஜராஜனின் 
பிற்கால உரிமைக்குரியோர் என்ற பட்டத்து .... னும் , 

அவன் 
இறந்த பின்னர் அரசனாகவும் , இராஜாதிராஜனைத் தேர்ந் 
தெடுப்பதிலும் அவனுக்குப் பட்டம் சூட்டுவதிலும் அவர் 
கொண்டிருந்த பங்கினையும் சொல்லுகிறது . இராஜாதிராஜன் 
அரியணை ஏறிய சூழ்நிலைகளின் வரலாற்றைத் தெரிவிக்கும் 
காரணத்தால் , புகழ் பெற்றுள்ள இப்பகுதி , இந்த ஆதாரத்தி 
லுள்ள இடைவெளிகளால் விளக்கம் கூறுவதற்கு மிகக் கடின 
மான பகுதியாகவும் இருக்கிறது . 14 முதல் 21 வரையுள்ள 
வரிகள் பாண்டியர்களின் உள்நாட்டுப் போரில் பல்லவராயர் 
கொண்ட பங்கு இன்னது என்பதையும் பாண்டிய நாட்டி 
லிருந்து இலங்கைப் படை விரட்டப் பட்டதையும் விவரிக்கிறது . 
பிறகு வரி 21 - ல் , அவன் ஒரு நோயால் இறந்ததாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . கல்வெட்டின் எஞ்சிய பகுதி , இராஜாதிராஜன் 
அவனுடைய 8 - ம் ஆட்சி ஆண்டில் அவனுடைய சுற்றத்தாருக் 
கும் அவனை நம்பி இருந்தவர்களுக்கும் இறையிலி நிலம் 40 
வேலியை அன்பளித்ததை ( வரிகள் 21-28) க் கூறுகின்றன . இந்த 
நன்கொடைக்கு , அரசாங்க அதிகாரிகள் பலர் சாட்சிக் 
கையெழுத்திட்டுள்ளனர் ( வரிகள் 21-30 ) . இந்த ஆதாரத்தை 
எவ்வாறு கூறுபோட்டு விளக்கம் கூறுவது சரி எனின் , இரண்டாம் 
இராஜராஜன் இறந்த பிறகு , பல்லவராயர் இறந்து அதன் பிறகு 


சிக்கெனப் 

485 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 
இந்தக் கல்வெட்டு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவு 
உண்டாகிறது . 

5 முதல் 14 வரிகளின் பொதுவான அமைப்பை இப்போது 
சுட்டிக் காட்டலாம் . பல்லவராயர் ( 5-6 ) , பெற்று நின்று ( 7 ) 
பரிகரிட்டு ( 10 ) , திரு அபிஷேகம் பண்ணுவித்து 

( 13 ) 25 
ஒருபடியும் பண்ணி ( 14 ) , மேற்கோள் கொடுக்கப்பட்ட 
வினைச் சொற்கள் குறிக்கும் செயல்கள் யாவும் பல்லவராய 
னின் செயல்களே . இந்த உண்மையைச் 
கொள்ள வேண்டும் . ஐந்தாவது வரி எளிதாக இருக்கிறது , அதில் 
பல்லவராயர் பெயரும் பட்டங்களும் , அவருடைய உடமைகளின் 
இருப்பிடங்களும் சொல்லப் பட்டிருக்கின்றன . பிறகு வரும் 
சொற்களும் பெற்று நின்று என்ற சொற்றொடருக்கு முன்னும் 
பின்னும் உள்ள சொற்களும் , பல்லவராயரின் பெருமதிப்டைப் 
புலப்படுத்துகின்றன . இந்தப் புதுக் கருத்துத் தெளிவாக இருந் 
தாலும் 

கையாளப்பட்டிருக்கும் சொற்களின் மெய்ப்பொருள் 
ஓரளவு புதிராக இருக்கிறது . இந்தப் பகுதி முழுவதற்கும் பின் 
வருமாறு பொருள் சொல்லலாம் : யானைப் படை , குதிரைப் 
படை , அகம்படி நியாயம் உள்பட பல துறைகளுக்கும் பெரிய 
இராஜராஜத் தேவரின் 10 - கோயில் 

கொட்டு 
களுக்கும் தலைவராக ( முதலிகள் ) வந்திருப்பதாகவும் எல்லா 
முதலிகளுக்கும் பொதுவாக 

இருப்பதுபோன்ற கடமைகள் 
உள்ளதாலும் முதலிகளுக்குரிய முன் ஏவல் உட்பட எல்லா 
மரியாதைகளும் பெற்று வருவதாலும் . 10 கோயில் கொட்டுகள் 
என்பது கோயில் ஒழுகு என்னும் நூலில் வரும் ஒரு பகுதியை 
நினைவு படுத்துகிறது . ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தை 
ஸ்ரீஇராமானுஜர் செம்மைப் படுத்தினார் . இறைவனின் பணி 
ஆட்களான பரிவாரங்களை , 10 கொட்டுகளாகப் பிரித்தார் . 
அதற்குமுன் 5 கொட்டுக்கள் தான் இருந்தன . அரண்மனை 
யின் ஊழியர்கள் நியமனம் முழுவதும் பல்லவராயர் கையில் 
இருந்தது என்ற கருத்தை இது தெரிவிக்கிறது . அகம்படி 
நியாயம் - ( நிகாயம் ) என்னும் 

சொல் அரசனுக்கு மிக 
அருகிலிருந்து பணி செய்தவர்களைக் குறிப்பிடும் . 8 முன் ஏவல் 
என்னும் சொல்லுக்குப் பொருள் கூறுவது கடினம் . சொல் 
பெயர்ப்பாகச் செய்தால் முதல் தலைமை 

பொருள் 


தேவர் , 


என்று 


படும் . 99 


துடன் 


கல்வெட்டின் அடுத்த பகுதி , இராஜராஜனின் மரணத் 

தொடங்கி பரிகரித்து ( 10 ) என்பதோடு முடிவடை 
கிறது . ஒரு வயது , இரண்டு வயது 

உள்ள 

அரசரின் 


486 


சோழாகள 


9 ல 


குழநதைகளையும் அவனுடைய அந்தப்புர ததையும் கருவூலங் 
களையும் பாதுகாக்கப் பலலவராயா எடுத்த நடவடிககைகளை 
விவரமாசச சொலலுசிறது குழநலதகளின பசசிளம் பருவத 
தின காரணமாக பலலவராயா அவாகளை 

ஆயிர ததளி 
எனற படை வீட்டிலிருந்து மற்றொரு இடத்திறகுப் பத்திர 
மாகக கொண்டுபோக வேண்டி இருந்தது வரி 

காலி 
இடம் இருக்கிறது அதனால இப்பகுதியின பொருள 

நிசசய 
மற்ற தனமையில 

இருக்கிறது ஆனால பலலவராயா தன 
முக்கியக குறிக்கோளை நிறைவேற்றுவதில் வெற்றி கண்டாா 
எனபதை நாம உறுதியாகச சொலலலாம 

( எலலா அடைவுக 
கேடுகளும் வாராத இடத்து 

வரி 10 ) ஆயிரத தளியிலேயே 
இறந்துபோன அரசனின குழநதைகளும் அந்தப்புரப 
களும் இருந்திருந்தால் அவாகளுக்கு என்ன கேடு விளைந்திருக 

என்பதைக் குறிப்பிட்டுத் தெளிவாகச சொலலபபட 


பெண் 


கும் 


வில லை 


இனி 


சொற் 


நாம கவனிகக வேணடியது 

இராஜாதிராஜன 
பட்டத்துக்கு வந்ததை நேரடியாகக் குறிக்கும் பகுதி ( வரி 10 14 ) 
இவ பெரியதேவா எழுந்தருளி நாளிலே 

எனற 
றொடருடன இப்பகுதி ஆரம்பமாகிறது இந்தச சொறறொடா 
ஒரு 

தெளிவான எசசரிககையை விடுக்கிறது இராஜராஜ 
தேவன இறந்த பிறகு நடந்ததை இதுவரை சொல்லி இனி 
அவன வாழநாளில் நடந்த சிலவற்றை இக்கல்வெட்டு தெரி 
விகக முனவருகிறது படடததிறகு வருவதற்கு ஏற்ற 
தகுதியுடைய ( ஆண ) மககள எவரும இலலை - திரு அபிஷே 
கததிறகுரிய பினளைகள இனறியே இருக ) கிறபடியைப் பாாதது 
ஏதாவது செயதாக வேண்டியதிருந்தது போட்டி போட்டு 
பட்டம் பெற முயலுபவாகளின உரிமைகள் பற்றி விசாரிக்கப் 
பட்டது - ( அ ) நநாளிலே காரியம் இருந்தபடி வி (சாரணை ) 
செய்து இறுதியில் விககிரம சோழனின பேரன ஒருவன தோந 
தெடுக்கப்பட்டான 
அவன் 

கொண்ட சோழபுரதது 
நெறியுடைப் பெருமாள 

எதிரிலிய பெருமாள 
இவவாறு தோநதெடுக்கப்பட்டவனை இராஜராஜன முன்னிலை 
யில் கொண்டுவந்து நிறுததி அவனைப புதிய பதவியில் 
அமாத்தும்படி பல்லவராயா கேட்டுக் கொண்டிருக்கலாம நானகு 
ஆண்டுகளுக்குப் பிறகு 

கியவற்றின 
உடன்பாட்டுடன இராஜாதிராஜதேவன என்ற 

பெயா சூட்டி 
அவனுக்கு அபிஷேகம் 

வைக்கப்பட்டது 
கவிப்பித்து ( வரி 12 ) திரு அபிஷேகம் பண்ணுவித 

பண்ணுவித்து ( வரி 13 ) 


10 


கங்கை 


மகனான 


2. L - GOT F2 L LLD 


நாடு 


செய்து 


மண்டை 


முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


487 


என்ற இரண்டு சடங்குகளுக்கும் இடையே நுண்ணிய வேறு 
பாடு சொல்லப்பட்டிருக்கிறது . இரண்டிலும் பல்லவராயர் பங்கு 
கொண்டிருந்தார் . விக்கிரம சோழனின் மகள் - வேறு வகையில் 
பிற பலம் இல்லாத ஒருத்தி - வழிப் பேரனாக எதிரிலிப் பெரு 
மாள் இருந்திருக்கக் கூடும் . 

பட்டத்திற்கு வந்தது பற்றி மற்றொரு கருத்தை , முதல் 
தடவையாக , தி . நா . சுப்பிரமணியம் வெளியிட்டார் . அது , 
சாத்தியமானதே . “ விக்கிரம சோழனின் பேரனான எதிரிலிப் 
பெருமாள் என்பவன் இரண்டாம் இராஜாதிராஜன் அல்லன் ; 
ஆனால் , இரண்டாம் குலோத்துங்கனே என்பது இக்கருத்து . 
ரண்டாம் குலோத்துங்கன் பெரிய தேவரானவிக்கிரம சோழன் 
இறந்ததும் முடிசூட்டப்பட்டான் . இதைப் பின்பற்றி இரண்டாம் 
ராஜாதிராஜனும் முடிசூட்டிக் கொண்டான் . முன்னாளிலேயே 
காரியம் 

இருந்தபடி செய்து என்று வரி 11 - ல் சொல்லப் 
பட்டிருப்பது இதுவே . மண்டை கவிப்பிட்டு ( வரி 12 ) என்பது 
இரண்டாம் குலோத்துங்கனுக்கும் திரு அபிஷேகம் பண்ணிவிட்டு 
( வரி 13 ) என்பது இராஜாதிராஜனுக்கும் பொருந்தும் . இரண்டாம் 
குலோத்துங்கன் எதிரிலிப் பெருமாள் என்ற பெயரால் நன்கு 
சிறப்புற்றிருந்தான் என்பது பிள்ளைத்தமிழாலும் அவன் காலத்திய 
கல்வெட்டுகளாலும் தெளிவாகத் தெரிகிறது . ஆனால் கால 
வரையறைக் கணிப்புப் பட்டியலிலிருந்து இக்கருத்திற்கு எதிர்ப் 
பும் எழுகின்றது . குலோத்துங்கன் ஆட்சி கி . பி . 1133 மே 
ஜூன் முதல் கணக்கிடப்படுகிறது . 

விக்கிரம சோழன் 
அதன் பிறகும் இரண்டு ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தான் . 
குலோத்துங்கன் 

சரியான முன் 

உதாரணமாக 
இருப்பதற்கு , இரண்டாம் இராஜராஜனைப் போல விக்கிரம 
சோழனுக்கும் தன் நேர் வாரிசாக ஒருவரும் இல்லை என்றும் ,, 
ஆகையால் மகள் வழிப் பேரனை 1133 - ல் இளவரசர் ( யுவ 
ராஜா ) ஆக்கினான் என்றும் இளவரசர் , பிறகு உரிய காலத் 
தில் முடிசூட்டப்பட்ட அரசர் ஆனார் என்றும் நாம் உய்த்துணர 
வேண்டியவர்களாக இருக்கிறோம் . இதுவும் நடந்திருக்கக் 
கூடியதே . 

அதே காலத்தவரான புலவர் ஒட்டக் 
கூத்தன் , குலோத்துங்கனை. விக்கிரம சோழனின் மகன் என்று 
குறிப்பிட்டிருக்கிறாள் . இதை விளக்க வந்த தி . நா . சுப்பிர 
மணியன் , அரசன் தன் மகள் வழிப் பேரனை தன் மகனாகச் 
சுவீகாரம் செய்து கொண்டான் என்று அனுமானிக்கிறார் . 

அனந்தப்பூர் மாவட்டம் ஹேமாவதியிலுள்ள ஒரு தமிழ்க் 
கல்வெட்டு மூன்றாம் குலோத்துங்கன் பட்டத்துக்கு வந்த 


ஆட்சி 


அனால் 


" னா 


வதற்குமுன் கல்வெட்டின் எஞ்சிய பகுதியைச் சுருக்கமாகப் 
பிறகு , இராஜாதிராஜனுக்கும்பதவியில் பயிற்சி பெற்ற 
பட்டது . அதைத் தொடர்ந்து பாண்டாட்டில் உள்நாட்டுக் 
488 

சோழர்கள் 
காலத்தை 1166-7 என்று சொல்லுவதையும் நாம் கவனிக்க 
வேண்டும் . இக்கல்வெட்டின் விவரம் 117/1899 எஸ் . 

ஐ . ஐ . vil 

ஐ 
எண் 533-காலம் , விஜய திரிபுவன சக்ரவர்த்தி குலோத்துங்கனின் 
இரண்டாம் ஆட்சி ஆண்டு . இராஜாதிராஜனைப் போல இவனும் 
என்ற ஐயம் ஏற்படுகிறது . இவனுடைய நிலை உறுதிப்பட பத்து 
ஆண்டுகளுக்குமேல் ஆயிற்று . அதுவரை இவன் மல்லிதேவ சோட 
மகாராஜா போன்ற சிற்றரசர்களின் ஆதரவுடன் பாதுகாப்பாக 
எங்கேயோ இருந்து வந்தானா என்ற கேள்வியும் பிறக்கிறது . 
தங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற 
பிள் ளைகளை ( பிரயாணம் பண்ணு ( விட்டு ) என்று வரி 11- ல் 
காணப்படும் சொற்றொடரிலிருந்து இரு சிற்றரசர்களும் சம் 
பந்தப்பட்டிருக்கலாம் 

என்பதைக் காட்டுகிறது ; 

13-14 - ம் 
வரிகள் , இராஜாதிராஜன் , சிக்கல் இன்றி அமைதியாக 
அரியணை ஏற இயலவில்லை என்பதை உணர்த்துகின்றன . 
ஆனால் இந்த விஷயம் மூடுமந்திரமாக இருக்கிறது . திராட்சா 
ராமாவிலிருந்து எஸ் . ஐ . ஐ . iv . எண்கள் 1074 ( இதில் ஆட்சி 
ஆண்டு 61 என்று கண்டிருப்பது பிழையானது , 

16 என்று 
ருக்க வேண்டும் .) -1100 , 1223 , 1279 , 1118 , 1330 - ஆகிய 
இராஜாதிராஜன் கல்வெட்டுகள் 

அவனது ஆட்சி ஆண்டை 
49 - வது வரை - அதாவது கி . பி . 1212 அல்லது 1215 வரை 
கொண்டு போகின்றன . 

இவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் 
தான் இவ்விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும் . 

இக்கல்வெட்டு இராஜராஜனின் ஆட்சியில் ஏற்பட்ட நிகழ்ச்சி 
களைத் தொகுத்துக் கூறுகிறது . கால வரையறையை ஆராய் 
பார்ப்போம் . நான்கு ஆண்டு 

அபிஷேகம் செய்து வைக்கப் 
கலகம் ஏற்பட்டது . பல்லவராயர் சோழர் படை வெற்றி வாகை 
சூடச் செய்ததோடு , போர் முடிந்த பிறகு மன்னனின் ஏனைய- 
ஆணைகளை நிறைவேற்ற அவர் தயாராக இருந்தார் ( வரி 
14-21) . பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் . ஏற்கெனவே 
ஆதாரத்தில் குறிப்பிட்டப்படி இராஜராஜன் இறந்த சிறிது 
காலத்திற்குப் பிறகு இவர் இறந்திருக்க வேண்டும் . பல்லவராய 
ருக்கு காணியாக இருந்த 40 வேலி நிலத்தை அவனுக்கு நள் 
கொடையாகக் கொடுத்தான் . அவ 

கொடுத்தான் , அவனுடைய மனைவி 
சுற்றத்தாரின் நன்மை கருதி வரி விலக்கும் அளித்தான் . இது 


இரண்டாம் 
-நானும் ஏற்றுக் கொள்ளுகிறேன் . 
ஆட்சி , கி . பி . 1146 - ல் ஏப்ரல் .ாம் 
. இராஜராஜனின் 
இடையே ஆரம்பமாயிற்று . 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

489 
இராஜாதிராஜனின் 8 - ம் ஆட்சி ஆண்டில் நடந்தது . இந்தக் 
கொடையால் பயனடைந்தவர்கள் பட்டியலில் இராஜராஜத் 
தேவன் (இராஜாதிராஜ தேவன் என்று இதை சோமசுந்தர 
தேசிகர் படித்திருக்கிறார் ) என்ற பெயர் உள்ளது . இவருடைய 
உறவினருக்கும் மக்களுக்கும் நிலங்கள் கொடுக்கப்பட்டன . 
( ஏ . ஆர் . இ . 1924 , II , 21 , இ . ஐ . xxi , பக் , 185 , என் . 2 ) 
சொல்லப்பட்டிருப்பதை ஏற்றுக் கொள்ள நான் தயங்குகிறேன் . 
அந்த நபர் பல்லவராயர் மகனாக - பிற வகையில் புகழ்பெறாத 
சாதாரண ஆளாக - இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம் , 
கூடுதலான பங்கு ( 8 வேலி ) அவனுடைய மனைவி 

(விருதங் 
காள் ) க்கும் மக்களுக்கும் செல்லுகிறது என்பதும் இராஜராஜ 
னுடைய அந்தப்புரத்தையும் மக்களையும் பத்திரமான இடத் 
திற்கு அனுப்ப , பல்லவராயர் ஆவன செய்தார் என்பதும் 
இதற்கு மாறுபட்ட கருத்துக்கு ஆதரவாக உள்ளன . இராஜ 
ராஜனின் மக்கள் , பல்லவராயரின் மகள் வழியாகப் பிறந்தவர் 
களாக இருக்கக்கூடும் . 

வெங்கோப ராவ் , பின்வருமாறு சொல்லுகிறார் : “ இராஜாதி 
ராஜனுக்கு முடிசூட்டுவதற்கு வெளிப்படையாகவும் மறைமுக 
மாகவும் பல சாராரிடமிருந்தும் பலத்த எதிர்ப்பு இருந்ததாகத் 
தெரிகிறது . அவற்றிலிருந்து அமைச்சர் , இளவரசரைக் காப் 
பாற்றியதோடு , எதிரிகள் என்று 

அவர் சந்தேகப்பட்ட 
எல்லோரையும் கைது செய்து , இராஜாதிராஜனை அரியாசனத் 
தில் வீற்றிருக்கச் செய்தார் ( ஏ . ஆர் . இ . 1924 II 20 ) . 
ஆதாரத்தில் துண்டு துண்டாகவும் தெளிவு இல்லாமலும் இருக் 

வரியில் இல்லாத பல கருத்துகளை அதில் 
திணிக்கச் செய்யும் முயற்சிகளாக இவை எனக்குத் தோன்று 
கின்றன . 

துரதிர்ஷ்டவசமாக அதன் முக்கிய பகுதிகளில் 
இந்தக் கல்வெட்டு மிகவும் சேதப்பட்டு சர்ச்சைகளுக்கு இடம் 
( மேற்சொன்ன ஆதாரத்தில் ) 

என்று 
வெங்கோப ராவ் சொல்லியிருப்பது உண்மையே ; இக்கருத்தை 
இனி, காலவரையறையைப் 

6 - க்கும் ஜூலை 

11 - க்கும் 

அவனுடைய கல்வெட்டுகளில் 
தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கும் ஆட்சி ஆண்டு 26 , எனவே 
26 - ம் ஆண்டு , கி . பி . 1171 - ஏப்ரல் 6 - க்குப் பிறகு தொடங்கி 
யிருக்க வேண்டும் . இராஜாதிராஜன் பட்டத்திற்கு வந்தது 


, 1 


13 - வது 


அளித்து 


விட் 


சொல்லப்பட 
காட்டியிருக்கும் செய்திகளுக்குப்பொநாம் சுட்டிக் 
முற்பட்ட ஒரு 

வெங்கட சுப்பு 
490 

சோழர்கள் 
கி . பி . 1163 - ல் பிரப்ர வரி 28 - க்கும் மார்ச்சு 30 - க்கும் இடை 
யில் ஆகும் ; எனவே , அவனுடைய 8 - ம் ஆட்சி ஆண்டு , 1170 
மார்ச்சு முதல் 1171 மார்ச்சு வரையுள்ள காலப் பகுதியில் 
அடங்கும் . 

இவ்வாறு கணித்தால் , இராஜராஜனின் 26 - ம் 
ஆட்சி ஆண்டு , இராஜாதிராஜனின் 8 - ம் ஆண்டு முடிவடைந்த 
வரை , ஆரம்பமாகவில்லை . இராஜாதிராஜனின் 8 - ம் ஆண்டில் 
பல்லவராயர் இறப்பதற்கு முன் இராஜராஜன் இறந்து விட் 
டான் .101 என்று இந்தக் கல்வெட்டில் சொல்லியிருப்பதைப் 
பொருந்தச் செய்வது சிரமமே . பாண்டியர்களின் உள்நாட்டுப் 
போரின் காலக்கிரமத்தைப் பார்த்தாலும் , இராஜாதிராஜனின் 

கீல்ஹார்ன் தீர்மானித்திருக்கும் காலத்திற்குச் சற்று 
பின்னர்தான் ஆரம்பமாகியிருப்பதையும் பார்க்கிறோம் . 

இரண்டாம் இராஜாதிராஜனின் சில கல்வெட்டுகளில் 
ஏறிய காலத்திற்கு கீல்ஹார்ன் செய்திருக்கும் முடிவு பொருத்த 
மாக இல்லை . அவன் ஆட்சி , கீல்ஹார்ன் குறிப்பிட்டிருப்பதை 
விட பிற்காலத்தில் தொடங்கியிருக்கும் என்பதற்கு அறிகுறிகள் 
19 / 1913,571 / 1907 , 428/1912 ஆகியவற்றில் அறிகுறிகள் 
உள்ளன . பார்க்க இந்தியன் எப்பிகிராபி I ii பக் . 70 மற்றும் 
இ . ஐ . X பக் . 126-7 . 571 /1907 - ல் ஆட்சி ஆண்டாகச் சொல்லப் 
பட்டிருப்பது 15 ஆக இருக்கலாம் என்று சூவல் சொல்லும் 
யோசனை சாத்தியமானது அல்ல 

என்று 

வெங்கையா 
கூறுவதும் , கடல் சூழ்ந்த என்ற முன்னுரை 428 / 1912 - ல் 
அடங்கியிருப்பதும் நம் கவனத்திற்கு உரியன . இராஜாதிராஜன் 
கி . பி . 1166 அளவில் பட்டத்திற்கு வந்தான் என்று இந்த 
ஆதாரங்களில் சொல்லியிருக்கும் தேதி , மேலே நாம் சுட்டிக் 

இருக்கிறது . 
இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது 337/1914 
( பி . டி . 138 ) , கீல் ஹார்ன் குறிப்பிட்டிருப்பதைவிட இன்னும் 

காலத்தைத் தெளிவாக வலியுறுத்துவதுபோல் 
தெரிகிறது . இந்த அரசனின் ஒரே ஆட்சி ஆண்டு 12 - வதாக 
அல்லது 

14- வதாகச் சொல்லப்பட்டிருக்கும் கல்வெட்டு 10 
புங்கனூரில் கிடைத்திருக்கிறது . 

23/ 1916-7 என்ற செப்பேடு ரண்டாம் இராஜராஜனின் 
23 - ம் ஆட்சி ஆண்டை எஸ் . 1091 வுடன் இணைக்கிறது . 
யிருக்கிறார் : " இரண்டாம் இராஜராஜன் 

கி . பி . 1169 -ல் 
உயிரோடு இருக்கவில்லை என்பதும் அப்போது சோழநாடு இரண் 





-க 


Y | 


சமயதி நான் 

இராஜாதிராஜன் 
என்பதையும்னுடைய , 

ஆண்டில் 
மூலமாக ஆள்வதற்க கொள்வோம். ஆண்டு 1163- ல் ஆரம்ப 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

491 
டாம் 

இராஜாதிராஜனால் ஆளப்பட்டது என்பதும் நமக்குத் 
தெரியும் . அரசப் பிரதிநிதியின் ஆட்சிக்காலம் இங்கு ( வெங்கியில் 
இராஜராஜனின் 

ஆட்சியின் 

தொடக்கமாகக் கணக்கிடப் 
பட்டது போலும் . இந்தக் குறிப்புக்கள் இராஜாதிராஜன் 
பட்டம் எய்திய பிறகு ( 1163 ) காலம் கணக்கிடப்பட்ட இராஜ 
ராஜனுடைய எந்த ஆதாரமும் இல்லை என்பதாக அனுமானித் 
துள்ளன . அப்படியானால் 267/1901 , 411/1909 , 96/1920 
ஆகியவற்றைக் கவனிக்க வேண்டும் . தமிழ் மாவட்டங்களில் 
இராஜராஜனின் 19 - ம் ஆட்சி ஆண்டுக்குப் பிற்பட்ட ஆதாரங்கள் 
கிடைக்கவில்லை என்பது உண்மையாய் இருப்பினும் , மேற்கண்ட 
கல்வெட்டுகளைக் கூர்ந்து கவனிப்பது அவசியமானது . மேலும் , 
இறந்துபோன அரசர் ஒருவர் பெயரால் அரசப் பிரதிநிதியோ 
அல்லது அவருடைய சிற்றரசர்களோ தொடர்ந்து ஆதாரங்களை 
வெளியிட்டிருக்கலாம் என்று வெங்கட சுப்பு ஐயர் சொல்லு கிறார் . 
இந்த வழக்கத்திற்கு ஆதரவாக வேறு எந்த விதமான சான்றும் 
சோழர் வரலாறு முழுவதிலும் காணப்படவில்லை . மூன்றாம் 
குலோத்துங்கன் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவனுடைய 
அரசப் பிரதிநிதியாக இரண்டாம் இராஜாதிராஜன் 

ஆண்டு 
வந்தான் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை . 

இராஜாதிராஜன் பட்டத்திற்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
சரியான தேதி எது ? என்ற கேள்வி ஏற்படுகிறது . நான்கு 
ஆண்டுகள் , 

அரசப் 

பிரதிநிதியால் ஆளப்பட்ட காலமும் 
அவனுடைய ஆட்சிக் 

கல்வெட்டுகளில் சேர்த்துக் 
கணக்கிடப் பட்டிருக்கிறதா என்பதைப் பொருத்துத்தான் இந்தத் 
தேதியை முடிவு 

செய்யலாம் . நான்கு ஆண்டுக் காலம் 
முடிவடைந்த பிறகு , அவனுக்குப் பட்டாபிஷேகம் செய்த 
ஏற்பட்ட கல்வெட்டுகளிலும் இந்தப் பட்டம் இடம் பெற்றிருக் 
கிறது என்பதையும் கவனிக்கும்போது , பட்டாபிஷேகத் தேதிக்கு 
முன்பே பயிற்சிக் காலம் முடிந்துவிட்டது என்றும் , இராஜாதி 
ராஜனின் ஆட்சி ஆண்டுகளில் இந்த காலப்பகுதி சேரவில்லை 
என்றும் முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது . 

சரியாக 
இருப்பின் இராஜாதிராஜனின் ஆட்சி 
மாயிற்று என்று நாம் 

அரசப் பிரதிநிதி 
அரியாசனையில் இருக்க அவனை தேர்ந் 
தெடுக்கப்பட்ட ஆண்டு கி . பி . 1159 ஆகும் . அவன் முடிசூட்டிக் 
கொண்ட ஆண்டு 1163 

அல்ல ; 1166 - தான் என்று நாம் 


காலமாக 


108 


492 


சோழர்கள் 


கொண்டால் , அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1162 
ஆகும் . பின் குறிப்பிட்ட தேதிதான் பொருத்தம் என்பதை நாம் 
பார்த்தோம் . இந்தத் தேதிக்கும் சில ஆண்டுகள் பின்னரும் 
இராஜராஜன் வாழ்ந்தான் . 


மூன்றாம் குலோத்துங்கன் , இராஜராஜனின் மக்களுள் ஒரு 
வன் என்றும் , இராஜராஜன் இறந்தபோது அவன் ஒரு வயதுக்கு 
மேற்பட்டும் இரண்டு வயதிற்கு உட்பட்டும் இருந்தான் என்றும் 
கூறப்படுகிறது . இது முற்றிலும் பொருந்தாக் சுடற்று . ஏனெனில் , 
அவன் இராஜராஜன் இறந்து ஆறு ஆண்டுகளுக்குள் 1178 - ல் 
பட்டத்திற்கு வந்ததோடு , இராஜராஜன் உயிரோடு இருந்த 
போதே தொடங்கிவிட்ட பாண்டிய அரசு உரிமைப் போரில் 
மிகவும் ஈடுபட்டு பங்கு கொண்டான் . குலோத்துங்கன் கோவை , 
சங்கர சோழன் உலா என்ற நூல்களின் சான்றும் அதே முடிவைத் 
தெரிவிக்கின்றன . செந்தமிழ் , iii , பக் . 164 அடிக்குறிப்பு ; மாறு 
பட்ட கருத்து ஏ . ஆர் . இ . 11 , 48 ; 1924 II 21 ; இ.ஐ. xxi , 
பக் . 186 . 


லாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 


493 


குறிப்புகள் 


1 . 


8 . 


1. ஐ . vii , பக் . 4-5 . 

284/1923 ; 520/1920 ; 139/1902 . முன் பக் . 330 . 
3 . 285/1912 . 
4 . 408/1909 மற்றும் 175/1911 ; 157/1925 . 

ஹுல்ஷ் ( எஸ் . ஐ . ஐ . , பக் . 179-81 ) கருத்தில் 
விக்கிரம சோழனுடைய வாழ்க்கையில் மூன்று 
வேறுபட்ட பகுதிகள் இருந்தன. பூ மாலை மிடைந்து 
என்பதன் முன்னுரையில் சொற்றொடர் இலக்கணத் 
தைக் கவனமாக ஆராய்ந்தால் , வேங்கி நாட்டில் 
அவன் அரசப் பிரதிநிதியாக இருந்த போது கலிங்கப் 

போர் நடைபெற்றது என்ற கருத்து ஏற்படுகிறது . 
6 . 

502/1922 ( ஆண்டு 11 ) . 
7. இ . ஐ . vii , பக் . 5 . 

எஸ் . ஐ . ஐ . ii , பக் . 308 , என் 4 ; இ . ஐ , vi , பக் . 224 . 
9 . V. 776. ஓட்டக்கூத்தன் தன்னுடைய நூல்களில் 

இந்தப் பரணியை மூன்று தடவை குறிப்பிட்டிருந் 
தாலும் அவனே அதை எழுதியதாக அதில் சொல்ல 
வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . ஜெயங்கொண்டா 
ரின் கலிங்கத்துப் பரணியையே இவ்வாறு குறிப்பிடுவ 
தாக ஹுல்ஷ் கருதுகிறார் . அந்த நூல் கி . பி . 
1095-6க்கு முன் குலோத்துங்கன் நடத்திய கலிங்கப் 
போரை விவரிப்பதாகவும் அவர் சொல்லுகிறார் . 
( எஸ் , ஐ . ஐ . iii , பக் . 180 ) . உண்மையில் , ஜெயங் 
கொண்டாரின் நூல் குலோத்துங்கன் ஆட்சியில் நடை 
பெற்ற இரண்டாவது கலிங்கப் போரையே குறிக் 
கிறது . அதில் விக்கிரம சோழனுக்கு ஒரு பங்கும் 
இல்லை . விக்கிரமனின் போர்பற்றிய பரணி முன்னைய 
சந்தர்ப்பத்தைத்தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் 
(கலிங்கத்துக்கு எதிராக வேறு எந்தப் போரும் நடந்த 
தாக நமக்குச் சான்று இல்லை ). இந்த நூலைக் 
கூத்தன் , விக்கிரம சோழனின் ஆட்சியின் 

ஆட்சியின் போது 
இயற்றியிருக்க வேண்டும் . 
10. இ . ஐ . iy , பக் . 42 vv , 34-5 . 
11 . 153/1897 பார்க்க பக் . 330 முன் . 
12 . 163/1897 . சக 1054 என்பது 1057 என்று இருக்க 

வேண்டும் , இ . ஐ . vii , பக் . 5 . 


1.3 


17511911 - இ சி x 


எஸ் டி . 9 . 


வேடிக்கையாக இருக்கிறது . 
494 

சோழர்கள் 
14 . 467 / 1911 - இ . சி . X. எஸ் பி . 61 . 
15 . 87/1900 . 
16. 30/1903 . 
17 . 276/1901 . எஸ் . ஐ . ஐ . , vii , 496. “ காலம் பொல்லா 

தாய் நம்மூர் அழிந்து குடி ஓடிப் போய் கிடந்தமை 

யில் 10 
18 . பார்க்க எஸ் . ஐ . ஐ . iii , பக் . 185 , n . 2. தங்க இலை 
அல்லது 

பொன்னாலான ஒரு தட்டில் வாழ்த்து 
பொறிக்கப்பட்டு ஒவ்வோர் ஆட்சி ஆண்டின் இறுதி 
யிலும் அந்த ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு பிறப் 
பதைக் குறிக்க அரசனுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் . 
வாழ்த்துச் சொற்களில் மாறுதல் இன்றி அவையே 

மீண்டும் மீண்டும் பொறிக்கப்பட்டிருக்கலாம் . 
19 . தேதி வருமாறு : கி . பி . 1128 , ஏப்ரல் 15. கீல்ஹார்ன் , 

இ ஐ . vii , பக் . 3 . 
20 . ஸ்டடீஸ் , பக் . 176 அடிகுறிப்பு . 
21 . 282 , 284 , 287/1913 , 
22 . 312/1913 . 
23 . 71/1926 ; ஏ . ஆர் . இ . 1926 , II , 27 . 
24 . 168/1906 . 
25 . 271/1927 . 
26 . 299/1910 ; ஏ . ஆர் . இ . 1911 , II , 27 . 
27 . 63 / 918 . 
28 . 163 ! 1902 . 

272-3 / 1907 ; 49/1931 . உலா 11,431 , 662 , மற்றும் 
30 . இ . ஐ . vi . பக் . 227-30 . 
31 , ix , yv 7 , 16 , xiii , v , 89 . 
32 . எஸ் . ஐ.ஐ. iii , பக் . 181-2 . 
3.3 . 136/1895 . 
34 . 11 , 119 அடிக்குறிப்பு . 
35. இந்தப் பட்டியலில் கலிங்கரும் சேர்க்கப் பட்டிருப்பது 


29 . 


என்று , 


என்று 


| என்று நாம் சொல்ல முடியாது முடி கொண் 

மலைப்பகுதி 
ஆண்டுக்குறி 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

495 
36 .. 229/1929 . கர்ண பரம்பரையாக சோழமன்னன் 

என்று சொல்லப்படும் மனுவின் அமைச்சராகயிருந்த 
ஒருவரின் சந்ததியாக வந்தவன் என்று திருவாரூர் 
குலோத்துங்க - சோழ - மகாபலி வாணராயர் உரிமை 

கொண்டாடினான் ( 164/1894 ) . 
37 . செஞ்சிச் கோட்டையைப்பற்றி மிகப் பழமையான 
குறிப்பாக 

இருக்கலாம் , 159 / 1930 - ல் 
திருவேகம்பம் உடையாரின் 

தவதானம் 
செஞ்சி சொல்லப்பட்டிருக்கிறது . 
38 . 71/1926 . 
39 .. மன்னை என்பது ஒருவேளை மால்கெட் என்னும் 

ஊராக இருக்கலாம் . ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்போது 
நடந்தது 
டான் என்பவன் வட்டாற்று 

அரசன் 
416/1893 சொல்லுகிறது . அவனுடைய யானையும் 

சிறப்பாகக் குறிப்பிடப் படுகிறது . 
40 . சேதி நாடு என்று குறிப்பிடும் போது , புலவர் 
சேதிராயர் 

நாடான திருக்கோயிலூர் , 
யைச் சுட்டுகிறார் . கல்வெட்டுகளில் மலையமான் 
சிற்றரசர்களாக கீழ்க்கண்ட மூவர் சொல்லப் 
படுகிறார்கள் ( 1 ) மலையமான் திருக்கல மறுந்சன் 
ஆழவங்ககார மலையமான் (408/1909) ; ( 2 ) உபயன் 
என்ற விக்கிரம சோழ சேதியராயன் , ( 286/1902 ; 
371/1908 ) ; ( 3 ) சூற்றியன் இராமன் என்ற 
இராஜேந்திர சோழ மலையகுலராஜன் ( 177/1906 ; 
373 / 1908 - ல் இவன் மலையன் மல்லன் 

என்றும் 
குறிப்பிடப் பட்டிருக்கிறான் . 
41 . கலிங்கத்துப் 

பரணியிலோ , கல்வெட்டுகளிலோ 
கலிங்கப் போரில் அதிகன் கொண்ட பங்கு சொல்லப் 
படவில்லை . ஆனால் , ஓட்டக் கூத்தன் இயற்றிய 
மற்றொரு கலிங்கப் பரணி இப்போது நமக்குக் கிட்ட 
வில்லை என்பதையும் நாம் நினைவு கூர்தல் வேண்டும் . 
128/1930 . 
ஐ . , பக் . 138 ; xi , பக் . 287 ; எண் 135 / 1934-5 

மார்ச்சு 24 - ம் 
தேதிக்குப் பொருத்தமாக இருக்கிறது . ஏ.ஆர் இ . 

II , 15 . 
44 , மெய்க்கீர்த்திகளினுடைய முக்கியமான வாசகங்களில் 
ஆரம்பப் பகுதிகளும் அவை மிகப் 

பழமையாகக் 
கையாளப் 

பட்டிருக்கிற காலத்தையும் குறிப்பிடு 
வோம் : 


ஆண்ட 


42 . 


. 


9 - ம் 


- 


- 


48 . 


பூ மன்னு பதுமம்-255/1929 , 

வேண்டுமன்றே 
வேளை திருக்கோவையார் V. 86 - ல் மாணிக்கவாசகர் 
சொல்லியிருப்பதாக வியக்கலாம் 

அரியும் சிவனும் - 

நாராயணர் என் 
496 

சோழர்கள் 
பூ மன்னு பாவை -56 / 1893 2 - ம் ஆட்சி ஆண்டு . 
பூ மருவிய புவி ஏழும் -85 / 1885 , அதே ஆட்சி ஆண்டு . 
பூ மேவிய ( மேவி ) வளர் -4 22/1904 , அதே ஆட்சி 

ஆண்டு . 
பூ மேவிய திருமகள் - 572/1907 , 8 - ம் ஆட்சி ஆண்டு. 
பூ மன்னு யாணர் -83 / 1895 , 15 - ம் ஆட்சி ஆண்டு . 
மற்றும் பார்க்க ஏ.ஆர்.இ. 1913 , II , 35 . 
155/1902 . 
சோழமன்னர்கள் முடிசூட்டிக் கொண்ட நகரங்களாக 
ஐந்து நகரங்களைப் பெரிய புராணம் குறிப்பிடுகிறது 

( சண்டேசுவர V. 8 ) . 
47 . 350/1927 ; ஏ.ஆர்.இ. 1927 , II , 24 . 

11 , 69-116 . 
49 .. 

363/1907 இந்தச் செய்தியைப் பற்றிய குறிப்புடன் 
ஆரம்பமாவதாகத் தெரிகிறது . கல்வெட்டின் ஏனைய 
பகுதிகள் நன்கு பாதுகாக்கப் பட்டிருப்பதால் இந்தப் 

சேதப்படுத்தப் 
பட்டிருப்பதாகத் தெரிகிறது . சிதம்பரத்தில் கோவிந்த 
ராஜர் , நடராஜர் ஆகியோரின் 

உட்கோயில்கள் 
ஒன்றுக்கொன்று எத்தகைய அமைப்புக்களில் இருந்தன 
என்பதைப் பற்றி காலத்தால் முற்பட்ட குறிப்பு ஒரு 

பல பழமையான 
கோயில்களில் சிவன் 

இருவருக்குமே 
உட்கோயில்கள் இருந்ததாகத் தெரிகிறது . 
தெய்வங்களையும் வழிபடுபவர்களுக்கு 

இடையே 
நல்லுறவு ஏற்படுத்த இக்காலத்தில் திட்டமிட்ட முயற்சி 
நடந்ததாகத் தெரிகிறது . 

இக்காலத்தில் 
என்ற பழமொழி ஏற்பட்டு சங்கர் 
காலத்தில் இவ்வாறு ஏற்பட்ட சமரச மனப்பான்மை 
பிற்காலத்தில் சமய வெறி பிடித்தவர்களின் சகிப்புத் 

தன்மை இல்லாமையால் அழிந்தது . 
50 . 

11 , 58-66 . 
51 . vv , 777, 80 8 -10 . 

ஏ.ஆர்.இ. 1913 , II , 34 ; 1927 , II, 24 . 
53 . குலோத்துங்க சோழன் உலா 1.118 . 

. 


ஆகிய 


தான் 


மண்ணு 


-- 


52 . 


62 . 


( 

48-50 . 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் 

497 
54. 271/1915 ; 533/1921 . 
55 . 85/1895 . 
56 . 

271/1915 ; 533/1921 ; 346/1911 ; 531/1912 
ஆகியவை , அநபாய மூவேந்த வேளான் என்ற ஒரு 

அதிகாரியைக் குறிப்பிடுகிறது . 
57 . 157/1902 : 
58 . 363/1911 ; 312/1901 மற்றும் செந்தமிழ் XXV ,, 

பக் . 271-5 , ஏ.ஆர்.இ. 1912 , II , 27 . 
59 . 225/1929 ; 380/1908 . 
60 . 

157/1902 . 
61 . 374/1902 , 

ணெய் நல்லூர் ) ஏ . ஆர் . இ . 1922 , II , 39 - ல் 
முன்னைய ஆதாரம் மூன்றாம் குலோத்துங்கனின் 
ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டது என்று சொல்லப் 
பட்டிருப்பதால் குழம்பமான விளைவுகள் உண்டாகி 

யுள்ளன . 
63. 45/1903 . 
64 . 46/1903 . 

137/1900 . 

572/1907 
67. 411/1902 ; பி . டி . 120, 
68. சி . . . 

சி . வி . அதி . 77. v . 28, என் 1 , 
இராஜராஜ சோழன் -உலா, 11 , 66-7 . 

ஐ . ix , பக் . 210 . 
71 465/1919. 
72 .. 243/1930, 
73 . இயல் , இசை , நாடகம் , 
74 . 16/1903 ; 369/1911 . புவனம் முழுதுடையாள் 

பெயரும் இராஜராஜன் உலா வரி 78 - ல் சொல்லப் 

பட்டிருக்கிறது . 
75 . 165/1908 . 
76. . 

ஆதாரம் , மெய்க்கீர்த்திகளிலிருந்து பார்க்கும் போது , 
A 375--32 


65 . 


66 . 


69 . 


70 . 


498 


சோழர்கள் 


* 


இரண்டாம் இராஜ ராஜன் இரண்டாம் 
இராஜாதிராஜன் , மூன்றாம் குலோத்துங்கன் ஆகி . 
யோருக்குக்கிடையேயுள்ள உறவுகளை விவாதிக்கிறது . 
அதில் சொல்லப்பட்டிருப்பதாவது : " இராஜகேசரி, 
பரகேசரி என்ற பட்டங்கள் வரையறை இல்லாமல் 
இந்த அரசர்கள் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக் 
கின்றன என்பது கவனத்திற்கு உரியது . இது சரி 
யென்று நான் நினைக்கவில்லை . சில ஆதாரங்களில் 
ஒரு பட்டத்திற்குப் பதிலாக மற்றொரு பட்டம் 
போடப்பட்டு சில பிழைகள் நேர்ந்திருக்கின்றன 
என்பதை மறுப்பதற்கில்லை . ஆனால் 

அவ்வாறு 
பிழைகள் ஏற்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்கள் 

மிகக் 
குறைவு . எனவே , ஒட்டுமொத்தமாகக் குறை கூறுவது 
பொருத்தமாக இல்லை . மேலும் பார்க்க ஏ . ஆர் . இ 
1904 , பாரா 21 . 

சி . எப் . 219/1901 ; 538/1904 , 
78. 486/1911 . 
79 , 18/1900 , 
80. 267/1901 . 
81. 216/1893 . 
82. 163/1906 . 
83. 336/1917 ; உலா 11 , 252; 685 . 

தக்கயாகப்பரணி V 549 - ம் என் . 
128/1929 ; 45/1914. 
166/1906 . ஏ . ஆர் . இ . 1937-8 II 39 . 

486/1911 . 
88. 434/435/1924 . 

168/1918 . 
90 . 52/1919 ; 244/1901 . 
91. 703/704/1920 . 
92 . 181/1899 . 
93. இ . ஐ , ix . பக் . 211. ஆனால் கீழே . பக் . 359 ஐப் 

பார்க்க , 
433/1924 , மாறுபட்ட கருத்து ஏ . ஆர் . இ . 1909 , 

II , 48 , 
95 . 433/1924 ஒரு சிக்கலான கல்வெட்டு . அது இந்தக் 

காலத்திய கால வரையறை பற்றி சில பிரச்சினை 


84 . 


86 . 


87 . 


29 . 


வரி 13 - ல் 

முதலில் கேட்டு , அவற்றை 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பிற்பட்ட அரசர்கள் - 499 

களை எழுப்புகிறது . இந்த அதிகாரத்தில் நாம் கொடுத் 
துள்ள " இ என்ற குறிப்பைப் பார்த்தால் இக் 
கல்வெட்டிலுள்ள இடைவெளிகள் அதன் பொருள் 

விளங்காதவாறு ஒரு புதிரை உண்டாக்குகின்றன . 
96 . 

. 
னார் என்று படிக்கிறார் . என்னுடைய வாசகம் 
" பண்ணி உ ... னார் என்பதாகும் . இந்த வார்த்தை 
முடிந்த முடிவான வினைச்சொல் ஆகாது என்பதும் 
ஆனால் அது பெயரெச்சமாகவும் பெயர்ச் சொல் 
லாகவும் இருந்து மிகை செய்யாதபடி என்ற 
வினைச் சொல்லைக் குறிக்கும் இயற்பெயராக இருக்க 

வேண்டும் என்பது என் கருத்து . 
97 . “ பேர்த்து கோயிற் கொட்டும் என்று வி . வி . 

படித்து " பெரிய மாளிகை என்று படித்து மொழி 
பெயர்க்கிறார் . ஆனை ( க் ) குதிரை என்று நான் 
கருதுவதை அவர் " ஆவற்குதிரை என்று படித்து 
போர்க் குதிரைப் படை என்று பொருள் கொள்ளு 
கிறார் . 
அரண்மனையின் உள் பகுதிகளில் பணி புரியும் 
ஆயுதம் தாங்கிய 

ஆடவரும் 

பெண்டிரும் ஆகிய 
வி . வி . 
99 . 

அரசருடைய ஆணைகளை , அரசர் வாய் மொழி 
நிறைவேற்றுவதற்காகப் பிறருக்குத் தெரிவிக்கும் 
பொறுப்பும் அதிகாரமும் 

அதிகாரிகளின் 
வகை வி . வி . 
100 . வி ( ண்ணப்பஞ்) செய்து என்று வி . வி . கருதுகிறார் . 
101 . 7/1893 , இரண்டாம் இராஜராஜனின் 1 ( 9 )வது 

ஆண்டுக்கும் , இராஜாதிராஜனின் 8 - ம் 
ஆண்டுக்கும் இடையே 

இடையே பதினைந்து ஆண்டுக்காலம் 
இடைவெளி 

இருந்ததாக நினைப்பதற்கு இடம் 
தருவதால் நிலைமையை இன்னும் மோசமாக்கு கிறது . 
எஸ் . ஐ . ஐ . iii , பக் , 207. இந்த ஆதாரத்தில் 
இராஜராஜனின் ஆட்சி ஆண்டு என்று குறிப்பிடப் 
பட்டிருப்பது 1 ( 9 ) க்குப் பதிலாக 1 ( 1 ) ஆக இருக்க 

லாம் . 
102 . 209/1932 . 
103 . 337/1914 ( பி , டி . 138 ) என்பது கி . பி . 1162 - ம் 

ஆண்டு டிசம்பர் 3 - ம் தேதி , திங்கட்கிழமை என்று 
குறிப்பிடுகிறது . இது , இவன் அரசப் பிரதிநிதி மூலம் 

இளமைக்கால ஆதாரமாய் இருக்கலாம் 
என்று வி . வி . சுட்டிக் காட்டு கிறார் , 


98 . 


படை 


உடைய 


ஆண்ட 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் 
குலோத்துங்கனும் ( கி . பி . 1163-1216 ) 


மெய்க்கீர்த்திகள் 

இரண்டாம் இராஜாதிராஜன் தனக்குப்பின் பட்டத்துக்கு 
வரவேண்டும் என்று , இரண்டாம் இராஜராஜன் தன்னுடைய 
ஆட்சியின் இறுதியில் முடிவு செய்தான் . நேரடியாக ஆடவர் 
வரிசையில் அரசுரிமைக்கு உரியோர் இல்லாத காரணத்தால் , 
விக்கிரம சோழனின் மகள் வழிப் பேரனான இரண்டாம் 
இராஜாதிராஜன் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டான் . இராஜ 
ராஜனுடன் சேர்ந்து , இராஜாதிராஜன் இவ்வாறு சில ஆண்டு 
களுக்கு அரசப் பிரதிநிதியாக ஆண்டு வந்தான் : - இராஜாதி 
ராஜனுடைய மெய்க்கீர்த்திகள் , மூவகையின . அவை யாவும் 
சொல்லலங்காரம் நிறைந்தனவாக உள்ளனவே தவிர , வரலாற்றுப் 
செய்திகளைச் சிறிதளவும் கொண்டனவாக இல்லை . இரண்டாம் 
ஆட்சி ஆண்டிலேயே காணப்படுவதும் “ கடல் சூழ்ந்த பார் 
மகளும் (மாதரும் ) என்று தொடங்குவதுமான வாசகம் , 
இராஜராஜன் கல்வெட்டுகளிலிருந்து எடுத்தாளப் பட்டிருக்க 
வேண்டும் . வேறு வாசகங்களும் உண்டு . ஐந்தாம் ஆட்சி 
ஆண்டில் முதல் தடவையாக “ பூமருவிய திசை முகத்தோன் 
என்ற வாசகம் காணப்படுகிறது . இதைப் பிற்காலத்தில் மூன் 
றாம் குலோத்துங்கனும் கடைப்பிடித்தான் , தஞ்சை மாவட்டத் 
தில் ஆறாம் , பத்தாம் ஆட்சி ஆண்டுகளில் ஏற்பட்ட கல்வெட்டு 
களில் “ கடல் சூழ்ந்த பாரேழும் என்ற வாசகம் உள்ளது . 
அரசனின் மெய்க்கீர்த்திகள் வரலாற்று ஆராய்ச்சிக்குப் பயன்படா 
விட்டாலும் அவனுடைய 

ஆட்சியில் ஏற்பட்ட 

பல கல் 
வெட்டுகள் , பாண்டிய அரசுரிமைப் போரின் நிகழ்ச்சிகளைப் 


. 
இப்போது 

. , 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 501 
பற்றி விரிவான தகவல்களைத் தருகின்றன . இந்தப் போரைப் 
பற்றி , மகாவமிசம் தெரிவிக்கும் விவரங்களோடு ஒப்பிட்டுப் 
பார்த்தால் , கல்வெட்டுச் செய்திகள் மிகவும் நம்பத்தக்கனவாக 
உள்ளன . 
பாண்டியரின் உள்நாட்டுப் போர் 

முதலாம் குலோத்துங்கன் , பாண்டிய நாட்டை மீண்டும் 
கைப்பற்றிய காலம் முதல் , 

இரண்டாம் இராஜாதிராஜன் 
ஆட்சி . வரை பாண்டியநாடு 

எவ்வாறு 

இருந்தது ? அதன் 
நிலைமை என்ன ? பழம் பெருமைக்குரிய பாண்டிய அரசர்களின் 
செல்வாக்கு எப்படி இருந்தது ? என்பதைப் பற்றியெல்லாம் 
என்று சொல்லத்தக்க பாண்டியர் கல்வெட்டுகளைப் பார்ப் 
போம் . முதலாம் குலோத்துங்கன் , சோழ சிம்மாசனம் ஏறியதும் 
அவனுக்கு ஏற்பட்ட தொடக்க கால இடர்ப்பாடுகளைப் பயன் 
படுத்திக் கொண்டு , 

பாண்டியர்கள் ஓரளவு சுதந்திரமாக 
இருந்தனர் , இவ்வாறு 

அவர்கள் பெற்ற கசுதந்திரத்தைக் 
லோத்துங்கனின் தெற்கத்தியப் போர்களுக்குப் பிறகும் , 
அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டனர் என்று இந்தக் கல்வெட்டு 
களிலிருந்து அறிகிறோம் . அவர்களுடைய பெருமையைக் பெரு 
மிதத்தோடு கூறும் வாசகங்களைப் மெய்க்கீர்த்திகளாகப் பாண்டி 
யர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் பொறித்துக் கொண்டார்கள் . 
சோழ , பாண்டிய அரசப் பிரதிநிதிகளின் பிடியில் ஆட்சி நடந்த 
போது இத்தகைய மெய்க்கீர்த்திகளைப் பயன்படுத்த அவர்கள் 
. 

கேளாமலே 
அவர்கள் போர்களும் தொடுத்தனர் . மத்திய ஆட்சியின் 
மேலாதிக்கத்தைப் பெயரளவுக்கே ஏற்றனர் . நாம் முன்னர் 
கூறியபடி , விக்கிரம சோழனின் முதல் கலிங்கப் போரில் பங்கு 
கொண்டதோடு , பராந்தகப் பாண்டியன் , கோலனு தெலிங்க 
கத்துக்கு உண்மையாகவே அடங்கியிருந்த நிலை - மைசூர் , 
வேங்கி நாடுகளை இழந்ததால் , சோழ நாட்டுப் பரப்பு அளவு 
குறைந்து , குலோத்துங்கனின் ஆட்சியின் இறுதியில் தொடங்கி , 
அவனுடைய மரணத்துக்குப் பிறகு - படிப்படியாக மாறிற்று . 
குலோத்துங்கனின் ஆட்சி முடிவடைந்த பிறகு , பாண்டிய 
நாட்டில் சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் ஒன்றையும் 
காணோம் . 

இரண்டாம் இராஜராஜனின் ஆட்சியின் இறுதியில் , இராஜாதி 
ராஜன் இளவரசனாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுச் சில ஆண்டு 


நன்மையையும் அடைய 
வமிசத்தில் யாரிடமாவது ஒப்புவித்துவிட்டுத்தான் இலங்கைக்குத் 
502 

சோழர்கள் 
களுக்குப் பின்னர் , பாண்டிய நாட்டின் அரசுரிமை குறித்து 
கடுமையான சிக்கல் உண்டாயிற்று . அரசுரிமையை நாடிய 
இரண்டு போட்டிக் கட்சியினர் , ஒருவர் வல்லமை மிகுந்த சிங்கள 
மன்னனான முதலாம் பராக்கிரம பாகுவையும் ( கி . பி . 1153 
86 ) மற்றொரு கட்சியினர் , சோழ மன்னரையும் 

நாடினர் . 
தொன்றுதொட்டு சோழ அரசுக்கும் இலங்கையை ஆண்ட முடி 
மன்னர்களுக்கும் இருந்து வந்த பகைமையின் தொடர்ச்சியாக 
இந்தப் போர் மாறிற்று . இந்தப் பூசலால் , கட்சி , பிரதி கட்சி 
வில்லை . அதற்குப் பதிலாகப் பாண்டிய அரசே மீண்டும் எழுச்சி 
அடைந்து முன் இல்லாத அளவு பெரும் பலம் பெற்று உதவிக்கு 
வந்த இரு அரசுகளையும் விழுங்கும் நிலையை அடைந்தது . 
மகாவமிசம் தரும் விவரம் 

மகாவமிசம் , போரின் ஆரம்ப சுட்டங்களைப் படம் பிடித்துக் 
காட்டுவதுபோல் விவரமாகச் சொல்லுகிறது . கி.பி. 1169 - ல் 
மதுரையை ஆண்ட பராக்கிரம பாண்டியன் , மதுரையை 
முற்றுகையிட்ட குலசேகர னுக்கு விரோதமாகத் 

தன்னை 
ஆதரிக்கும்படி 

கேட்டுக் கொண்டான் . இவ்வண்டு 
கோளுக்கிணங்க இலங்காபுரன் தலைமையில் இலங்கையிலிருந்து 
படை புறப்பட்டது . அந்தப் படை , இந்திய நாட்டின் எல்லையை 
அடைவதற்குள் நிகழ்ச்சிகள் மிக வேகமாக நடந்துவிட்டன . 
குலசேகரன் , மதுரையைக் கைப்பற்றியதோடு , பராக்கிரமன் , 
அவன் மனைவி , மக்கள் ஆகியோரை திரிமலக்கே 
இடத்தில் கொன்றுவிட்டான் . இதைக் கேள்விப்பட்ட பராக்கிரம 
பாகு , தொடர்ந்து போரை நடத்தி மதுரைச் சீமையை 
குலசேகரனிடமிருந்து 

பராக்கிரம பாண்டியனின் 


என்ற 


மீட்டு , 


திரும்ப வேண்டும் என்று லங்காபுரனுக்குக் கட்டளையிட் 
டான் . பலத்த எதிர்ப்புக்கிடையே , லங்காபுரன் எதிர்க்கரையில் 
இறங்கி , இராமேஸ்வரம் வழியாகச் சென்று , இராமேஸ்வரத் 
திற்கு அருகே கடலுக்குள் நாக்குப்போல துருத்திக் கொண்டிருக் 
கும் இந்திய நாட்டின் நிலப்பரப்புப் பகுதியான குண்டுக்கலாவில் 
உறுதியான 

கோட்டை அமைத்துக் கொண்டு தங்கினான் . 
இந்தப் போரில் கைதான தமிழ் வீரர்களை லங்காபுரன் மிருகத் 
தனமாக நடத்தினான் . ஒன்று அவர்களைக் கழுவேற்றினான் 
அல்லது இலங்கையில் தமிழர் ஆட்சியில் சேதப்பட்ட பௌத்த 
விகாரங்களை மீண்டும் புதுப்பிப்பதற்குக் கூலிகளாக வேலை 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 503 


பல 


மலை 


வேலை வாங்கினான் . இந்த முற்றுகையில் படையெடுப்புக்கள் , 
எதிர்ப்படையெடுப்புக்கள் , எண்ணி முடியாத 

போர்கள் 
எல்லாம் நடந்தன . இவை , நமக்கு நேரடியாகப் பயன் விளை 
விக்கப் போவதில்லை . எனவே , இவை குறித்த நுணுக்கமான 
விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை . 
முதலில் எதிர்பார்த்ததைவிட , லங்காபுரனின் கடமை மிகவும் 
கடுமையாக இருந்தது என்பதைக் குறிப்பிட வேண்டும் . இலங் 
கைப் படையின் எதிர்ப்புகளை லங்காபுரன் நெடுங்காலம் வீரத் 
தோடு தடுத்தான் . மீண்டும் மீண்டும் இலங்கையிலிருந்து படை 
அனுப்பும்படி லங்காபுரன் கேட்டுக்கெண்டான் . பாளையக்காரர் 
முதலிய தமிழ்நாட்டுச் சிற்றரசர்களை , மரியாதை செய்தும் 
அன்பளிப்புகள் வழங்கியும் , லங்காபுரன் தன்வசப்படுத்திக் 
கெண்டான் . பராக்கிரமனின் மகன் வீரபாண்டியன் , குலசேகர 
னால் கொலை செய்யப் படுவதிலிருந்தும் தப்பி , 
நாட்டில் வாழ்ந்து வருவதாகத் தெரிந்ததும் , லங்காபுரன் , 
மதுரைக்கு அருகே தன்னை வந்து சந்திக்கும்படி அவனுக்குச் 
சொல்லி அனுப்பினான் . குலசேகரன் போரில் இறங்கினான் . 
படைபடையாக அடுத்தடுத்துப் போர்க்களத்தில் , குலசேகரன் 
குவித்தான் . மதுரை இராமநாதபுர மாவட்டங்களிலும் அவற்றை 
அடுத்த , புதுக்கோட்டை , திருநெல்வேலிப் பகுதிகளிலும் ஒரு 
கடுமையான போர் மூண்டது . நீண்டகாலம் போர் நடந்தது 
என்பதையும் பாளையக்காரர் முதலிய தமிழ் நாட்டுக் குறுநில 
மன்னர்கள் , அடிக்கடி கட்சி மாறினர் என்பதையும் பார்க்கும் 
போது , குலசேகரனுக்குத்தான் பாண்டிய நாட்டில் அதிக 
ஆதரவு இருந்தது . குலசேகரன் , கொங்கு நாட்டிலுள்ள தன் 
மாமனிடமிருந்தும் சோழர்களிடமிருந்தும் ஆதரவு பெற்றான் 
என்பது இதை உறுதிப் படுத்துகிறது . இது ஒருபுறம் இருக்க , 
குலசேகரன் , சோழ நாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு , போரின் 
அடுத்த கட்டம் தொடங்கியதாக , மகாவமிசம் சொல்லுகிறது . 
பல்லவராயரும் மற்றவர்களும் தலைமை வகித்த ( தளபதிகளாக 
இருந்த ) சோழப்படை , தொண்டிக்கும் பாசிப் பட்டினத்துக்கும் 
அனுப்பப்பட்டது . இதைத் தொடர்ந்து , கீழநிலையர் என்ற 
இடத்தில் , ஒரு போர் நடந்தது . அப்போரில் , லங்காபுரன் வென் 

கடல் நீரின் நிறத்தைச் சிவப்பாக மாற்றுவதற்கு 
எவ்வளவு தேவைப்படுமோ , அந்த அளவு , எதிரிகளின் இரத்தம் 
சிந்தச் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . மகாவமிசம் , 
‘ கீழநிலையா 

சொல்லியிருப்பது , இராமநாதபுர 
மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்திலுள்ள கிழநிலை என்று 
இப்போது வழங்கி வரும் ஊரே . இதன் பிறகு , பொன்னமராவதி 


றான் : 


என்று 


504 


சோழர்கள் 


யில் நடந்த போரிலும் , குலசேகரன் தோற்கடிக்கப்பட்டான் . 
( ஏற்கெனவே , பராக்கிரமபாகுவின் ஆணைப்படி 

முடி சூட்டப் 
பட்ட ) வீரபாண்டியனிடம் , லங்காபுரன் அரசாங்கப் பொறுப்பை 
ஒப்புவித்து காகபன என்ற பராக்கிரமபாகுவின் நாணயத்தை 
எங்கும் வழங்கக் செய்து , பாண்டிய , சோழ நாடுகளில் திரட்டிய 
பெருங் கொள்ளையை இலங்கைக்கு அனுப்பி வைத்தான் . 


பானவை 


மகாவமிசம் கொடுக்கும் இந்தத் தகவல்கள் அரை குறை 

என்று மேற்போக்காகப் பார்த்தாலும் தெரியும் . 
வீரபாண்டியன் , அரசனாக எவ்வாறு நடந்து கொண்டான் 
என்பதையோ , குலசேசுரனுக்கு என்ன ஆயிற்று என்பதையோ 
அது சொல்லவில்லை . லங்கா புரன் , இலங்கைக்குத் திரும்பினான் 
என்பதும் அதில் சொல்லப்படவில்லை . இலங்கையர் மேற் 
கொண்ட முயற்சிகள் முதலில் வெற்றி பெற்று பிறகு தோல்வி 
யடைந்ததால் அவற்றை இலங்கை நூலான மகாவமிசத்தின் 
ஆசிரியர் மூடி மறைத்திருக்கிறார் என்று நினைக்கத் தோன்று 
கிறது . 

இந்தப் போரைக் குறித்த சோழர் கல்வெட்டுகள் , முதலாம் 
பராக்கிரம பாகுவின் பின்னோர்களின் ஆட்சிகளில் நடந்த 
நிகழ்ச்சிகளைப்பற்றி மகாவமிசம் கூறும் விவரங்கள் ஆகியவற்றை 
ஆராய்ந்தால் , மேற்கண்ட நினைப்பு உண்மையானது என்பது 
புலனாகுகிறது . 
சோழர்களின் கூற்று 

இராஜாதிராஜனின் ஐந்தாம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று 
செங்கற்பட்டு மாவட்டம் ஆர்ப்பாக்கத்தில் இருக்கிறது .1 ° இந்தப் 
போரைப் பற்றிய சாசன ஆதாரங்களில் இது காலத்தால் 
முந்தியது . இலங்கைப் படை , பாண்டி மண்டலத்தைப் பிரித்துக் 
கொண்டதாகவும் இராஜ குலசேகரனை , மதுரையிலிருந்து 
விரட்டியதாகவும் அது சொல்லுகிறது . இலங்கைப் படை பிறகு 
இராஜாதிராஜனின் சாமந்தர்களைத் தாக்கிற்று : தொண்டி , 
பாசி முதலிய பகுதிகளில் போர்புரிந்து வெற்றி பெற்றது ; , 
சோழ மண்டலம் முதலிய நாடுகளில் , மக்களிடையே பீதியை 
உண்டாக்கிற்று . இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட , எதிரிலிச் 
சோழ சாம்புவராயன் கலக்கம் அடைந்து , சோழ நாட்டு , 
இலங்கைப் படையெடுப்பதைத் தவிர்க்கவும் , பிராமணர்களுக்கும் 
கோயில்களுக்கும் தீங்கு நேராவண்ணம் பாதுகாக்கவும் , தெய்வத் 
திருவருளை நாடுமாறு ஒரு புனித ஆன்மாவைக் கேட்டுக் 


வற்றால் பாண்டிய நாட்டை மீண்டும் பிடித்து , தன்னுடைய 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 505 
கொண்டான் . இந்தத் துறவியின் பெயர் , சுவாமி தேவர் என்ற 
உமாபதித் தேவர் . நானா சிவ தேவர் என்ற பெயராலும் இவர் 
குறிப்பிடப்பட்டார் . இவர் , கௌட தேசத்துத் தட்சிணாலாடம் 
என்னும் ஊரினர் . வழிபாடு , யாகம் முதலியவற்றால் தன்னைக் 
காத்தருளுமாறு எதிரிலிச் 

சோழ 

சாம்புவராயன் இவரை 
மன்றாடி வேண்டினான் . இலங்கைப் படை , இராமேஸ்வரம் 
கோயிலில் வழிபாட்டை நிறுத்திவிட்டது என்பதும் , அங்குள்ள 
கருவூலத்தைக் கொள்ளையடித்து விட்டது என்பதும் தமக்குத் 
தெரியும் என்றும் , மந்திரம் , பூஜை ஆகியவற்றால் , சிவ விரோதி 
களான இந்த இலங்கைப் படையின் முயற்சிகளுக்கு அழிவு 
ஏற்பட ஆவன செய்வதாயும் , சுவாமி தேவர் சொன்னார் . இந்த 
நோக்கத்தோடு அவர் , 28 நாட்கள் பூஜை செய்தார் . அதன் 
பிறகு , ஜெயதிரத தண்டநாயக , லங்கா புரி தண்டநாயக ஆகிய 
பிரதானிகள் உள்பட இலங்கைப் படை முழுவதும் தோல்வி 
யடைந்து விட்டதாக , பிள்ளைப் பல்லவராயரிடமிருந்து செய்தி 
வந்தது . சாம்புவராயர் தன்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக 
ஆர்ப்பாக்கம் கிராமத்தை , சுவாமி தேவருக்கு அன்பளித்தார் . 

தஞ்சை மாவட்டம் , பல்லவராயன் பேட்டையிலுள்ள 
கல்வெட்டு 11 8 - ம் ஆண்டில் ஏற்பட்டது . அதில் இன்னும் தெளி 
வான விவரங்கள் உள்ளன . மகாவமிசத்தில் சொல்லப் பட்டிருக்கிற 
சில செய்திகள் இதிலும் ஆரம்பப் பகுதிகளில் உள்ளன : 
இலங்கைப் படையால் , குலசேகர பாண்டியன் மதுரையிலிருந்து 
விரட்டப்பட்டான் . அதன் பிறகு , அவன் , சோழ நாட்டுக்குச் 

பாண்டிய அரசுரிமையை மீண்டும் பெற , சோழ 
மன்னனின் உதவியை நாடினான் . குலசேகரனைப் பாண்டிய 
சிம்மாசனத்தில் இருத்த வேண்டுமென்றும் , லங்காபுரி தண்ட 
நாயகரையும் மற்றவர்களையும் கொன்று , மதுரை மாநகரின் 
வாயில்களில் 

பலரும்ம் அறிய அவர்களுடைய 

தலைகள் , 
அடித்து 

வைக்கப்பட வேண்டுமென்றும் , 
மன்னன் கட்டளையிட்டான் . இந்தக் 
கடமைகளைச் செய்யும் பொறுப்பு , பல்லவராயர் 
திருச்சிற்றம்பலம் உடையான் பெருமான் நம்பி என்பவனிடம் 
ஒப்படைக்கப்பட்டது . அவன் , சோழநாட்டில் குலசேகரன் 
தங்கியிருந்தபோது அவனைத் தக்கவாறு உபசரித்தான் . மேலும் , 
தன்னுடைய படை , பொருள் , அளவு கடந்த ஆர்வம் ஆகிய 
மன்னன் இட்ட ஆணையிலிருந்தும் அணு அளவும் வழுவாது , 
பாண்டியத் தலைநகரான மதுரையின் வாயில்களில் - லங்காபுரி 


சென்று 


ஆணியால் 


சோழ 


என்ற 


506 


சோழர்கள் 


தண்ட நாயகனின் தலைகளை ஆணியில் அடித்து வைத்தான் . 
பிறகு , குலசேசுரன் , மதுரை மாநகருக்குள் புகுந்தான் . பாண்டிய 
நாடு , ஈழ நாடு ஆகாதபடி வ்வாறு தவிர்த்த பெருமை 
சோழருக்கு உரியது . 

வட ஆர்க்காடு மாவட்டத்தில் 12 - ம் ஆட்சி ஆண்டில் ஏற் 
பட்ட ஒரு கல்வெட்டு இருக்கிறது . 18 இது மூன்றாவது கல்வெட்டு . 
முந்தின கல்வெட்டுக்குப் பிறகு , நான்கு ஆண்டுகள் கழித்து 
பொறிக்கப்பட்டது . இதில் , இந்தப் போரின் அடுத்த கட்டம் 
விவரிக்கப்பட்டிருக்கிறது . இந்தக் கல்வெட்டு மிகவும் சேதப்பட் 
டிருக்கிறது . ஆங்காங்குள்ள பல இடைவெளிகளால் இதனுடைய 
பொருளைத் தெரிந்து கொள்வதற்கு இடையூறு ஏற்படுகிறது . 
இந்தக் கல்வெட்டில் , பழையனூர் உடையான் , வேதவனம் உடை 
யான் , அம்மையப்பன் என்ற அண்ணன் பல்லவராயனுக்கு ஒரு 
நிலம் வழங்கப்பட்ட செய்தியும் , சோழ நாட்டின் புகழை 
நிலை நாட்ட அவன் நடத்திய போரின் விவரங்களையும் கூறு 
கிறது . 1- குலசேகரனை , மதுரை சிம்மாசனத்தில் அமர்த்தியது 
வரை யுள்ள போர்ச் செய்திகள் சுருக்கமாகச் சொல்லப்பட்டிருக் 
கின்றன . இந்த விவரங்கள் முன்னர் நமக்குத் தெரிந்தவையே . 
இந்த நிகழ்ச்சிகளில் அண்ணன் பல்லவராயன் கொண்டிருந்த 
பெரும் பங்கையும் இந்த சுருக்கமான பகுதி தெரிவிக்கிறது . 
கல்வெட்டின் எஞ்சிய பகுதி , இலங்கை மீது படையெடுக்கப் 
பட்டதைச் சொல்லுகிறது . இந்தப் படையெடுப்பை , அண்ணன் 
பல்லவராயனே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் . சோழ மன்ன 
னையும் அவனுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட குலசேகரனை 
யும் மீண்டும் தாக்க , இலங்கை மன்னனான பராக்கிரமபாகு 
ஆயத்தம் செய்து கொண்டிருந்ததாயும் தன்னுடைய படைகளைத் 
திரட்டிக் கொண்டிருந்ததாயும் ஊரத்துறை , புலைச்சேரி , மா 
தோட்டம் , வல்லிக்காமம் , மாத்திவாள் 14 முதலிய கரையோரப் 
பகுதிகளில் கப்பல்கள் கட்டிக்கொண்டும் இருந்ததாக , அண்ணன் 
பல்லவராயன் கேள்விப்பட்டான் . இதைத் தடுக்க , சோழ 
மன்னனின் சார்பாக , அண்ணன் பல்லவராயன் , ஸ்ரீவல்லபன் 
என்பவனைத் தன் பக்கத்தில் இழுத்துக் கொண்டான் . இந்த , 
ஸ்ரீவல்லபன் , இலங்கை மன்னனின் மருமகன் . அந்த நாட்டின் 
ஆட்சிக்கு , உரிமை கொண்டாடியவன் . இவனுடைய உரிமைகள் , 
புறக்கணிக்கப்பட்டிருந்தன . " * பராக்கிரம பாகுவின் எதிரிகளோடு 
சேருவதற்காக , இவன் இப்போது , சோழ நாட்டில் தயாராக 
இருந்தான் . ஸ்ரீவல்லபன் தலைமையில் அனுப்பப்பட்ட படை , 
பராக்கிரமபாகு தன்னுடைய படைகளைத் திரட்டிக் கொண் 
டிருந்த புலைச்சேரி, மாதோட்டம் உட்பட , இலங்கையில் பல 


. 


-- 


. 
குலசேகர கட்டத்தில் 

மதுரை 
னுன், ெ 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 507 
டங்களைக் கைப்பற்றி அழித்தது . யானைகளையும் 
பிடித்துக் கொண்டது . 

கிழக்கிலிருந்து மேற்கே 20 காதம் 
தூரமும் , வடக்கிலிருந்து தெற்கே 70 காதம் தூரமும் உள்ள 
பகுதியைத் தீ வைத்துக் கொளுத்தியது ; இப்பகுதிகளில் இருந்த 
சிங்களச் சிற்றரசர் சிலரைக் கொலை செய்தது ; இந்தப் படை 
யெடுப்பில் கைப்பற்றப்பட்ட கொள்ளைச் செல்வம் , முறைப்படி 
சோழ அரசனுக்கு , அண்ணன் பல்லவராயனால் அன்பளிக்கப் 
பட்டது . அவனுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றதால் , இலங்கை 
மன்னனின் ஏற்பாடுகள் முறியடிக்கப்பட்டன , 
இராஜாங்க உறவில் ஒரு புரட்சி 
நமது கல்வெட்டு சொல்லுகிறது . நடவடிக்கைகளை நாம் ஓரளவு 
ஊகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் . 

பராக்கிரம 
பாகுவின் சிம்மாசனத்திற்கு உரிமை கொண்டாடிய ஒருவனை 
ஆதரித்து , இலங்கையில் உள்நாட்டுக் கலகத்தை உண்டாக்கி , 
அதன் மூலம் , தமிழ்நாட்டு அரசர்களுக்கு எதிராக , பராக்கிரம 
பாகு போட்ட திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்பது , 
அண்ணன் பல்லவராயன் கொள்கை , பராக்கிரமபாகுவின் ஆட்சி 
யின் ஆரம்ப காலத்திலேயே , ஸ்ரீவல்லபனின் தகப்பனாரான 
மானாபரனன் , அவனுக்கு ஏராளமான தொல்லைகளைக் 
கொடுத்துவிட்டான் : ஆகையால் , தொடர்ந்து சிம்மாசனத்தில் 
இருப்பதற்காக , மற்றொரு நீண்ட போர்புரிய அவன் விரும்ப 
வில்லை . ஸ்ரீவல்லபன் , இலங்கையில் வந்து 

போர் புரிந்து 
கொண்டிருந்த போது , தமிழ்நாட்டில் இராஜதந்திர முறையைக் 
கையாண்டு , பராக்கிரமபாகு தன் நிலைமையை உறுதிப்படுத்திக் 
கொண்டான் . பராக்கிரம பாண்டியனின் வமிசத்தை ஆதரிக்கவும் , 
குலசேகரனை , 

விரட்டவும் , தான் மேற் 
கொண்ட முயற்சிகள் , 

முய்ற்சிகள் , தன்னுடைய பதவிக்கே ஆபத்து விளைத் 
ததை அவன் உணர்ந்தான் . எனவே , பாண்டிய நாட்டுக்கு 
உரிமையுடைய அரசனாகக் குலசேகரனை அவன் அங்கீகரித்த 
தோடு , அவனுக்குப் பல அன்பளிப்புகள் அளித்து அவனுடன் 
நல்லுறவு ரெண்டான் . இதனால் , சோழர்களுடைய பாதுகாப்புத் 
தேவையில்லை என்ற எண்ணம் பாண்டியனுக்கு உண்டாயிற்று . 
சோழர்கள் செய்த நன்மைகளை உணர்ந்தும் , குலசேகரன் , 
நன்றி கெட்டவன் ஆனான் என்றும் , இலங்கை அரசனுடன் 
ஒப்பந்தம் செய்து கொண்டான் " என்றும் ,16 சோழருக்கு எதிராக 
இலங்கையருடன் சேர்ந்து எதையும் செய்யத் துணிந்தான் 


508 


சோழர்கள் 


ஆணியில் 


என்றும் கூறுகிறது . இந்தத் திட்டத்திற்கேற்ப அவன் 
செயல்களைச் செய்தான் . சோழ அரசனுக்கு 

விசுவாசமாக 
இருந்த ஏழகத்தாரையும் 17 மறவ சாமந்தர்களையும் , வெள்ளாற் 
றுக்கு வடக்கே விரட்டினான் . இராஜராஜ கற்குடி மாராயன் , 
இராஜகம்பீர அஞ்சுகோட்டை நாடாள்வான் போன்ற மறவ 
சாமந்தர்கள் அவனிடம் பணி புரிந்தவர்கள் சோழ அரசரிடம் 
விசுவாசமாய் இருந்தனர் என்ற காரணத்திற்காக அவன் அவர் 
களைத் தன் ஊழியத்திலிருந்தும் நீக்கினான் . தன்னை , பாண்டிய 
அரியாசனத்தில் அமர்த்திய பல்லவராயனால் , 
இறுத்தப்பட்ட இலங்கைத் தளபதிகளின் தலைகளை மதுரையின் 
வாயில்களிலிருந்து அப்புறப்படுத்தினான் . பராக்கிரமபாகு , 
குலசேகரனின் தளபதிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பிய 
கடிதங்களும் அன்பளிப்புக்களும் சோழ தளபதிகளின் கைகளில் 
சிக்கின . இதனால் , குலசேகரனின் நயவஞ்சகம் அம்பலமாயிற்று . 
உடனே , சோழர்கள் தங்கள் கொள்கையை அடியோடு மாற்றிக் 
கொண்டனர் . குலசேகரனை விரட்டி , ஏற்கெனவே மதுரையை 
ஆண்ட பராக்கிரம பாண்டியனின் மகன் வீரபாண்டியனுக்குப் 
பட்டம் கட்டி வைக்க வேண்டும் என்றும் , அண்ணன் பல்லவராய 
னுக்குக் கட்டளையிடப்பட்டது . இந்தக் கட்டளையை இந்தத் 
தளபதி முழுமையாக நிறைவேற்றி வைத்ததாகத் தெரிகிறது .18 
இந்தப் படையெடுப்பின் விளைவாக , ஒரு கோயிலிலிருந்த விக்கிர 
கங்கள் , இரண்டாம் இராஜாதிராஜனின் 11 - ம் ஆட்சி ஆண்டில் 
மற்றொரு கோயிலில் கொண்டுபோய்ப் பாதுகாப்பாக வைக்கப் 
பட்டதாக , மூன்றாம் குலோத்துங்கனும் 6 - ம் ஆட்சி ஆண்டில் , 
செம்பொன்னார் கோயிலில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு 
தெரிவிக்கிறது . இதிலிருந்து இந்தப் போரின் ஒரு கட்டத்தில் , 
குலசேகரனும் பராக்கிரமபாகுவும் , சோழநாட்டின் நடுப்பகுதி 
வரையில் படையெடுத்திருக்கலாம் என்று தெரிகிறது . 
போரின் சுருக்கம் 

தெற்கே நடைபெற்ற போரைச் செம்மையாக நடத்தி 
வைப்பதிலேயே , இராஜாதிராஜன் 7 அல்லது 8 ஆண்டுகள் 
முழுமையாகக் கவனம் செலுத்தினான் என்று இக்கல்வெட்டுகளி 
லிருந்து அறியக் கிடைக்கிறது . கல்வெட்டுகள் மேலே கூறிய 
செய்திகளைப் பற்றிய விளக்கங்கள் சரியாக இருக்குமாயின் , 
இந்தக் காலத்தின் இறுதியில் , இராஜாதிராஜனே , குலசேகரனைப் 
பட்டத்திலிருந்து நீக்குமாறு ஆணைப் 

மறு ஆணைப் பிறப்பித்தான் , அவன் 
சார்பாகவும் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கவுமே இந்தப் 
போரில் தலையிட்டான் . ஆனால் 

னால் , குலசேகரன் , சோழ அரசர் 


1 


மகனான 


அருள் 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 509 
களிடம் நயவஞ்சமாக நடந்து கொண்டு கடுங்குற்றத்திற்கு 
ஆளானான் . இந்தக் கட்டத்தில் குலசேகரன் , பட்டத்தை இழந்து 
தவித்தான் . சோழத் தளபதியாகிய அண்ணன் பல்லவராயன் 
பராக்கிரமனின் 

வீரபாண்டியனைப் பட்டத்தில் 
அமர்த்தினான் . இராஜாதிராஜனின் ஆட்சியின் இறுதிவரை 
இந்த நிலைமை நீடித்தது . ஆனால் , மூன்றாம் குலோத்துங்கன் 
காலத்தில் , காலச்சக்கரத்தின் சுழற்சியால் நிலைமை மீண்டும் 
மாறிற்று . மறுபடியும் சோழர்களின் உதவியோடு , குலசேகரனின் 
வமிசாவழியினர் பாண்டிய நாட்டை ஆளத் தொடங்கினர் . 
மொத்தத்தில் , இராஜாதிராஜன் போரில் தான் அடைந்த 
வெற்றிகளைக் குறித்துத் திருப்தி அடைந்தான் . பராக்கிரம 
பாகுவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு , அவனுடைய ஆதரவு 
பெற்றவர்கள் , மதுரை ஆட்சியினின்றும் அகற்றப் பட்டனர் . 
தமிழ் நாட்டின் மீது அவனுடைய படைகள் ஓயாது செய்த 
படையெடுப்புகள் தடுக்கப்பட்டன . இடைக்கால வெற்றிகள் 
மட்டுமே அவனுக்குக் கிடைத்தன . அவனுடைய ஆட்களுக்கும் , 
இராணுவம் , கப்பற்படை ஆகிய வலிமைகளுக்கும் பெருஞ் சேதம் 
ஏற்பட்டது . சோழ மன்னன் இப்போது , மதுரையும் ஈழமும் 
மதுரை நாட்டைச் சோழ மன்னன் பிடித்தது உண்மை . ஆனால் , 
ஈழ நாட்டையும் தம் பக்கத்தில் சேர்த்துக் கொண்டது , ஆங்கி 
லேயர் பிரெஞ்சு சிம்மாசனத்திற்குக் கொண்டாடிய உரிமையைப் 
போன்றதாகும் . அல்லது இவங்கையருக்கே எதிராகச் சோழ 
அரசன் அடைந்த இராணுவ வெற்றியைக் குறிப்பதாக இருக்கும் . 
மகா வமிசத்தில் குறிப்பிடப்படும் காலவரையறையும் , இராஜாதி 
ராஜனின் கல் வெட்டுகள் சிலவற்றையும் பின்பற்றினால் , இந்தப் 
போர் கி . பி . 1169 - ல் தொடங்கி , 1177 - ல் 

முடிவடைந் 
திருக்கும் . 
பேரரசின் பரப்பு 

இரண்டாம் இராஜராஜனுடைய ஆட்சியில் எவ்வளவுக்குப் 
பரந்து விரிந்திருந்ததோ அதே அளவில் சோழப் பேரரசு , 
இராஜாதிராஜன் ஆட்சியிலும் பரந்திருந்தது என்பது , நெல்லூர், 
திருக்காளத்தி , நந்தலூர் 1 ஆகிய இடங்களிலுள்ள கல்வெட்டு 
களால் தெரிகிறது . காஞ்சிபுரம் கல்வெட்டு ஒன்றில் ? " சோழ 
மகாராஜ கட்டிலுலம்ப புஜபல வீர அஹோமல்லராசன் என்பவன் 
குறிப்பிடப் பட்டிருக்கிறான் . இவன் இராஜாதிராஜனுக்குக் கப்பம் 
கட்டிய சிற்றரசனாக இருந்திருக்கும் பட்சத்தில் , கங்க நாட்டின் 
ஒரு பகுதியும் இன்னும் சோழப் பேரரசில் அடங்கியிருந்திருக்க 


20 


510 


சோழர்கள் 


26 


* 


வேண்டும் எனக் கருத இடந்தருகிறது . தஞ்சை மாவட்டத்தில் 
ஆத்தூரில் உள்ள ஒரு கல்வெட்டு , மதுரையையும் ஈழத்தையும் 
வென்ற , திரிபுவனச் சக்கரவர்த்தி கரிகாலச் சோழ தேவன் 
பெயரால் குறிப்பிடப்படுகிறது . இக்கல்வெட்டு இந்தக் காலத்திய 
தாக இருக்க வேண்டும் . கரிகாலன் என்பது இரண்டாம் இராஜாதி 
ராஜனின் பட்டங்களுள் ஒன்று என்று அனுமானிப்பது பொருத்த 
மாகும் . சிதம்பரத்திலுள்ள ஒரு கல்வெட்டிலும் , இராஜாதிராஜன் , 
கரிகாலன் என்ற இரு பெயர்களும் இணைக்கப்பட்டிருப்பதைப் 
பார்க்கிறோம் . திருவீழிமிழலையிலுள்ள 

ஒரு கல்வெட்டு , 25 
தேதி குறிப்பிடப் படாதது ; திருவழுந்தூர் நாட்டில் குமரன் , 
குலோத்துங்கச் சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரைக் குறிப் 
பிடுகிறது . இந்தக் கிராமம் , மூன்றாம் குலோத்துங்கனின் 
பெயரால் ஏற்பட்டிருக்க வேண்டும் . அவனுடைய கல்வெட்டுப் 
பெரும்பாலும் இரண்டாம் இராஜாதிராஜனாக இருக்கக் கூடிய 
பெரிய தேவரின் , மூன்றாம் ஆண்டிலேயே , இதே கிராமத்தில் 
செய்யப்பட்ட தானங்களைத் தெரிவிக்கிறது . மூன்றாம் குலோத் 
துங்கள் , இராஜாதிராஜன் ஆகிய இருவரும் உறவினரா ? 
உறவினர் எனின் , எத்தகைய உறவு ? என்பதெல்லாம் தெளிவாகத் 
தெரியவில்லை . 
சிற்றரசர்கள் 

இராஜாதிராஜனின் ஆட்சிக்காலத்து ஆதாரங்களில் அதிகாரி 
களில் கப்பம் கட்டிய சிற்றரசர்களுமாகக் கீழ்க்கண்டவர்கள் 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள் : மிகவும் முக்கியமானவர்கள் , 
இரண்டு பல்லவராயர்கள் , பாண்டியர்களுடைய உள்நாட்டுப் 

இவர்கள் அடைந்த வெற்றிகளை ஏற்கெனவே 
விளக்கமாகக் கண்டோம் . காரிகைக் குளத்தூரைச் சேர்ந்த , 
மூத்த பல்லவராயனின் பெயர் , திருச்சிற்றம்பலம் உடையான் 
பெருமா நம்பி . இவன் , இரண்டாம் இராஜராஜனின் நம்பிக்கைக் 
குரிய தளபதியாக இருந்தான் . அவன் இறந்த பிறகு , அவனு 
டைய தேவியர்களுக்கும் , 

அவன் 

மக்களாகிய சின்னஞ்சிறு 
குழந்தைகளுக்கும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு உயிர் 
வாழ்ந்தான் . மற்றொரு , பல்லவராயனின் பெயர் , பழையனூர் 
உடையான் வேதவனம் 2.60LILIIT MT அம்மையப்பன் என்ற 
அண்ணன் பல்லவராயன் இவன் , இராஜாதிராஜன் பட்டத் 
திற்கு வந்த பிறகு செல்வாக்கு பெற்றான் . இவன் , இந்த 
ஆட்சியின் இரண்டாம் ஆண்டில் ,27 திருவாரூரில் ஒரு நிலதானம் 
செய்திருக்கிறான் . பெருமாள் நம்பி இறந்தபோது , அவனுடைய 
சொத்துக்களை, அவனுடைய உறவினர்களுக்குப் பங்கிட்டுக் 


ஏற்படுத்தியிருக்கிறான் . திருவலஞ் 
ராயன் என்ற ஒருவன் , உள்ளூரில் வரி வசூலிக்கும் உரிமையையும் 

, 

ந்திய ஆட்சியிலும் அவர் 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 511 
கொடுத்தவனும் பங்கீட்டுக்கான 

முறையை வகுத்தவனும் , 
இந்த அண்ணன் பல்லவராயனே . 18 

இராஜாதிராஜனின் 13 - ம் 
ஆட்சி ஆண்டில் , இப்போது செங்கற்பட்டு மாவட்டத்துத் 
திருவாலங்காட்டிலுள்ள கோயிலுக்கு இவன் மூன்று விளக்குகள் 
சுழியிலும் பட்டீஸ்வரத்திலும் உள்ள கோயில்களில் விளக்குகள் 
எரிப்பதற்குக் கட்டளைகள் ஏற்படுத்திய , வேதவனமுடையான் 
கருணாகரத்தேவன் என்ற பழையனூர் அமரக்கோன் என்பவன் , 
அண்ணன் பல்லவராயனின் உறவினனாய் இருக்கக்கூடும் . 

செங்கேனியரும் காடவராயரும் , தென் ஆர்க்காடு , வட 
ஆர்க்காடு மாவட்டங்களிலும் வேறு இடங்களிலும் பெரும் 
தொகையினராக இருந்தனர் . செங்கேனி அம்மையப்பன் சாம்புவ 
ஏற்கெனவே வரிப்பாக்கியாய் இருப்பதையும் , திரிப்புலிவனம் கோயி 
லுக்கு எழுதி வைத்தான் . அந்தத் தொகைகளைக் கொண்டு , 
கோயில் திருப்பணி வேலைகளும் அன்றாட பூஜைகளும் நடைபெற 
வேண்டுமென்று ஆணையிட்டான் . அவனுடைய அதிகாரத் 
திருக்க முடியும் . எனவே , அவனுக்குச் சொந்தமாகச் சொத்து 
இருந்திருக்க வேண்டும் , அல்லது ஏராளமான அதிகாரங்கள் 
படைத்தவனாகவும் மத்திய அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரி 
யாகவும் அவன் இருந்திருக்க வேண்டும் . காஞ்சிபுரம் ஆதாரம் 
ஒன்றில் செங்கேனி அம்மையப்பன் , சீயன் அம்மையப்பன் 
என்று சொல்லப்பட்ட எதிரிலிச் சோழனாகவே இந்தச் சம்பு 
வராயன் இருந்திருக்க வேண்டும் என்பது 

புலனாகின்றது . 
இலங்கைப் படைகள் , படையெடுத்து பல இன்னல்கள் விளை 
வித்தபோது , அவற்றைத் தடுத்து நிறுத்த ,81 சிவபிரானை 
வழிபட்டும் , யாகம் செய்தும் , புகழ்பெற்ற உமாபதிதேவன் 
என்ற நானா சிவத் தேவருக்கு ஆர்ப்பாக்கம் கிராமத்தை ஏக 
போக இறையிலி நிலமாக வழங்கியவனும் இவனே ஆவான் . 
இதே வமிசத்தைச் சேர்ந்த வேறு சிற்றரசர்களும் குறிப்பிடப் 
பட்டிருக்கிறார்கள் . * 
சின்னஞ்சிறு சிற்றரசர்களின் பெருக்கம் 

முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சி முதல் , கப்பம் கட்டுகிற் 
சிற்றரசர்களின் 
களுக்கு இருந்த செல்வாக்கும் , சோழர் ஆட்சியின் சிறப்புமிகு 
இயல்புகளாகத் தெரிகின்றன . அரசருடைய பிரதிநிதிகளா 


2 


new -- h - 


சமுதாயங்களும் , மத்திய ஆட்சிக்கு உட்பட்டு உள்ளூர் நிர்வாகப் 
512 

சோழர்கள் 
யிருந்து , இவர்கள் அதிகாரம் செலுத்தியதால் , மத்திய ஆட்சி 
பலம் குறைந்து , அதனுடைய நேரடி . நிர்வாகத்திலிருந்து 
பல பகுதிகள் விலகி நின்றன. அவை , ஏறத்தாழ தங்கள் பகுதி 
களில் தன்னுரிமையோடு விளங்கின . கிராமங்களிலாயினும் 
சரி , நகரங்களிலாயினும் சரி , மக்களுடைய அமைப்புக்களும் கிராம 


பொறுப்புக்களை நிறைவேற்றி வந்தபோது , மத்திய அரசாங்கத் 
துக்குப் பொது நிர்வாகத்தில் ஒரு பிடிப்பும் அந்த நிலையங்களை 
எவ்வாறு இயக்குவது என்பதைக் கட்டுப்படுத்துவதற்குரிய சக்தி 
யும் இருந்தது . வல்லமையுடைய சிற்றரசர்கள் ஆரம்பத்தில் 
அரசருடைய உதவியிலும் தயவிலும் செல்வாக்கு பெற்று பிறகு , 
சொந்தமாகப் போர்ப்படைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் . 
அந்த நிலையில் , பேரவைகள் , வணிகக் குழுக்கள் முதலியவற்றின் 
தலையீட்டை அவர்கள் சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று 
எண்ணுவதற்கு இடமில்லை . இத்தகைய தலைவர்களுக்கு , 
அரசன் ஏராளமான நிலங்களை வழங்கினான் . ஏற்கெனவே , 
அவர்கள் , அரசனிடம் காட்டிய விசுவாசத்திற்கு நன்றி தெரி 
விக்கும் வகையும் திடீரென்று , அரசனுக்குத் தேவைப்பட்ட 
போது , போர்ப்படைக்கு வீரர்களைச் சேர்த்து அனுப்புவதற்கு 
உதவியாய் இருக்கும் பொருட்டும் இவ்வாறு விரிவான நிலப் 
பரப்புகள் அவர்களுக்கு மானியமாகக் கொடுக்கப்பட்டன . இத் 
தகைய சிற்றரசர்களின் எண்ணிக்கைப் பெருக்கத்தால் இரண்டு 
விளைவுகள் ஏற்பட்டன . ஒன்று , சோழ மன்னனின் அரசாங்கத் 
தின் உண்மையாக ஆட்சிப் பரப்பு குறுகியது . இரண்டு , எஞ்சிய 
பகுதிகளிலும்கூட நிர்வாகத்தின் பிடி • தளர்ந்தது . முற்காலச் 
சோழர்களின் கல்வெட்டுகளை ஆராய்ந்தால் , பலமான மத்திய 
அரசு இருந்ததையும் பரந்து பட்ட பேரரசின் பல்வேறு பகுதி 
களிலும் நிலவிய ஓரளவு தன்னுரிமை வாய்ந்த உள்ளாட்சி 
நிலையங்களைச் சோழ மன்னர்கள் கட்டுப்படுத்தியும் , அடக்கி 
யும் , திருத்தியும் அறிவுரைகள் கூறியும் வழிகாட்டியும் வந்தார்கள் 
என்பது தெள்ளத் தெளிய தெரிகிறது . ஆனால் , 

ஆனால் , பிற்காலச் 
சோழர்களின் கல்வெட்டுகள் , இதே எண்ணத்தை எழச்செய்ய 

, 
வில்லை . மக்கள் ஆதரவு பெற்ற நிலையங்கள் தட்டிக் கேட்க 
ஆளில்லாமல் தான்தோன்றித்தனமாக நடந்து கொண்டன . 
அவர்களுக்கு இருந்த வெளித் தொடர்பு எல்லாம் , அண்டையி 
லுள்ள சிற்றரசர்களுடன் மட்டுமே எனும் நிலை உண்டாயிற்று . 
அந்த நிலையங்களுக்குப் பெரிய அளவில் அன்பளிப்புகளையும் 
உள்ளூர் வரிவசூல்களை நிலையாகச் செய்து கொள்ளும் உரிமை 
களையும் தர்ம காரியங்களுக்காக , நிதி திரட்டும் சலுகையை 


கிறேன் . " 

இரண்டாம் இராஜராஜன் ஆட்சியாக 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 513 
யும் முன்போல அரசர்கள் கொடுக்கவில்லை . ஆங்காங்குள்ள 
தலைவர்கள்தான் , அவர்களுக்கு இந்த உரிமைகளை வழங்கினர் . 
பேரரசர்களுடன் இந்தச் சிற்றரசர்கள் நடந்து கொள்ள 
வேண்டிய முறையை ஒழுங்குபடுத்தும் அரசியல் உடன்பாடு 
களையும் அவர்கள் தங்களுக்குள் செய்து கொண்டார்கள் . இந்த 
உடன்பாட்டால் , சோழப் பேரரசோடு படிப்படியாக வளர்ந்த 
அதிகாரிகளும் செல்வர்களும் காலப்போக்கில் உள்ளூர்களிலே 
சிறுசிறு தலைவர்களாகவும் , பிறகு உரிமை முறை கொண்டாடும் 
அளவில் செல்வாக்கும் பெற்று , சிற்றரசர்கள் போல விளங்கு 
வாராயினர் . இந்த உடன்பாட்டியின் சரத்துக்கள் ஒரே சமயத் 
தில் எல்லோராலும் கடைப்பிடிக்கப்பட்ட போது , மிகவும் 
அச்சுறுத்தும் விளைவுகள் ஏற்பட்டன . அவற்றை நாம் எழுத் 
தில் பொறிக்கக் கூடியதாகவும் இல்லை . இத்தகைய உடன் 
படிக்கைகளில் , காலத்தால் முந்தியது , இராமநாதபுர மாவட்டத் 
தில் , முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சியின் இறுதியிலும் , 
விக்கிரம சோழனின் ஆட்சியின் தொடக்கத்திலும் காணப்படுகிறது . 
முதலாம் குலோத்துங்கனின் 42- ம் ஆட்சி ஆண்டில் , இராமநாதபுர 
மாவட்டம் சிவபுரியில் ஒரு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
அதிலிருந்து தெரிவன வருமாறு : சுந்தரத் தோழன் கந்தன் 
என்ற இராஜேந்திரச் சோழ துவாரபதி வேளான் என்பவனுக்கு 
நட்பாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்ளுவதாகக் கந்தன் 
மங்களத் தேவன் என்ற துவாரபதி வேளான் என்பவன் சத்தியம் 
செய்து கொடுத்திருக்கிறான் . சத்தியத்தின் வாசகம் வருமாறு : 
“ உங்களுடைய உயிர்க்கும் சொத்துக்கும் மரியாதைக்கும் பங்கம் 
வராமல் நேர்மையாயும் நாணயமாயும் நான் நடந்து கொள்வேன் 
என்றும் , அவ்வாறு நான் நடக்கத் தவறினால் , தன்னுடைய 
தாயாரின் கணவனாக நடந்து கொண்ட பாவம் , கள் முதலிய 
குடி வகைகளை உட்கொண்ட பாவம் , பசுவின் இறைச்சியை 
உட்கொண்ட பாவம் ஆகிய பாவங்களைச் செய்தவன் ஆவேன் 
என்றும் , கந்தன் மங்களத் தேவன் என்ற துவாரபதி வேளான் 
ஆகிய நான் இதன் மூலம் சாத்தியப் பிரமாணம் செய்து கொடுக் 

பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு , அதே இடத்தில் 
ன்னொரு உடன்பாடு காணப்படுகிறது . இது , இராஜேந்திரச் 
சோழன் என்ற நிசடராஜன் , கந்தன் , சுந்தரத் தோழன் என்ற 
துவாரபதி வேளானுக்கு விசுவாசமாயிருப்பதாக , முந்தின 
வாசகங்களில் சத்தியம் செய்து கொடுத்தது இதுபோன்ற 
வட ஆர்க்காடு மாவட்டத்திலும் பார்க்கிறோம் . மாடம் என்ற 
இடத்தில் இந்த அரசரின் " 11 - ம் ஆட்சி ஆண்டில் ஏற்பட்ட 

A375--33 


514 


சோழர்கள் 


கல்வெட்டு , செங்கேனி குடும்பத்தாருக்குள் , மூன்று சிற்றரசர்கள் 
இவ்வாறு செய்து கொண்ட ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருக் 
கிறது . மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியில் இன்னும் பரவலாக 
எங்கும் காணப்படுகிறது . சோழப் பேரரசின் முடிவுக்காலம் 
நெருங்கிவிட்டது என்பதற்கு உறுதியான சான்று என்று இதைக் 
கொள்ளலாம் . பல் குழுவும் பாழ் செய்யும் உட் பகையுமாக 
இந்தச் சிற்றரசுகள் ஒன்றோடு ஒன்று அரசன் முன்னிலையிலேயே 
போர் தொடுத்துக் கொண்டன . அவர்கள் அனைவரும் முறைப்படி 
இவர்களுக்குக் கட்டுப்பட்டவர்களாயினும் , அரசன் தன் விருப் 
பத்தை நிறைவேற்றி வைக்க முடியாததால் , அவர்களை அடக்க 
ஆற்றல் இல்லாதவனாய்த் தடுமாறினான் . அவர்கள் , எத்தகைய 
கொள்கையும் இல்லாமல் , தங்கள் தங்கள் சுய நலன்களுக்கு 
ஏற்றவாறு , சந்தர்ப்பத்திற்குத் தக்கபடி நடந்து கொண்டனர் . 
சோழப் பேரரசு என்ற நினைவு சிதைந்தது . 


மூன்றாம் குலோத்துங்கன் பட்டம் ஏற்றது 


இரண்டாம் இராஜாதிராஜனின் கல்வெட்டுகளில் கடைசி 
யாகச் சொல்லப்பட்டிருக்கும் ஆட்சி ஆண்டு பதினாறு . * 6 எனவே , 
அவனுடைய ஆட்சி ஆண்டு கி . பி . 1163 - ல் தொடங்கியிருப்பின் 
அது , 1179 வரையில் நீடித்திருக்க வேண்டும் . அவன் ஆட்சிக்கு 
வந்ததே , 1166 - ல் தான் என்று கொண்டால் , அவன் 1182 
வரை ஆண்டிருக்க வேண்டும் . குலோத்துங்கனின் கல்வெட்டு 
களைப் பார்க்கும்போது , கி . பி . 1178 - ல் ஜூலை 

மாதம் 
6 தேதிக்கும் 8 - தேதிக்குமிடையே அவனுடைய ஆட்சி ஆரம்ப 
மானதாகத் தெரிகிறது . " 7 எனவே , அடுத்து பட்டத்திற்கு வந்து , 
ஆட்சி செய்யும் மன்னனாக , மூன்றாம் குலோத்துங்கன் , 
இராஜாதிராஜன் மரணத்திற்கு முன்பே ஏற்றுக் கொள்ளப் 
பட்டான் என்று தெளிவாகத் தெரிகிறது . இராஜராஜன் இறந்த 
போது , அவனுடைய 

பச்சிளம் பிள்ளைகளை . பல்லவராயர் 
பாதுகாத்தார் என்பதை அறிவோம் . அந்தப் பச்சிளம் பாலகர் 
களுள் ஒருவராகக் - குலோத்துங்கன் இருந்திருக்க முடியாது 

மேலே காட்டப்பட்டிருக்கிறது குலோத்துங்கள் 
என்பதும் , இரண்டாம் இராஜாதிராஜனின் கல்வெட்டுகளில் " 
சொல்லப்பட்டிருக்கும் குமார குலோத்துங்கனும் 

ஒருவனா ? 
ஒருவனே ஆயின் , தன் முன்னவனைப்போல இவனும் சோழப் 
பேரரசர்களின் தேர் உரிமையாளன் அல்ல என்ற முடிவு ஏற்பட்டு 
விடும் . குமார குலோத்துங்கனின் வமிசாவழியைக் குலோத்துங் 
கன் கோவை 19 பின்வருமாறு தெரிவிக்கிறது 


என்பது 


வனா 


வாக இருப்பதால் , அவற்றை மிகக 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 515 

சங்கமராஜா 
நல்லமன் 

குமார குலோத்துங்கன் சங்கரச் சோழன் 
சங்கரச் சோழன் உலா , சங்கரச் சோழனுடைய 
அண்ணனைக் குமாரமகீதரன் என்ற சற்று மாறுபட்ட பெயரில் 
சொல்லுகிறது . கோவையோ , உலாவோ மூன்றாம் குலோத்துங் 
கனுடைய கல்வெட்டுகளை ஆதாரமாகக் கொண்ட வரலாற்று 
நிகழ்ச்சிகளைச் சொல்லாததால் , இந்த அரசன் தான் இலக்கியங் 
களில் சொல்லப்பட்ட குமார குலோத்துங்கனா ? என்ற ஐயம் 
ஏற்படுகிறது . சங்கமராஜா , சோழ வமிசத்திற்கு என்ன உறவு ? 
என்பதைத் தெரிந்து 

கொள்ள எந்தவிதமான ஆதாரமும் 
இப்போது கிடைக்கவில்லை . 
மெய்க்கீர்த்திகள் 

குலோத்துங்கனின் ஆட்சியைப் பற்றிய ஆதாரங்கள் ஏராள 
மாக உள்ளன . அவற்றில் பலவற்றில் காணப்படும் முக்கிய 
மான மெய்க்கீர்த்தி புயல் வாய்த்து ( அல்லது வாய்க்க ) வளம் 
பெருக என்று தொடங்குகிறது . இரண்டாம் இராஜராஜனு 
டைய கல்வெட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் முதல் 
தடவையாக இவனுடைய மூன்றாம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட் 
டில் காணப்படுகிறது . 2 இந்த வாசகம் , இராஜராஜனுடைய 
ஆட்சியில் காணப்பட்டிருப்பது போலவே 

வே எவ்வித மாறுதலும் 
இன்றி ஆளப்பட்டிருக்கிறது . இதனால் வரலாற்று ஆராய்ச்சிக்கு 
உதவும் விவரம் ஒன்றும் கிடைக்கவில்லை , ஆனால் , 

இவனு 
9 - ம் ஆண்டில் குலோத்துங்கனின் பாண்டியப் போர் 
விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன . இந்தச் செய்திகள் , 
முக்கியமான மாறுதல்களுடன் மெய்க்கீர்த்தியின் மறு பதிப்புக்கள் 
எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த மாறுதல்களை 
இப்போது ஆராய்வோம் . இவனுடைய ஆட்சியின் 
மெய்க்கீர்த்திகள் எப்போதாவதுதான் உபயோகப் படுத்தப் 
பட்டிருக்கின்றன . அவற்றின் வரலாற்று முக்கியத்துவமும் குறை 

சுருக்கமாகக் கூறினால் 
போதும் . வளர் மன்னு பொழில் ஏழிலும் , பூ மேவி மருவிய 
என்று தொடங்கும் இரு சூத்திரங்களும் முதல் தடவையாக 
5 - ம் ஆட்சி ஆண்டில் காணப்படுகின்றன . மாகறல் கல்வெட்டு 
11 - ம் ஆண்டில் ஏற்பட்டது . அது இரண்டாம் குலோத்துங்க 
னுடைய பூ மேவி வளர் என்ற தொடருடன் தொடங்கும் 
மெய்க்கீர்த்தியைக் கொண்டது . அந்த முடி மன்னருடைய 


டைய 


கட்க 


என்ற 


புதிய 

முக்கிய 
516 

சோழர்கள் 
பரகேசரிப் பட்டம் இல்லாவிட்டால் , அந்தக் கல்வெட்டு யாருடை 
யது என்ற குழப்பம் கூட ஏற்பட்டுவிடும் . மூன்றாம் குலோத் 
துங்கனின் சில கல்வெட்டுகள் , பூ மருவிய திசை முகத்தோன் 
என்ற தொடருடன் தொடங்குகின்றன . இந்த வாசகம் முதல் 
தடவையாக , ந - ம் ஆண்டில் காட்சி தருகிறது . இவ்வாசகத்தின் 
முதல் சொற்கள் மட்டுமே 17 - ம் ஆண்டுக் கல்வெட்டில் இடம் 
பெறுகின்றன . 

குலோத்துங்கனின் கல்வெட்டுகளின் மெய்க்கீர்த்திகள் தவிர , 
பிறபகுதிகளிலும் மன்னனின் புகழ் கூறும் பட்டங்கள் உள்ளன . 
இவற்றின் மூலம் இவனுடைய கல்வெட்டுகளை 

அடையாளம் 
காணவும் இவனுடைய ஆட்சியின் வரலாற்றைப் படிப்பதும் 
எளிமை ஆகிறது . இரண்டாம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டு 
ஒன்றிலும் நான்காம் ஆட்சி ஆண்டிலிருந்து பல கல்வெட்டு 
களிலும் " மதுரையும் பாண்டியன் முடித்தலையும் 
கொண்டருளிய அடைமொழி இவன் 

பெயருள்ள 
ஏனையோரிடமிருந்து இவனை வேறுபடுத்திக் காட்டுவதற்காக 
உபயோகப்படுத்தப் பட்டிருக்கிறது . மதுரையைக் கைப்பற்றி , 
பாண்டியரது முடியையும் கைப்பற்றினான் 

இதன் 
பொருள் , 9 - ம் ஆட்சி ஆண்டில் தான் , முதல் தடவையாகப் 
பாண்டியப் போர் பற்றி விவரமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 
எனவே , இதற்குச் சில ஆண்டுகள் முன்னரே , பாண்டியப் போர் 
முடிவடைந்திருக்க வேண்டும் அல்லது தொடங்கப்பட்டேனும் 
இருக்க வேண்டும் . அரசனின் பெருமை கூறும் இந்தப் பட்டங் 
களில் காணப்படும் அடைமொழிகளில் படிப்படியாகப் 
சேர்க்கைகளைப் பார்க்கிறோம் . 10 - ம் ஆண்டில் ஈழம் 
(இலங்கை ) , " 16 - ம் ஆண்டில் கரூர் , 

16 - ம் ஆண்டில் கரூர் , 24 - ம் ஆண்டில் காஞ்சி 
புரம் " பல கல்வெட்டுகளில் காஞ்சிபுரம் குறிப்பிடப் படவில்லை . 
குலோத்துங்கன் வீர அபிஷேகமும் விஜய அபிஷேகமும் செய்து 
கொண்டதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . - 2 
பேரரசின் சிதைவு தாமதப் படுத்தப்படல் 
மூன்றாம் 

குலோத்துங்கனுடைய 
நிகழ்ச்சி , அரசனுடைய தனிப்பட்ட திறமையால் பெருகிவந்த 
எண்ணிக்கையான சிதைவுச் சக்திகள் முறியடிக்கப்பட்டதாகும் . 
குலோத்துங்கன் பட்டத்திற்கு வந்தபோது , பாண்டிய நாட்டில் 
ஒரு முடிவும் ஏற்படவில்லை . கடுமையான போர் இன்னும் நடக்க 
வேண்டிய நிலையில் இருந்தது . பாண்டிய நாட்டில் , குலோத்துங் 

ஆட்சிக்காலத்தில் பெரும் - பகுதியில் சோழருடைய 


என்பது 


ஆட்சியின் 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 517 


82 


84 | 


18 


18 


ao00 
76 ) 781 

80 
மூன்ரும் 
குலோத்துங்கனின் கீழ் 

சோழப் பேரரசு 
18 
15 

பொத்தப்பி 

நெல்லூர் 

(தத்தவர் 
14 

கான்றல்தி 
ஹேமாவதி 

( ம்) 
பேதுரு 

திருவண்ளும் 

கூடலும் 
12 

சேந்தமங்கலம் 
வடவெள்ளாறு 

திருவேந்திபுரம் 
கண்ணலூர்கொப்பம் 

இப்புவனம் 

பூதசரத்தளி 
திருவரங்கம் 

பொன்னமராவதி 
மதுரை 

காலத்துது 
செம்பொன்மாறி 

கராமேஸ்வர 
திருநெல்வேலி 
தெட்டும் 

.அனுராதபுரம் 


கடப்பை 


urdy 


tosin 


12 


10 


101 


8 . 


6 


74 


76 


78. 


80 


821 


518 


சோழாகள 


ஆட்சியின் 


மேலாதிக்கத்தை அவன நிலைநாட்டிய போதிலும் அவனுடைய 
முடிவில் 

பாண்டிய நாட்டில் உளநாட்டுக 
குழப்பங்கள நீங்கி ஆற்றலும் பேராசையும் உடைய அரசாகள 
சோழாகளின பிடியிலிருந்து 

விடுபட்டு தங்களுடைய 
சுதந்திரத்தை நிலைநாட்டிக கொண்டதோடு போர் வெறியும 
மண்ணாசை வெறியும் பிடிதது அலைந்தனா பாண்டியா 
களுடைய இந்தப் பேரரசுக கொளகையின 

விளைவுகளைக் 
குலோததுங்கன் தன ஆட்சியிலேயே நேரில் கண்டு அனுபவிதது 
அதிர்ச்சியடைந்தான வேறு இடங்களிலும எணணி முடியாத 
குறுநில மனனரின குடிகள் ஏற்கெனவே கப்பம கட்டிவந்த 
சிற்றரசர்கள் மத்திய ஆட்சிக்கும் தங்களுக்கும 

உளள உறவு 
களைத துண்டித்துக கொளவதற்கான வாய்ப்புகளை எதிரா 
பார்த்திருந்தனா நெலலூர் சித்தராசா போனற அரச குடும 
பங்கள் ஓயாது பூசலகளில் ஈடுபட்டுச சோழப் பேரரசருககுக 
தொல்லை கொடுததவண்ணமாக இருந்தனா அளவுக்கு மீறி 
வளர்ந்துவிட்ட இந்தச சிற்றரசாகளின சூழசசிகளைச சமாளிப்ப 
திலும் அவர்களுடைய நடவடிக்கைகளால் ஏற்பட்ட குறும்புத 
தனங்களை அடக்குவதிலும் குலோத்துங்கனின காலம் 
ஆற்றலும் செலவாயின இவ்வளவுக்கும் பினனரும குலோத்துங் 
கனின் ஆட்சியின் இறுதி வரையிலும் சோழப் பேரரசின ஆடசிய 
பரப்பு அப்படி ஒன்றும் குறைந்து விடவிலலை சோழாகளுடைய 
கட்டடக்கலை நுண்கலைகள் ஆகியவற்றில் முக்கியமான கடைசிக 
கட்டம் மூன்றாம் குலோத்துங்கனுடைய காலமே 

இலககிய 
வளர்சசியையும் அவன் ஊக்குவிககத தவறவிலலை வரலாறு 
புகழ் பாடும் நீண்ட சோழ அரச மரபின கடைசிப் பேரரசன 

அவனுக்குப் பின்பு பட்டத்திறகு வந்தவனின ஆற்றல 
இல்லாத ஆட்சியில் சோழப் பேரரசு சிதைந்து போயிற்று 
புதிதாக வலுப்பெற்ற பாணடியாகளுடன சோந்து ஒரு சிற்றர 
சன் , சோழப் பேரரசனை அவமதிககவும் துணிந்தான உணமை 
அதிகாரம் இல்லாவிட்டாலும் முடிமனனாககுரிய புறமதிப்பு 
இருப்பது போன்ற ஒரு நிலையைக ஹாயசாள 
நரசிம்மனின் தலையீடு உணடாககிறறு 


இவனே 


ெ 


மனனன 


பாண்டியப் போர் 

குலசேகரனுக்காக இரணடாம இராஜாதிராஜன இலங்கை 
மன்னனான முதலாம் பராக்கிரம பாகுவுடன போர் தொடுத் 
தான என்பதையும் அவனுடைய ஆதரவு பெற்ற வீரபாணடி 
யன் - இவன பராக்கிரம் 

பாண்டியனின மகன- இறுதியாச 
இலங்கை மனனனுடன சோந்த கொண்டு தனக்கு உதவிய 


கிறது . 


கிடையே கொண்ட இடைக்காலத்தில் 
ளுடைய குறிக்கோள் நிறைவேற்றப்பட்ட 
தந்திர உறவு 
முறையையே 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 519 
சோழர்களிடம் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டான் 
என்பதையும் அதற்காகக் குலசேகரன் சோழர்களால் மதுரையை 
விட்டு 

விரட்டப்பட்டான் என்பதையும் , வீரபாண்டியனை , 
சோழர்ப்படைத் தலைவனான அண்ணன் பல்லவராயனால் 
மீண்டும் மதுரை மன்னனாக முடிசூட்டப்பட்டான் என்பதையும் 
பார்க்கிறோம் . வீரபாண்டியனுடைய ஒரே கல்வெட்டு , சுசீந்திரத் 
தில் கிடைக்கிறது . பூமடந்தையும் ஜெயமடந்தையும் என்று 
தொடங்கி , மன்னனின் முடிசூட்டு விழாவில் இக்கோயிலுக்கு 
ஏழு வேலி நிலம் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டதைத் தெரிவிக் 

இலங்கைத் தளபதிகளின் ஆதரவால் தற்காலிகமாக 
வீரபாண்டியன் மதுரையை ஆண்டான் . ஆனால் , பிறகு அவன் , 
அண்ணன் பல்லவராயனால் பட்டத்தில் அமர்த்தப்பட்டபோது 
தான் இந்தக் கொடை ஏற்பட்டிருக்க வேண்டும் . வீரபாண்டியன் 
எவ்வளவு நாட்கள் பட்டத்தில் இருந்தான் என்பது தெரிய 
வில்லை . குறுகிய காலத்தில் அவனும் இலங்கையர் சூழ்ச்சிக்கு 
ஆளாகிவிட்டான் என்பது உறுதியாகத் தெரிகிறது . வேணாடு , 
பாண்டிய நாடு , இலங்கை ஆகிய மூன்று தெற்கத்திய அரசு 
களும் எப்போதுமே ஒன்று சேர்ந்து , சோழ அரசர்களுக்கு எதிரி 
களாக விளங்கினர் . எனவே , நெருக்கடி நேரங்களில் தற்காலிக 
மாகச் சோழர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகளுக்காக 
அவர்கள் நன்றியுடன் நடந்து கொள்ளவில்லை . தெற்கேயுள்ள 
வல்லரசுகளுக்குச் சோழர்கள் தலைமுறை 

தலைமுறையாய் 
எதிரிகளாகவே கருதப்பட்டனர் . மதுரையிலிருந்து விரட்டப்பட்ட 
போது பின்னொரு கட்டத்தில் வீரபாண்டியன் கொல்லத்தில் 
தஞ்சமடைந்தான் . முதலாம் பராந்தகன் தன்னுடைய சோழ 
ஆட்சியைத் தெற்கே பரப்பியபோது தோல்வியடைந்த பாண்டிய 
மன்னனாகிய இராஜசிம்மனுக்கு இலங்கையிலும் கேரளத்திலும் 
பரிவும் ஆதரவும் காட்டப்பட்டது . மூன்றாம் குலோத்துங்கன் 
மொத்தமாகக் கொண்டிருந்த உறவிலும் மாறுதல் இல்லை 
என்பது இதுவரை விவரமாகச் சொன்ன செய்திகளிலிருந்து 
தெரியும் , இதனால்தான் , குலசேகர வீரபாண்டியனும் ஒருவரை 
ஒருவர் தோற்கடிக்கச் சோழரின் உதவியை நாடினாலும் தங்க 

பிறகு , 

பாண்டிய 
நாட்டின் அரசனுக்கு பழக்கமாகிவிட்ட அரச 
சோழர்களுடன் கொள்ளுவது 

அவர்களுடைய 
இயல்பாகிவிட்டது . 


! 


நாளில் 


படை 


சிதம்பரத்துகள் 

தால்வியை 
520 

சோழர்கள் 
குலோத்துங்கனின் கல்வெட்டுகள் 

குலோத்துங்கனின் கல்வெட்டுகள் எல்லாம் புயல் வாய்த்து 
வளம் பெருக என்ற சொற்றொடருடன் தொடங்குகின்றன . 
இந்த ஆதாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி போரின் அடுத்த 
கட்டங்களை இப்பொழுது சுருக்கமாகக் கூறுவோம் . 

9 - ம் 
ஆண்டில் 88 - ம் 

சிதம்பரத்தில் பொறிக்கப்பட்ட 
கல்வெட்டு , அரசன் முடிசூட்டிக் கொண்டதையும் , விக்கிரம 
பாண்டியனுக்கு , அவன் வேண்டுகோளுக்கு இணங்க 
அனுப்பப்பட்டதையும் வீரபாண்டியனின் மகன் தோற்கடிக்கப் 
பட்டதையும் ஏழகம் , அடிமைப்படுத்தப்பட்டதையும் மறவர் 
படை விரட்டியடிக்கப்பட்டதையும் மூக்கறுக்கப்பட்ட சிங்களப் 
படை வீரர்கள் கடல் நோக்கி மிரண்டு ஓடியதையும் 6 சொல்லு 
கிறது . வீரபாண்டியன் தாக்கப்பட்டு புறம் கொள்ளச் செய்யப் 
பட்டான் . மதுரைச் சீமையும் . அவனுடைய 

சிம்மாசனமும் 
அவனிடமிருந்து கைப்பற்றப்பட்டுச் சோழர்களின் உதவியை 
நாடிய பாண்டியன் விக்கிரமனிடம் ஒப்படைக்கப்பட்டன . ஒரு 
மற்றொரு கல்வெட்டின் காலம் , 11 - ம் ஆண்டின் 118 - ம் நாள் . 
அக்கல்வெட்டு சொல்வதாவது . 

ஒரே படையைக் கொண்டு குலோத்துங்கன் , வீரபாண்டி 
யனின் மகனைப் பிடிப்பதற்கு முன்னரேயே அவனுடைய 
மூக்கை அறுக்கச் செய்தான் , கூடல் மாநகரத்தை , விக்கிரம 
பாண்டியனிடம் ஒப்புவித்துவிட்டு தன் நாட்டுக்குத் திரும்பி 
நினைத்து , மீண்டும் தாக்கிய வீரபாண்டியனின் தலையைப் 
பலி வாங்கி அந்தப் போரின் இறுதியில் ஒரு வெற்றித் 
தூணை நிறுத்தினான் . 
திருக்கடையூரில் 15 (? ) 16 - ம் ஆண்டுகளில் பொறிக்கப் 
பட்ட கல்வெட்டுகள் முந்தின கல்வெட்டில் சொல்லப்பட்ட 
விவரங்களையே மீண்டும் கூறுவதுடன் , அதே சொற்களையும் 
பயன்படுத்தியிருக்கிறது , கூடுதலாகச் சொல்லப்பட்ட செய்தி 


குலோத்துங்கன் , போரை முடித்த பிறகு , வீரபாண்டி 
யனின் அழகிய பெண்கள் தன்னுடைய வேளத்துக்கு " 
வருமாறுசெய்தான் . வேறு தஞ்சமடைய 

ஞ்சமடைய இடம் இல்லாத 
தால் மேற்கேயுள்ள கொல்லத்திற்குத் தன்னுடைய உறவின 
ருடன் சென்றுவிட்ட தென்னன் (பாண்டியன் ) , மற்றும் 


என்று 


கீழே 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 521 

வல்லமை வாய்ந்த சேரர் ஆகியோர் இவனுடைய தாமரைப் 
பாதத்தில் வணங்கியபோது , இவனுடைய காலால் அவர் 
களுடைய முடிகளை மிதித்தான் . தெள்னவனுக்குச் 
செந்தமிழ் நாட்டின் ஆட்சி உரிமையையும் முடியையும் 
மகிழ்ச்சியோடு வழங்கினான் . வீரர்களுக்குரிய சிலம்புகளை 
அவன் அணிந்து கொண்டான் , வீரத்துக்கும் கொடைக்கும் 
உரிய கொடி , ஆலவட்டம் முதலியவற்றைக் கட்டினான் 
கைகயச் சிற்றரசன் , தன்னுடைய மகனுக்குக் குலோத்துங்கன் 

பெயரிட்டபோது , மன்னன் அந்த விழாவுக்குச் 
சென்று , அவனுக்குப் பலவகை ஆடைகளை பரிசாக அளித் 
தான் . இதுவரை , மன்னர்கள் பெறாத சலுகைகளையும் 
அவர்களுக்குக் குலோத்துங்கன் வழங்கினான் . சான்று : 
மீனவன் (பாண்டியன் ) , வீரக்கேரளன் போரில் தோற்கடிக்கப் 
பட்டான் . அவனுடைய விரலும் துண்டிக்கப்பட்டது . 
சோழனின் அடிமையாக அவன் சரணாகதி அடைந்தான் . 
இருப்பினும் , அவனுக்கு உணவுக் கலங்கள் வழங்கி அவனைத் 
தன்னோடிருந்து சாப்பிடச் செய்தான் . 6 . 

திருவிடை மருதூரிலுள்ள ஒரு கல்வெட்டும் 16 - ம் ஆண்டில் 
பொறிக்கப்பட்டது . ஈழத்தைக் கைப்பற்றுக . தெற்கேயுள்ள 
இந்த நாட்டைக் கைப்பற்றினால்தான் , பாண்டிய , கேரள , 
சிங்களவ ஆகிய மூன்று தென்னவர்களும் நம்மை வந்து வணங்கு 
வார்கள் ; சிங்களவனின் தலையை வெட்டி விடு ; அலைமோதும் 
கடல் நிறைய எதிரிகளின் தலைகளைப் போட்டு ஒரு பாலத்தை 
உண்டாக்கிவிடு , " என்ற ஆணைக்கு ஏற்ப , குலோத்துங்கனின் 
வீரர்கள் எல்லா இடங்களையும் பாதுகாக்கத் தொடங்கியதாக 
இந்தக் கல்வெட்டு கூறுகிறது . ஸ்ரீரங்கத்தில் , 19 - ம் ஆண்டில் 
பொறிக்கப்பட்ட கல்வெட்டு , 2 11 - ம் ஆண்டில் சிதம்பரத்தில் 
பொறிக்கப்பட்ட கல்வெட்டு விவரங்களில் கண்ட முறையிலேயே 
பாண்டியப் போரை விவரிப்பதுடன் , நெட்டூர் என்னுமிடத்தில் 
குலோத்துங்கன் மீது வீரபாண்டியன் , இரண்டாவது தடவை 
யாகத் தாக்கினான் 

என்றும் , அதன் இறுதியில் பாண்டிய 
அரசனின் இளைய அரசியான மடக்கொடியை வேளமாகக் 
கைப்பிடித்தான் என்றும் சொல்லுகிறது . இக்கல்வெட்டு மேலும் 
கூறுவதாவது : 

தோல்வியடைந்த தென்னவனும் அவனோடு சேரனும் , 
சோழ மன்னனைக் காண வந்து , வணங்கி அவனுடைய 
சிம்மாசனத்தின் 

உட்கார்ந்தபோது , சோழன் 
பாண்டியனின் முடிமீது தன் காலை வைத்துப் போய் 


01 


தெரிவிக்கிறது . 

ஆதாரம் - 
பாண்டிய விவகாரங்களுக்குத் தொடர்பு இல்லாக தெரிகிறது. 

சோழர்கள் 
வருவதற்கு விடைகொடுத்தான் ; நாட்டையும் முடியையும் 
மீண்டும் அவனுக்கே அளித்தான் . சேர மன்னனுக்கும் பிற 
அரசர்கள் பெற முடியாத செல்வங்களைச் சோழன் வாரி 
வழங்கினான் , 
விரல் வெட்டுண்டு ஓடிய பாண்டிய வீர கேரளனின் 
தோல்வியையும் அவனுக்குக் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புக்களை 
யும் சூரிய வமிசத்தின் தலைவன் என்ற புகழ்மிக்கப் பாண்டிய 
னுக்கு வழங்கப்பட்ட செல்வம் , ஆடை , அணிகலன்கள் ஆகிய 
கலன் ஆகியோரின் தலைகளைக் குலோத்துங்கன் வெட்டிய 
தாக , 19- ம் ஆண்டுத் திருவொற்றியூர்க் கல்வெட்டுச் சொல்லு 
தக்கவை . 21 - ம் ஆண்டில் ஏற்பட்ட திருமாணி குழிக் கல் 
வெட்டு , " 19- ம் ஆண்டில் ஏற்பட்ட ஸ்ரீரங்கம் கல்வெட்டைப் 
போன்றதே . ஆனால் , அது பாண்டியனுக்கு நிலமும் முடியும் 
வழங்கியதையும் , சேரனுக்குக் குலோத்துங்கன் செல்வங்கள் 
வாரி வழங்கியதையும் குறிப்பிடவில்லை , ஆனால் , ஈழம் , 
வாழட்டும் என்று சொல்லி இலங்கை மன்னனின் 

மன்னனின் முடியைக் 
காலால் தொட்டு , குலோத்துங்கன் வாழ்த்தினான் 
இக்கல்வெட்டு சொல்லுகிறது . 

கடைசியாக , புதுக்கோட்டைத் தனி அரசில் 7 ( இப்போதைய 
புதுக்கோட்டை மாவட்டம் ) கிடைத்துள்ள இரண்டு கல்வெட்டு 
களில் , குலோத்துங்கனின் பிற கல்வெட்டுகளில் காணப்படாத , 
சிறப்பான மெய்க்கீர்த்திகள் உள்ளன . இவற்றுள் ஒன்றில் 
தேதி இல்லை . மற்றொன்றில் , 34 - ம் ஆண்டு என்று சொல்லப் 
பட்டிருக்கிறது . இரண்டு சந்தர்ப்பங்களில் குலோத்துங்கனின் 
பாண்டியப் படையெடுப்பை இந்த மெய்க்கீர்த்தி சொல்லு 
கிறது . இதிலிருந்து , ஏற்கெனவே பிற கல்வெட்டுகளில் முழுமை 
யான விவரம் சொல்லப்படவில்லை என்றும் , சில ஆண்டுகளுக்குப் 
பிறகு மற்றொரு படையெடுப்பு 

த பகுதிகளும் 
இம்மெய்க்கீர்த்தியில் உள்ளன . ஆனால் , அவற்றைப் பற்றி 
வேறொரு கட்டத்தில் சொல்லுவோம் . இப்போது , இந்த 
மெய்க்கீர்த்தி முழுவதையும் மொத்தமாக ஆராய்வது உபயோக 
மாக இருக்கும் . வழக்கம் போல , மெய்க்கீர்த்தியின் தொடக்கத் 
தில் அரசனின் முடிசூட்டு விழாவும் அதன் விளைவாக ஏற்பட்ட 
ஏராளமான நன்மைகளும் கூறப்பட்டிருக்கின்றன . சிதம்பரம் 
கோயில் பகுதிகளுக்குப் பொன் வேய்ந்ததையும் , திருப்பூவனம் 


என்று 


--- 


-- - 1. ! 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 528 


கோயில் 

கட்டியதையும் , இராஜராஜேசுவரத்திற்குப் பொன் 
மெருகு பூசியதையும் இந்த மூன்று கோயில்களிலும் திருவிழாக்கள் 
ஏற்படுத்தியதையும் சொல்லுகிறது . அடுத்து , வடக்கே நடை 
பெற்ற போரையும் அதன் இறுதியில் , காஞ்சியை மீண்டும் 
கைப்பற்றியதையும் சுருக்கமாகச் சொல்லுகிறது . இதன் பிறகு , 
வடுகு நாடு அடிமைப்படுத்தப்பட்டது , வேங்கி மண்டலத்தை 
இணைத்தது , பொன்னாலான பொருள்களை வாரி வழங்கி 
யது , உறங்கணியில் நுழைந்தது ஆகிய் போர்க் குறிப்புகளெல் 
லாம் , வேறு எந்தக் கல்வெட்டுகளிலுமின்றி இந்தக் கல்வெட் 
டில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது . அதன் பிறகு , ஸ்ரீரங்கம் 
கல்வெட்டில் * " சொல்லப்பட்டு , நாம் ஏற்கெனவே தெரிவித்த 
பாண்டிப் போர் பற்றிய செய்திகள் - தரப்பட்டிருக்கின்றன . 
குலோத்துங்கன் , ஈழத்தை வென்றதாயும் கொங்கு நாட்டு 
அரசர்களை எதிர்த்து , கடுமையான போர் புரிந்ததாயும் , கரு 
வூரில் நுழைந்ததாயும் சோழக் கேரளன் என்ற பட்டத்தைத் 
தாங்கி , விஜய மாமுடி அணிந்து கொண்டதாயும் சொல்லப் 
பட்டிருக்கிறது . பிறகு அவன் , வீரமுடி அணிந்து , போர்த் 
திறமை மிகுந்த மலைய நாட்டுப் படையுடன் போரிட்டு , 
மட்டியூர் , கழிக்கோட்டை ஆகிய ஊர்களை முற்றுகையிட்டு , 
பாண்டியப் படைகளை மூக்கறுத்து , மறவர்ப் படையையும் 
ஏழகப்படையையும் சிறைப் பிடித்தான் . பிறகு , அவன் தன்னு 
படையினரைக் 

கொண்டு , 

மதுரையைச் சூழ்ந்து , 
பாண்டியனையும் , அவன் தம்பிமார்களையும் , அவன் தாயாரை 
யும் காடுகளுக்குள் 

விரட்டி , பாண்டியனின் முடிசூட்டு 
மண்டபத்தை அழித்து , கழுதைகளைக் கொண்டு அந்த இடத்தை 
உழுது , அதில் கவடி என்னும் தானியத்தைப் பயிரிட்டு , 
பிறகு , சோழ பாண்டியன் என்னும் பட்டம் தாங்கி , வீரமுடி 
அணிந்து கொண்டான் . பிறகு , அவன் வீரர்களுக்குரிய சிலம்பை 
அணிந்து , திருபுவன வீரன் என்ற பட்டத்துடன் , வீரக் 
கொடிகள் ஏந்தி நகருக்குள் வெற்றியுடன் நுழைந்தான் . இறுதி 
யாக , மதுரையில் கோயில் கொண்டுள்ள தெய்வத்தை வணங்கி , 
அந்தத் தெய்வத்திற்கு விலை மிகுந்த அணிகலன்களை வழங்கி 
னான் . பாண்டி மண்டலம் இனி சோழ பாண்டியன் மண்டலம் 
என்ற பெயரால் வழங்கிவரும் என்றும் , மதுரை மாநகரம் , 
முடித்தலை கொண்ட சோழபுரம் என்ற பெயரால் வழங்கி 
வரும் என்றும் அறிவித்தான் . அவன் தங்கியிருந்த மண்டபத்தில் 
சேர பாண்டியன் -தம்பிரான் என்ற பெயரைப் பொறித்தான் 
பாண்டியருடைய 

பெயரையும் 

மாற்றினான் தென்னவன் 
சஞ்சலப்படும்படியாக , மதுரையைக் கைப்பற்றிய சோழனின் 


டைய 


524 


சோழர்கள் 


கரங்களைப் புகழ்ந்து பாடிய பாணனுக்குப் பாண்டியன் என்னும் 
பட்டத்தை வழங்கினான் . மதுரையில் , தெய்வ விக்கிரங்களின் 
ஊர்வலங்கள் செல்லுவதற்கு வசதியாகத் தன் பெயரில் அகன்ற 
வீதி ஒன்றை உண்டாக்கினான் . புதிய திருவிழா ஒன்றையும் 
ஏற்பாடு செய்து , அந்தத் திருவிழாவில் புதிய வீதியில் தெய்வ 
உருவங்கள் கண்டு வழிபடுவதற்காக அதுவரை 

மதுரையில் 
தங்கினான் . பிறகு , அவன் மதுரைக் கோயில் பொன்னாலான 
மலைபோலத் தோற்றமளிக்கும்படி செய்தான் . சேரநாடு , 
பாண்டிய நாடு ஆகியவற்றில் விதித்துக் கப்பமாக வசூலிக்கப் 
பட்ட பொன்னையும் , இறையிலி நிலங்களையும் , சிதம்பரம் , 
திருவாரூர் , திரிபுவனம் கோயில்களுக்கு வழங்கினான் , தன்னு 
டைய வெற்றியைக் கூறும் தூண்களை எல்லாத் திக்குகளிலும் 
நிலை நாட்டினான் .72 இறுதியாக , பாண்டியனுக்கு அவனுடைய 
நாட்டையும் , அரசுரிமைகளையும் திருப்பிக் கொடுத்து , அவ 
னுடன் நட்புடன் இருப்பதாக உறுதி கூறினான் . 


மூன்று படையெடுப்புகள் 

இந்த ஆதாரங்களின்படி குலோத்துங்கனன் பாண்டியப் 
போர்களில் மூன்று தனித் தனிப் படையெடுப்புகள் அடங்கி 
யுள்ளன . 

இவற்றில் முதலாவது படையெடுப்பு . விக்கிரம 
பாண்டியனின் வேண்டுகோளுக்கிணங்கத் தொடங்கப்பட்டது , 
வீரபாண்டியனை இறக்கி , அவனுக்குப் பதிலாக மதுரையின் 
அரியாசனத்தில் விக்கிரமனை அமர்த்தியதோடு முடிவடைகிறது . 
சில முக்கியமான கட்டங்களில் கல்வெட்டுகள் பேசா மடந்தை 
யாக உள்ளன . வீரபாண்டியன் மீது குலோத்துங்கனுக்கு ஏன் 
கோபம் வந்தது ? இதைப் பற்றி மேலே கூறப்பட்ட கருத்துகள் 
தற்காலிகமான கருத்துகளே . மேலும் , மதுரையைவிட்டு 
விரட்டப்பட்ட பிறகு , குலசேகரன் என்ன ஆனான் ? விக்கிரம 
பாண்டியனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு ? எத்தகைய சூழ் 
நிலைகளில் விக்கிரம பாண்டியன் , குலோத்துங்கனை அணுகி 
வீரபாண்டியனுக்கு எதிராகப் படையெடுத்து வரும்படி 
கேட்டுக் கொண்டான் ? நேரடியான ஆதாரம் நமக்குக் கிடைக்க 
வில்லை , எனவே , தமது அனுமானம் வருமாறு : 

போர் 
தொடங்கிய போது , குலசேகரன் இறந்திருக்கலாம் . விக்கிரம 
பாண்டியன் அவனுடைய மகனாகவோ , அல்லது நெருங்கிய 
உறவினனாகவோ இருந்து , பாண்டிய சிம்மாசனத்திற்கு உரிமை 
பெற்றிருக்க வேண்டும் . வீரபாண்டியனின் சூழ்ச்சிகளை அறிந்து , 
அவ்ன் சோழர்களின் தொன்றுதொட்ட எதிரிகளோடு சேர்ந் 


மீண்டும் ஒரு முயற்சி 
செய்தான் . 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 525 
திருக்க வேண்டும் , 9 - ம் ஆட்சி ஆண்டின் தொடக்கம் ( கி . பி . 
1186 - ஜூன் மாதம் ) வரையிலும் இந்தப் போர் விவரமாகச் 
சொல்லப்படாவிட்டாலும் , இது கி . பி . 1182 - க்கு முன்பு 
நடைபெற்றிருக்க வேண்டும் . அந்த ஆண்டிலிருந்துதான் , கல் 
வெட்டுகளில் , மதுரையும் பாண்டியன் முடித்தலையும் கொண் 
டருளிய என்ற பட்டப்பெயர் தொடர்ச்சியாகக் கையாளப் 
பட்டிருக்கிறது . இது , இவ்வாறாயின் , இப்போர் இலங்கை 
மன்னனான முதலாம் பராக்கிரம பாகுவின் கடைசி ஆண்டு 
களில் நடைபெற்றிருக்க 

வேண்டும் . 

வீர பாண்டியனுக்கு 
ஆதரவாகப் போரிட்டு , அவனோடு இன்னல்களை அனுபவித்த 
சிங்கள வீரர்களை இந்த மன்னனே அனுப்பியிருக்க வேண்டும் . 
வீரபாண்டியனின் மகன் அல்லது மக்களின் கதியைப் பற்றி 
முரணான கருத்துகள் இருப்பதால் அவர்களுக்கு என்ன நேர்ந் 
தது என்பதைப் பற்றித் தெளிவான முடிவுக்கு வர இயலவில்லை . 

விக்கிரம பாண்டியனை , மதுரை மன்னனாக்கி விட்டுச் 
சோழப் படைகள் தம் நாட்டுக்குத் திரும்பின . வீரபாண்டியன் 
டாவது படையெடுப்பில் , நெட்டூர்ப் போர்க்களத்தில் , அவ 
னுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டது . நெட்டூர்ப் போர் , முதல் 
தடவையாக , கி . பி . 1189 - ல் சொல்லப்பட்டிருப்பதால் அதற்கு 
முன்னரே , இப்போர் நிகழ்ந்திருக்க வேண்டும் . இந்தக் கல்வெட்டில் 
கொடுத்திருக்கும் விவரங்களைப் பிற்காலக் கல்வெட்டுகள் புதிய 
விவரங்களுடன் மெருகு ஊட்டிக் கவர்ச்சியாகத் தருகின்றன . 
இந்தப் படையெடுப்பின் இப்பகுதியின் முக்கியமான கூறு , 
கேரள அரசனும் , வீரபாண்டியனும் கூட்டுச் சேர்ந்ததாகும் . 
நெட்டூரில் தோல்வி அடைந்த பிறகு , வீரபாண்டியன் , கொல்லத் 
திற்குச் சென்று , வேணாட்டை ஆண்ட கேரள மன்னனிடம் 
தஞ்சமடைந்தான் . இவனை விருந்தாளியாக வைத்திருப்பது 
அபாயம் என்பதை வேணாட்டான் உணர்ந்தான் . தொடர்ந்து 
போர் நடப்பதைத் தவிர்ப்பதற்காக , இருவரும் குலோத்துங்க 
னிடம் சரணடைய முடிவு செய்தனர் . தோல்வி அடைந்தவனுக்கு , 
தன்னை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று எதிர் 
பார்ப்பதற்கு உரிமை இல்லை . எனவே வீரபாண்டியன் மொத்தத் 
தில் நன்றாகத்தான் நடத்தப்பட்டான் என்று சொல்ல வேண்டும் . 
குலோத்துங்கனுடைய அரசவையில் வீரபாண்டியன் 

அடக்க 
ஒடுக்கமாக இருந்து வந்தான் . அவனுடைய நாட்டை அவன் 
இழந்தான் . அந்தப்புரம் உட்பட அரசர்க்குரிய சலுகைகளையும் 
இழந்தான் . ஆனால் , அவனுடைய உயிருக்கு ஆபத்தில்லாதபடி 


* 


78 


கேள்விகளுக்கெல்லாம் பதில் சர்ந்த 

சோழர்கள் 
அவன் உயிரோடு இருந்துவர அனுமதிக்கப்பட்டான் . அவனுடைய 
புதிய நிலைமைக்கு ஏற்ப அவனுக்கு சில நிலங்களும் வேறுவகை 

செல்வங்களும் கொடுக்கப்பட்டன . குலோத்துங்கன் 
பெயரைத் தன் மகனுக்கு இட்ட கைகேய இளவரசன் யார் ? 
பாண்டிய வீர கேரளன் யார் ? சூரிய குலத்தைச் சேர்ந்த 
வதற்கு வேண்டிய விவரங்கள் இல்லை . இலங்கை மன்னனுடைய 
முடியின் மீது 

குலோத்துங்கன் தன்னுடைய பாதத்தை 
வைத்தான் என்று திருமாணிக்குழி கல்வெட்டு சொல்லுகிற 
போதிலும் , இதை உண்மை என்று ஒப்புக் கொள்வதற்கில்லை . 
இரண்டாவது போராட்டத்தில் தேதியை பொறுத்த வரையில் 
இது கி . பி . 1189 - க்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்று 
மட்டுமே சொல்லலாம் . 

1187 - வரை 

வாழ்ந்த இலங்கை 
மன்னன் முதலாம் பராக்கிரம பாகுவின் ஆட்சிக் காலத்திலேயே 
அது முடிந்துவிட்டதா அல்லது , அவனுக்குப் பிறகு மிகக் குறுகிய 
காலம் ஆட்சி செய்த ஆறாம் மகிந்தனுக்குப் பிறகு பட்டத்துக்கு 
வந்த நிஸ்ஸாங்கமல்லா என்பவனுடைய ஆட்சி வரையில் அந்தப் 
போர் இழுத்துக் கொண்டே போயிற்றா என்பது உறுதியாகத் 
தெரியவில்லை . ஆனால் , குலோத்துங்கன் வென்ற நாடுகளின் 
பட்டியலில் முதல் தடவையாக அவனுடைய பத்தாம் ஆண்டி 
( கி . பி . 1188) ஈழம் என்ற பெயர் காணப்படுகிறது என்பதும் 
குறிப்பிடத்தக்கது . மேலும் நிஸ்ஸாங்கமல்லா என்பவன் பாண்டிய 
நாட்டை மூன்று தடவை படை எடுத்ததாயும் இராமேஸ்வரம் 
கோயிலைப் புதுப்பித்து திருப்பணி செய்ததாயும் "" தன்னுடைய 
ஏராளமான கல்வெட்டுகளில் சொல்லியிருக்கிறான் . இராமேஸ் 
வரத்தில் சிங்கள மொழியில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது . 
அதில் இவன் இராமேஸ்வரம் கோயிலைப் புதுப்பித்த செய்தி 
பொறிக்கப்பட்டிருக்கிறது . மேலும் அந்தக் கல்லையே ஆசனமாகப் 
பயன்படுத்தி அதில் உட்கார்ந்து கொண்டுதான் நிஸ்ஸங்கமல்லா 
நாடகங்களைக் கண்டும் இசை நிகழ்ச்சிகளைக் கேட்டும் பொழுது 
போக்குவானாம் . இந்த அரசன் இக்கோயில் திருப்பணிக்காக 
அளவு கடந்த பணத்தைச் செலவு செய்ததாயும் , -அதனால் 
இராமேஸ்வரம் நிஸ்ஸாங்க மல்லேசுவரம் என்ற பெயரால் 
வழங்கி வந்ததாயும் இக்கல்வெட்டு சொல்கிறது . இந்தக் கல் 
வெட்டுகள் சொல்கிற அளவுக்கு இலங்கை மன்னனுடைய 
பாண்டியப் போர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது . காலவழிச் 
செய்திக்கோவை இதைப் பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருப் 
பதற்கு காரணமாக இருக்கலாம் . 74 


காணப்பன் 

மேன்று 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 527 

குலோத்துங்கன் பாண்டிய நாட்டில் மேற்கொண்ட மூன்றா 
வது போர் நாம் ஏற்கெனவே கண்டபடி அவனுடைய 34 - ம் 
ஆட்சியாண்டில் நடைபெற்றதாகப் புதுக்கோட்டை ஆதாரங் 
களில் சொல்லப்பட்டிருக்கிறது . கரூரில் விஜயாபிஷேகம் செய்து 
கொண்ட பிறகு குலோத்துங்கன் , வீராபிஷேகம் செய்துகொள் 
வதற்காக மதுரை நாட்டை எதிர்த்துப் போர் புரியப் புறப் 
பட்டான் என்று இந்தக் கல்வெட்டு சொல்கிறது . 29 - ம் ஆட்சி 
யாண்டு அளவில் மட்டும் தான் முதல் தடவையாக விஜயாபி 
ஷேகம் வீராபிஷேகம் என்ற பேச்சே இடம் பெறுகிறது 
என்பதை நோக்க , இந்தப் படையெடுப்பின் காலம் கி . பி . 1205 
அளவில் இருக்கலாம் என்று கருதுவதில் தவறில்லை . இது 
உண்மை எனில் , இந்தப் போர் கி . பி . 1190 - ல் பட்டத்துக்கு 
வந்த ஜடாவர்மன் குலசேகரனுக்கு விரோதமாக நடந்திருக்க 
வேண்டும் . இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத் 
துங்கனும் பாண்டிய அரசில் உரிமை வேண்டி போட்டி இட்டவர் 
களுள் யாராவது ஒருவரை ஆதரித்தனர் என்பதையும் அதை 
யொட்டி உள்நாட்டுப் போர் நடந்தது என்பதையும் அறிவோம் . 
அந்தப் போர் முடிவடைந்த பிறகு பாண்டியர்களுக்கு ஏற்பட்ட 
மறுமலர்ச்சியில் முதல் தடவையாக புகழ் பெற்ற அரசன் என்ற 
நிலையை அடைந்தவன் இந்த ஜடாவர்ம குலசேகரனே ! 
சேகரன் , 

குலோத்துங்கனுடைய ஆதரவு பெற்ற விக்கிரம 
பாண்டியனின் மகனாகவும் அவனுக்குப் பின் பட்டத்துக்கு 
வந்தவனாகவும் இருக்க வேண்டும் . அவனுடைய கல்வெட்டுகள் 
மதுரை , இராமநாதபுரம் , திருநெல்வேலி மாவட்டங்களில் 

அவற்றில் விரிவான மெய்க்கீர்த்திகள் 
உள்ளன . பாண்டியனுடைய மீனுக்கு முன்னால் சோழனுடைய 
பயங்கரமான புலியும் , சேரனுடைய வில்லும் நடுங்கியதாக ஒரு 
மெய்க்கீர்த்தி சொல்கிறது . இந்தக் குலசேகரனுக்கும் மூன்றாம் 
குலோத்துங்கனுக்கும் போர் ஏற்பட்டதற்கும் மேற்கண்டவாறு 
குலசேகரன் தன்னைப் பற்றிப் பெருமையாகக் கூறிக்கொண்டு 
அறைகூவல் விட்டது ஒரு காரணமாயிருக்கலாம் ; வீராபிஷேகம் 
மற்றொரு காரணமாயிருக்கலாம் . குலசேகரனின் கல்வெட்டுகள் 
போரைப் பற்றியோ போர் நிகழ்ச்சிகளைப் பற்றியோ குறிப்பிட 
வில்லை . லோத்துங்கனுடைய கல்வெட்டுகளில் சொல்லி 
இருப்பது எல்லாவற்றையும் நாம் அப்படியே உண்மை என்றோ 
வேதவாக்காகவோ எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை 
ஆனால் குலோத்துங்கன் தன்னுடைய பிடிவாதத்துக்கும் 
பேராசைக்கும் தண்டனையாக மிகவும் துயரப்பட்டான் என்பது 


77 


சோழர்கள் 


மட்டும் உறுதி , குலசேகரன் மீண்டும் பட்டத்துக்கு வந்ததோடு 
இந்தப் போர் முடிவடைகிறது . 

எனவே பாண்டிய அரசனும் 
அவனுடைய உறவினர்களும் காடுகளில் தஞ்சம் புகுந்தனர் * 
என்று சொல்வது வெறும் அலங்காரப் பேச்சு , உண்மைக்குப் 
பொருத்தமில்லாதது . மட்டியூர் காளிக்கோட்டை ஆகிய ஊர்கள் 
எங்கே இருக்கிறது என்பது இன்னம் தெளிவாகவில்லை . அங்கே 
முற்றுகை நடந்தது , மறவர்ப் படை தோல்வி அடைந்தது , கலைச் 
செல்வங்களை வேண்டுமென்றே நாசம் செய்தது , பாண்டிய 
ருடைய முடிசூட்டு மண்டபத்தை இடித்தது ஆகிய செய்திக 
ளெல்லாம் உண்மையாக இருக்கலாம் . பாண்டியர்கள் படிப்படி 
யாக பலம் பெற்று வந்ததும் அதற்கு நேர்மாறாகத் தன்னுடைய 
அதிகாரம் குறைந்து வந்ததை உணர்ந்தும் குலோத்துங்கன் 
இவ்வாறு கடுமையாக நடந்து கொண்டிருப்பான் . இவ்வாறு அவன் 
காட்டிய கோபத்தின் விளைவாகவே , குலோத்துங்கன் படை 
எடுத்த போது தன்னுடைய அண்ணனுடன் பல துயரங்களை 
அனுபவித்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சில 

ஆண்டுகள் 
கழித்து சோழ நாட்டைக் கடுமையாகத் தாக்கி அங்கு பல 
சேதங்களையும் விளைவித்து ஆயிரத்தளி என்ற முடி கொண்ட 
சோழபுரத்தில் சோழர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் மண்டபத் 
தில் வீராபிஷேகம் செய்து கொண்டான் . 
வடக்கத்திய போர்கள் 

குலோத்துங்கனின் வடக்கத்தியப் போர்கள் முதல் தடவை 
யாக அவனுடைய 19 - ம் ஆண்டில் ஸ்ரீரங்கம் கல்வெட்டில் பின் 
வருமாறு குறிப்பிடப்படுகின்றன : 

“ அவன் இணையில்லாத யானைப்படையை அனுப்பினான் , 
வீரச்செயல்கள் பலவற்றைப் புரிந்தான் . வடக்கத்திய 
அரசர்கள் கீழே விழுந்து தன்னை வணங்கச் செய்தான் , தன் 
கோபம் அடங்கியதும் கச்சிமா நகருக்குள் புகுந்தான் . 
அங்கே கூடியிருந்த அரசர்களுக்கெல்லாம் கப்பம் விதித்தான். 

இதற்குப் பத்தாண்டுகளுக்குப் பிறகு ஏற்பட்ட புதுக் 
கோட்டைக் கல்வெட்டுகள் பின்வரும் செய்திகளைத் தருகின்றன : 

" ( தெலுங்கர் ) வடுகர்கள் போரில் அஞ்சாநெஞ்சம் 
படைத்தவர்களாயிருந்தும் அவர்களைத் தோற்கடித்தும் 
வேங்கை மண்டலத்தைத் தன் ஆட்சியில் கொண்டு வந்தும் 
தன் ஆற்றலை நிலைநாட்டிய பிறகு , அவன் மகிழ்ச்சியுடன் 
எங்கும் பொன்னை வாரி வழங்கி பொன்னகரான உறங்கைக் 
குள் புகுந்தான் . 


. 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 529 
அரசியல் நிலைமைகள் 

சோழநாட்டுக்கு வெளியே அரசியல் சூழ்நிலைகள் ஏற்பட்ட 
மாறுதல்களைச் சுருக்கமாகவாவது தெரிந்து கொண்டால்தான் , 
மேலே சொல்லப்பட்ட குலோத்துங்கனுடைய கல்வெட்டுகளின் 
செய்திகளைப் புரிந்து கொள்ள முடியும் . இரண்டாம் இராஜ 
ராஜனின் ஆட்சியின் இறுதியில் வேலநாண்டு அரசர்கள் வல்ல 
மையை உணர்ந்து , தாங்கள் சாளுக்கிய சோழர்கள் மேலாதிக்கங் 
களிலிருந்தும் விடுதலை பெறமுடியும் என்னும் முடிவு செய்தனர் . 
இந்தக் காலத்தில் தான் காகதீயர்கள் வடக்கே ஏற்றம் பெற்று 
வந்தனர் . மேற்கே சாளுக்கியர்கள் காகதீய புரோலனால் 
தோற்கடிக்கப்பட்டு பிஜ்ஜால வமிசத்தாராலும் தங்களுடைய 
செல்வாக்கை இழந்தனர் . மேலைச் சாளுக்கிய அரசுக்கு இதனால் 
ஏற்பட்ட செல்வாக்குக் குறைவினால் ஹொய்சாளர்கள் சுதந்திர 
அரசாக விளங்க இந்தச் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளத் 
துடித்தனர் . அதே காலத்தில் அதுவரை சாளுக்கியர்களுக்கு 
அடங்கி இருந்தவர்கள் அல்லது அவர்களுக்குப் பயந்து சோழர் 
களோடு நல்லுறவு கொண்டிருந்தவர்கள் ஆகிய தெலுங்குச் 
சோழர்களும் வேலநாண்டு அரசர்களும் முன்னைவிட சுதந்திர 
மாக இருந்து , இப்போது புதிதாக நாடு கைப்பற்றும் ஆசையும் 
பெற்று , அதற்கேற்றவாறு திட்டங்கள் தீட்டினர் . நெல்லூரிலோ 
இராயலசீமை என்ற சர்க்கார் மாவட்டங்களிலோ இரண்டாம் 
இராஜாதிராஜனின் கல்வெட்டுகள் அவ்வளவாகக் காணப்பட 
வில்லை . இரண்டாம் கொங்கன் என்ற அரசன் தன் ஆட்சியின் 
இறுதியிலும் அவனுடைய மகன் இராசேந்திர சோடன் இன்னும் 
உறுதியாகவும் தங்களுடைய தனிப்பட்ட தகுதிநிலைகளைக் . 
குறிக்கும் சின்னங்களையும் விருதுகளையும் பயன்படுத்தலாயினர் . 
இராஜராஜனுடைய ஆட்சி முடியும் போது தெலுங்கு நாட்டின் 
வரலாற்றில் ஓர் இடைக்காலம் ஏற்படுகிறது . இந்த இடைக் 
காலத்தில் சோழர்களுடைய அதிகாரம் நீங்கிவிட்டது . ஆனால் , 
அதனிடத்தில் இன்னும் காகதீயர் அதிகாரம் செலுத்தத் 
ஆட்சி என்பது ஒன்றும் இல்லாமல் கோதர்கள், சாகிகள் 
கோநர்கள் முதலிய பலர் தெலுங்கு நாட்டைத் தங்களுக்குள் 
பங்கிட்டுக் கொண்டனர் . இதே காலத்தில் தென்கோடியில் 
நெல்லூர் , கடப்பை , சித்தூர் , வட ஆர்க்காடு , செங்கற்பட்டு 
மாவட்டங்களில் தெலுங்குச் சோடர்கள் முக்கியத்துவம் 
பெற்றனர் . சோழர்கள் காஞ்சிபுரத்தை இந்தத் தெலுங்குச் 
சோழர்களிடம்தான் ஒப்புவித்தனர் . அவர்களிடமிருந்து தான் 
அந்த நகரை மூன்றாம் குலோத்துங்கன் மீட்டுக் கொண்டான் . 

A 375-34 


530 


சோழர்கள் 


தெலுங்குச் சோடர்கள் 

இந்தக் காலப் பகுதியில் தெலுங்குச் சோடர்களின் 
வரலாற்றுக் காலவரையறை , அரச மரபுவழி ஆகியவற்றில் பல 
சிக்கல்கள் உண்டாகின்றன . அவர்களுடைய அதிகாரத்தையும் 
முக்கியத்துவத்தையும் குறித்து கல்வெட்டு , இலக்கிய ஆதாரங்கள் 
தங்கு தடையின்றி கிடைக்கின்றன , ஆனாலும் , இந்த வகை 
அரசர்களின் அரச மரபுகளின் வரலாற்றை தொடர்ச்சியாகவும் 
முரண்பாடில்லாமலும் பொருத்தமாயும் எழுதுவதற்கான முயற் 
சிகள் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை . * இந்த அரசர்கள் 
எல்லோரும் தங்களைச் சோடர்கள் எனச் சொல்லிக் கொண் 
டார்கள் , அவர்களுடைய அதிகாரம் தெலுங்கு நாட்டின் பெரும் 
பகுதியில் பரவி இருந்தது . அவர்கள் எல்லோரும் கரிகாலன் 
வழியினர் என்று உரிமை கொண்டாடினர் . சூரிய மரபினர் 
என்றும் காசியப கோத்திரத்தினர் என்றும் சொல்லிக் கொண்ட 
னர் , முதலாம் குலோத்துங்கன் , மற்றும் அவனுக்குப் பின் பட்டத் 
துக்கு வந்தவர்கள் ஆகியோருடைய பிரதிநிதியினராக இந்த 
வமிசத்தைச் சேர்ந்தவர்கள் தெலுங்கு நாட்டின் பல பகுதிகளில் 
இருந்து வந்ததை ஒவ்வோர் ஆட்சியின் கல்வெட்டுகளும் உறுதிப் 
படுத்துகின்றன . தெலுங்குச் சோடர்களின் நெல்லூர்க் கிளைக்கும் 
மூன்றாம் குலோத்துங்கனுக்கும் இருந்த சம்பந்தத்தை சற்று 
விரிவாக நாம் இப்போது அறிந்து கொள்ள வேண்டும் . காஞ்சி 
புரத்தை மீட்டுக்கொள்ள வேண்டிய தேவை குலோத்துங்கனுக்கு 
ஏன் ஏற்பட்டது என்பது இதிலிருந்து தெரியும் . 

இந்தக் குடும்பத்தின் அரச பரம்பரை இரண்டு ஆட்களின் 
நிழல்களுடன் தொடங்குகிறது . இவர்களில் முதலில் குறிப்பிட 
வேண்டியவர் மதுராந்தக பொத்தப்பி சோழன் . இவர் மதுரையை 
வென்றதாகவும் பொத்தப்பி என்ற ஊரை உண்டாக்கியதாகவும் 
இக்காரணங்களால் இவர் இப்பெயர் பெற்றதாகவும் சொல்லப் 
படுகிறது . பொத்தப்பி என்ற ஊர் அதே பெயரில் கடப்பை 
மாவட்டத்தில் புல்லம்பேட்டை வட்டத்தில் இப்போதும் இருந்து 
வரும் ஊரே என்று அடையாளம் காட்டப்படுகிறது . 2 மற்றோர் 
அரசன் தெலுங்கு வித்யன் என்பவன் ( தமிழ்ச் சோழ கல்வெட்டுக் 
களில் விச்சயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் . ) இவன் உஜ்ஜபுரி 
என்னுமிடத்தில் ( பெல்லாரி மாவட்டம் குட்லிகி வட்டம் , 
உஜ் ஜினி ) உச்சியில் கருடன் வைத்த வெற்றித் தூணை "நிறுத்தி 
யுள்ளான் . இத்தூணில் உள்ள வரலாற்றுப் பகுதி விக்கிரம 
சோழனின் சிற்றரசரான பேட்டா என்பவனுடன் தொடங்கு 
கிறது . பேட்டாவின் மகன் ஏற சித்தி என்பவனுக்கு நல்ல 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 531 


சித்த என்ற மன்மசித்தன் , * பேட்டா , தம்முசித்த என்ற 
மூன்று 

ஆண்மக்கள் இருந்தார்கள் . சின்ன பேட்டனுக்கு 
நாடாள வேண்டுமென்ற எண்ணம் இல்லையென்றும் அதனால் 
மன்மசித்தன் இறந்த பிறகு அவன் தன்னுடைய உரிமைகளைத் 
தன் தம்பி தம்மு சித்தனுக்கு விட்டுக் கொடுத்ததாயும் தம்மு 
சித்தனின் கல்வெட்டுகள் சொல்லுகின்றன . தம்மு சித்தன் 
எஸ் . 1127 - லிலோ அதற்குச் சற்று முன்னரோ நெல்லூரில் 
முடிசூட்டிக் கொண்டான் என்றும் இக்கல்வெட்டுகள் சொல் 
கின்றன . எஸ் . 1129 - ல் காவாலியில் ஏற்பட்ட கல்வெட்டு 
இந்தக் கல்வெட்டுகளிலிருந்து மாறுபடுகிறது . அதில் இளைய 
பேட்டாவைப் பற்றி ஒன்றும் 

சொல்லப்படவில்லை . நல்ல 
சித்தன் அரசனாக முடிசூட்டப் பெற்று அபிஷேகம் செய்து 
கொண்டான் என்றும் அவன் தம்பி தம்மு சித்தன் அவனுடைய 
தயவினால் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் என்றும் அக் 
கல்வெட்டு கூறுகிறது . எனவே தம்மு சித்தன் , மன்னன் இறந்த 
பிறகு தான் ஆட்சிக்கு வந்தானா அல்லது அவனுடன் கூட்டாக 
ஆட்சி செய்தானா 

என்பது 

உறுதியாகத் தெரியவில்லை .. 
மூன்றாம் குலோத்துங்கனுடைய கல்வெட்டுகளை ஒப்பிட்டுப் 
பார்க்கும்போது 

காவாலிக் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருப் 
பதையே பெரும்பாலும் உண்மை என்று கொள்ளலாம் . குலோத் 
துங்கன் ஆட்சியில் பல்வேறு கட்டங்களில் அவனுக்கும் அந்த 
அரசர்களுக்கும் இருந்த உறவும் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளி 
லிருந்து தெளிவாகத் தெரியவரும் . 
அவர்களுக்கும் மூன்றாம் குலோத்துங்கனுக்கும் 
இடையே நிலவிய உறவு 

மூன்றாம் குலோத்துங்கனின் ஒன்பதாம் ஆண்டில் அதாவது 
கி . பி . 1187 - ல் நெல்லூர் அரசர் மூன்றாம் குலோத்துங்கனின் 
மேலாதிக்கத்தை ஏற்றுக் கொள்கிறார் . ° மூன்று ஆண்டுகளுக்குப் 
பிறகு கி . பி . 1190 - ல் மதுராந்தகப் பொத்தப்பிச் சோழன் 
என்றும் சொல்லப்பட்ட ஒரு சிற்பி , நெல்லூர்க் கோவிலுக்கு 
சில நிவந்தங்களை வழங்கும்போது அது தன்னுடைய பேரரச 
ரான குலோத்துங்கனின் 12 - ம் ஆட்சியாண்டில் ஏற்பட்டதாகச் 
சொல்கிறான். பிறகு நுங்கமன் என்ற 

01 பிறகு நுங்கமன் என்ற பெயருடைவளும் நல்ல 
சித்தனின் பட்டத்து அரசியுமாகிய ஒருத்தியின் பெயரால் திருப் 
பாலைவனம் ( செங்கற்பட்டு ) , திருக்காளத்தி ( சித்தூர் ) , நந்தளூர் 
( கடப்பை ) கோவில்களுக்குக் கொடுக்கப்பட்ட . தானங்கள் 
சொல்லப்படுகின்றன . இவை மூன்றாம் குலோத்துங்கனின் 
18 , 19 , 24 - ம் ஆட்சி ஆண்டுகளில் பொறிக்கப்பட்டன . 2 


ru - er 


தாக மத 
தணிந்து குலோத்துங் 

சோழர்கள் 
குலோத்துங்கனின் கல்வெட்டு ஒன்று 19 - ம் ஆட்சியாண்டில் 
ஏற்பட்டு நெல்லூர் நகரில் காணப்படுவதும் 9. இன்று முக்கிய 
மாகக் குறிப்பிடத்தக்கது . மதுராந்தகப் பொத்தப்பி சோழ 
ஏறம் சித்தன் மகனான நல்ல சித்தன் மகனுடைய நந்தளூர்க் 
கல்வெட்டு குலோத்துங்கனின் மேலாதிக்கத்தை அவனுடைய 
26 - ம் ஆட்சி ஆண்டு , கி , பி . 1204 என்று சொல்வதின் மூலம் 
ஒப்புக் கொள்கிறது . குலோத்துங்கனுடைய மேலாதிக்கத்தை 
அவன் ஒப்புக் கொண்டதற்கான கடைசி ஆதாரம் ஒன்பது 
ஆண்டுகளுக்குப் பின்னர் கி . பி . 1213 - ல் 

கிடைக்கிறது . 
1204 - க்கும் 1213- க்கும் இடைக் காலத்தில் நெல்லூர் , செங்கல் 
பட்டு மாவட்டங்களில் அவன் தம்பி தம்முசித்தனின் இரண்டு 
கல்வெட்டுகளும் அவன் மகன் பேத்தரசன் கல்வெட்டு ஒன்று 
காஞ்சிபுரத்திலும் கிடைக்கின்றன. நந்தளூர்க் கல்வெட்டு ஒன்றில் 
அவனோ அல்லது வேறு ஒரு இளவரசனோ திருக்காளத்தி 
தேவன் என்று சொல்லப்படுகிறான் . திக்கனர்ப்பன் என்று இலக் 
கியங்கள் இவனைக் குறிப்பிடும் . இவன் தன் தந்தையாரான 
மனும் சித்தரசன் மற்றும் நல்லி . சித்தன் 8 ஆகியோரது நன்மை 
கருதி ஒரு கட்டளையை ஏற்படுத்தி இருக்கிறான் . இந்தக் 
கல்வெட்டுகள் எல்லாவற்றிலும் சிற்றரசர்கள் மிக்க நினைவாகக் 
குலோத்துங்கனின் பெயரையும் அவனுடைய மேலாதிக்கத்தை 
யும் குறிப்பிடுகிறார்கள் . இதைக் குலோத்துங்கனின் 36 - ம் 
ஆட்சி ஆண்டில் ஏற்பட்டதும் மேலே குறிப்பிட்ட திருக்காளாத்தி 
தேவனால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டாலும் அறிகிறோம் . 
இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பொறிக்கப்பட்ட 
திருவொற்றியூர்க் கல்வெட்டில் 100 அந்த ஊரில் சித்தராசன் 
பிரதிநிதியாக இருந்த ஒருவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக் 
கிறது . குலோத்துங்கனின் இறுதிக் காலம் வரை 

வரை இப்பகுதிகளில் 
செல்வாக்கு 

குறையவில்லை என்பது இதுவரை 
சொல்லியவற்றிலிருந்து தெரியும் . 
வடக்கே குலோத்துங்கனின் செயல்கள் 

தெலுங்குச் சோடர்களுக்கும் குலோத்துங்கனுக்கும் இடையே 
இருந்த உறவை இதுவரை ஆராய்ந்தோம் . இதிலிருந்து 
குலோத்துங்கனை மீறக்கூடிய அல்லது அலட்சியப் படுத்தக் 
கூடிய சக்தி தெலுங்குச் சோடருக்கு இல்லை என்பது தெளி 
வாகத் தெரிகிறது . தற்காலிகமாக மட்டும் 

ஒரு சிலர் 

தலை 
கன் கச்சியில் புகுந்தான் என்று ஸ்ரீரங்கம் கல்வெட்டு சொல் 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 533 


நாம் 


போகும் 


கிறது ; எனவே இவனுடைய படையெடுப்பு அத்துமீறி நடந்து 
கொண்ட சிற்றரசர்களுக்கு புத்தி புகட்டுவதற்காக மேற் 
கொள்ளப்பட்ட 

நடவடிக்கையாக இருந்திருக்க வேண்டும் . 
குலோத்துங்கன் பட்டத்துக்கு வந்த காலத்தில் விறுவிறுப்பு 
குறையாமல் கடப்பை , நெல்லூர் ஆகிய பகுதிகள் வரை சோழர் 
கொடி சிறப்பாகப் பறந்தது .101 இப்போது 

காணப் 
சிறிய இடைக்காலத்தைத் தவிர எஞ்சிய 
மெல்லாம் மாறுபட்ட சூழ்நிலை இருந்ததாக எண்ணுவதற்குக் 
குலோத்துங்கன் கல்வெட்டுகள் இடம் தரவில்லை . பொதுவாக 
சோழப் பேரரசு எங்கும் சிற்றரசர்கள் பலம் பெற்று வந்தனர் . 
மத்திய அரசில் திறமை இல்லாதவர்களின் கைக்கு நிர்வாகம் 
மாறிய போது பேரரசு சிதைந்து விடும் நிலை இருந்தது . 
ஆனால் , மூன்றாம் குலோத்துங்கன் அப்படிப்பட்ட வல்லமை 
இழந்த அரசனல்லன் . எவ்வளவோ தொல்லைகள் இருந்தாலும் 
நாட்டின் ஒற்றுமையையும் தன்னுடைய அதிகாரத்தை 
யும் நிலை நாட்டுவதில் அவன் வெற்றி கண்டான் . காஞ்சி 
புரம் இவனுடைய ஆட்சியில் சில ஆண்டுகளுக்கு இவன் கையை 
விட்டு நழுவியது . அந்த நகரை மீண்டும் கைப்பற்ற வேண்டிய 
நிலைமை ஏற்பட்டது , வருங்காலத்தில் நிகழக் கூடிய செயல் 
களுக்கு இவை தெளிவான அறிகுறிகளாக விளங்கின . 

நல்ல சித்தனுடைய சில கல்வெட்டுகள் , அவன் சுதந்திரப் 
பிரகடனம் செய்த காலத்தைப் பற்றி விளக்கம் தருகின்றன . 
ஆனால் , தெலுங்குச் சோடர்களின் வரலாற்றில் முந்தின பிரச் 
சினைகள் விளக்கம் 

பெறுவதை கல்வெட்டுகளால் புதிய 
புதிர்களே உண்டாகின்றன . இந்தக் கல்வெட்டுகளில் காலத் 
தால் முந்தியது ஒரு கன்னடக் கல்வெட்டு . இதன் காலம் எஸ் . 
1114 ( கி . பி . 1192-93 ) . இது வள்ளூர புரத்தில் ஆட்சி செய்த 
புஜ பல வீர நல்ல சித்தனா தேவ சோழ மகாராஜன் என்ற 
அரசரைக் குறிப்பிடுகிறது . வள்ளூர புரம் என்ற மகாராஜபாடி 
ஏழாயிரம் என்ற அரசின் தலைநகராக நமக்கு அறிமுகமானது . 
இது கடப்பைக்கு எட்டு மைல் வடமேற்கிலுள்ளது . காஞ்சி 
அரசனுக்கு கப்பம் விதித்ததாக இந்தச் சிற்றரசன் பெருமை 
யாகப் பேசுகிறான் . 102 குலோத்துங்கன் படையெடுத்து பிரபல 
மாக காஞ்சிக்குள் நுழைந்தான் என்பதைத் தவிர தெலுங்குச் 
சோடச் சிற்றரசன் வீண் பெருமையுடன் கொண்டாடும் உரிமைக்கு 
எவ்வித ஆதாரமுமில்லை . தம்மு சித்தியின் கல்வெட்டுகளில் 
காஞ்சியின் வெற்றி , ஏரசித்தனின் சகோதரனும் தம்மு சித்தனின் 
மாமனுமான நல்ல சித்தனால் ஏற்பட்டதாக உருவகம் வழியாகச் 

- 


சோழர்கள் 


சொல்லப்பட்டிருக்கிறது . 19 * இதிலிருந்து நாம் உணரக் கூடியது 
சோழ மன்னனுக்கு நல்ல சித்தன் செலுத்தி வந்த கப்பத்தைச் 
சிலகாலம் செலுத்தாமல் இருந்தான் என்பதும் அப்போது அவன் 
காஞ்சியில் சுதந்திரமாக ஆண்டுவந்தான் என்பதுமே . இதன் 
உண்மை ஒருபுறமிருக்க கி , பி , 1196 அளவில் குலோத்துங்கன் 
காஞ்சியைப் பிரித்துக் கொண்டதால் நல்ல சித்தன் சுயேச்சை 
அரசன் என்ற தகுதி நிலையை இழந்தான் . குலோத்துங்கன் 

வெற்றி குலோத்துங்கனுடைய கல்வெட்டுகளால் 
மட்டுமன்றி தொடர்ச்சியாக உள்ள நல்ல சித்தனின் கல்வெட்டுகள் 
பலவற்றாலும் அவற்றில் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்றாம் 
குலோத்துங்கனின் ஆட்சி ஆண்டுகளாலும் உறுதிப்படுகின்றன . 


குலோத்துங்கனின் எஞ்சிய ஆண்டுகளில் அவனுக்கு 
தெலுங்குச் சோடர்களால் ஒரு தொல்லையும் ஏற்படவில்லை . 
ஆனால் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் வல்லமை பெற்று 
சோழ அரசனுக்கு எதிரியான போது , அந்தச் சந்தர்ப்பதைப் 
பயன்படுத்திக் கொண்டு சுதந்திர அரசர்களாவதற்கு தெலுங்குச் 
சோடர்கள் மீண்டும் முயன்றனர் . இதன் விளைவாக கி . பி . 1208 
அளவில் குலோத்துங்கன் மீண்டும் ஒருமுறை வடக்கே போர் 
புரிந்தான் . இந்தப் போரில் அவன் கொடுமையான வடுகர் 
களை அடிமைப்படுத்தி , வேங்கி நாட்டில் தன் அதிகாரத்தை 
நிலைநாட்டி உறங்கையுள் புகுந்தான் . இந்த வடுகர் யார் ? 
உறங்கை எங்கே இருந்தது ? சில காலம் மட்டுமே 

மட்டுமே குலோத் 
துங்கன் வேங்கியைப் பிடித்து சோழ அரசின் ஒரு பகுதியாக 
வைத்திருந்தான் என்பதற்கு ஆதாரமுண்டா ? இந்தக் காலத்து 
சோழர் கல்வெட்டு ஒன்று கூட நெல்லூருக்கு வடக்கே கிடைக்க 
வில்லை . எனவே சோழர் வெற்றிக்கான ஆதாரம் கிடையாது . 
காகதீயர்களின் அதிகாரம் சில காலமாக மேலோங்கி வந்தது . 
பழமையான வேங்கி நாட்டின் மீது அது பரவி சோழப் பேரரசு 
அந்தப் பகுதியிலிருந்து பின்வாங்கிய பிறகு அதன் இடத்தை 
ஆக்கிரமித்துக் கொள்ள தயாராயிற்று . இந்த வரிசையில் பலம் 
பொருந்திய மன்னனான கணபதி என்பவன் கி . பி . 1199 - ல் 
பட்டத்துக்கு வந்தான் . 

குலோத்துங்கன் காக தீய 
அரசனுடன் போரிட்டு அவனுடைய தலைநகரான வாரங்கலில் 
நுழைந்தான் என்று சொல்வது பொருத்தமாகும் . வாரங்கல் 
என்பது சில சமயம் ஒருங்கல்லூ 10. என்றும் சொல்லப்படுகிறது . 
இந்தப் பெயரே தமிழில் உறங்கை யாகி . இருக்க வேண்டும் . 
இந்தப் போரில் சோழமன்னன் எளிதில் வென்றான் என்ப 
தற்குப் புதுக்கோட்டை கல்வெட்டுகள் இரண்டில் மேற்போக் 


ஆகையால் 


என்று 


வனரே பார்த்தோம் . ஆட்சியின் 26 - ம் ஆண்டுக் கல்வெட்டு 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 835 
காகச் 

சொல்லப்பட்டிருப்பதைத் தவிர வேறு ஆதாரமில்லை . 
இந்தப் போரைப் பற்றி வேறு செய்திகள் கிடைக்கவில்லை . 
வாரங்கல்லுக்குள் சோழர்கள் நுழைந்தனர் என்பதுதான் 
இக்கல்வெட்டுகளின் பொருள் எனில் இச்செய்தி நம்பத்தக்க 
தல்ல . இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் ஆதாரங்களின்படி 
கல்வெட்டுகள் சோழ மன்னர்களின் 

சாதனைகள் 
வானுயரப் போற்றுபவற்றிற்குத் தக்க அடிப்படை இருப்ப 
தாகச் சொல்லுவதற்கில்லை . 
கருவூர் 

கொங்கு நாட்டுக்கு எதிரான படையெடுப்பின் இறுதியில் 
கருவூருக்குள் வெற்றி முழக்கத்துடன் அரசர் பட்டினப் பிரவேசம் 
செய்தார் . அந்நகரத்திலேயே அவர் விஜயாபிஷேகம் செய்து 
கொண்டதும் , இந்த ஆட்சியில் விளக்கம் பெறாத நிகழ்ச்சி 
யாகும் . கருவூருக்குள் நுழைந்தது முதல் தடவையாக ஆட்சி 
யின் 16 - ம் ஆண்டில் 104 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை 
ஒன்றில் 100 கொங்கு நாட்டுக்கு வீர சோழ மண்டலம் என்ற 
பெயர் ஏற்பட்டிருப்பதைப் பார்க்கிறோம் . இந்தப் போரின் 
விவரங்கள் புதுக்கோட்டை கல்வெட்டுகளில் மட்டுமே நேரடி 
யாகத் தெரிவிக்கப் பட்டிருக்கின்றன . இக்கல்வெட்டுகள் , கால 
வரிசைப்படியே போரின் வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்வதாக 
ஏற்றுக் கொள்ளலாம் . அப்படியாயின் , இரண்டாம் பாண்டியப் 
போர் 

முடிவடைந்த பிறகு , அதாவது கி , பி , 1190 முதல் 
1194 

வரை கொங்கு படையெடுப்பு நடந்ததாகக் கணக்கிட 
லாம் , சேர , கொங்கு நாடுகளுக்கு எதிராக போர் நடந்ததை 
குலோத்துங்கன் கோவையும் திரும்பத் திரும்ப கூறுகிறது . 
ஆனால் , இந்தப் போர் ஏன் நிகழ்ந்தது ? போரின் முக்கிய 
நிகழ்ச்சிகள் யாவை ? என்பதைக் கல்வெட்டுகளோ கோவையோ 
சொல்லவில்லை . கருவூரிலும் இந்த ஆட்சியில் ஏற்பட்ட சில 
கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பிற கல்வெட்டுகள் தகடூர் 
முதலிய கொங்கு நாட்டுக் கல்வெட்டுகளிலும் மைசூர் ( கர்நாடகம் ) 
பகுதிகளிலும் காணப்படுகின்றன . இந்தப் பிரதேசங்களில் 
சோழர்கள் தாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டுக் கொண்டனரா 
என்பதும் முதலாம் குலோத்துங்கன் 

இறுதியில் 
வளர்ச்சி அடைந்த ஹொய்சாளர்கள் ஆட்சி ஓரளவு சுருங்கிற்று 
என்பதும் இந்தக் கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகிறது . 
அதிகைமான்கள் மீண்டும் சோழர்களுடைய மேலாதிக்கத்தை இந்த 
ஆட்சியில் ஏற்றுக் கொண்டார்கள் , விடுகாது அழகிய பெருமாள் 


ஆட்சியின் 


சோழர்கள் 


என்று அதிகைமான் தன் கல்வெட்டுகளில் தன்னைக் கூறிக் 
கொள்ளுவதால் இந்தப் பிரதேசங்களில் மீண்டும் சோழர் ஆட்சி 
ஏற்பட்டதற்கு அவனும் காரணமாக இருந்திருக்கலாம் . 107 
இவற்றை இனி காண்போம் . 


பாண்டியர் படையெடுப்பு 

குலோத்துங்கன் ஆட்சியின் இறுதியில் பாண்டியர்களின் 
அரியணை , மாறவர்மன் சுந்தர பாண்டியனிடம் ( 1216 ) சென் 
றது. இது அவனுடைய அண்ணன் ஜடாவர்ம குலசேகரன் 
இறந்த பிறகு , நடந்த நிகழ்ச்சியாக இருக்கும் . பட்டத்திற்கு 
வந்ததும் காலம் தாழ்த்தாது மாறவர்ம சுந்தர பாண்டியன் 
வயதான சோழ மன்னன் மீது போர் தொடுத்தான் . இதற்குக் 
காரணம் இதே சோழ மன்னன் , 10 ஆண்டுகளுக்குமுன் அவனை 
யும் அவனுடைய அண்ணனையும் அவர்களுடைய தலைநகரி 
லேயே அவமானப் 

படுத்திய தாகும் . மேலும் , மதுரையில் 
அவர்களுடைய முடி சூட்டும் மண்டபத்தையும் அவன் அழித் 
திருக்கலாம் . மூன்றாம் குலோத்துங்கனுக்கு எதிராக சுந்தர 
பாண்டியன் அடைத்த வெற்றிகளைப் பற்றி செய்திகளுக்கு 
நாம் சுந்தர பாண்டியனின் கல்வெட்டுகளை மட்டுமே நம்ப 
வேண்டியதிருக்கிறது . இந்தக் காலத்து சோழர் கல்வெட்டுகள் 
இதைப் பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை . இதில் ஆச்சரியப் 
படுவதற்கு ஒன்றுமே இல்லை , மேலைச் சாளுக்கிய மன்னனான 
முதலாம் சோமேஸ்வரனின் கல்வெட்டுகள் கொப்பத்தில் நடந்த 
போரைப் பற்றி குறிப்பிடாமலேயே விட்டு விடுகின்றன . அந்தந்த 
மன்னர்களின் கல்வெட்டுகள் அவரவர்களின் வெற்றிகளைச் 
சிறப்பிப்பதும் தோல்விகளைப்பற்றி ஒன்றும் சொல்லாமலிருப்பதும் 
மரபு போலும் , சுந்தர பாண்டியனின் கல்வெட்டுகள் அவனு 
டைய வெற்றிகளைப் பற்றி மிகத் தெளிவாகவும் விவரமாகவும் 
சொல்கின்றன . சோழர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் 
இன்னல்களையும் பற்றி அந்தக் கல்வெட்டுகளில் சொல்லியிருப் 
பது அவ்வளவு நம்பத் தகுந்ததல்ல , பாண்டியர்களின் தோல்வி 
களைப் பற்றி குலோத்துங்கனின் கல்வெட்டுகள் சொல்லியிருப் 
பதும் இத்தகையதே . 

சுந்தர பாண்டியனின் ( கி . பி . 1218-19 ) மூன்றாம் ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டு ஒன்றில் சோனாடு வழங்கி அருளிய 
- என்ற அடைமொழியுடன் குறிப்பிடப்பட்டிருக்கிறான் . இதி 
லிருந்து இவன் சோழ நாட்டைக் கைப்பற்றி பிறகு சோழ 
னுக்குத் திருப்பிக் கொடுத்தான் என்று புலப்படும் . இவனுடைய 


இரண்டாம் இராஜா திராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 537 


15 - ம் ஆண்டில் 109 ஏற்பட்ட மற்றொரு கல்வெட்டு இவன் ஒரு 
முடியையும் முடிகொண்ட சோழபுரத்தையும் குலோத்துங்க 
சோழனுக்கு வழங்கியதாகத் திட்டவட்டமாகச் சொல்கிறது . 
சுந்தர பாண்டியனின் கல்வெட்டுகள் சோழ நாட்டிலேயே 
காணப்படுகின்றன , ஆனால் , அவற்றுள் ஒன்றேனும் குலோத் 
துங்கன் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டதாகத் தெரியவில்லை .110 
சுந்தர பாண்டியனின் மேலே குறிக்கப்பட்ட இரண்டு கல்வெட்டு 
களும் , குலோத்துங்கனின் இறுதி ஆண்டுகள் அவனுக்கு மிகவும் 
கவலை தந்தன என்பதை இளமையில் அவன் கடைப்பிடித்த 
தவறான பாண்டியக் கொள்கையின் 

விளைவாக , 
வினையை அனுபவிக்க வேண்டி நேர்ந்தது என்றும் சந்தேகத் 
திற்கு இடமில்லாமல் தெரிவிக்கின்றன . முதலாம் மாறவர்மன் 
சுந்தர பாண்டியனின் மெய்க்கீர்த்தியை இப்போது பார்ப்போம் . 
இம்மெய்க்கீர்த்தி நிகழ்ச்சிகளின் நடப்புக்களைக் கூறுகிறது : 


அவன் 


" புலிக்கொடியோனுடைய அதிகாரம் பொன்னி நாட்டு 
டன் அடங்க வைத்தவன் . கன்னி நாட்டில் ( பாண்டி 
நாட்டில் ) மீனவனின் கொடி மீண்டும் மேலோங்கச் செய்த 
வன் . நாடெங்கும் போர்க்களங்களில் குதிரைகளையும் 
யானைகளையும் நிரப்பி தஞ்சை , உறந்தை ஆகிய நகரங் 
களை தீக்கிரையாக்கியவன் , கிணறுகளிலும் ஆறுகளிலும் 
உள்ள தெளிவான தண்ணீரைப் பாழாக்கி காவிப்பூவும் 
நீல மலரும் தங்களுடைய இயற்கையான அழகை 
இழக்கச் செய்தவன் . மாடமாளிகைகள் , கோட்டைக் 
கொத்தளங்கள் , ஆடல் அரங்குகள் , கேளிக்கைக் கூடங்கள் 
மன்னரின் அரண்மனைகள் , பொது மன்றங்கள் ஆகிய 
வற்றை மண்ணோடு மண்ணாக்கியவன் 

( தரை மட்ட 
மாக்கியவன் ) . அரசர்களுடைய அந்தப்புரங்களில் உள்ள 
பெண்கள் சரணடைய மறுத்த போது அவர்கள் மனம் 
கலங்கிக் கண்ணீர்விடச் செய்தவன் . கழுதைகளைக் கொண்டு 
எதிரியின் நாட்டில் நிலங்களை உழுது கவடி முதலிய புன் 
செய் தானியங்களை அவற்றில் பயிரிட்டவன் . தன் கோபம் 
அடங்கும் வரை செம்பியனை ( சோழனை ) ப் போரிடச் 
செய்து பிறகு , அவனை கானகத்துக்குள் விரட்டியவன் . 
மாற்றுக் குறையாத தங்கத்தால் செய்யப்பட்ட அவனுடைய 
முடியைக் கைப்பற்றிக் கொண்டவன் . பிறகு அதைப் 
பாணனுக்கு மகிழ்ச்சியோடு வழங்கியவன் . கவிஞர்களாலும் 
வர்ணிக்க அடங்காத அழகும் , பொன்னாலான மண்டபமும் 
உடையதும் வானோக்கி உயர்ந்து சூரியனின் ஒளி தெரியு 


அன்னப் 
538 

சோழர்கள் 
மாறு அலங்காரமாய் அமைந்ததும் ஆயிரத்தளியில் உள்ளது 
மான சோழ வளவனின் முடிசூட்டு மண்டபத்தில் வீராபி 
ஷேகம் செய்து , தன் புகழ் பரப்பியவன். ஒவ்வொரு 
நாளும் எதிரி அரசர்களின் தலைகளைக் கொய்து வந்த 
வெறி பிடித்ததும் , பலம் பொருந்தியதுமான யானையை 
அடக்கி அதன் மீது ஏறியவன் . ஆழி சூழ் உலகத்தை 
குடையின் கீழ்க் கொண்டு வந்த கரங்களையும் கூர்மையான 
சக்கரத்தையும் உடையவன் , வேதங்களில் பெரும் புலமை 
பெற்றிருந்த பிராமணர்கள் வாழ்ந்த புலியூர் (சிதம்பரம் ) 
என்னும் புண்ணிய நகரத்தில் நுழைந்தவன் . சிவகாமி சுந்தரி 
அம்மன் அருகே இருக்க , பொன்னம்பலம் மேலும் ஒளி 
பெருகும்படியாக ஆனந்த தாண்டவ 

ஆடிய 
இறைவனின் காட்சியைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தவன் . 
செந்நிறப் பூக்கள் போன்ற நடராசப் பெருமானின் பாதங் 
களில் வணங்கியவன் . அழகிய மலர்மீது அமர்ந்த பிரம்மன் , 
துளசிச் செடியை உடைய விஷ்ணு ஆகியோருக்கும் கிடைக் 
காத பெயர்களைப் பெற்றவன் . உலகத்தைத் தாங்கும் 
உயர்ந்த மேரு மலையைப் போன்று உள்ள ஒளி வீசும் 
எழுப்புமாறு ரீங்காரம் செய்யும் வண்டுகளை 
தாமரைத் தடாகங்களால் சூழப்பட்ட பொன் அமராவதியைக் 
கொண்டு வந்து நிலைநிறுத்தியவன் . வளம் நிறைந்த சோழ 
நாட்டை மீண்டும் உனக்குத் தருகிறேன் , நீ இழந்துவிட்ட 
மாலையையும் முடியையும் திரும்பப் பெற்றுக் கொள்ள 
வருவாயாக 

என்று பெருந்தன்மையோடு 

சோழனை 
அழைத்தவன் , 


நடனம் 


-- 


உடைய 


தலை 


தன்னுடைய பெரிய நிலப்பரப்பை இழந்த பிறகு 
வாலகிரிக்கு அப்பால் சென்றுவிட்ட வளவன் இப்போது 
தன்னுடைய உறவினர்களுடன் பாண்டிய நாட்டில் 
புகுந்து தன் மகனைப் பாண்டியர் முன் நிறுத்தி தங்கள் 
பெயருடையவன் 

என்று சொல்லி 
ல்லி வெற்றி பெற்ற 

வணங்கினான் . 
அந்த சிம்மாசனத்தின் அடியில் 
பிறகு பாண்டியன் சோழனுக்குத் தண்ணீர் கொடுத்தான் , 
அதைக் குடித்ததும் தனக்கு ஏற்கெனவே ஏற்பட்ட நஷ்டங் 
களால் உண்டான வெம்மை ( சூடு ) குளிர்ந்தது . பிறகு 
அவன் இழந்த சோழபதி என்ற பட்டத்தையும் அவனுடைய 
பழைய நகரையும் திருப்பிக் கொடுத்து , அவனை 
நாட்டிற்கு அனுப்பினான் . ஒரு திருமுகத்தையும் அவனுக்கு 


அவன் 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 539 


படை 


வழங்கினான் . கடலாற் சூழப்பட்ட உலகத்தில் உள்ள 
அரசர்கள் எல்லாம் வணங்கிய அழகான மீனின் வடிவம் 
அந்தத் திருமுகத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது . அகன்ற 
பரப்புடைய நிலப்பரப்பை திருப்பிக் கொடுத்ததற்கு என் 
றென்றும் சான்றாக அந்தத் திருமுகம் விளங்கட்டும் என்று 
அதை நல்ல முகூர்த்தத்தில் அவனுக்குக் கொடுத்தான் . 

இந்தப் படையெடுப்பின் முக்கிய நிகழ்ச்சிகள் , சோழ 
நாட்டின் வட எல்லையான சிதம்பரம் வரை சுந்தரபாண்டியன் 
சென்றதும் அந்த வழியெல்லாம் உயிருக்கும் சொத்துக்கும் சேதம் 
ஏற்பட்டது ஆகும் . மேலும் குலோத்துங்கனால் 

பாண்டிய 
அரசர் முன்னேறிச் செல்வதைத் தடுக்க முடியாமல் போனதால் 
அவன் தஞ்சமடைந்தது ; இறுதியாக சமரசப் பேச்சு நடந்து 
சுந்தர பாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்று , குலோத்துங்கன் 
தன்னுடைய நாட்டையும் முடியையும் திரும்பப் பெற்றது . 
இவ்வாறு நிலைமை தலைகீழாக மாறிற்று . ஒவ்வொரு சிறு 
விவரத்திலும் , பாண்டிய நாட்டை மூன்றாம் 

தடவையாகப் 
எடுத்தபோது குலோத்துங்கன் எப்படி நடந்து 
கொண்டானோ , அவ்வாறே சுந்தர பாண்டியனும் நடந்து 
கொண்டான் . ஒரே வேகத்தில் சோழனுடைய மேலாதிக் 
கத்தைப் பாண்டியன் அழித்தான் . அதனோடு அமையாது , 
தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டி , இதுவரை தன்மீது 
மேலாதிக்கம் செலுத்தி வந்தவன் , இப்போது காலம் மாறும்படி 
தனக்கு தலைவணங்கும்படி செய்தான் . இது நடந்தது 1216-17 - ல் , 
சோழமன்னன் மீண்டும் சுதந்திரம் பெறுவதற்கு மேற்கொண்ட 
முயற்சியின் விளைவாக மற்றொரு தடவை பாண்டியர்கள் படை 
எடுத்தார்கள் என்பதையும் அதனால் இன்னும் கொடுமையான 
விளைவுகள் ஏற்பட்டன என்பதையும் பிறகு பார்ப்போம் . 
படையெடுப்பின் விளைவுகள் 

பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளில் அவன் சோழர்களுக்கு 
எதிராக மிகப் பெரிய வெற்றி அடைந்ததாக பறை சாற்று 
கின்றன . அப்படியானால் பாண்டியன் ஏன் சோழ நாட்டைத் 
தன் நாட்டுடன் சேர்த்துக் கொள்ளவில்லை ? முதலாம் இராஜ 
ராஜன் காலத்திலிருந்து , அதற்கும் முன்னதாகக் கூட சோழர் 
களால் பாண்டியர்கள் அடைந்த கஷ்டமும் நஷ்டமும் சொல்லி 
முடியாது . அப்படியிருக்க , சந்தர்ப்பம் வாய்த்தபோது பாண்டி 
யர்கள் தங்களுடைய நீண்ட நெடுங்கால எதிரிகளின் அதிகாரத் 
திற்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்க விரும்பியிருப்பார்கள் 


540 


சோழர்கள் 


காலமாக 


அரசியல் 


பூசல் 


வரும் 


என்று தான் யாரும் எதிர்பார்ப்பார்கள் . ஆனால் இந்தியாவில் 
முடி மன்னர்களுடைய வழக்கம் அவ்வாறல்ல . அவர்களுடைய 
மரபில் , பழக்க வழக்கத்தில் , நீண்ட 

நிலவி 
வந்துள்ள அரச வமிசங்களை மதிப்பதுதான் முறை . ஏதோ 
தற்காலிகமாக 

ஏற்பட்டதை அவர்கள் 
பொருட்படுத்துவதில்லை . நெடுங்காலமாக இருந்து 
அரச வமிச மரபுகளை ஏற்று மதிக்க வேண்டுமென்பதே சாத்தி 
ரங்கள் வகுத்த கொள்கை . சோழர்களும் தனிப்பட்ட பாண்டிய 
மன்னர்களைக் கொடுமையாக நடத்தி வந்த போதிலும் , 
பாண்டிய மரபையே அழித்துவிட முயலவில்லை . இப்போது 
சுந்தர பாண்டியனும் சோழர்களிடம் மாறுபட்ட ஒரு கொள் 
கையைக் கடைப்பிடிக்க முன் வரவில்லை. இந்தக் கேள்விக்கு , 
ஓரளவு இந்த பதில் பொருந்தும் . ஆனால் , இன்னும் சொல்லக் 
கூடியது இருக்கிறது . வரலாற்றின் பிற்காலத்திய நிகழ்ச்சிகளைப் 
பார்த்தால் இந்த சந்தர்ப்பத்தில் பாண்டியன் தன்னுடைய 
வெற்றியில் முழுப் பலனையும் பெறவில்லை என்பதையும் சோழ 
அரசு தனக்கு ஏற்பட்டிருக்கக் கூடிய அளவை விட , குறைவாகவே 
சேதமடைந்தது என்பதையும் தெரிவிக்கின்றன . 
ஹொய்சாளரின் தலையீடு 

தென்னிந்தியாவில் இருந்த ஒரு மூன்றாவது சக்தி சோழ 
ருக்கு ஆதரவாக தலையிட்டு நிலைமையை மாற்றிற்று . விஷ்ணு 
வர்த்தனன் என்பவன் நாடு பிடிக்கும் கொள்கையைத் தொடங்கி , 
மைசூர்ச் சீமையின் பெரும் பகுதியில் சோழராட்சிக்கு முற்றுப் 
புள்ளி வைத்தான் . அது முதல் ஒரு நூற்றாண்டு காலம் ஹொய் 
சாளர்களின் அதிகாரம் நாளொரு மேனியும் பொழுதொரு 
வண்ணமுமாகவும் வளர்ச்சி பெற்றே வந்தது . 
நாட்டில் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் படையெடுத்த 
சமயத்தில் இரண்டாம் வல்லாளன் ஆட்சி முடிவுக்கு வந்து 
கொண்டிருந்தது . அவனுடைய அரசிகளில் ஒருத்தி தமிழ்ச் 
சோழ வம்சத்தைச் சேர்ந்தவள் என்பது சோழமாதேவி என்ற 
அவள் பெயரால் தெரிய வரும் . சோழ மன்னன் , தனக்கு 
தொந்தரவு ஏற்பட்ட சூழ்நிலையில் வல்லாளனை உதவி கோரி 
யிருக்கலாம் . இது எவ்வாறிருப்பினும் வல்லாளன் உயிருடன் 
இருந்த போதே அவன் மகன் வீரநரசிம்மன் தெற்கே 
ஸ்ரீரங்கத்தை தாக்கினான் என்பதைத் தெளிவாக ஹொய் 
சாளர்களின் கல்வெட்டு ஒன்று சொல்லுகிறது . இந்தக் கல்வெட் 
டின் தேதியால் சில சிக்கல்கள் நேர்ந்துள்ளன . அதற்கு சமமான 
தேதி கி . பி . 1217 - ம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 12 - ம் 


சோழ 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 541 


இராச்சியம் 


தேதியாக பெரும்பாலும் இருக்கலாம் . 118 

மற்றொரு கல்வெட் 
டில் வல்லாளனே சோழ ஆட்சியை தொடங்கியவன் என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . சோழ 

பிரதிஷ்டாச் 
சாரியம் , பாண்டிய கஜகேசரி என்பது அதிலுள்ள வாசகம் . 
அவன் மகன் நரசிம்மன் சோழர்களுடைய வமிசத்தைத் தனி 
ஒருவனாக நின்று காப்பாற்றியவன் என்றும் மகதை மண்டலத்து 
வாண அரசனான மகத அரசனை அழித்தவன் ( நிர்மூலமாக்கிய 
வன் ) என்றும் சொல்கிறது . இதிலிருந்து இரண்டாம் வல்லாளன் 
கி , பி , 1218- க்கு 114 முன்னரே இந்தப் பட்டங்களைப் பெற் 
றிருக்க வேண்டுமென்றே தெரிகிறது . சோழர்களை மீண்டும் 
ஆட்சியில் அமர்த்துவதற்கு நரசிம்மன் மேற்கொண்ட படை 
எடுப்புகளில் அவன் காட்டிய வீரத்தையும் தீரத்தையும் 
கோவிந்தனஹள்ளி கல்வெட்டு விவரிக்கிறது . இதற்குப் பிறகு 
வேலூரில் உள்ள ஒரு கல்வெட்டு ( எஸ் 1184 ) இவன் எதிரி 
களுடைய கூட்டங்களிலிருந்து ஒளிந்து கொண்டிருந்த சோழனைக் 
காப்பாற்றினான் என்றும் , அதனால் சோழ ஸ்தாபனன் , 
பாண்டிய கண்டநன் 115 என்ற பட்டங்களை இவன் பெற்றான் 
என்றும் தெரிவிக்கிறது . நரசிம்மனுடைய எதிரிகளின் பெயர்ப் 
பட்டியலைப் பார்த்தால் , மூன்றாம் இராஜராஜனின் திருவேந்தி 
புரம் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் படையெடுப்பு இது அன்று 
என்பதும் நரசிம்மனின் படையெடுப்பு காலத்தால் முந்தியது 
என்பதும் தெரிய வரும் . ஜகந்நாத விஜயம் என்ற கன்னட 
சம்பூ , இலக்கியம் இரண்டாம் வல்லாளனால் காப்பாற்றப்பட்ட 
சோழ மன்னன் இராஜராஜனே , ( இராஜராஜ பிரதிஷ்டானி 
பட்டம் ) 11 . என் அடையாளம் கூறினாலும் , இதிலிருந்து 
மூன்றாம் குலோத்துங்கன் அப்போது இறந்து விட்டான் என்று 
முடிவுக்கு வரவேண்டியதில்லை , ஏனென்றால் , பாண்டியப் 
படையெடுப்பும் சோழர்களின் மீட்சியும் குலோத்துங்கன் , 
இராஜராஜன் ( 1216-17 ) ஆகியோருடைய குறுகிய கால 
கூட்டாட்சிக் காலத்திற்குள் நடந்த நிகழ்ச்சிகளே . ஹொய்சாளர் 
தலையீட்டால் உண்மையாகப் பயனடைந்தவன் நீண்டகாலம் 
ஆட்சி செய்த இராஜராஜனே . இக்காரணத்தால் கன்னடப் 
புலவர் அவன் பெயரைச் சொல்லியிருக்க வேண்டும் . இதற்கு 
மாறாக சுந்தர பாண்டியன் கல்வெட்டுகளில் சோழ மன்னன் 
பெயர் மூன்றாம் குலோத்துங்கன் என்று மிகத் தெளிவாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . இவை நம்மால் புரிந்து கொள்ள 
முடிகிறது . பல வெற்றிகள் 

வெற்றிகளைப் பெற்ற புகழ்மிக்க மன்னனைத் 
தோற்கடித்ததாகச் சொன்னால்தானே பெருமை . அதை விடுத்து 
இது வரை பேரும்புகழும் பெறாதவனும் இப்போது தான் 


என்று 


தேவன் என்ற பெயரும் வழங்கியது . ஒரு கல்வெட்டுத் தொடர் 

சோழர்கள் 
இனிமேல் பட்டத்திற்கு உரியவன் 

அறிவிக்கப்பட்ட 
சிற்றரசரான ஓர் இளைஞனைச் சொல்வதில் ஒன்றும் பெருமை 
யில்லை . சுந்தர பாண்டியன் தோற்றுப் போன தன்னுடைய 
எதிரியிடம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டதற்கு , சோழ 
ருக்கு ஆதரவாக ஹொய்சாளர் தலையிட்டதும் காரணமாக 
இருக்க வேண்டும் என்பது நாம் இதுவரை சொல்லியவற்றால் 
தெளிவாகும் . 
மூன்றாம் குலோத்துங்கனின் மரணம் 

பாண்டியப் படை எடுப்பு முடிந்தவுடனேயே அவன் இறந் 
திருக்க வேண்டும் . அவனுடைய சல்வெட்டுகளில் கடைசியாகக் 
குறிப்பிடப்பட்ட 40 - ம் ஆட்சியாண்டு 117 என்பது கி . பி . 1817-18 
சமமாகும் . மூன்றாம் குலோத்துங்கனுக்கு வீர இராஜேந்திர 


முழுவதிலுமே குலோத்துங்கன் என்று பெயர் குறிப்பிடப்படாமல் 
இந்தப் பட்டம் மட்டுமே சொல்லப்படுகிறது . இவையாவும் 
இவன் ஆட்சிக் காலத்தில் இரண்டாம் ஆட்சியாண்டு முதல் 
36 - ம் ஆட்சி ஆண்டுவரை பொறிக்கப்பட்டனவாகும் . நாம் 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறபடி இந்த அரசனுக்கு குமரன் 
அல்லது குமார குலோத்துங்கன் 115 என்ற பட்டப் பெயரும் 
வழங்கியிருக்கிறது . திருப்புகலூரில் இவனுடைய 10 - ம் ஆட்சி 
யாண்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு தெரு , ராஜாக்கள் 
தம்பிரான் திருவீதி -12 என்ற பெயர் பெற்றது . இது அப்போது 
ஆட்சி செய்த அரசனின் பல பெயர்களுள் ஒன்றாக இருந்திருக்க 
வேண்டும் . திரிபுவன வீரசோழ தேவனின் 11 - ம் ஆண்டுக் 
கல்வெட்டு ஒன்று திருவண்ணாமலையில் 12. கிடைக்கிறது . இந்த 
ஆதாரம் சொல்லும் வானசாத்திர விவரங்கள் இந்த ஆட்சிக்கு 
பொருத்தமாக இல்லை என்று கீல்ஹார்ன் 1-1 என்ற அறிஞர் 
முடிவு செய்துள்ளார் . எனவே ஆட்சியின் தொடக்கத்திலேயே 
அரசன் இப்பட்டத்தை தரித்தான் என்பது ஐயத்திற்குரியது . 
இப்பட்டம் குறிப்பிடப்படும் மிகப் பழமையானதும் நம்பிக்கை 
யானதுமான ஆதாரம் 14 - ம் ஆட்சி ஆண்டில் ஏற்பட்டிருக் 
கிறது . பிறகு இப்பெயர் பல கல்வெட்டுகளிலும் தஞ்சை 
மாவட்டத்தில் 

உள்ள 

பெரிய கோவிலான திருபுவனத்து 
திருபுவனேஸ்வரத்திலும் திரும்பத் திரும்ப இடம் பெறுகிறது . 
திரிபுவனச் சோழ தேவன் என்ற வாசகமும் நிலவியிருக்கிறது .123 
கருவூர் நகரம் முடிவழங்கு சோழபுரம் -14 என்ற புதுப்பெயரைப் 
பெற்றது . முடிவ ழங்கு சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற 
பெயரால் ஒரு கிராமமும் மற்றொரு கல்வெட்டில் சொல்லப் 


வெட்டில் சொ 


இரண்டடாம் இராஜாதிரா ஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 543 


என்பது 


படுகிறது . இவற்றிலிருந்து முடி வழங்கு சோழன் என்பது 
அரசனின் பட்டப் பெயர்களுள் ஒன்று என்பதும் பாண்டிய 
மன்னர்களுக்குப் பாண்டிய முடியைத் திருப்பிக் கொடுத்தது 
நினைவாக 19 . இப்பெயர் வழங்கி இருக்கலாமென்றும் நாம் 
கருதலாம் . 23 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று மூன்றாம் 
குலோத்துங்கனின் நாடறிந்த சிறப்புப் பெயர்களைச் சொல்வ 
தோடு அவனைத் திரிபுவனச் சக்கரவர்த்திகள் சோழ கேரள 
தேவன் 147 என்றும் குறிப்பிடுகிறது . கருவூரை வென்ற பிறகு , 
இவன் இப்பட்டத்தை ஏற்றான் என்று புதுக்கோட்டைக் 
கல்வெட்டுகள் சொல்வதை 

உறுதிப் படுத்துகிறது . 
கொங்கு நாட்டுக்கு சோழ கேரள மண்டலம் என்ற பெயர் 
வழங்குவதாயிற்று . ஆனால் , வேறு பட்டங்களைச் சொல்லாமல் 
" சோழ கேரள தேவன் என்ற பெயர் மட்டும் உள்ள கல்வெட் 
டுகள் மூன்றாம் குலோத்துங்கனுடையவைதானா 
சந்தேகத்திற்குரியது . அவனுக்குக் கப்பம் கட்டிய சிற்றரசர் 
ஒருவரின் கல்வெட்டை பார்க்கும்போது கரிகாலச் சோழன் 131 
என்ற பட்டத்தையும் இந்த அரசன் ஏற்றிருந்தான் என்பது 
தெரிகிறது . 

நாம் எதிர்பார்க்கக் கூடியதைவிட 180 குறைவான சந்தர்ப் 
பங்களிலேயே இந்த ஆட்சியின் கல்வெட்டுகளில் கங்கை கொண்ட 
சோழபுரம் குறிப்பிடப்படுகிறது . ஆனாலும் , அதுதான் தலை 
நகராக இருந்து வந்தது என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை . 
அதைவிடப் பழமையான நகரங்களான தஞ்சாவூரும் உறையூரும் 
இன்னும் ஓரளவு முக்கியமான இடத்தைப் பெற்றிருந்தன . 
ஆயிரத்தளியுடன் சேர்ந்து அவை , அடுத்த தலைநகரங்கள் போல 
விளங்கின . அவற்றையெல்லாம் கைப்பற்றியதால் 
மாறவர்மன் சுந்தரபாண்டியன் , சோழநாடு 

முழுவதையும் 
தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் அடக்கிய நிலைமையை அடைந் 
தான் . இந்த ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் , விக்கிரமசோழபுரம் 
என்னும் ஊரும் , அரசன் தங்கும் மாளிகை உடையதாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 191 அரசன் , மதுரையில் தங்கயிருந் 
ததை 35 - ம் ஆண்டுக் கல்வெட்டு மேற்போக்காகச் சொல்லு 
கிறது . இது , குலோத்துங்கனின் மூன்றாம் பாண்டியப் படை 
யெடுப்பைப் பற்றிய 189 குறிப்பாக இருக்கலாம் . 
கட்டடங்கள் 

மூன்றாம் குலோத்துங்கன் , கட்டடக்கலையில் பெரிதும் 
ஈடுபாடு காட்டினான் . சோழர்களுடைய கட்டடக்கலையின் 
வரலாற்றில் இவனுடைய ஆட்சிக் காலம் , குறிப்பிடத்தக்க ஒரு 


முதலாம் 


சோழர்கள் 


பொது 


சைவ 


காலக்கட்டமாகும் . அரசன் கட்டிய கட்டடங்கள் , பெரும்பாலும் 
கோயில்களே . இந்த ஆட்சியில் தொடங்கி , முடிக்கப்பட்ட 
கட்டடங்களின் பட்டியல் நாம் ஏற்கெனவே சொல்லிய புதுக் 
கோட்டைக் கல்வெட்டுகளிலும் மற்றும் ஒரு 

சமஸ்கிருத 
கல்வெட்டிலும் 15 கொடுக்கப்பட்டிருக்கிறது ; இந்தக் கல்வெட்டு 
( கல்வெட்டில் திரிபுவன வீரேச்சுவரம் என்று சொல்லப்பட் 
டிருக்கும் ) கம்பஹரேசுவரா கோயிலின் கருவறையைச் சுற்றிலும் 
பொறிக்கப்பட்டிருக்கிறது . திரிபுவனத்திலுள்ள இக்கோயில் , 
இந்த ஆட்சியின் மிகச் சிறந்த படைப்பாக மூன்றாம் குலோத் 
துங்கனின் புகழை நின்று நிலவச் செய்கிறது . இந்தக் கோயிலின் 
அமைப்பு பெரும்பாலும் 

தஞ்சைக் 

கோயிலைப் 
போன்றதே . ஆனால் , இக்கோயிலுக்கென்று சில தனிச் சிறப்புகள் 
உண்டு . விரிந்து பரந்த சுற்றாலை , அழகான வேலைப்பாடுள்ள 
கற்சிற்பப் பகுதிகள் , விமானம் ஆகியவற்றால் சோழர்களின் 
பெரும் கோயில் வரிசைகளில் வைத்து , இதுவும் எண்ணத் 
தக்கது . இராமாயண நிகழ்ச்சிகளைக் கூறும் அருமையான 
சிற்ப வேலைப்பாடுகள் இக்கோயிலில் உள்ளன . இவை குறித்து , 
ஒரு வரும் இன்னும் விரிவாக ஆராய்ந்ததாகத் தெரியவில்லை . 

சமய உலகத்தில் நிலைத்த புகழ் பெற்று விளங்கும் 
சித்தாந்த ரத்னாகரம் " என்ற நூலை இயற்றிய சீகண்ட 
சம்புவின் மகனும் , மூன்றாம் குலோத்துங்கனின் ஆசிரியரும் 
( சமயாச்சாரியாரும் ) ஆகிய ஈசுவரசிவன் , 

முறைப்படி சிவ 
ஆகமச் சடங்குகள் செய்து , இக்கோயிலுக்குக் குடமுழுக்குச் 
செய்தார் . 

அழகான இந்த திருப்பணியைச் செய்ததோடு , சிதம்பரத் 
தில் சபாபதியின் முகமண்டபம் , சிவகாமி அம்மையின் கோபுரம் , 
பிரகாரத்தைச் சுற்றிய தளவரிசைப் பகுதி ஆகியவற்றையும் 
இந்த அரசன் அமைத்ததாகச் சொல்லப்படுகிறது . காஞ்சிபுரத்தி 
லுள்ள ஏகாம்பர ஈசுவரர் கோயில் , மதுரையில் சோமசுந்தரர் 
கோயில் ஆகியவற்றை இவன் புதிப்பித்திருக்கிறான் . இராஜ 
ராஜேசுவரம் கோயில் தவிர , திருவிடை மருதூரிலும் திருவாவூரி 
லும் உள்ள பெரிய சிவன் கோயில்கள் , ஒருவேளை, தாராசுரம் 

இவனுடைய பக்தியாலும் வள்ளண்மையாலும் 
பயனடைந்தனவாகலாம் . திருவாரூரில் சபா மண்டபத்தையும் , 
வான்மீக ஈஸ்வரரின் பெரிய கோபுரத்தையும் இவன் கட்டினான் . 
பஞ்சமும் பஞ்ச நிவாரணமும் 
ஆட்சியின் 

23-24 - ம் ஆண்டுகளில் உணவு தானியங்கள் 
கிடைப்பது அரிதாக இருந்து , கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது . 

. 


கோயிலும் 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 545 


பஞ்ச நிவாரணத்திற்காக அரசாங்கம் எடுத்துக் கொண்ட 
நடவடிக்கைகளைக் கல்வெட்டுகள் சொல்லவில்லை . அவை 
சொல்லாமல் இருக்கும். காரணத்தால் , நெருக்கடியான நிலையில் 
அரசாங்கம் ஒன்றும் செய்யாமல் வாளாயிருந்தது என்ற முடிவுக்கு 
வருவது பொருந்தாது . ஏதோ சில சில விவரங்களைக் கல் 
வெட்டுகள் சொல்லுகின்றனவேயன்றி , அவ்வக்காலத்து ஆன் மீகப் 
பொருளாதார நிலைகளைத் தெரிவிக்கும் அறிக்கைகளாக அவை 
விளங்கவில்லை . வட ஆர்க்காடு மாவட்டத்தில் (திருவண்ணா 
மலை) 35 ஒரு கல்வெட்டு , இந்தப் பஞ்சத்தின் போது , அரிசி , 
ஒரு காசுக்கு கால்படி வீதம் விற்றதாயும் அதனால் , நல்ல 
உள்ளம் படைத்த இருவர் ஓர் ஆற்றில் கரை போடவும் , ஒரு 
புதிய குளம் வெட்டவும் முன்வந்தனர் என்றும் தொழிலாளர் 
களுக்கு அவர்கள் விரும்பியடி பொன் அல்லது நெல் அல்லது 
வேறு பண்டமாகக் கூலியைக் கொடுத்தனர் என்றும் இக்கல் 
வெட்டு சொல்லுகிறது . திட்டமிட்டு , செம்மையாக பஞ்ச 
நிவாரணம் செய்யும் முறை அப்போது தெரிந்திருந்தது என்பதை 
இது உணர்த்தும் . தனிப்பட்டவர்களே இத்தகைய பணிகளைச் 
செய்ய முன்வந்தபோது , இதுபோன்ற அறச்செயல்களில் ஈடுபட 
அரசாங்கம் தவறியிருக்கமாட்டாது . ஆனால் , இத்தகைய முயற்சி 
களால் தேவையான அளவுக்கு நிவாரணம் ஏற்படவில்லை . 
பஞ்சத்தால் கடுமையாகப் பாதிக்கப்பட்டு , துரதிர்ஷ்டத்திற்கு 
ஆளானவர்கள் வேறு வகைகளில் அனுகூலம் பெற வேண்டிய 
இக்கட்டான நிலைக்கு ஆளாயினர் . தஞ்சாவூர் ( திருப்பாம்புரம் ) , 
23 - ம் ஆண்டுக் கல்வெட்டு , காலத்தின் கொடுமையாலும் 
உணவுப் பொருள்களின் மிக அதிகமான விலையாலும் , பட் 
கிடந்து இறந்து போகாமலிருப்பதற்காக 127 ஒரு வேளாளனும் 
அவனுடைய இரண்டு பெண்மக்களும் தங்களை 110 காசுக்கு 
விற்று , உள்ளூர் மடத்துக்கு அடிமையானார்கள் என்று சொல்லு 


டினி 


கிறது . 


பல 


நிர்வாகமும் அரசாங்கத்தின் பரப்பும் 

குலோத்துங்கன் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் 
ஆளாகியபோதிலும் பெரும்பாலும் அவற்றைச் சமாளித்தான் . 
நிர்வாகம் சீர்கெடாதபடியும் ஆட்சியின் பரப்பு குறையாதபடியும் 
பார்த்துக் கொண்டான் . 

ஆனால் , சுந்தரபாண்டியன் படையெடுத்த பிறகு நிலைமை 
மாறி , சோழ அரசர்களுடைய அதிகாரம் குறைந்தது . களப்பாள 
ராயர் , நுளம்பாதிராஜன் , பாண்டியராஜன் 131 என்ற ( பதவிப் 
பெயர்கள் உள்ள ) அதிகாரிகளைப் பற்றி அடிக்கடி குறிப்பிடப் 

A 375-35 


546 


சோழர்கள் 


படுகிறது . மத்திய அரசாங்கம் இறுதியாக முடிவு செய்ய வேண்டிய 
பல பிரச்சினைகளில் அவர்களே ஸ்தலத்திற்கு வந்து விசாரணை 
நடத்தினார்கள்.13 

கிராம சபைகள் 140 அமைப்பு , அவற்றின் 
நடவடிக்கைகள் ஆகியவற்றையும் அவர்கள் கூர்ந்து கவனித்து 
வந்தார்கள் . இந்தக் தகவல்சளிலிருந்து , 10 , 11 - ம் நூற்றாண்டு 
களில் நிலவிய ஆட்சியின் கட்டுக்கோப்பு , 13 - ம் நூற்றாண்டின் 
ஆரம்பத்தில் ஓரளவு திறமையுடன் தொடர்ந்து நிலவி வந்தது 
என்பது நன்கு தெரிகிறது . தஞ்சாவூரில் சில பகுதிகளில் நிலங்கள் 
மீண்டும் அளக்கப்பட்டன என்பது கோவிலூரில் மூன்றாம் 
இராஜேந்திரன் ஆட்சியில் ஏற்பட்ட சில கல்வெட்டுகளிலிருந்து 
தெளிவாகத் தெரிகிறது 141 பெரிய தேவர் , திரிபுவன வீர தேவரின் 
38 - ம் ஆட்சி ஆண்டில் நில அளவு நடந்ததை அக்கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது . குலோத்துங்கன் ஆட்சி எங்கெல்லாம் பரவியிருந் 
தது என்பது கீழ்க்கண்ட இடங்களில் அவன் கல்வெட்டுகள் 
காணப்படுவதால் தெரியவரும் . தெற்கே , திருநெல்வேலி , 142 
மைசூரில் ஹேமாவதி , அவனி , எதுரூர் , 143 கொங்கு நாட்டில் 
ததா வூர் , தகடூர் , கரூர் , 14 வடக்கே நெல்லூர் மாவட்டத்தில் 
நெல்லூரிலும் ரெட்டிப்பாளையத்திலும் , கடப்பை மாவட்டத்தில் 
நந்தலூரிலும் பொத்தப்பியிலும் .145 மூன்றாம் குலோத்துங்கனின் 
12 - ம் ஆட்சி ஆண்டில் 140 வள்ளால தேவன் , பூமியை ஆட்சி 
செய்து கொண்டிருந்ததாக மைசூரில் கிடைக்கும் குலோத்துங்கன் 
கல்வெட்டு ஒன்று சொல்லுகிறது . இது , சோழ வமிசத்து 
இளவரசியான 41 சோழ மாதேவி ஒருத்தியைத் தன்னுடைய 

அரசியாகக் கொண்ட ஹொய்சாள மன்னன் 
இரண்டாம் வள்ளா லனையே குறிக்கும் என்பதில் ஐயமில்லை . 
சிற்றரசர்கள் 

குலோத்துங்கனு கும் அவனுடைய தெலுங்குச் சோடர்கள் 
என்ற வடக்கேயிருந்த சிப்பம் கட்டிய சிற்றரசர்களுக்கும் இருந்த 
உறவை ஏற்கெனவே ஆராய்ந்திருக்கிறோம் . இப்போது , ஆட்சி 
யின் ஏனைய பகுதிகளில் பேரரசர்களுக்குக் கட்டுப்பட்டிருந்த 
சிற்றரசர்களையும் இதுவரை குறிப்பிடாத தெலுங்குத் தலைவர் 
களையும் பார்ப்போம் . ஹேமாவதியைச் சேர்ந்த ஒரு 
மண்டலேசுவர திரிபுவன மல்லிச் சோடன் , குலோத்துங்கனின் 
ஆட்சியின் தொடக்கத்திலேயே * அவனுடைய மேலாதிக்கத்தை 
ஒப்புக் கொள்கிறான் . 
கங்கர்கள் 

அமராபரண சீய கங்கன் என்பவன் கங்கை வம்சத்தைச் 
சேர்ந்தவன்; கோலார்ப் பகுதித் தலைவன் . குலோத்துங்கன் 


பட்டத்து 


மகா 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 547 


ஆட்சியில் மூன்றாம் ஆண்டு முதல் 34 - ம் ஆண்டுவரையுள்ள 
கல்வெட்டுகளில் இவ ன் இடம் பெறுகிறான் . இவனுக்கு 
நாயகன் என்ற பெயரும் இருந்தது . இவன் மகன் ஒருவன் , 
மூன்றாம் ஆண்டில் ( கி . பி . 1181 }149 திருக்காளத்தியில் ஒரு 
விளக்கேற்ற நிவந்தம் ஏற்படுத்தினான் . தமிழ் இலக்கணப் 
புலவரான பவணந்தி என்ற சமணமுனிவரை இவன் ஆதரித்தான் . 
இம் முனிவர் இயற்றிய நன்னூல் , தமிழ் இலக்கணத்தைப் பற்றிய 
ஏனைய நூல்கள் எல்லாம் புகழ் பங்குமாறு , சிறந்து விளங்கு 
கிறது . கங்க வமிசத்தைச் சேர்ந்த வேறு பல சிற்றரசர்களும் 
இருந்திருக்கின்றனர் . 160 

இந்தக் காலத்திய வாணர் சிற்றரசர்களுள் செல்வாக்குடன் 
திகழ்ந்தவன் , படகதை மண்டலத்து அரசன் . ஏராளமான போர் 
களில் வெற்றி வீரனாயும் , பல கோயில்களைக் 

சோயில்களைக் கட்டிய பக்தி 
மானாயும் விளங்குவதை , இவனுடைய கல்வெட்டுகள் பல 
வற்றிலும் , நல்ல தமிழில் அமைந்துள்ள சாசனச் செய்யுள் 
களிலும் பார்க்கிறோம் . திருவண்ணாமலை181 

கோயிலுக்குப் 
பொன்வேய்ந்த 

காரணத்தால் , பொன் பரப்பிய மகதேசன் 
என்ற பெயரால் இவன் , அடிக்கடி சிறப்பிக்கப் பட்டிருக்கிறான் . 
இவனுடைய அமைச்சன் ஒருவன் , கீழூரில் ஒரு மண்டபம் கட்டிய 
தாகச் சொல்லப் பட்டிருக்கிறது . இந்த அரசனே , விளக்குகள் 
எரிக்க திருவண்ணாமலைக் கோயில்களுக்கு அறக்கட்டளை ஏற் 
படுத்தியதோடு , கீழூர்க் கோயிலுக்குச் சில வருவாய்கள் கிடைப் 
பதற்காகவும் 

செய்தான் . 

இவனுடைய அகம்படி 
முதலி ஒருவன் அறங்கண்ட நல்லூர் கோயிலில் விளக்குகள் 
அடைப்பதற்கு அறக்கட்டளை ஏற்படுத்தினான் . இவனுக்கு , 
ஆறகளூர் 

உடையான் , இராஜராஜ தேவன் என்ற சிறப்புப் 
பெயர்களும் வழங்கின . சேலம் மாவட்டத்திலுள்ள ஆறகளூர் 
என்பது 

இனுடைய தலைநகராய் இருந்தது . இராஜராஜ 
தேவனுடைய ஆட்சிக் காலத்தில் இவன் பிறந்ததால் , அந்த 
அரசனின் பெயர் இவனுக்கு இடப்பட்டது . தென் ஆர்க்காடு 
மாவட்டத்தில் கூகையூர் 

என்னும் 

ஊரில் , ஒரு காணியை 
அனுபவித்ததாக , இதே குடும்பத்தைச் சேர்ந்த 

மற்றொரு 
சிற்றரசன் குறிப்பிடப்படுகிறான் . அவன் , அங்கு கைலாச 
நாதருக்குக் கல் திருப்பணி எடுத்து , மண்டபங்களும் சுற்றாலை 
களும் கோபுரங்களும் அமைத்து , பொன் பரப்பின ஈஸ்வரன் 
என்ற திருவுருவம் ஒன்றையும் கடவுள் மங்கலம் செய்தான் . 


வகை 


சோழர்கள் 


காடவர்கள் 


என்ற 


இந்த ஆட்சியில் தென் ஆர்க்காடு , வட ஆர்க்காடு 
மாவட்டங்கள் செங்கற்பட்டு , சித்தூர் மாவட்டங்கள் அடங்கிய 
பிரதேசத்தில் வல்லமையான சிற்றரசர்களாக சேங்கணியர் 
அல்லது சாம்புவராயர் , காடவராயர் , சேதிராயர் ஆகிய மூன்று 
வமிசங்கள் திகழ்ந்தன . யாதவராயர் என்பவர்களும் 
தார்கள் , இந்த இளவரசர்கள் பற்றிய விவரங்களை விடுத்து , 
காடவராயர்களைப் பார்ப்போம் . இந்தக் காலத்து வரலாற் 
றில் இந்த முக்கியமான சிற்றரச வமிசத்தின் பங்கு என்ன 
என்பதை ஏற்கெனவே சுருக்கமாகச் சொல்லிவிட்டோம் . 152 
தாங்கள் பழமையான பல்லவர்களின் வழித்தோன்றல் என்று 
இவர்கள் உரிமை கொண்டாடி வந்தனர் . இவர்கள் மேன்மேலும் 
செல்வாக்கும் அதிகாரமும் பெற்றனர் என்பது , மூன்றாம் 
குலோத்துங்கன் கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது . இந்த 
ஆட்சியில் இருந்த காடவர்களுள் நடுநாயகமானவன் , கூடலூர் 
அரசநாராயணன் ஏழிசைமோகன் 

ஜனநாத 
கச்சியரையன் .11 . இவன் , இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் 
ஏற்றம் பெற்றிருந்த அரச நாராயணனின் மகன் என்பது , இவன் 
பெயரிலிருந்தே தெரியவரும் ; இவ்விவரம் கி . பி . 1184 - ல் ஒரு 
கல்வெட்டிலும் காணப்படுகிறது . ! விருத்தாசலம் , திருவெண் 
ணெய் நல்லூர் ஆகிய இரண்டு இடங்களிலும் காணப்படும் 
ஒரே கல்வெட்டில் - தமிழ்ச் சாசனச் செய்யுளின் மெய்க்கீர்த்தியில் 
-காடவர் வகையில் சிலர் காட்டிய வீரமும் , தீரமும் புகழப் 
பட்டிருக்கிறது . இந்த மெய்க்கீர்த்தியில் கடைசியாகச் சொல்லப் 
பட்ட தலைவனின் பெயர் ஆளப்பிறந்தான் வீரசேகரன் என்ற 
காடவராயன் ; இவன் , அரசநாராயணன் கச்சியரையன் என்ற 
காடவராயனின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த 
உண்மையும் மெய்க்கீர்த்தியின் காலம் சக 1108 ( கி . பி . 1186 ) 
என்ற செய்தியும் , அரச நாராயணன் மகன் ஏழிசை மோகன் 150 
என்பவன் இவனே என்பதை நிலைநாட்ட உதவுகின்றன . இது 
சரியாக இருப்பின் , கச்சியரையன் என்ற பட்டம் இவன் தகப் 
பனிடமிருந்து இவனுக்குக் கிடைத்திருக்க வேண்டும் மூன்றாம் 
குலோத்துங்கன் ஆட்சியின் பிற்பகுதியில் ஏற்பட்ட கல்வெட்டு 
களிலும் வீரசேகரனின் பெயர் குறிப்பிடப்படுவதுடன் அவனுக்கு 
ஆளப்பிறந்தான் , காடவராயன் முதலிய பட்டங்களும் , 
கூடலூருக்கும் அவனுக்கும் இருந்தத் தொடர்பும் சொல்லப் 
படுகின்றன . இவனை , இன்னான் என்று மேல் கூறப்பட்ட 
சுருத்தை உறுதிசெய்ய இக்கல்வெட்டுகளும் துணைபுரிகின்றன . 


. 
ணய் | 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 549 
காடவ மெய்க்கீர்த்திகள் நான்கு தலைமுறைகளுக்கு குடிவழியைத் 
தெரிவிக்கிறது . ஆனால் , வீரகேசரிக்குப் பிறகு ஓர் இடைவெளி 
காணப்படுகிறது . நமக்குத் தெரியவருகிற அடுத்த பெயர் கூடல் 
ஆளப்பிறந்தான் அழகிய பல்லவன் காடவராயன் ; மூன்றாம் 
குலோத்துங்கனின் 33 - ம் ஆண்டுக் கல்வெட்டில் இவன் இடம் 
படுத்தினான் 157 என்று இக்கல்வெட்டு சொல்லுகிறது ; அனால் , 
பாட்டனாரின் பெயரைத் தெரிவிக்கவில்லை . அழகிய பல்லவர் 
களின் மகனான கோப்பெருஞ்சிங்கனுடைய தாயார் , திருவெண் 

68 
செய்ததாக 35 - ம் ஆண்டுக் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . மற்ற 
கல்வெட்டுகளில் 152 அவள் பெயர் சீலவதி என்று சொல்லப் 
பட்டிருக்கிறது . காடவர் வமிசத்தில் 

அழகிய 

பல்லவனும் 
அவன் மகனும் நேர் வரிசையில் வந்த உரிகையாளர்களாக 
இருக்க வேண்டும் என்பது நமது அனுமானம் . இந்த வரிசையே 
மேற்கண்ட மெய்க்கீர்த்தியில் சொல்லப் பட்டிருக்க வேண்டும் . 
அப்படியாயின் , அழகிய பல்லவன் , வீரசேகரனின் மகன் என்றும் , 
கி.பி. 1211 - ல் அவன் தன் பாட்டனுடைய தருமங்களை உறுதிப் 
படுத்தியதாகச் சொல்லியிருப்பது இரண்டாம் குலோத்துங்கனின் 
காலத்தில் வாழ்ந்த அரசு நாராயணனின் தருமங்களையே என்றும் 
மேலும் அனுமானிக்கலாம். இவ்வாறு அனுமானம் செய்யும் 
போது , காடவர்களுடைய முக்கிய வரிசையின் அரசமரபு கீழ்க் 
கண்டவாறு இருந்திருக்க வேண்டும் . 

வளந்தானார் 


+ 


ஆட்கொல்லியார் 


நான்கு திக்கினரையும் வென்ற 
ஏழிசை மோசன் 


அரசநாராயணன் கச்சிராயன் 
முடிசூட்டியது . கி.பி. 1140 


ஆட்கொல்லி ( ? )14 


ஆளப்பிறந்தான் ஏழிசை 
மோகன் ஜெகந்நாத் 
கச்சிராயன் வீரசேகரன் 
எஸ் . 1108 , கி , பி . 1186 


அழகிய பல்லவன் ( சீயன் ) 
சாடும் பெருமாள் 61 
மனைவி : சிலவதி 


அழகிய சீயன் கோப்பெருஞ் 

சிங்கன் 


கூடல் அவனி ஆளப் 

சோழர்கள் 
முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சியின் பிற்பகுதியிலிருந்தே 
குறிப்பாகவும் , விக்கிரம சோழன் காலத்திலிருந்து சிறப்பாகவும் 
பார்க்கிறோம் . இவ்வகையில் விருத்தாசலம் மெய்க்கீர்த்தி 
மிகவும் ஆதாரமாக இருக்கிறது . வளந்தானார் , சிங்களவருக்கும் 
கங்கர்களுக்கும் எதிராகப் போரிட்டார் என்று அது சொல்லு 
மது . தங்க நாட்டில் போர்கள் நடந்து கொண்டிருந்த முதலாம் 
(லோத்துங்கனின் ஆட்சிக் காலத்தின் பிற்பகுதியே இந்தக் 
காலமாக இருப்பதால் இக்கல்வெட்டின் செய்தி உண்மையாக 
இருக்கலாம் . ஆனால் , இலங்கைக்கு எதிராக அல்லது பாண்டிய 
நாட்டுக்கு எதிராகக் அக்காலத்தில் போர் நடந்தது 
என்பதற்கு ஆதாரம் இல்லை . ஆட்கொல்லி , நான்கு திக்கு 
களை வென்றவன் ஆகிய அடுத்த இரண்டு சிற்றரசர்கள் பற்றிய 
செய்யுள்களில் வரலாற்று முக்கியத்துவம் 

செய்தி 
ஒன்றும் இல்லை . அரச நாராயணன் எதிரிகளுடைய பலமான 
கோட்டையான வாதாவியைப் படையெடுத்து முரண் இரட்டர் 
தெம்மலை வாதாவி சென்றி றிருதாய் 

என்று சொற்களால் 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது . இதன் பொருள் 

என்ன 
சரியாகத் தெரியவில்லை . இவனுடைய பிற 
சாதனைகளை , இரண்டாம் குலோத்துங்கன் ஆட்சி பற்றிய 
குறிப்பில் சொல்லியிருக்கிறோம் . வீரசேகரனைப் பற்றி , சொல் 
அலங்காரமாகச் சில செய்யுள்கள் உள்ளன . இதில் ஒரே ஒரு 
செய்தி மட்டும் சொல்லப்பட்டிருப்பது வருமாறு : 
கண்டராதித்தன் வாசலின் மேற்பகுதியிலிருந்து புறப்பட்டு 
கற்கடக மாராயனுடைய கூடல் , அதியமானின் நாடு இரண்டுக்கும் 
எதிராகப் படையெடுத்து , அந்த இரண்டு பகுதிகளையும் 
அழித்தான் . இவை , மூன்றாம் குலோத்துங்கனின் சிற்றரசர் 
களுக்கிடையே 

ஆங்காங்கே நடந்த உட்பூசல்களாக இருக்க 
வேண்டும் . ஆனால் , கூடலைக் கைப்பற்றியது , காடவர்களின் 
ஏற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டமாகத் தெரிகிறது ; இந் 
என்று பட்டம் சூட்டிக் கொள்ளுகின்றனர் . இப்பட்டத்தை 
ஏற்ற முதல் அரசன் வீர சேகரனே ஆவான் . கூடல் அல்லது 
கூடலூர் , திருமுனைப் பாடியில் பெருகளூர் நாட்டின் ஒரு பகுதி 
என்று ஒரு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் , அந்த ஊர் 
எது என்று திட்டவட்டமாகச் சொல்லுவதிற்கில்லை . வேறு ஒரு 
மெய்க்கீர்த்தியையும் இங்கே சொல்ல வேண்டிய தேவை ஏற்படு 
கிறது . 16 * கூடல் ஆளப் பிறந்தார் என்ற காடவராயனின் 
மகனும் தொண்டை மண்டலம் கொண்ட பல்லவாண்டார் 
என்ற காடவராயர் நடத்திய போர்களையும் அடைந்த வெற்றி 


அவன் 


HIMA 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 551 


களையும் , தேதி ( ஆண்டு ) சொல்லாமல் , இது குறிப்பிடுகிறது . 
இது , கோப் பெருஞ்சிங்கனின் தகப்பனான அழகிய பல்லவனின் 
மெய்க்கீர்த்தியாக இருக்கலாம் . வீரசேகரன் - கோப் பெருஞ் 
சிங்கன் ஆகிய இருவருக்கும் இடைப்பட்ட காலத்தில் , காடவர் 
களின் ஏற்றம் இந்த மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்ட நிகழ்ச்சிகளால் 
விளக்கம் பெறுகிறது . நம் கருத்து உண்மையாய் இருக்கு 
மாயின் , அழகிய சீயனுக்குப் பல்லவாண்டார் என்ற பெயரும் 
இருந்திருக்க வேண்டும் . மேலும் , வீரசேகரன் தொடங்கி வைத்த 
படை யெடுப்பு முதலிய செயல்களை இவன் விரிவாகச் செய்து 
வெற்றிகண்டு . பிற்காலத்தில் இவன் மகன் இன்னும் பெரிய 
பரப்பளவில் சாதித்த அருஞ் செயல்களுக்கு வழிவகுத்திருக்க 
வேண்டும் . சேயூரில் 163 நடந்த கடுமையான போரில் பெற்ற 
வெற்றியை , பல்லவாண்டாரின் மெய்க்கீர்த்தி தெரிவிக்கிறது . 
அவனுடன் போரிட்ட எதிரியின் பெயர் சொல்லப்படவில்லை ; 
ஆனால் இப்போரின் விளைவாகத் தொண்டைநாடு முழுவதும் 
இவன் வயப்பட்டது என்பதும் மட்டும் தெளிவாகத் தெரிகிறது . 
இதே மெய்க்கீர்த்தியின் பிற்பகுதியிலுள்ள பெண்ணாறு பாயும் 
நாட்டின் அரசன் , வட வேங்கட மலையின் அரசன் , காஞ்சியை 
ஆண்ட பல்லவன் என்ற பட்டங்கள் இதனை வலியுறுத்தும் . 


இந்த ஆட்சியில் ஏற்பட்ட கல்வெட்டுகளில் காடவர்களைப் 
பற்றிய பிற குறிப்புகளை நாம் இனி பார்க்கலாம் , வீரசேகர 
காடவன் என்ற அரசநாராயண ஆளப் பிறந்தான் , குலோத்துங் 
கனின் 13 - ம் ஆண்டில் ( கி . பி . 1191 ) 104 திருவண்ணாமலைக் 
கோயிலுக்கு விலையுயர்ந்த இரத்தினங்கள் பதித்த ஏகவல்லி 
வடம் ஒன்றை வழங்கியுள்ளான் . 12 ஆண்டுகளுக்குப் பிறகு 
கூடலூர் அதிகமான் என்ற பட்டத்தைச் சூட்டிக் கொள்ளு 
கிறான் ; எனவே , இதற்கிடையே கூடலூரையும் முன் சொன்ன 
அதிகைமானையும் எதிர்த்து 

இவன் 

படையெடுத்திருக்க 
வேண்டும் . திருவெண்ணெய் நல்லூரில் , விளக்கு எரிக்க இவன் 
கட்டளை ஏற்படுத்தியுள்ளான் .185 இதே இடத்தில் 3 - ம் ஆண்டில் 
( கி . பி . 1181 ) ஏற்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் , கூடல் மோகன் 
ஆளப்பிறந்தானையும் உடையார் காடவராயரையும் 116 குறிக் 
கின்றன ; ஒரே மனிதன் இந்த இரண்டு பெயர்களுடனும் விளங்கி 
யிருக்கக் கூடும் . அவனுடைய அகம்படி முதலிகளுள் ஒருவன் , 
காடவர்களுடைய முக்கியமான கோட்டைகளுள் ஒன்றாக இருந்த 
சேந்த மங்கலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
எனவே , கூடலும் சேந்த மங்கலமும் ஏற்கெனவே , காடவர் வசம் 
இருந்தன என்பதற்குத் தெளிவான குறிப்பு இருக்கிறது . மோகன் 


சோழர்கள் 


. 


ஆளப்பிறந்தான் அல்லது உடையார் காடவராயர் என்பவர்தான் 
வீரசேகரனா ? அப்படியாயின் , கூடலுக்கும் அதிகைமானுக்கும் 
எதிராக நடைபெற்ற படையெடுப்பு கி , பி . 1181 - க்கு முன் 
நடந்ததா ? இந்தக் கேள்விகளுக்கு உறுதியான விடை சொல்ல 
இயலாது . திருவெண்ணெய் நல்லூர் , விருத்தாசலம் கல்வெட்டு 
கள் 147 இரண்டிலும் சொல்லப்பட்ட கூடல் ஏழிசை மோகன் 
மணவாளப் பெருமாள் வானிலை கண்டான் இராஜராஜ காடவ 
ராயன் என்பவன் யார் என்ற விவரமும் சரியாகத் தெரியவில்லை . 


மலையமான்கள் 


பொதுவாக , 


தங்கள் 


மலையமான் வமிசத்து இளவரசர்கள் இந்தக் காலத்தில் 
தான் சேதிராயர் , கோவலராயர் என்ற பட்டங்களுக்கு உரியவ 
ராகியிருக்கக் கூடும் . 

சிற்றரசர்கள் 
முன்னோர் பெருமையைக் கூறிக்கொள்ள , ஏதாவது ஒரு 
புராணத்தில் ஆதாரம் தேடித் திரிந்த இக்காலத்தில் , புதிய 
மரபிற்கேற்ப சேதி ஹைஹையருடன் தங்களைத் தொடர்பு 
படுத்திக்கொள்ள மலையமான் சிற்றரசர்கள் 

சிற்றரசர்கள் மேற்கொண்ட 
முயற்சியின் விளைவே , சேதிராயர் என்ற பட்டம் . சிசுபாலன் 14. 
என்ற பெயரும் அவர்களுள் ஒருவனுக்கு உண்டு , தென் ஆர்க்காடு 
மாவட்டத்தில் பெண்ணையாற்றின் கரையில் உள்ள திருக்கோயி 
லூர்ப் பகுதியிலேயே இவர்கள் பெருஞ்செல்வாக்குப் பெற்றிருந்த 
தால் , கோவலராயர் என்ற பட்டம் ஏற்பட்டிருக்கும் , சில 
பட்டங்களும் பெயர்களும் இந்தச் சிற்றரசர் வமிசங்களுக்குள் 
ளேயே நிலவிய நெருங்கிய உறவுகளைக் குறிக்கின்றன . கீழையூர் 
மலையமான் வாணகுலராயன் 

பெயர் 
கொண்டிருந்ததைச் சான்றாகச் சொல்லலாம் . வாணகோவரைய 
மலையமான் 170 என்பது மற்றொருவனின் பெயர் , ஏற்கெனவே , 
நாம் சொல்லிய சிசுபாலன் 111 சோழ கங்கப் பல்லவராயன் என்ற 
புதுமையான பெயரை வைத்துக் கொண்டான் . கீழையூர் 
மலையமான்களுள் ஒருவன் 172 பொன் பரப்பினான் 

என்ற 
பெயர் 

பெற்றிருந்தான் . இப்பெயர் ஏற்பட்டதற்கு என்ன 
காரணம் என்பது விளக்கப்படவில்லை , மலையன் 
வர்மன் என்ற கரிகாலச் சோழ ஆடையூர் நாடாள்வான் 
என்பவன் பெயர் , செங்கம் , திருவண்ணாமலை கல்வெட்டுகளில் 
சொல்லப்பட்டிருக்கிறது , 111 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்தில் 
வாழ்ந்த நரசிங்க முனையரையர் பெயரில் முதல் தடவையாக 
ஏற்பட்ட நரசிங்கன் என்ற பட்டம் , பிறகு இரண்டாம் 
இராஜேந்திர தேவன்174 காலத்தில் வாழ்ந்த ஒருவனுக்கு 
இருந்து , மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் மலையமான்கள் 


ஒருவன் 


என்ற 


நரசிம்ம 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 553 


குடும்பத்தில் இன்னும் நின்று நிலவியது என்பதை இந்த இரு 
கல்வெட்டுகளும் புலப்படுத்துகின்றன . 
அதிகைமான்கள் 

தொன்று தொட்ட புகழுடைய தகடூர் அதிகைமான்கள் , 
சோழ மன்னர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்த சிற்றரசர்கள் 
என்ற முறையில் மீண்டும் புகழ் பெறுகின்றனர் . ஹொய்சாள 
விஷ்ணுவர்த்தனனுடன் நடந்த போரில் இழந்துவிட்ட பரப்பு 
களின் சில பகுதிகளை , அதிகைபான்களுடைய உதவியுடன் 
சோழர்கள் மீண்டும் பெற்றனர். என்பதை நம்பலாம் . 
ஏற்கெனவே , 

நாம் 

இக்கருத்தைச் சொல்லியிருக்கிறோம் . 
குலோத்துங்கன் கல்வெட்டு ஒன்றில் இரண்டாம் வல்லாளன் 
குறிப்பிடப் பட்டிருப்பதும் , வல்லாளனின் பட்டத்தரசியின் 
பெயர் சோழ மாதேவி என்று இருப்பதும் , சோழர்களுக்கும் 
ஹொய்சாளருக்கும் நல்லுறவு இருந்ததை அறிவிக்கின்றன . 
போரில் ஏற்பட்ட வெற்றி , இந்த நட்புக்குக் காரணமாய் இருக் 
கலாம் , அல்லது சோழர் சார்பாகச் சமரசம் செய்துவைக்க அதிகை 
மான்கள் தூது சென்றதன் பலனாகவும் இருக்கலாம் . கங்க 
நாட்டில் , தகடூர் இராஜராஜதேவன் என்ற அதிகைமான் , தகடூர் 
நாட்டில் 175 பெண்ணையாற்றின் வடகரையிலுள்ள மலையனூர் 
என்னும் கிராமம் முழுவதையும் திருவண்ணாமலைக் கோயி 
லுக்கு எழுதி வைத்தான் . அதிகைமான்களுக்கும் சோழர்களுக்கும் 
இடையேயிருந்த உறவு , 

இடையில் முறிந்திருந்தாலும்கூட , 
ரண்டாம் இராஜராஜன் ஆட்சிக் காலத்தில் தகடூர்ச் சிற்றரசர் 
களும் சோழர்களும் மீண்டும் அன்புறவோடு இருந்துவரத் 
தொடங்கினர் என்பதற்கு அவன் 

தாங்கிய இராஜராஜப் 
பட்டமே சான்று . இராஜராஜ தேவன் மகனே , அவனைவிடப் 
பெரும் புகழ் பெற்ற விடுகாது அழகிய பெருமாள் . இவன் , 
சங்க இலக்கியத்தில் சொல்லப்படும் எழினி என்பவனின் 
வழிவந்தவன் என்று தன்னைப் பற்றிச் சொல்லிக் கொள்கிறான் , 
இவன் ஏராளமான கல்வெட்டுகளை விவரமாக அமைத்துள்ளான் . 
மூன்றாம் குலோத்துங்கனின் 19 - ம் ஆண்டில் 176 திருமாணிக் 
குழியில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்குப் பொன்னை வாரி 
வழங்கிய சாமந்தன் அதிகைமான் , தகப்பனாகாவோ மகனா 
காவோ இருந்திருக்கலாம் . மகனுடைய கல்வெட்டுகள் , 

சேலம் , 
தென் ஆர்க்காடு , வட ஆர்க்காடு மாவட்டங்களில் உள்ளன . 
அவற்றில் சிலவற்றில் மட்டுமே குலோத்துங்கனின் 
ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன ; ஆனால் , அவை பெரும் 
பாலும் செய்யுள்களாய் இருப்பதால் மேலாதிக்க 


அரசனின் 


ஒருவனான 179 
குடலையில் 


சமணர் 


யக்கன் , 


முடிவுக்கு சி 

சோழர்கள் 
பெயர் அவற்றில் இல்லை . இதைக் காரணமாக வைத்துக் 
கொண்டு , சிற்றரசன் சுதந்தரப் பிரகடனம் செய்தான் என்ற 

வரவேண்டியதில்லை , 171 குலோத்துங்கன் 22 - ம் 
ஆண்டுக் கல்வெட்டு ஒன்றில் , பாலாறு , பெண்ணையாறு , காவிரி 
ஆகிய மூன்று ஆறுகளுக்கும் தானே அரசன் என்று இந்தச் 
சிற்றரசன் சொல்லி கொள்கிறான் . பெண்ணையாற்றின் 
கரையிலுள்ள சிறுகோட்டையில் தன் பெயரால் 178 ஒரு கற்கோயில் 
கட்டியதாகவும் கூறியுள்ளான் . தன் முன் னோர்களில் 

எழினி என்ற சேரமன்னனால் ஆதிகாலத்தில் 

குடியிருப்புக்கு அருகே நிறுவப்பட்ட 
இயக்கி திருவுருவங்களை இவன் புதுப்பித்ததாக 
இவனுடைய திருமலைக் கல்வெட்டு தெரிவிக்கிறது . வட ஆர்க் 
காடு மாவட்டம் செங்கத்திலுள்ள மற்றொரு கல்வெட்டு 180 
இந்தப் பகுதியில் சோழர்களுக்கு உட்பட்ட சிற்றரசர் பலரிட 
மும் , இவன் நிறைந்த செல்வாக்குப் பெற்றிருந்ததைப் புலப்படுத்து 
கிறது . குலோத்துங்கனின் 21 - ம் ஆட்சி ஆண்டில் இரு சிற்றரசர் 
களுடன் இவன் ஏற்கெனவே செய்து கொண்டிருந்த உடன் 
பாட்டைப் புதுப்பித்ததையும் அந்த உடன்பாட்டு விவரங்களையும் 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது . கரிகாலச் 

ஆடையூர் 
நாடாள்வான் , செங்கேணி அம்மை அப்பன் அத்திமல்லன் என்ற 
விக்கிரமசோழ 

நாடாள்வான் என்ற இருவருமே இந்தச் 
சிற்றரசர்கள் , இந்த உடன்பாடு நடைமுறையில் இருக்கும் வரை , 
சீயங்கன் முதலிய வேறு சில சிற்றரசர்களுடன் அதிகைமான் 
எவ்வித உறவும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது , இந்த 
ஏற்பாட்டின் ஒரு நிபந்தனை ஆகும் . அரசியல் , இராச்சிய மதிப்பு 
நிலைகளுடைய இந்த உடன்பாடுகளில் மேலாதிக்க மன்னரின் 
பெயர் கூட இல்லாததால் சோழ அரசு செல்வாக்கு இழந்து 
சிதைவுறத் தொடங்கி விட்டதற்கு இது சான்று பகர்கிறது . 
மத்திய அரசின் கட்டுப்பாடு தகர்ந்தது 

ஓரளவு தன்னுரிமையுள்ள சிற்றரசர்கள் எண்ணிக்கையில் 
மிகவும் பெருகி , உள் நாடெங்கும் தலை தூக்கினர் . இதனால் , 
மத்திய அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட விளைவுகளை இந்த அதிகாரத் 

ஏற்கெனவே சொல்லியிருக்கிறோம் . குலோத்துங்கனின் 
சிற்றரசர்களின் பட்டியல் மேலே நாம் சொன்ன பெயர்களோடு 
மட்டும் முடிந்து 

முடிந்து விடவில்லை . கல்வெட்டுகளில் , இன்னும் 
எத்தனையோ சிற்றரசர்கள் இடம் பெறுகிறார்கள் . இதனால் 
மத்திய அரசாங்கத்தின் நிலை மிக விரைவாகத் தாழ்வுற்றது . 
இக்காரணத்தால் விளைவுகளும் , விளைவுகளால் காரணங்களும் 


சோழ 


- 
ரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 555 
ஏற்பட்டன . மத்திய 

அரசாங்கம் வலுவிழந்ததால் உள்ளூர் 
நடைமுறைகளுக்கும் பாதுகாப்பிற்குமாகப் புதியதாக பல ஏற் 
பாடுகளைச் செய்யவேண்டிய நிலை உருவாயிற்று .. மத்திய 
அரசாங்கம் மீண்டும் அதிகாரத்துடன் செயல்பட முயன்றபோது , 
இந்தப் புதிய ஏற்பாடுகளே தடையாக இருந்தன . பேரரசின் 
பாதுகாப்பில் , நிழலில் , ஆதரவில் வளர்ந்து ஆற்றல் பெற்ற 
சிற்றரசுகள் தங்களுக்குள் இணைந்து , தாங்களே ஒரு புதுப் 
பேரரசாகி பழைய பேரரசுக்கு தீங்கிழைக்கவும் தயங்கவில்லை . 
சிற்றரசுகள் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொள்ளும் பழக்கம் 
மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியில்தான் உச்சகட்டத்தை 
அடைந்தது . இக்காலத்தில் 

பாண்டிய 

நாட்டில் சோழர் 
கல்வெட்டுகளைக் காணோம் , பாண்டிய நாட்டின் அன்றாட 
ஆட்சியில் சோழப் பேரரசுக்கு இடமில்லாமல் போனதற்கே இது 
அறிகுறி . குலோத்துங்கனின் நேரடி ஆட்சி நடந்த பகுதியில் தான் , 
சிற்றரசர்கள் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொண்டனர் 
என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் , உடன்பாடு 
களையும் அவற்றின் விவரங்களையும் இங்கே சொல்லத் தேவை 
யில்லை . 131 சில ஆதாரங்கள் நமக்குக் கிடைத்திருக்கின்றன . 
ஆனால் , நம் கைக்கு எட்டாத வேறு ஆதாரங்களும் இருக் 
கலாம் . தவிரவும் பல ஆதாரங்கள் அழிந்தும் இருக்கலாம் . வாய் 
மொழியாகவும் பல உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் . இவற்றின் 
பயனாக , அரசரின் சார்பாக நிர்வாகத்தை நடத்துவது பல 
தால் , 

இராஜராஜன் , முதலாம் இராஜேந்திரன் 
ஆகியோரின் ஒளிமிக்கக் காலங்களில் இருந்தது போன்றே 
மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியிலும் அவனுக்குப் பிறகு 
துரதிர்ஷ்டமான சூழலில் ஆட்சி செய்த மூன்றாம் இராஜராஜன் , 
மூன்றாம் இராஜேந்திரன் காலங்களிலும் , அரசாங்க இயந்திரத் 
தின் கட்டுக்கோப்பின் வெளிப்படையான வடிவம் அப்படியே 
இருந்தது . ஆனால் , அது சக்தியில்லாத வடிவமாக , உயிர் நீங்கிய 
உடலாக மாறி இருந்தது . 


முதலாம் 


* Writai, M.+ 


*பாபா 





-ஆனால் என்னும் 

குலோத்துங்கன் 
எல்லையில் 

சோழர்கள் 
குறிப்புகள் 
பட்டம் ஏற்ற தேதிகள் பிப்ரவரி 28 முதல் மார்ச் 
30 வரை , கி பி . 1163 , கீல்ஹார்ன் ஈ.ஐ. ix . பக் . 211 . 

C குறிப்பில் முன்னர் சொல்லப்பட் 
டிருப்பதைப் பார்க்க , 
558/1904 ( 2 - ம் ஆண்டு ) ; 43,1922 ( 3 - ம் ஆண்டு ) 
262/1902 . 

172/1908 ( 6 - ம் ஆண்டு ) ; 540/1904 ( 10- ம் ஆண்டு) . 
5 . சிவபுரி ( இராமநாதபுர மாவட்டம் ) யில் விக்கிரம 

சோழனின் கல்வெட்டுகள் இரண்டு பட்டும் உள்ளன 
(வெட்டோ , இரண்டாம் இராஜராஜன் கல்வெட்டோ 
இல்லை . திருக்கோளக்குடி ( இராமநாதபுரம் ரயில் 
இரண்டாம் இராஜாதிராஜன் சல்வெட்டு உளது 
43/1916 . 
சி . வி . அதி . 76 , v . 76- அதி . 77. v . 103 , 
336/1928 என்பது குலோத்துங்கன் என்ற பெய 
ருடைய கொங்குச் சோழ அரசனின் கல்வெட்டு . 
சி . வி.யில் சொல்லப்பட்ட செய்திக்கு மிக ஆதார 
மான முறையில் கல்வெட்டு சான்று இதில் கிடைக் 

இக்காலத்தில் தென்னிந்தியாவில் வமிசங் 
களுக்கு இடையே நிலவிய அரசியல் உறவுகளைப் 
புரிந்து கொள்ள துணை செய்யும் செய்திகளையும் 

இது தருகிறது . 
8 சி , வி , அதிகாரம் 77 V. 85 கெய்கர் ( என் 3 ) ; 

இந்த விவரம் சரியானதுதானா என்று ஐயுறுகிறது . 
செய்யுள் 83 - ல் உள்ள மதுரா என்பதை மதுரை 
மா நகரம் என்று கொண்டிருப்பதால் இந்த ஐயம் 
ஏற்பட்டிருக்கிறது . ஆட்சியைத்தான் இவ்வாறு குறிப் 
பிட்டிருக்கிறார்கள் . பழைய பாண்டிய நாட்டின் வட 
கா தங்களுக்கு ஏற்பட்ட போர் , கிராமத்திலிருந்து 
கடல் 

வரை நிகழ்ந்திருக்கக் கூடும் . சோழர் கல் 
வெட்டுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன என்பதைப் 
பின்னர் பார்ப்போம் . 


* 


cf. ஜீஜர் சி . வி . ii . பக் . 100 , என் . 1 . 
10 . 20/1899 . எஸ் . ஐ . ஐ . iv , எண் 456 , ஏ . ஆர் . 

1899 - பாராக்கள் 23-38 . 
11. 433/1924 . 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 557 


போல 


12 . 465/1905 . 
13 . 261/1925 . மற்றொரு நில மானியத்தைச் சொல்லு 
வதோடு , போரின் வரலாற்றை முன் சொன்னது 
தெரிவிக்கிறது . 

சில 

இடைவெளிகளுக்கு 
விளக்கம் தர உதவுகிறது . 
14 . ஊாத்துறை என்பது , வட இலங்கையில் யாழ்ப் 

பாணத்திலுள்ள ஒரு தீவு . இதை ஆங்கிலத்தில் 
சைட்ஸ் ( Kilyts ) என்றும் , தமிழில் ஊர்க்காவல் துறை 
என்றும் சொல்லுவார்கள் . மாதோட்டம் என்பது 
மஹுதித்த மான்தோட்ட வல்லிக்காமம் 

என்று 
சி . வி.யில் சொல்லப்பட்டிருக்கிறது ( அதிகாரம் 83 , 
செய்யுள் 17 ) . இது மன்னாருக்குத் தென் கிழக்கே 
ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது . பாத்திவான் என்பது 
மட்டுவில் என்பதும் ஒன்றாக இருக்கலாம் . யாழ்ப் 
பாணத்துக்குக் கிழக்கே 10 மைல் . வெங்கடசுப்பய்யர் , 

இ . ஐ . xxi , பக் . 187 , என் , என் . 
15 . இந்த இளவரசனை ஒரு தடவை ( 1154 - ல் ) பராக் 

கிரமபாகு சிறைப்பிடித்து தன்னுடைய வெற்றி 
ஊர்வலத்தின் முன்னால் நடந்து சொல்லும்படி செய் 
தான் . சி . வி . அதிகாரம் 72 , செய்யுள்கள் 291 , 299 . 
பராக்கிரமபாகு , இலங்கை முழுவதையும் தன்னு 
டைய குடையின் கீழ்க் கொண்டு வரும் வரை , நீண்ட 
நெடுங்காலம் இத்தீவில் உள் நாட்டுக் குழப்பங்கள் 

இருந்தன . சி . வி . அதிகாரம் 70-72 . 
16 . ஈழத்தானுடன் சம்பந்தம் பண்ணவும் என்பது 

சொற்றொடர் . இது திருமண உறவைக் குறிக்கும் . 
17 . ஏழகத்தார் என்பது மதுரை வட்டத்தில் உள்ள ஏடகம் 

(திருவேடகம் ) என்னும் ஊரைக் குறிக்கக் கூடும் . 
எஸ் . ஐ . ஐ . iii , பக் . 212 , என் . 1. மறப்படை , ஏழகப் 
படை என்பன பாண்டியர்களின் படையில் இருந்த 
பிரிவுகளைக் குறிப்பதாக இருக்கலாம் . அப்படியானால் 
ஏழகத்தார் என்பதும் படையைக் குறிக்கும் . அவருள் 
சிலர் , எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டிருக்கலாம் . 
வேறு சிலர் , தொடர்ந்து , மேலாதிக்க அரசருக்கு 

விசுவாசமாக இருந்திருக்கலாம் . 
18 . தளபதிக்குப் பழையனூரில் இறையிலி நிலம் 10 வேலி 

பரிசு அளிக்கப்பட்டது . 
19 . 36/1906 ; 731/1909 முதலியன . 474/1905 போன்ற 

சில ஆதாரங்கள் மெய்க்கீர்த்தியை இந்தப் பெயருடன் 

இணைக்கின்றன . 
20. முன் பக் , 159-60 ஐப் பார்க்க . 


558 


சோழர்கள் 


Meip படிப்பான 





21 . என் . ஐ . என் . 108 , 105/1922 ; 571/1907 . 

48/1893 . 
129/1927, 
263/1913 . பார்க்க ஏ . ஆர் . இ . 1927 , II , 27 , 
மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு 
மானியத்தைக் குறிப்பதாகச் சிதம்பரம் கல்வெட்டு 
கருதப்பட்டது . கரிகாலன் , இராஜாதிராஜன் என்ற 

பட்டங்களுக்கும் ஏ . ஆர் . இ . 1914 II 17 - ல் 

அரசனுக்குச் சொல்லப் பட்டிருக்கின்றன . 
இராஜாதிராஜன் ஏற்கெனவே பெற்றிருந்த மானி 
யத்தை அவனுக்குப்பின் - பட்டத்துக்கு வந்தவன் 
உறுதிப்படுத்தியதாகத் தெரிகிறது . 263 என்பது 
பழைய பானியம் , 

262.1 

அதைக் குலோத்துங்கன் 
உறுதிப்படுத்தியது . ஒருவேளை , 262 , இரண்டாம் 
குலோத்துங்கனின் ஆதாரமாக இருக்கலாம் . அதில் 
பரகேசரி என்று குறிப்பிடப்பட்டிருப்பது பிழையாக 

இருக்கக் கூடும் , 
25. 420 ! 1908 . 
28 . 259/1925 . 
27 . 538/1904 
28 . 433/1924 . 
29. 619/1902; 270/1927 , 
29a , 393/1923 ( 4 - ம் ஆண்டு) . 

72/1893 . 
31. 20/1893 . 

195/1904 ; 202/1902 ; 71/1919 ; 222/1904 . 

65/1929 , 
34. 55/1929 . 

252/1919 . பிற உதாரணங்கள் : ஏ . ஆர் . இ . 1934-5 
II 16 ; 1937-8 II 4I . 
389/1921 . 
இ . ஐ . viii , பக் . 260- கீல் ஹார்ன் , முன் பக்கம் 357 - ல் 
ஹேமாவதி கல்வெட்டைப் பற்றிப் பார்க்கவும் . 
குலோத்துங்கன் 1166-7 - ல் பட்டத்திற்கு வந்ததாக 
அதில் சொல்லப்பட்டிருக்கிறது . தமிழ் நாட்டில் தன் 
ஆட்சி முடிவடைந்த பிறகு , இவன் பல ஆண்டுகள் 


33 . 


விரோத 


PA | 


குலோத்துங்க 
இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 559 

தெலுங்கு மாவட்டங்களில் ( குறிப்பாக , திராட்சா 
ராமத்தில் ) வாழ்ந்தான் என்பதற்கு அங்கு , இரா ஜாதி 
ராஜனின் பல கல்வெட்டுகள் இருப்பதால் புலனா 
கிறது . ஹேமாவதிக் கல்வெட்டுக்கு LDIT DIUILL 
கருத்துக்கும் இடம் உண்டு . இரண்டாம் இராஜராஜன் 
இறந்த பிறகு , இரண்டாம் இராஜாதிராஜன் முடி 
சூட்டிக் கொண்ட போது சில சங்கடங்கள் ஏற்பட்ட 
தாக ஒரு குறிப்பு , பல்லவராயன் பேட்டைக் கல் 
வெட்டில் காணப்படுகிறது . இது இராஜாதிராஜன் 
ஆட்சியின் காலவரிசை முறையில் ஆரம்பக் கட்டம் 
ஒன்றான 1166 - ல் ஏற்பட்டிருக்கலாம் . குலோத் 
துங்கனும் இந்த 

ஆண்டிலேயே தன்னுடைய 
ஆட்சியைத் தொடங்கியதாகச் சொல்லுகிறான் 
( ஹேமாவதி கல்வெட்டு ) . குலோத்துங்கன் தன்னுடைய 

மனப்பான்மையை ஒருபோதும் கைவிட 
வில்லை . தன் ஆதரவாளருடன் சேர்ந்து , சோழச் 
சிம்மாசனத்தை 1178 - ல் கைப்பற்றி , இராஜாதி 
ராஜனை தெலுங்கு நாட்டிற்கு வனவாசம் 
வைத்தான் . இங்கு நாம் சுருக்கமாக ஆராய்ந்த 
ஆதாரங்களைக் கொண்டும் , இனிமேல் கிடைக்சக் 
கூடிய செய்திகளின் அடிப்படையிலும் , இரண்டாம் 
இரா ஜாதிராஜனுக்கும் மூன்றாம் 
னுக்கும் இருந்துவந்த உறவை இன்னும் ஆழமாகவும் 

விளக்கமாகவும் ஆராய வேண்டும் . 
38 . திரிபுவனச் சக்கரவர்த்திகள் , குலோத்துங்க சோழ 

தேவனின் இரண்டாம் ஆட்சியில் ஏற்பட்ட 229/1917 
பெரிய தேவ இராஜராஜ தேவனின் 19 - ம் ஆண்டைக் 
குறிப்பிடுகிறது . இதை வைத்து உறவு முறையைக் 
கணக்கிட முடியாது . காரணம் , இரண்டாம் இராஜாதி 
ராஜன் , 37/1925 ( 28 - ம் ஆண்டு ) கல்வெட்டிலும் 
இதே வாசகம் உளது . 

முன் பக் . 372 . 
40 . 

து , ஒட்டக்கூத்தனின் நூல் என்று சில சமயம் 
தவறாகச் சொல்லப்படுகிறது . அந்தப் புலவருடைய 
உலாக்களைவிட இது காலத்தால் பிந்தியது என்பதை 
யும் , சங்கரச் சோழன் உலா ஏற்பட்ட காலத்தியது 
என்பதையும் பண்டித ரா . இராகவ ஐயங்கார் செந் 
தமிழ் மூன்றாம் தொகுதியில் பக் . 164-70 - ல் தெரி 

விக்கிறார் . 
41. | கோவையின் ஆசிரியர் , தன் கதாநாயகன் மனித 

வடிவமான அரசர் என்று சொல்லி , அவன் வாழ்க்கை 
நிகழ்ச்சிகளைக் கூறுவதைக் காட்டிலும் அவனை , 
விஷ்ணுவுடன் ஒப்பிட்டு அந்தக் கடவுளின் சாதனை 
களாக , புராணங்கள் சொல்லுவதையெல்லாம் கூறி 


39 . 


. 


மழுவாளியைப் போய்த்தான் சூழ்தரு திருத்தாளான் 

178/ 190p 
560 

சோழர்கள் 
அவனைச் சிறப்பிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக 
உள்ளார் , இறையனார் அகப்பொருள் உரையில் 
காட்டாகவுள்ள செய்யுள்கள் 

தரும் 
பாண்டிக் கோவையுடன் ஒப்பிட்டால் இந்தக் கோவை 
அவ்லளவு சிறந்ததாகத் தெரியவில்லை. கொங்கு , 
பாண்டிய மன்னர்களுக்கு எதிராக இவன் பெற்ற 
வெற்றிகளையும் அரசனுடைய சிவபக்தியையும் 
குறிப்பிடும் , பின்வரும் செய்யுட்களால் இக்கோவை 
மூன்றாம் குலோத்துங்கனைப் பற்றியது என்று முடிவு 
செய்யலாம் : 
கொங்கோட்டும் வேங்கைக் கொடியோன் 

( செய்யுள் 82 ) . 
பத்தியால் உருகி நாகாபரணனை ஏத்தும் 

குலோத்துங்கன் ( 88 ) ; 

குலோத்துங்கன் ( 103 ) ; 
மீன் போட வென் கண்ட ( 114 ) ; 
கொங்கேட குத்தும் களிற்றான் ( 133 ) ; 
அடி நின்ற மீனமுஞ் சாபமும் மொழியடவி புகக் 

கொடி நின்ற வேங்கை உயர்த்தோன் ( 170 ) ; 
மீனவர் சேராரை வென்கண்ட வீரம் விழுக் 

கவிஞரானவர் பாடும் குலோத்துங்கன் ( 195 ) ; 
தங்கும் அரணம் பிரித்து ஒன்றிலாம் அண்டச் 

சாவகமும் கொங்கும் இறைஞ்சும் குமார 

குலோத்துங்கன் ( 270 ) . 
குலோத்துங்கனின் மேலாதிக்கத்தை ஏற்ற நாடுகளில் 
சாவகமும் ( Zabag ) சொல்லப்பட்டிருப்பது முக்கிய 
மாகக் கவனிக்கத் தக்கது . 
165 / 1902 - எஸ் , ஐ.ஐ. iii , 85 . 
457/1902 ; எஸ் . ஐ.ஐ. iil , 86 . 

ஐ.ஐ. iii , 86. திருக்கொள்ளம் 
பூதூர்க் கல்வெட்டு ( 1/1899 ) அதே வடிவத்தில் 
இருக்கிறது . ஆனால் , அதன் 

தேதி நிச்சயமாக 
இல்லை . 

14-15 - ல் சொல்லப்பட்டிருக்கும் 
நான்காம் ஆண்டு என்பது இந்த 

ஆதாரத்தின் 
காலத்தைக் குறிப்பதாகாது . மாறுபட்ட கருத்தை 
வெங்கையா ஏ . ஆர் . இ . 1899 - ல் சொல்லுகிறார் . 

173/1918 ; 196/1901 . 
45. 215/1971, 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 581 


47. 190/1904 . 
48 . 246/1903 . 
49 . 

என் . ஐ . என் . 85 . 
50 . 394/1925 . 
51. 2/1905 . 
52. முதலில் 26 - ம் ஆண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது . 

120/1912. இந்த ஆதாரம் 37 -ம் ஆண்டைக் குறிப் 
பிடுவதால் , மிகவும் முற்பட்ட மேற்கோள் . 658 / 
1902 - ல் ( 29 - ம் ஆண்டில் ) உள்ளது . காஞ்சியிலுள்ள 
ஓர் ஆதாரம் மட்டும் அபிஷேகங்கள் 1 ( 3 ) -ம் ஆண்டில் 
நடந்ததாகச் சொல்லுகிறது . 30 என்பது தவறாக 
இவ்வாறு பொறிக்கப்பட்டிருக்கலாம் . ங , ய என்ற 
எண்களை கல்லில் எழுத்துகளை வெட்டியவன் இடம் 

மாறி வெட்டியிருக்கலாம் . 
53 .. 

டி . ஏ . எஸ் . ii , பக் . 18 அடிக்குறிப்பு . தெற்கே 
எவ்வளவோ கலகங்கள் நிகழ்ந்துங்கூட , சோழர்களின் 

நிர்வாக முறை நிலவியதற்கு இந்த ஆதாரம் சான்று . 
54 . 547/1902 ( எஸ் . ஐ. ஐ . ii , 86 ) ; 1 / 1899 - ம் இது 

போன்றதே . 
55 , 1/1899 ஆண் மக்கள் , என்று சொல்லுகிறது . 

ஹுல்ஷ் இதை மொழி பெயர்த்திருப்பது வருமாறு : 
வீரபாண்டியனின் மகன் அடக்கப்பட்டான் எஸ் . ஐ. 
ஐ . iii , v . 212 ( வரி -2 ) ஆனால் , மனிதர்களைக் குறிக் 
கும் போது பட என்ற சொல் , உயிர் இழப்பதைக் 

குறிக்கும் . 
56 . 

94/1918 ( 14 - ம் ஆண்டு ) -ல் ‘ சிங்களப்படை மறப்படை 
வெட்டுண்டலை கடல் புக்களரி விழ என்ற சொற் 

றொடர் உளது . 
57 . 458/1902 ( எஸ் . ஐ . ஐ . iii , 87 ) , 
58. 254/1925 ; 42/1906 . 
59. இந்தச் சொல்லுக்கு , அந்தப்புரம் என்று பொருள் 

அன்று ; அரண்மனையில் பெண்டிர் வாழும் பகுதி 

என்பதே பொருள் . 42/1906 இதைச் சொல்லவில்லை . 
60 . மேலே கண்ட இரண்டு கல்வெட்டுகளையும் நான் 

பார்த்ததிலிருந்து , வீரகேரளனைப் பற்றிய வாசகம் 
வருமாறு : “ மீனவனாம் வீரகேரளன் வினை) கொண்டு 
விரல் தறித்துத்தான் அடிமை புகுதலால் தராதிபர் 

பேரா வாழ்வளித்துப் பக்கமிருந்து உண்ண பரிகல 
A375-36 


- - 


* சொற்றொடர் வருகிறது . 
வாசகத்தில் பல இடைவெளிகள் உள்ளன . இருக்கும் 
56 

சோழர்கள் 
பரிச்சின்ன நல்கி . கடைசிச் சொற்களை ‘ பரிகலத் 
தில் அமுதளித்து என்ற மாறுதலுடன் எஸ் . ஐ . ஐ . 
iii, 88 , வரி 5 சொல்லுகிறது . இரண்டுக்கும் கருத்து 

வேறுபாடு கிடையாது . 
61. 288/1907 . 
6-2 . 66/1892- எஸ். ஐ . ஐ . iii , 88 . 
63 . கொடி வழங்கு வில்லவன் என்பதன் உண்மைப் 

பொருள் இதுவே . இதை ஹுல்ஷ், பின்வருமாறு 
மொழி பெயர்த்துள்ளார் . கோடிக் கணக்கில் வாரி 
வழங்கிய சேர 

மன்னன் வழங்குதல் -உலாவுதல் 
(தனிச் சொல்லகராதி ) , மற்றும் எஸ் . கே . ஐயங்கார் . 
சவுத் இந்தியா அண்டு ஹர் முஹமடன் இன்வே 

டர்ஸ் பக் . 14 , என் 3 : 
64. ஏற்கெனவே நாம் பார்த்த திருக்கடையூர்க் கல்வெட்டு 

களில் விரல் தறித்து என்ற சொற்களுக்கு முன்னால் 
* 
இதை வெனை கண்டு என்று ஹுல்ஷ் திருத்தம் 
செய்துள்ளார் . பின்னால் நாம் பார்க்கவிருக்கும் 
புதுக்கோட்டை கல்வெட்டுகள் - ஸ்ரீரங்கம் வாசகத் 
தையே பின்பற்றுகின்றன . தானடிமை புகுதுதலால் 
என்ற சொற்றொடர் புதுக்கோட்டை , ஸ்ரீரங்கம் 

கல்வெட்டுகளில் காட்டப்பட்டிருக்கிறது . 
65. 1404/1896 . 
66. 170/1902 . 
67. புதுக்கோட்டைக் கல்வெட்டுகள் 163 ; 166 ( மூலங்கள் ) . 

இந்த இரண்டும் சேதப்பட்டுள . வெளியிடப்பட்ட 


பகுதிகளும் தவறாக வாசித்து வெளியிடப்பட்டிருக்கக் 

கூடும் . 
68. இதில் பயன்படுத்தப்பட்ட சொற்களே எஸ் . ஐ.ஐ. iii , 

87 வரிகள் 2-3 - லும் காணப்படுகின்றன . 
69. மேற்படி 88 , வரிகள் 3-6 . 
70. இந்த இடத்தில் சில விளங்காத சொற்களை நான் 

விட்டு விட்டேன் . 
71. மூலத்தின் இனிய வாசகத்தை இங்கே தருவது என் 

கடமை: மாமதுரையை வலங்கொண்டு திரு ஆலவாய் 
உறையும் தேன் மலர்க் கொன்றைவார் சடைச் 
செழுஞ்சுடரைத் தொழுது இறைஞ்சி . 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 563 


என்ற 


72. திருமழபாடி ( 7411895 ) கல்வெட்டு , 34 - ம் ஆண்டில் 

பொறிக்கப்பட்டது . புயல் வாய்த்து 
முன்னுரைக்கு அது சற்று வேறுபட்ட ஒரு வாசகத்தைத் 
தருகிறது . குலோத்துங்கனின் படைகள் , உலகின் 
பல்வேறு பகுதிகளிலும் சாதித்த சாதனைகளை இந்த 
முன்னுரை விவரிக்கிறது . ஆனால் இந்த விவரம் 

வரலாற்று முறையில் நம் ஆய்விற்கு உதவவில்லை . 
73 . சி . எப் . படி வழங்கி முடி வழங்கி என்று எஸ் . ஐ . ஐ . 

iii , 88 , 5 வரி கூறும் . 
74. என் ஐ . என் . 85 . 
75. சி . வி . ii , 128 , என் . 6 . 
76. சிலோன் ஜர்னல் ஆப் சயன்ஸ் , ஜி . II , பக் . 105-6 . 

மற்றும் சி . வி . ii , பக் . 128 , என் . 6. மேலே சொல்லப் 
பட்ட 90/1905 என்றது வட்டெழுத்துக் கல்வெட்டு 
என்றும் சேதப்பட்டது என்றும் ஏ . ஆர் . இ . 1905 - ல் 
தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது . ஜே . ஆர் . ஏ . எஸ் . 
இலங்கைக் கிளையின் -- xxxi , பக் , 384-387 - ல் எஸ் , 
பரண விதானே , கி . பி . 1200 - க்கு முன் சோழர் மூன்று 
முறை இலங்கையைப் படையெடுத்ததாக , சசதாவதா 
என்ற இலங்கைச் செய்யுள் நூலில் கிட்டியைப் பற்றிச் 
சொல்லப்பட்டிருப்பதையும் , அந்நூலின் பழமையான 
உரையையும் ஆதாரமாகக் கொண்டு சொல்லுகிறார் . 
படையெடுப்பின் விவரம் உரையில் மட்டுமே உள்ளன . 
அந்தப் பொதுப்படையான குறிப்பு அதுபோலவே 
பொதுப்படையாக இலங்கையைப் பற்றிக் குலோத் 
துங்கன் கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருப்பதுடன் 
நாம் ஒப்பிட வேண்டும் . வேறு சான்றுகள் எதுவும் 
இல்லை . ‘ முதலாம் பராக்கிரம பாகுவின் ஆட்சிக் 
காலத்தின் இறுதியில் ஆரம்பித்து பொலனறுவைந்த 
காலம் வரை சோழர்களும் சிங்களவர்களும் ஓய்வு 
ஒழிச்சலின்றி போர் புரிந்து கொண்டே இருந்தனர் 
என்றும் படையெடுப்பு , அதைச் சமாளித்ததும் எதிர் 
படையெடுப்பு என மாறி மாறி நடந்தன என்றும் , 
ஒரு சமயம் சோழர் - கையும் மற்றொரு சமயம் 
சிங்களவர் கையும் 

மேலோங்கியிருந்தன என்றும் 
பரண விதானே கூறுகிறார் . சி . வி.யின் ஆதாரம் 
இக்கருத்துக்கு ஆதரவாய் இருக்குமா என்பது ஐயமே , 
இலங்கையில் எப்போதும் உட்பூசல் இருந்தது . அதில் 
ஏதாவது ஒரு கட்சி , தமிழ் நாட்டிலிருந்து தனக்கு 
ஆதரவை , பெரும்பாலும் 

கூலிப் 

படையை 
வேண்டிற்று . தமிழ் நாட்டில் திரட்டிய படைகளுடன் 
தான் அனீகாங்க , லொ கிஸார , மாக்கா ஆகியோ 
ரெல்லாம் இலங்கைக்குச் சென்றனர் . " அரசன் 
சார்பாகச் சோழர்களை ஒழித்துக் கட்டுவதில் லோக 


564 


சோழர்கள் 


பதி 


நான் 


79 . 


அரகமேனா காட்டிய வீரதீரத்துக்கு அவனை 
இரண்டாம் லோகிசாரன் (1210-11 ) பாராட்டிப் 

பரிசுகள் வழங்கினான் ( இ . இஜட் . iv , பக் . 88 ) . 
77. பி . கே ., பக் . 142-3 . 
78. இவற்றில் குறிப்பாக , தம்பிமார்கள் சொல்லப்படுவது 

நம் கவனத்திற்குரியது . ஜடாவர்மன் குலசேகரனுக்குப் 
பிறகு , பட்டத்திற்கு வந்த மாறவர்மன் சுந்தர 
பாண்டியன் , அவனுடைய தம்பி என்பதை 
வேறோர் இடத்தில் சொல்லியிருக்கிறேன் . பி . கே . 
பக் . 143-4 , 
பாண்டிய நாட்டில் காணப்படும் மூன்றாம் குலோத் 
துங்கன் கல்வெட்டுகள் வருமாறு : திருக்கோலக்குடி 
( இராமநாதபுர மாவட்டம் ) ல் இரண்டு -39,40 / 
1916 . ( 14 - ம் ஆண்டு ) ; திருநெல்வேலியில் ஒன்று , 
28/1927 ( 18 - ம் ஆண்டு) ; சதுர்வேதமங்கலத்தில் 
( இராமநாதபுரம் ) ஒன்று -311 / 1928 . ( 21 - ம் ஆண்டு ) ; 
மதுரை மாவட்டம் தேனூரில் ஒன்று - 606/1926 

( 39 - ம் ஆண்டு) . 
80 . 

49/1909 ; 670/1920 ; ஏ . ஆர் . இ . 1921 , II , 64 . 
81 . ஐ . ஏ . KAxviii , பக் . 7-10; என் . ஐ . பக் . 1430 அடிக் 

குறிப்பு . 
82. இ . ஐ . vii , பக் . 121 , என் . 5 ; ஏ . ஆர் . இ . 1908 . 


1 , 79 . 


83 583/1907 . 

நல்லசித்தன் , எறசித்தனின் மகன் என்று 578/1907 
சொல்லுகிறது . பிற கல்வெட்டுகள் , முதல் மகனை 
மன்மசித்தன் என்று சொல்லுகின்றன ( இ . ஐ . vii , 
பக் . 158 அடிக்குறிப்பு ) . எனவே , மன்மசித்தன் 
நல்ல சித்தன் என்பவர்கள் யார் யார் என்று தெளி 
வாகி விட்டது . பார்க்க : வெங்கையா ஐ . ஏ . Xxxviii , 
பக் , 10 , என் . 56 , சி . எப் , சீவெல் , எச் . ஐ . எஸ் . ஐ . 
பக் . 180 என் . 
104/1892 ; 35/1893 ; 407 408/ 1896 - இவை 

யெல்லாம் இ . ஐ . 7 - ல் லூடஸ் பதிப்பில் உள்ளன . 
86. இ . ஐ . vii , பக் . 155 . 


என் . ஐ . , 


87 . 

மன்மசித்தன் என்று 
*** 88, இந்த இடத்தில் 

வெங்கையா 
படிக்கிறார் . ஐ . ஏ . xxxvill , பக் . 10. என் . 56 , 


89 . 


சொல்லுவதால் 
1 , 

பயிருக்கிறார்கள் . அதனால் 
ரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 565 

இரண்டாம் பேடனே , நல்லசித்தன் என்கிறார் 
சீவல் . எஸ் . ஐ . எஸ் , ஐ . பக் . 395. ஆனால் , நல்ல 
சித்தனின் கல்வெட்டுகள் ஏராளமாகவும் பல 
களிலும் உள்ளன . காஞ்சியில் அவன் கப்பம் ( 483/1906 
எஸ் . ஐ . ஆர் , 36 ஜி 1 ) வசூலித்தும் இருக்கிறான் . 
எனவே , அவன் பல அலுவல்களில் ஈடுபட்டு ஓய்வு 
ஒழிவு இன்றி அரசாங்க வேலைகளைக் கவனித்திருக் 
கிறான் . பேடா , கோயில் - குளம் முதலியவற்றிலேயே 
கண்ணும் 

கருத்துமாக இருந்தான் என்று தம்மு 
சித்திக் கல்வெட்டுகள் 

இருவரும் 
ஒரே ஆளாக இருந்திருக்க முடியாது . 

மன் மசித்தனும் நல்லசித்தனும் ஒருவனே என்று 
கொள்ளலாமா ? அப்படியானால் தம்முசித்திக் கல் 
வெட்டிலுள்ள - கி . பி . 1205 - ல் மன்மசித்தன் இறந்த 
தாகச் 

சொல்லப்படும் - பகுதி தவறாக இருக்க 
வேண்டும் . 

காவாலிக் கல்வெட்டு நல்லசித்தனையும் தம்மு 
சித்தனையும் மட்டுமே சொல்லுகிறது ( கே , வி . 39 ) , 
( வெங்கையா இதிலுள்ள நல்லசித்தனை , 

மன்ம 
சித்தன் என்று கருதுகிறார் . அப்படியானால் தம்மு 
சித்தன் கல்வெட்டுகளுக்கு இது முரணாகிறது ) . 
பட்டம் கட்டிக் கொண்டவன் நல்லசித்தன்தான் ; 
ஆனால் அவன் தயவால் ஆட்சி அதிகாரத்தைச் 
செலுத்தியவன் தம்முசித்தனே என்று சொல்லுகிறது , 
து சீவெல் தெரிவித்துள்ள கருத்தை வலுப்படுத்து 

பேடாதான் நல்லசித்தன் ; மன்மசித்தன் 
றந்த பிறகு பேடாவுக்குப் பட்டம் கட்டப்பட்டது 
என்றெல்லாம் ஊகித்தால் , கி.பி. 1192 முதல் உள்ள 
நல்லசித்தன் கல்வெட்டுகளைப் பொறித்தவர் யார் ? 
மன்மசித்தன் 1205 - ல் இறந்ததற்கு முன்னரே இவற்றில் 
சில கல்வெட்டுகள் ஏற்பட்டது எவ்வாறு ? நல்ல 
சித்தனின் ஆதாரங்களில் சொல்லப்பட்டிருப்பதைக் 
கொண்டு தம்முசித்தனின் கல்வெட்டுகள் பற்றிய 
முரணான தகவல்களையும் , கருத்துகளையும் 
பொருந்தச் செய்வது எளிய செயல் அன்று . மேலும் , 
என் . ஜி . ஜி . 86 , கி . பி . 1214 - ல் என்ற மன்மசித்தனின் 
சித்தன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்ற 
தொனியில் அமைந்திருக்கிறது . 
பங்காவது 
1 என் ஐ . என் 85. இந்தக் கல்வெட்டை யாரோ திருத்தி 
வில்லை என்று வெங்கையா சொல்லுவது சரியே , 
ஐ.ஏ. XXXvie. பக் . 10.என் . 58. 2 - வது வரி படாவடு 
- என்று தொடங்குகிறது . இதையும் மேற்சொன்ன 


கிறது . 


பல 


S. 


) 
566 

சோழர்கள் 
கல்வெட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆண்டுகளை 
யும் நோக்க , குலோத்துங்கனின் 

ஆண்டு 
9 - வது அல்லது 19 - வது அல்லது 29 - வதாக இருக்கலாம் . 
ஆயினும் , மூன்றாம் குலோத்துங்கனின் 27 முதல் 
35 - ம் ஆட்சி ஆண்டு வரை நல்லசித்தனும் இருந்ததால் , 
அவன் தம்முசித்தனுக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்தி 
ருக்க வேண்டும் என்று வெங்கையா கூறுவது ஏற்கத் 
தக்கதில்லை . காரணம் , மூன்றாம் குலோத்துங்கனின் 
27 - ம் ஆட்சி ஆண்டின் சமமான எஸ் . 1127 வரை 
தம் முசித்தனைப் பற்றிப் பேச்சே இல்லை . ஆனால் 
இதற்கு முற்பட்ட பல கல்வெட்டுகளில் நல்ல 

சித்தனைப் பற்றிச் சொல்லப்பட்டிருக்கிறது . 
91 .. என் ஐ . , என் , 40 , நெல்லூர் அரசனின் பெயர் மன்ம 

சித்தன் என்று வெங்கையா நினைக்கிறார் ( முன் 
சொன்ன ஆதாரம் , எண் 54 ) . இப்படியும் இருக்க 
லாம் . சமஸ்கிருதத்தில் தம்முசித்தனின் பெயர் எழுதப் 
படுவதைப் பகுதியிலுள்ள சித்த என்பது சித்தன் 

சகோதரர்களுள் மூத்தவனைக் குறிப்பிடக்கூடும் . 
92. 317/1929 ; 198/1892 ; 601/1907 . 
93. 197/1894 , 
94. 578/1907 . 
95 , என் ஐ . , ஏ . 18. இது போன்றே மற்றொரு கல் 


96. 195/1894 ; 120/1980 . 

466/1919 , என் ஐ . ஜி . 76 ( மூன்றாம் குலோத்துங்க 
னின் 27 - ம் ஆண்டு) . பேத்தரசன் , நல்லசித்தனின் 

மகன் என்கிறது 
98 , 682/1907 ; என் ஐ . என் . 101 . 
99. என் ஐ . ஆர் . 8 . 
100. 201/1912. 
101 , ஏ . ஆர் . இ . 1905 , II 19 ; 571/1907 ; 195/1892 ; 
என் ஐ . என் , 85 , 

என் . 85 , மற்றும் . 
102 , 483/1906. இந்தக் கல்வெட்டில் குறிக்கப்படும் புஜபல 

வீர நல்லசித்தனதேவ சோழ மகாராஜா என்பவன் 
வேறு , ஏறசித்தன் மகன் நல்லசித்தன் வேறு என்று 

வங்கையா கருதினார் ( ஐ . ஏ , xxxviii , பக் . 10 ) . 
நெல்லூர்ப் பகுதியின் ஏனைய கல்வெட்டுகளிலும் 
முதலில் சொன்ன நீளமான பெயர் இடம் பெறு 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 567 


மகனான 


கிறது . என் ஐ . ஜி . 1 - ன் காலம் எஸ் 105 , 
1105 ஆக இருக்கலாம் , ( அதாவது கி . பி . 1183) 
அதில் கப்பம் கொன்ன என்ற சொல் வருகிறது . 
காஞ்சியில் கப்பம் வசூலித்த செய்தியை கே . வி . 13 - ம் 
சொல்லுகிறது . அதன் காலம் எஸ் . 1136 , ஆர் 36 - ல் 
483 / 1906 - ல் உள்ள அதே தலைப்புகள் உள . ஆனால் 
அதன் காலம் 

1217 . 

4 ஜபல வீரன் 
கல்வெட்டுகள் எண்ணிக்கையில் மிகக் 

குறைவு 
ஆயினும் அவை குலோத்துங்கன் ஆட்சி முழுவதிலும் 
காணப்படுகின்றன . ஏறசித்தனின் 

நல்ல 
சித்தனின் கல்வெட்டுகளே இவை என்பது என் 
கருத்து . அவனுடைய பட்டங்கள் , அவன் சுதந்தரமாக 
ஆட்சி செய்ததற்கு 

அடையாளங்களாக விளங்கு 
கின்றன . குலோத்துங்கன் பல வேலைகளில் ஈடுபட்டு 
அவனுடைய கவனம் திசை திருப்பப்பட்ட நேரங் 
களில் நல்லசித்தன் சமய சந்தர்ப்பம் பார்த்து இந்தப் 
பட்டங்களைப் போட்டுக் கொண்டிருப்பான் . எனவே , 
ஏறசித்தனின் மூத்த மகன் இறந்ததைப் பற்றி தம்மு 
சித்தனின் கல்வெட்டுகள் கூறுவதை நாம் புறக் 
கணிப்பதே சரி . இரண்டு காலக்கட்டங்களில் நல்ல 
சித்தன் 

சுதந்தரமாகச் செயல்பட்டிருப்பான் : ( 1 ) 
1183-92 . குலோத்துங்கன் பாண்டிய 

நாட்டுப் 
போரில் ஈடுபட்டிருந்த காலம் . ( 2 ) கி . பி . 

. 1214 
முதல் குலோத்துங்கனுடைய ஆட்சியின் இறுதிக் 
காலம் வரை - இது அவன் மீண்டும் பாண்டியருடன் 
போரிட்ட காலப்பகுதி . இந்த இரண்டாவது காலத் 
தில் , புஜபலவீர ஏறசித்தன் ( என் ஐ . ஏ . 38 ஆர் 38 
ஜி . 59 , ஜி . 58 ) , மூன்றாம் இராஜராஜனின் ஆரம்ப 
ஆண்டுகளில் ஆட்சி செய்கிறான் . நல்லசித்தனைப் 
போல சில சமயம் சோழரின் சமயாதிக்கத்தை 
ஏற்றுக் கொள்ளுகிறான் ; சில சமயம் அதை அலட்சியப் 
படுத்துகிறான் , இந்த ஏறசித்தன் , நல்லசித்தன் 
மகனா ? முக்கண்டி காடுவெட்டி குடும்பத்தைச் 
சேர்ந்த நல்ல சித்தரசன் என்பவனின் 15 - ம் ஆண்டில் 
192 / 1916 - செங்கற்பட்டு மாவட்டம் திருப்புக் 
குழியில் ஒரு 

கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது . 
இதன் மொழிநடை பிழை பட்டது ; வழக்கமான 
பல்லவர் பட்டங்கள் ஆளப்பெற்றிருக்கின்றன . இதன் 
காலமும் , தெலுங்குச் சோட் நல்லசித்தனுக்கும் 
இதற்கும் உள்ள தொர்பும் உறுதியாகச் சொல்லு 
வதற்கில்லை . 


103. இஐ . vii , பக் , 150 திக் தட்சிணாகளித காஞ்சிகுணா 

பா பூவ ( வரி 17 ) . 


104. 163/169/1913 ," 


காவிரி 


, . . 

சோழர்கள் 
105 , 897/1925 ; 18/1925 இதில் ஆண்டு ( 1 ) 5 என்று 

சொல்லப்பட்டிருப்பது ஐயத்தை எழுப்புகிறது . 
106 , 227/1917 . 
107. ஏ.ஆர்.இ. 1907 II , 67 . 
108. 322/1928 , 
109. 9/7926 , ஏ.ஆர்.இ. II , 32 ; 1928 II , 18. முன் பிகே 

பக் , 152 , என் , 1 . 
110. பி . கே . முன் . 
111 , சி . எப் , 481 , 482 - ம் / 1908 வாணபதிக்கு சோழ 

நாட்டையே சுந்தரபாண்டியன் கொடுத்ததை சொல்லு 
கின்றன . 

நாட்டை , சுந்தர பாண்டியன் 
சோழனான வளவனுக்குக் கொடுத்ததை 

மாகதர் 
கோலுக்குமிடையே பங்கு பிரித்துக் கொடுத்ததை 
198 / 1938-9 தெரிவிக்கி 

றது . உருத்திரங் 
கண்ணனாரின் பட்டினப்பாலை அரங்கேற்றப்பட்ட 
16 கல் மண்டபம் தவிர , சோழ மன்னர்களது 
அரண்மனையின் எஞ்சிய பகுதியெல்லாம் இடிக்கப் 

197 சொல்லுகிறது . - ஏ . ஆர் இ . 1938-9 
II , 27 . 
112. ஹொய்சாள ஸ்ரீ வீர வல்லாள தேவன மகன் வீர 

நரசிம்ம தேவனு தென்கலு ரங்கன் மேல நடவந்து 

* சி . vi . சி , எம் . 56 . 
113. ஜே . ஐ , எச் . vi , பக் . 205 முன் இ . ஐ . vii , பக் . 162 - ம் 

n 10 - ம் பார்க்க , பக் , 420 , கீழே n 15 . 
114 . 

இசி. iv என் ஐ . 29 ; ஜே ஐ எச் . vi பக் , 201 . 

இ சி , iv கே ஆர் 63 - ம் BI . 74 பி கே பக் . 150 ; 
116 . ஜே ஐ எச் . vi , பக் , 200 . 
117. மற்றும் 162/1926 ; 273/1914 , 
118. 259/1925 ; முன் பக் . 376 . 
119 . 80/1928 . 
120 . 

522/1902 . 
121. இ ஐ . vi, பக் . 1-8. 
123 . 554/1904 மாறுபட்ட கருத்தினை ஹுல்ஷ் எஸ் ஐ ஐ 

iii , பக் . 205 - ம் என் 5 - ம் , 


பட்டதை 


இரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 569 


123. 316/1909 ( n . - d ) . 
124 . 61/1890 ( 23 - ம் ஆண்டு ) , 
125 . 659/1902 ( 37 - ம் ஆண்டு ) . 
126 . முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனுக்கும் 

முடி வழங்கும் பெருமாள் என்ற பட்டம் இருந்தது . 

பிகே . பக் . 153 . 
127 . 75/1925 . 
128 . 

ஏஆர்இ . 1925 , II , 22 . 
129 . 538/1902 ( 27- ம் ஆண்டு ) . 
130 . 454/1912 , 
131. 114/1919 . 
132. 339/1914 . 
133 . 190/1907 ஆச்சாரிய புஷ்பாஞ்சலி ( 1940 ) , பக் . 3-7 . 
134 , ஏஆர்இ . 1908 II , 64-5 . 
135 . 560/1902 . இருபத்து நாலாவது பஞ்சத்திலே காசுக்கு 

உழக்கு அரிசி விற்க பொன்னும் தேடின அர்த்தமும் 
நெல்லும் அடைய இட்டு திருநதியைக் கட்டி ஏரிகாண் 

கையாலும் . 
136 , 86/1911 . 
137 . 86 / 1911 - ல் சொல்லப்பட்ட நெல்விலை காசுக்கு 

3 நாழி . 5 பங்கு நெல்லை குத்தினால் 2 பங்கு அரிசி 
கிடைக்குமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . எனவே , 
இது ஒரு காசுக்கு 11 படி அரிசி ஆகும் . 560/1902 , 
முன் சொல்லிய கல்வெட்டுக்கு அடுத்த ஆண்டில் 
ஏற்பட்டது ; வட ஆர்க்காடு மாவட்டத்தில் உள்ளது . 
ஒரு காசுக்கு - படி என்று இது சொல்லுகிறது . காசு 
என்று குறிக்கப்படுவதில் 

கல்வெட்டுகளின் 
காலங்களிலும் மாறுதல் இல்லை . என்றால் , பஞ்சம் 
மிகவும் பரந்த பகுதியில் இருந்திருக்க வேண்டும் . 
முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டில் கடுமையாக 
இருந்திருக்கும் . 86 / 1911 - ல் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி , 
பஞ்சத்தின் தொடக்க காலத்தில் நிகழ்ந்திருக்கும் , 
பஞ்ச நிவாரணத்திற்காக அரசாங்கமோ தனிப்பட்ட 
தருமவான்களோ எதையும் செய்ய முன்வந்ததற்கு 

முற்பட்ட காலமாக இருந்திருக்கும் . 
138. 457/1902 . 
139 , 83/1926 . 


570 


சோழர்கள் 


148 , 


149 . 


140. 113/1928 . 
141 . 188 , 216/1908 . 
142. 28/1927 . 
143 . 117/1899 ; 460/1911 ; 473/1911. 
144 , 461/1913 ; 563/1902 ; 60/1890 ; 141/1905 . 
145. 193/1894 ; என் ஐ . ஜி . 86 ; 601 , 602/1907 ; 435 ! 

1911 . 
146 . 460 / 1911 - இசி , x Mb . 44 ( b ) 
147. , ஏ ஆர் இ . 1912 II 30. பி கே . பக் . 148 . 

117/1899 ( 2 - ம் ஆண்டு ) பார்க்க : என் 37. மேற்படி . 

195/1892 ; மேலும் 10/1893 ; 16/1922 ; 303/1897 . 
150 . 546 , 

558/1902 ; 559/1906 ( 14 - ம் ஆண்டு ) ; 
546/1912 ( 34 - ம் ஆண்டு) . 
151 . 24b / 1903 ( 4 - ம் ஆண்டு ) ; 557/1902 ( 35 - ம் ஆண்டு ) , 

மேலும் பார்க்க : 291/1902 ( 20 - ம் ஆண்டு ) , 
532/1902 ( 21 - ம் ஆண்டு) 283/1902 ( 33 - ம் ஆண்டு ) ; 
388/1902 ) 31 - ம் ஆண்டு) ம் என் : -111 மேற்படி 

93/1918 ( 6 - ம் ஆண்டு ) . 
152 , முன் , பக் . 349-50 . 
153 , 157/1906 . 
154 , 413/1909 . 
155. 74/1918; 463/1921 . 
156. இவன் காடவ வமிசத்தினன் என்றும் காட்டுக் 

குடியைச் சேர்ந்தவன் என்றும் 381/ 1921 - ல் சொல்லப் 

பட்டிருக்கிறது . n - d . 
157 . 63/1919 . 
158 . 487/1921 , 
159 , 197/1905 . 
160 . 486/1921 . கோப்பெருஞ்சிங்கனின் 11- ம் ஆண்டில் 

திருவெண்ணெய் நல்லூரில் இக்கல்வெட்டு ஆட் 
கொல்லி காடவராயன் தனக்கு ஒரு மகன் பிறந்ததற்கு 
நன்கொடை வழங்கியதைக் குறித்த திரிபுவன சக்ர 
வர்த்திகள் இராஜராஜ தேவனின் பன்னிரண்டாம் 
ஆண்டில் பொறிக்கப்பட்ட பழைய கல்வெட்டு 


ரண்டாம் இராஜாதிராஜனும் மூன்றாம் குலோத்துங்கனும் 571 


* 


மீண்டும் இப்போது புதுப்பிக்கப்பட்டது . ( புதிதாக 

அதே வாசகத்தின் எழுத்துக்கள் வெட்டப்பட்டன ) . 
161 . எண் 488 - a / 1902 , 508/1902 ; ஏ ஆர் இ . 1937/8 

II 41 ( 496 / 1937-8 ) . 
162 . 296/1912 ; இதில் 3 - வது செய்யுள் 178/1921 . 

கோப்பெருஞ்சிங்கன் என்ற பெயர் பெற்றவர் இருவர் 
( எஸ் ஐ ஐ . xii முன்னுரை , பக் , viii- ம் எண் 130 - ம் 
என்ற கொள்கை , ஆதாரங்களை நோக்க , தேவை 

யில்லாதது ; விதண்டவாதமானது . 
163 . ஏ ஆர் இ . 1913 II 66 - ன்படி , இந்தப் போரின் 

விளைவாக , இரண்டாம் காடவனால் , காகதீயர் 
தெற்கேயிருந்து விரட்டப்பட்டனர் என்று சொல்லு 
கிறது . இந்தக் கூற்றுக்கு ஆதரவாக இருப்பது , 
மெய்க்கீர்த்தியிலுள்ள ஒரு செய்யுளில் வடமன்னர் 
என்று குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமே . சேயூர்ப் 
போருக்கும் இச்செய்யுளுக்கும் எவ்வித சம்பந்தமும் 
இல்லை . காடவனிடம் வந்து அவனை வணங்காத 
வடமன்னர் , தஞ்சம் அடைவதற்கு மலை 

மலை அல்லது 
காடு கூடக் காண இயலாத நிலையில் இருந்தனர் 

என்று இச்செய்யுள் கூறுகிறது . 
164 . 531/1902 , 

312/1902 . 
166. 477,479 / 1921 . 
167 . 313/1902 ( 17 - ம் ஆண்டு ) , 133/1900 ( 28 - ம் ஆண்டு ) . 
168 . 

73/1906 ( 38 - ம் ஆண்டு ) 
169. 390/1902 ( 11 - ம் ஆண்டு ). 
170 . 534/1902 ( 25 - ம் ஆண்டு) . 
171 , 

73/1906 ( 38 - ம் ஆண்டு ) . 
172 , 414/1909 ( 6 - ம் ஆண்டு) . 

114/1900 ( 3 - ம் ஆண்டு ) ; 538/1902 ( 27 - ம் ஆண்டு ) . 
174. முன் . பக் . 266 . 
175 . 536/1902 ( 10 - ம் ஆண்டு) . 
176 . 161/1902 , 
177 . நரலோக வீரனின் தேதி குறிப்பிடாத கல்வெட்டுகள் - 

ஸ்ட்டிஸ் vii ; முன் . பக் , 333 . 


165 . 


173 . 


37 


சோழர்கள் 


Ir , 


பா 


8/1900 . 


179 . 


180 . 


181 . 


எஸ் ஐ ஐ . , 75 ; இ ஐ . vi பக் . 331-3 . 
107/1900 ; எஸ்ஐ ஐ . vii , 119 
முக்கியமாகக் கீழ்க்கண்ட கல்வெட்டுகளைப் பார்க்க ;; 
440/1913 ; 223/1904 ; 56/1922 ( 13 - ம் ஆண்டு ) ; 
483/1908 

ஆண்டு ) ; 115/1900 ( 20 - ம் 
-ஆண்டு ) ; 516/1902 { 27 - ம் ஆண்டு ) : 435/1913 ( 35 - ம் 
ஆண்டு ) ; 489/1912 ( 40 - ம் ஆண்டு ) ; மற்றும் முன் 
என் . 35 . 


அதிகாரம் 16 


மூன்றாம் இராஜராஜனும் 
மூன்றாம் இராஜேந்திரனும் 
( சோழர்களின் இறுதிக்காலம் 

1216-1279 ) 


மூன்றாம் இராஜராஜன் பட்டத்துக்கு வந்தமை 

கி . பி . 1216 - ல் சூன் 27 - க்கும் சூலை 10 - க்கும் இடையே 
இராஜராஜன் பட்டத்துக்கு வந்தான் . இந்த நாள் , அவன் 
தன்னுடைய சொந்த உரிமையில் அரியணை ஏறியதைக் குறிக்க 
வில்லை ; அடுத்து பட்டத்துக்கு வரவேண்டியவன் என்று முந்திய 
அரசனால் ஏற்று , அறிவிக்கப்பட்ட நாளே ஆகும் . சுந்தர 
பாண்டியன் , சோழ நாட்டைப் படையெடுத்தது , சோழர் 
களுக்காக வீர நரசிம்மன் தலையிட்டது ஆகிய நிகழ்ச்சிக்குப் 
பிறகு இவன் அரசனாகும் உரிமையுடையவன் என்று பிரகடனப் 
படுத்தப்பட்டிருக்கும் . மூன்றாம் இராஜராஜனின் ஆட்சி , 
துன்பங்களுடனும் துயரங்களுடனும் தொடங்கியது . தொடக்கத் 
தில் ஏற்பட்ட இந்த இன்னல்கள் , " யானைவரும் பின்னே 
மணியோசை வரும் முன்னே என்பது போல , பிற்காலத்தில் 
நேரவிருந்த பெருங்கேடுகளுக்கு முன்னறிவிப்பாக இருந்தன. 
சோழரைக் காப்பாற்ற மீண்டும் ஹொய்சாளர் உதவிக்கு வர 
வேண்டியதாயிற்று . 

குலோத்துங்கனுக்கு , இராஜராஜன் என்ன உறவு ? சோழ 
மன்னன் ( மூன்றாம் குலோத்துங்கன் ) 

வனவாசம் முடிந்து 
திருப்பியதும் , வெற்றிபெற்ற பாண்டியனிடம் சென்று மீண்டும் 
தன் ஆட்சிவுரிமையையும் நாட்டையும் பெறுவதற்கு அனுப்பி 
வைத்த மகன் இவன் தானா? இருக்கலாம் . ஆனால் நமக்கு , 


574 


சோழர்கள் 


சோழ 


தகுந்த சான்று கிடைக்கவில்லை . இராஜராஜனின் கல்வெட்டுகள் 
மூன்றாம் குலோத்துங்கனை பெரியதேவர் ” என்று சொல்லு 
கின்றன . இராஜராஜனுக்குப் பின் பட்டத்துக்கு வந்த மூன்றாம் 
இராஜேந்திரனின் கல்வெட்டுகளும் அவ்வாறே சொல்லுகின்றன . 
ஆனால் , இதை வைத்துக் கொண்டு இராஜராஜன் மூன்றாம் 
குலோத்துங்கனின் மகன் அல்லது அண்ணன் மகன் என்றோ 
அல்லது இராஜேந்திரன் அவனுடைய சகோதரன் என்றோ 
சொல்லிவிட முடியாது , பெரிய தேவர் என்ற சொற்றொடருக்கு 
பட்டத்துக்கு முதல் உரிமை உடையவர் என்பது தவிர வேறு 
பொருள் ஒன்றும் இருப்பதாகத் தெரியவில்லை . மூன்றாம் 
இராஜராஜன் , மூன்றாம் இராஜேந்திரனையும் இவ்வாறுதான் 
குறிப்பிடுகிறார் இராஜராஜன் , குலோத்துங்கனின் மகன் 
என்றும் இராஜேந்திரன் , இராஜராஜனின் மகன் என்றும் நாம் 
கருதுவதில் தவறு ஒன்றும் இல்லை . ஆனால் இதை ஆதாரங் 
களுடன் நிலைநாட்ட இயலாது . 
மெய்க்கீர்த்திகள் 

இந்த ஆட்சியின் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்பட்ட 
மெய்க்கீர்த்தி மூன்றாம் இராஜராஜன் காலத்தில் 
அரசு அடைந்த பெருமைகளைச் சுருக்கமாகக் கூறுகிறது . " சீர் 
மன்னி இரு நான்கு திசை" என்று தொடங்குகிறது ; வரலாற்றுச் 
செய்தி என்பது மருந்துக்குக் கூட இதில் இல்லை ; மெய்க்கீர்த்தி 
யின் சொற்களில் சின்னஞ் சிறு வேறுபாடுகள் உள்ளன . ஆனால் 
அவற்றை நாம் அறிந்துகொள்ள வேண்டிய தேவையில்லை . 
மெய்க்கீர்த்தி அடங்கிய இரு கல்வெட்டுகளைப் பற்றிக் குறிப்பிட 
வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது . இவற்றுள் ஒரு கல்வெட்டு 
திருவொற்றியூரில் இருக்கிறது . திரிபுவன சக்ரவர்த்தி உலகுய்ய 
வந்த பெருமாள் என்ற பெயருடைய ஒரு பரகேசரியின் 
மூன்றாம் ஆண்டில் இது பொறிக்கப்பட்டது . உலகு உய்யவந்த 
பெருமாள் என்பது இயற்பெயர் அன்று ; அது பட்டப் பெயரே 
ஆகும் . மூன்றாம் குலோத்துங்கன் . மூன்றாம் இராஜராஜன் 
ஆகியோர் கல்வெட்டுகளில் இப்பட்டம் காணப்படுகிறது . இக் 
கல்வெட்டில் பரகேசரி என்பது மூன்றாம் குலோத்துங்கனைக் 
குறிக்கிறது . ஆனால் , இப்போது நாம் ஆராயும் மெய்க்கீர்த்தி 
இந்த அரசனின் வேறு எந்தக் கல்வெட்டிலும் இடம் பெற 
வில்லை . இதற்கு மாறாக , இந்த மெய்க்கீர்த்தியும் - இராஜ 
ராஜனின் ஆட்சியில் நாம் அடிக்கடி கேள்விப்படும் - இராஜத் 
துவேஷக் குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை விவரமும் , 
இது மூன்றாம் குலோத்துங்கனுக்கு அடுத்த ஆட்சியில் ஏற்பட்ட 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


575 


அரசனின் 


* 


கல்வெட்டு என்பதையே காட்டுகின்றன . எனவே இது இராஜ 
ராஜன் கல்வெட்டு ; இராஜகேசரி என்பதற்குப் பதில் தவறாக 
பரகேசரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 10 திருவெறும்பூரில் 
“ சீர்பன்னி முன்னுரையுடனும் பரகேசரிப் பட்டத்துடனும் 11 
உள்ள கல்வெட்டுக்கும் இந்த விளக்கம் பொருந்தும் . இதுபோல 
ஏற்பட்ட எழுத்துப் பிழைகளை வைத்துக் கொண்டு , காரணம் 
இல்லாமல் இராஜகேசரி , பரகேசரி என்ற இரு பட்டங்களும் 
ஓர் அரசருக்கே வழங்கப்பட்டன என்று சொல்லிவிடக் கூடாது . 

இன்னும் நீண்ட மெய்க்கீர்த்திகளும் உண்டு . இது இலக்கிய 
வளமும் நயமும் கொண்டது ; ஆனால் வரலாற்றுக்கு உதவாதது ; 
இது , சீர் மன்னு மலர் 

மகள் 

என்ற சொற்றொடருடன் 11 
தொடங்குகிறது . இந்த மெய்க்கீர்த்தியில் நாட்டின் நிலைமை ,, 

உருவத் தோற்றம் , அவனுடைய சிறப்பியல்பு 
அவனுக்குக் கப்பம் கட்டும் இனத்தார் ஆகிய யாவும் விவரிக்கப் 
பட்டிருக்கின்றன . இதெல்லாம் புகழ்ச் சொற்களாகவும் மரபாக 
வும் இருந்திருக்கின்றன. இவற்றிலிருந்து நமக்கு அரசர்களைப் 
பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் புதிதாகச் செய்திகள் இல்லா 
விட்டாலும் அவைக்களத்துப் புலவர்களின் திறமையும் நடை 
யும் தெரிய வருகின்றன . பட்டத்து அரசிமார் இருவர் பெயர்கள் 
குறிப்பிடப்படுகின்றன . மூத்தவள் வாண வமிசத்து இளவரசி ; 
அவள் அரசனுடன் சமமாக அதிகாரங்களைச் செலுத்தினாள் 
சொல்லப் பட்டிருக்கிறது . அவனுடன் 

சேர்ந்து 
அவளுக்கும் முடி சூட்டப்பட்டதாயும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
ளையவள் , புவன முழுதுடையாள் 

பட்டம் பெற்றி 
ருந்தாள் . 
அரசியல் மாறுதல்கள் 

இராஜராஜன் ஆட்சி முழுவதும் தொடர்ந்து இடையீடு 
இல்லாமல் இன்னல்களும் இடர்ப்பாடுகளும் நிறைந்திருந்தன . 
இக்காலத்தில் தென்னாட்டின் அரசியல் அதிகாரத்தைத் தெரி 
விக்கும் நிலை பெரிய அளவில் மாறுதல் அடைந்தது . ஆனால் , 
இராஜராஜனிடம் போர்த் திறமை இல்லை ; கூர்மையான 
அரசியல் தந்திரமும் கிடையாது , உள்நாட்டுக்குள்ளும் வெளி 
நாடுகளிலிருந்தும் சோழர்கட்குப் பகைவர்கள் தோன்றினர் . 
தெற்கே பாண்டியர்களும் , மேற்கே ஹொய்சாளரும் , வல்லமை 
மிகுந்த அரசுகள் ஆகிவிட்டன . அவற்றின் மன்னர்களாக 
இப்போது விளங்கியவர்கள் , தங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல் 
களால் தங்கள் அரசுகளின் நிலையை உயர்த்தி விட்டனர் ; 


என்று 


1 


என்ற 


- 


பலபடுத்திக் 
கொண்டு 
576 

சோழர்கள் 
பாண்டியரும் ஹொய்சாளரும் தங்களுக்குள் ஏற்பட்ட பகையால் , 
பழமையான சோழநாட்டைத் தங்கள் பகைவர்கள் விழுங்க 
மாட்டார்கள் என்பதே சோழர் இன்னும் தப்பிப் பிழைக்கக் 
காரணமாக இருந்தது . வடமேற்கில் , புதிதாகத் தோன்றிய 
செயூனர் ஆட்சியால் கல்யாணிச் சாளுக்கியர்கள் அழிந்துவிட்ட 
னர் . நெல்லூர்த் தெலுங்குச் சோடர்கள் இன்னும் ஓரளவு 
முக்கியமானவர்களாக விளங்கினர் . ஹொய்சாளருடன் ஒரு 
புறமும் காகதீயர்களுடன் மற்றொரு புறமும் அவர்கள் கொண் 
டிருந்த உறவு இக்கால வரலாற்றில் குறிப்பிடத் தக்கதாகும் ,. 
இன்னும் அருகே கூட லூரிலும் சேந்த மங்கலத்திலும் இருந்த 
காடவச் சிற்றரசர்கள் சோழர்களின் வலுவின்மையை அறிந்து , 
காற்றுள்ளபோதே தூற்றிக் கொள்ளத் தயங்கவில்லை . 

மூன்றாம் கிருஷ்ணனின் படையெடுப்பிற்கு பிறகு இரண்டரை 
நூற்றாண்டுகள் , பத்தாம் நூற்றாண்டின் நடுவில் , சோழப் 
பேரரசு பலமும் செல்வாக்கும் பெற்றது ; முதல் குலோத்துங்கன் 
காலத்தில் ஏற்பட்ட தாக்குதல் அல்லது தோல்வியால் , பெரிய 
மாறுதல் ஒன்றும் ஏற்படவில்லை . பேரரசின் நிலப்பரப்பு 
சுருங்கினாலும் , செல்வாக்குக் 

குறையவில்லை . ஆனால் , 
மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியின் இறுதி ஆண்டுகளில் மாற 
வர்மன் சுந்தர பாண்டியனின் படையெடுப்பு , சோழப் பேரரசின் 
குறைபாடுகளை வெட்டவெளிச்சமாக்கிற்று . பல தலைமுறை 
களுக்குப் பின் முதல் முறையாகச் சோழர் தலைநகரங்கள் ஓர் 
எதிரியின் வசப்பட்டன ; சோழ அரசன் அகதிபோல அலைய 
வேண்டிய அவல நிலைக்கு அலைக்கழிக்கப்பட்டான் , இதற்கு 
முன் சோழர்கள்தாம் தங்கள் பகைவரை இத்தகைய இழி 
செயலுக்கு ஆளாக்கியிருந்தனர் ; சோழ மன்னன் மீண்டும் , 
தனக்கு உரிய இடத்தைப் பெற்றான் ; ஆனால் வெற்றி கண்ட 
அரசனிடம் கெஞ்சிக் கேட்டு , அவனுடைய உயர்வுச் சிறப்பை 
ஒப்புக் கொண்ட பிறகுதான் தன் நாட்டையும் அரசாளும் 
உரிமையையும் பெற்றான் . இந்த அளவுக்குத் தலை தப்பியதற்கும் 
கூட ஹொய்சாளர் உதவியே காரணம் ஆகும் . இந்தச் சந்தர்ப் 
தடியெடுத்தவன் தண்டல்காரன் ஆனான் என்ற பழமொழிக்கு 
ஏற்ப , ஒன்று புதிய மேலாதிக்க அரசனுடன் நெருங்கிய உறவு 
கொண்டனர் அல்லது தாங்கள் சுதந்திரமாக நடந்து கொண்ட 
னர் . மூன்றாம் குலோத்துங்கன் இறந்து மூன்றாம் இராஜராஜன் 
ஆட்சி தொடங்கியபோது , சோழநாடு இருந்த நிலை ஈதே 
யாகும் . 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


677 


ஐந்தாம் ஆண்டில் குலோத்துங்கன் 

தஞ்சை மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகளைப் பார்க்கும் 
போது , ஐந்தாம் ஆண்டில் பெரிய அளவில் குழப்பங்கள் உண்டான 
தாகவும் , பாதுகாப்பு நீங்கி , சொத்துக்களுக்குச் சேதம் ஏற்பட்ட 
தாகவும் 

தெரிகிறது ." இவை துரிதங்கள் ( குழப்பங்கள் ) , 
க்ஷோபம் (கிளர்ச்சிகள் ) என்று பொதுப்படையாயும் சுருக்க 
மாயும் சொல்லப்பட்டிருக்கின்றன . அவற்றின் சரியான தன்மை 
பற்றி அறிகுறிகள் இல்லை , ஒரு கோயில் சேதப்பட்டு , அங்கி 
ருந்த விக்கிரகங்களும் விலைமிக்க பொருள்களும் பாதுகாப்புக் 
காக வேறோர் இடத்துக்கு அகற்றப்பட்டன என்றும் கல்வெட்டு 
களிலிருந்து தெளிவாகத் தெரிகியது . இரண்டு கிராமங்களின் 
கணர் குகள் அடியோடு அழிந்துவிட்டன என்றும் , பிறகு முழு 

நடத்தி , புதிய கணக்குகள் தயாரிக்கப்பட்டன 
என்றும் தெரிகிறது . இவை ஓரிரு நிலையங்களில் நடந்த 
உள் நாட்டுக் குழப்பங்களே ; போர் 

அல்லது வெளிநாட்டுப் 
படையெடுப்பின் விளைவுகளாகத் தெரியவில்லை , 


பிற பூசல்கள் 

பெயரளவில் சோழர் ஆட்சியில் இன்னும் அடங்கியிருந்த 
பகுதிகளில் வேறு சில பூசல்கள் உண்டாயின. இக்காலத்து 
ஆதாரங்களில் இப்பூசல்களின் சின்னஞ்சிறு எதிரொலிகளையே 
கேட்கிறோம் . வீர நரசிங்கதேவ பாதவராயன் , உரத்தி 
( செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஓரத்தியாக இருக்கலாம் ) காடவ 
ராயன் ஒருவருக்கிடையே ஏற்பட்ட போரை வட ஆர்க்காடு 
மாவட்டத்தில் கி . பி . 1123 - ம் 

ஆண்டில் 

பொறிக்கப்பட்ட 
கல்வெட்டு 1. குறிப்பிடுகிறது . யாதவராயனின் படையில் சேர்ந்து 
காடவராயனையே தாக்கியபோது உயிரிழந்த ஒரு வீரனின் 
புகழைக் கூறும் கல்வெட்டில் இந்தச் சண்டை சொல்லப்பட் 
டிருக்கிறது . ஆனால் இந்தச் சிற்றரசர்கள் இருவருமே சோழ 
அரசனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றனர் . இந்தச் சண்டைக்குக் 
காரணம் என்ன 

என்ன என்பது இந்தக் காடவராயன் கோப்பெருஞ் 
சிங்கனா என்பதும் தெரியவில்லை . ஒருவேளை 

ளை கோப்பெருஞ் 
சிங்கனின் தகப்பனே இந்த காடவராயனாக இருந்திருக்கக் 
கூடும் , இதே காலத்திலோ சற்று முன்னரோ 
னுக்கும் ஹொய்சாளருக்கும் பூசல் ஏற்பட்டது . கி . பி . 1218 
அளவில் ஏற்பட்ட ஒரு கல்வெட்டில் வீரநரசிம்மன் காஞ்சி 
காஞ்சன காடவ குலத்தான் , காடவராய திசாவட்டன என்றெல் 
லாம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் . இந்தக் கல்வெட்டின் காலம் 

A375--37 


CATL.QUT ITIL 


படை 


உள்நாட்டுக் 
படையையும் பிறகு பேரணியையும் அனுப்பினான.. 

சோழர்கள் 
உறுதியாகத் தெரிந்தால் , காடவன் சோழ நாட்டில் 
யெடுத்த பாண்டியனுடன் கைகோத்துக் கொண்டான் என்றும் , 
சோழநாட்டைக் காப்பாற்றுவதற்காக , ஹொய்சாளர்கள் காடவ 
னுடனும் பாண்டியனுடனும் ? பகைமை கொள்ள வேண்டிய 
தாயிற்று . அது எப்படி, ஆயினும் , இக்காலத்தில் நரசிம்மன் 
காஞ்சியுடன் கொண்டிருந்த நேரடித் தொடர்பை , வேறு பல 
கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . இவற்றில் கி . பி . 1230 - ல் 
ஏற்பட்ட கல்வெட்டு வீர நரசிம்மன் , காஞ்சியிலிருந்து ஆட்சி 
செய்ததாகச் சொல்லுகிறது . தேதி குறிப்பிடப்படாத மற்றொரு 
கல்வெட்டு இவனுடைய படைகள் காஞ்சியில் தங்கியிருந்ததாகச் - 1 
சொல்லுகிறது. 

, சிற்றரசர்களுக் 
கிடையே உண்டான பூசல்கள் ஆகியவை பற்றியும் ஹொய்சாளர் 
தலையீடு குறித்தும் உள்ள கல்வெட்டுக் குறிப்புகள் சோழ 
அரசு சின்னாபின்னப்படுவதையும் பெருகிவரும் இன்னல்களுக் 
கிடையே ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் அரசன் இருந்த 
தையும் நமக்கு அறிவிக்கின்றன. இந்த ஆட்சியில் , இராசத் 
துரோகக் குற்றத்திற்காக ஏராளமான பேர்கள் மீது நடவடிக்கை 
எடுக்கப்பட்டதும் இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறது . 
பாண்டியர் படையெடுப்பு 

இராஜராஜன் பலம் குறைந்தவனாக இருந்ததோடு முட்டா 
ளாகவும் இருந்தான் போலும் . பாண்டியர் கல்வெட்டுகளில் 
சொல்லியிருப்பது உண்மை எனில் , மேலாதிக்க அரசான பாண் 
யர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி , மீண்டும் 
அவர்கள் தலையிட்டு தன்னுடைய ஆட்சிக்குப் பெருங்கேடு 
உண்டாக்குவதற்கான சூழ்நிலையை உண்டாக்கிக் கொண்டான் . 
மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் 

மெய்க்கீர்த்தி 
இவனைப் பற்றி சொல்லியிருப்பதாவது : 

இவனுக்கு முன்னொரு சந்தர்ப்பத்தில் முடியைத் 
திருப்பிக் கொடுத்த அரசனிடம் விசுவாசமாக நடந்து 
கொள்ள வேண்டும் என்ற கடமையினின்றும் இவன் வழுவி 
விட்டான் . வளமான தன் நாடு , தன்னைப் பாதுகாத்து விடும் 
என்று மீண்டும் கனவு கண்டான் . பாண்டியனின் ஆணைகளை 
மதிக்கவும் கப்பம் செலுத்தி வரவும் மறுத்ததுடன் 
பாண்டியரின் மேலாதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு 
மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வரலாற்று முக்கியத்துவம் 
மிகுந்த திருவேந்திபுரம் கல்வெட்டின் மெய்க்கீர்த்தியிலும் இந்த 


முதலாம் 


ன , தூசிப் 


துடன் 


புரம் கல்வெட்டுச் செய்திகளுடன் 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 579 
நிகழ்ச்சிகள் நடந்து சில ஆண்டுகளில் இயற்றப்பட்ட காலகளாப 
னின் கத்யகர்ணாமிர்தம் என்ற வரலாற்றுக் கதையிலும் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . இந்நூலின் ஆசிரியர் வரலாற்று நிகழ்ச்சிகளைச் 
சுருக்கமாகச் சொன்னாலும் கவர்ச்சியாயும் சுவையாயும் சொல்லு 
கிறார் . நிகழ்ச்சிகள் நடந்த கால வரிசை இந்த நூலின் மூலம் 
தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிகின்றன . 

இனி , பாண்டியர்கள் இதைப் பற்றிச் சொல்லுவதைப் 
பார்ப்போம் .28 சோழன் அனுப்பிய தூசிப்படை. யும் பேரணியும் 
விரட்டியடிக்கப்பட்டன , கடுமையான போரில் சோழர் 
களுக்கு யானை , குதிரை , காலாட் படைகளில் பெருஞ்சேதம் 
ஏற்பட்டது . எதிரியின் நாடு இரத்த ஆறாக ஓடிற்று . அங்குள்ள 
நிலங்களில் கவடி என்னும் புன்செய் தானியம் பயிரிடப்பட்டது . 
சோழ மன்னனின் பட்டத்தரசி உட்பட , அந்தப்புரம் அனைத்தும் 
சிறை பிடிக்கப்பட்டது . வெற்றியைக் கொண்டாட , வீரமுழக்கத் 
பாண்டியன் , சோழர் தலைநகரான 

முடிகொண்ட 
சோழபுரத்துக்குச் சென்று விஜயாபிஷேகம் செய்து கொண் 
டான் .24 அப்போது தண்ணீர்க் குடம் முதலிய மங்கலப் பொருள் 
களைச் சோழ அரசியும் அந்தப்புரத்துப் பெண்களும் சுமந்து 
வருமாறு கட்டாயப்படுத்தப் பட்டனர் . இந்தக் கட்டத்தில் , 
கதையை கத்யகர்ணாமிர்தம் தொடர்ந்து சொல்லி திருவேந்தி 
கூறுகிறது : 

" பாண்டிய அரசனால் போரில் தோற்கடிக்கப்பட்ட இராஜ 
ராஜன் தலைநகரை விட்டு ஓடினான் . தன் பரிவாரங்களுடன் 
தன்னுடன் நட்புக் கொண்டிருந்த குந்தள அரசனிடம் 
ஓடினான் . ஆனால் , அவ்வாறு செல்லும் வழியில் காடவ 
அரசன் ஐவர்களுடன் போர் புரிந்து சோழனையும் அவனு 
டைய ஆட்களையும் சிறைப்பிடித்தான் . அவனிடம் காட்டுப் 
படையும் மிலேச்சப் படையும் இருந்ததால் அவன் வல்லமை 
பெற்றிருந்தான் . வானத்திலிருந்து திடீரென்று இறங்கி 
விட்டது போன்ற இந்த எதிரி , அவனுடைய பல தந்திரங் 
களாலும் சூழ்ச்சிகளாலும் கொடியவனாக இருந்த இந்த 
எதிரி குள்ள நரிகளையும் மீறும் அளவு கயவனாக இருந்த 
இந்த எதிரி , தன் நகரமான ஜெயந்த மங்கலத்துக்கு இராஜ 
ராஜனை இழுத்து வந்தான் . இந்தச் செய்தியைக் கேட்ட 
நரசிம்மன் , கவலை மிகுந்த தன் தலைநகரிலிருந்து புறப்பட்டு 
காவிரியின் வட எல்லையை அடைந்து ஸ்ரீரங்கத்திற்கு அருகே 
தன் படை , பரிவாரங்களுடன் தங்கி எதிரியின் சாமந்தர் 


26 


களை 


* 


செய்வதாகச் சபதம் செய்தால் படும் வரை போர் 
380 

சோழர்கள் 
தண்டிக்கும்படி தன்னுடைய தண்ட நாயகனை 
அனுப்பி , தன் நன்பனான சோழனை விடுவித்து , பாண்டிய 

னிடம் கப்பம் வசூலித்தான் . 
கோப்பெருஞ்சிங்கனின் பங்கு 

ஹொய்சாள தண்டநாதர்களின் படையெடுப்பை திருவேந்தி 
புரம் கல்வெட்டு விவரமாகச் சொல்லுவதுடன் , இராஜராஜனைத் 
தாக்கி சிறைப்பிடித்து பிறகு அவனை விடுதலை செய்த காடவச் 
சிற்றரசன் , புகழ் பெற்ற கோப்பெருஞ்சிங்கனே என்று திருவேந்தி 
புரம் கல்வெட்டு தெரிவிக்கிறது ( சமஸ்கிருதத்தில் இவன் 
பெயர் மஹராஜ சிம்ம எனப்படும் ) . இந்தக் காலப்பகுதியின் 
வரலாற்றில் இவனுக்கு நிறைந்த இடம் உண்டு . தமிழ் நாட்டி 
லும் கன்னட நாட்டிலும் கிடைக்கும் ஏனைய கல்வெட்டுகளும் 
இந்தச் செய்திகளை உறுதிப்படுத்துகின்றன . 

இராஜராஜனின் 14 - ம் ஆட்சி ஆண்டில் ( கி . பி . 1230 ) 
விருத்தாசலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டிலிருந்து - 
காடவச் சிற்றரசர்கள் இன்னும் சோழரின் மேலாதிக்கத்தை 
ஏற்று வந்தனர் என்றும் இவர்களுள் கோப்பெருஞ்சிங்கன் , தக்க 
வயது அடைந்ததோடு , முக்கியமானவனாக 

விளங்கினான் 
என்றும் தெரிவிக்கிறது . கோப்பெருஞ்சிங்கனின் அகம்படி 
முதலிகளுள் ஒருவன் ஏற்படுத்திய அறக்கட்டளையைக் கூறும் 
இக்கல்வெட்டு , இச்செய்திகளையும் அறிவிக்கிறது . கத்ய 
கர்ணாமிர்தத்தில் சொல்லப்பட்ட செய்திகளுடன் திருவேந்தி 
புரம் கல்வெட்டு தொடங்குகிறது . மேலும் கோப்பெருஞ்சிங்க 
னின் தவறான செயல்கள் நரசிம்மனுக்கு எட்டியதை உணர்ச்சி 
வசப்பட்டுக் கூறுகிறது . ஏனெனில் , அவன் சோழச் சக்கர 
வர்த்தியை சேந்தமங்கலத்தில் சிறைப்படுத்தியதோடு விஷ்ணு 
கோயில்கள் உட்பட எல்லாக் கோயில்களையும் கொள்ளை 
யடிக்கும் படியும் ஏற்பாடு செய்தான் . ஹொய்சாளர்கள் 
வைணத்தில் அழுத்தமான , தீவிரமான பற்றுடையவர்கள் 
என்பது இங்கே - குறிப்பிடத்தக்கது . நரசிம்மன் 
தலைநகரான துவார சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டதாயும் 
சோழ மண்டல பிரதிஷ்ட ஆசார்யன் ( சோழர்களை மீண்டும் 
நிலைநாட்டியவன் ) என்ற பெயர் தனக்கு 
முழக்கம் 

என்றும் இக்கல் 
வெட்டு மேலும் சொல்லுகிறது . பாண்டியரின் நண்பர்களான 
மகத நாட்டை 7 

அடியோடு அழித்தான் , 
காடவரையும் 

ஒடுக்கிஒழித்து , 

கொள்ளிடத்திற்கு 


தன் 


வழியில் 


அவன் 
அடக்கி 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


581 


வடக்கே 2 கற்கள் ஸ்ரீரங்கத்திற்கு எதிரிலுள்ள பாச்சூரில் 
தங்கினான் . அங்கிருந்தவாறு , நரசிம்மன் , அப்பண்ணா , சமுத்திர 
கோப்பையர் என்ற இரண்டு தண்ட நாயகர்களைக் கோப்பெருஞ் 
சிங்கனின் நாட்டுக்கு அனுப்பினான் . அந்த நாட்டைச் சேதப் 
படுத்திக் கோப்பெருஞ்சிங்கனுக்குப் பதில் சோழச் சக்ரவர்த்தி 
யைப் பட்டத்தில் அமர்த்த வேண்டும் என்பது நரசிம்மனின் 
ஆணை . ஆணைப்படியே தளபதிகள் இருவரும் சோப்பெருஞ் 
சிங்கனிடமிருந்த எள்ளேரி , கல்லியூர்மூலை 

என்னும் ஊர் 
களையும் கோப்பெருஞ்சிங்கனின் படைத் 

தலைவர்களில் 
ஒருவனான சோழக் கோன் என்பவனிடமிருந்த தொழுதகை 
யூரையும் பிடித்து , இராஜராஜனுடைய முதலிகள் சிலரையும் 
எதிரியுடன் சேர்த்துக் கொண்ட இலங்கை மன்னன் 
பராக்கிரமபாகுவையும் கொன்றனர் . பிறகு , சிதம்பரத்திற்குச் 
சென்று , இறைவனை வழிபட்ட பின்னர் தொண்டமா நல்லூர் , 
திருவதிகை , திருவக்கரை ஆகிய ஊர்களுக்குச் சேதம் விளைத்து , 
வாரணமாகி ( கெடிலம் ) ஆற்றுக்குத் தெற்கேயும் சேந்தமங்கலத் 
திற்குக் கிழக்கேயும் சென்று பயிர்களுக்குத் தீ வைத்து - 8 மக்கள் 
மனத்தில் பீதியைப் பரப்பி , பெண்களைச் சிறைப்பிடித்தும் 
ஆடவரைக் கொள்ளையடித்தும் அட்டகாசம் செய்தனர் . சேந்த 
மங்கலத்தை முற்றுகையிட ஏற்பாடு செய்தபோது கோப்பெருஞ் 
சிங்கன் நரசிம்மனுக்கு தூது அனுப்பினான் . சோழச் சக்கர 
வர்த்தியை விடுதலை செய்து அவனுடைய சிம்மாசனத்தில் 
அமரச் செய்வதாகக் கோப்பெருஞ்சிங்கன் , நரசிம்மனின் தளபதி 
களுக்கு அறிவித்தான் . உடனே அவர்கள் தக்க மரியாதைகளுடன் 
சோழச் சக்கரவர்த்தியை வரவேற்று , 

அவனுடன் அவன் 
நாட்டுக்குச் சென்றனர் . 

இதுவரை நாம் கூறியது திருவேந்திபுரம் கல்வெட்டுச் 
செய்தி . மூன்றாம் இராஜராஜனைப் பட்டத்தில் அமர்த்திய 
பிறகு ?: ஹொய்சாளப் படைத் தலைவர்கள் இங்குதான் 
அவனிடமிருந்து விடை பெற்றனர் என்றும் அதனால் தான் 
இச் செய்திகள் இந்தக் கிராமத்தில் கல்வெட்டாகப் பொறிக்கப் 
பட்டிருக்கின்றன என்றும் சிலர் கருதுகின்றனர் . கல்வெட்டில் 
சொல்லப்பட்ட எல்லாக் கிராமங்களும் தென் ஆர்க்காடு 
மாவட்டத்திலேயே உள்ளன . ஆனால் , கல்வெட்டுக் குறிப்பிடும் 
பராக்கிரமபாகு யார் 

தெரியவில்லை . இரண்டாம் 
பராக்கிரமபாகு கி . பி . 1236 - ல் தான் பட்டத்துக்கு வந்தான் .30 
எனவே , அவனாக இருக்க முடியாது . ஏனெனில் இந்தப் பராக் 
கிரமபாகு 1230 - ல் இறந்ததாகத் கல்வெட்டு கூறுகிறது . அவன் , 
இலங்கை அரச குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஓர் இளவரசனாக 


என்று 


ஆசிரியர் 


-- 


வெட்டில் 


உறுதி செய்வம் 
விடுதலை செய்யப்பட்டது , ஹொய்சாளத் தளபதிகள் அடைந்த 

எறன 
சிங்கனும் ஹொய்சாளர்களும் தொடர்ந்து போரிட்டுத் 
582 

சோழர்கள் 
இருந்திருக்கலாம் . கோப்பெருஞ்சிங்கனுக்கு மிலேச்சரும் வைதேசி 
கரும் உதவினர் என்று கத்ய கர்ணாமிர்தத்தின் 
இந்த இலங்கைச் சிற்றரசனையும் இவனுடைய ஆட்களையுமே 
குறிப்பிட்டிருக்கலாம் . 
முக்கியமான பகுதியைப் பொறுத்தவரை திருவேந்திபுரம் கல் 

இல்லாத புதிய செய்தியையும் தருகின்றன . அப் 
பண்ணாவும் 

கோப்பையாவும் காடவராயனைத் தாக்கியும் 
சோழனை விடுதலை செய்தும்: 1 நரசிம்மனின் பாராட்டுக்கு 
உரியவர் . ஆயினர் என்று ஒரு கல்வெட்டு சொல்லுகிறது . 

1232 - ல் ஏற்பட்ட மற்றொரு கல்வெட்டு , தஞ்சை 
மாவட்டம் நீடூரைச் சுற்றிய பகுதி , முன்னர் கோப்பெருஞ் 
சிங்கனால் ஆளப்பெற்றதாயும் , அதனால் பண்ணை விதி முறை 
களை மீண்டும் மாற்றி அமைக்க நேரிட்டதாயும் சொல்லு 
வயலூரில் ( வைலூர் , 

ஆர்க்காடு ) 2 உள்ள 
தேதியில்லாத கல்வெட்டு , கோப்பெருஞ்சிங்கன் என்ற அழகிய 
சீயன் , (காஞ்சிக்கு 30 மைல் தெற்கேயுள்ள ) தெள்ளாற்றில் 
சோழனைத் தோற்கடித்ததாகவும் அவனையும் அவனுடைய 
மந்திரிகளையும் சிறையில் வைத்ததாயும் , பிறகு , 

சோழ 
நாட்டைத் தன் வசப்படுத்தியதாயும் சொல்லுகிறது . இந்தப் 
போர் பற்றி வேறு எதிலும் சொல்லப்படவில்லை . இந்த 
விவரங்கள் உள்ள சுருக்கமான . உரை நடைப் பகுதிக்குப் பிறகு 
கோப்பெருஞ்சிங்கனின் வீரம் , வெவ்வேறு வகையான , ஐந்து 
செய்யுட்களில் பாராட்டப்படுகிறது . அவற்றில் சோழ அரசன் 
வெற்றி ஆகியவை சொல்லப்படவில்லை . ஆனால் , கருநாடகர் 
களின் தோல்வி குறிக்கப்பட்டிருக்கிறது . கோப்பெருஞ்சிங்கனுக்கு 
அவனி நாராயணன் நிருபதுங்கன் , தொண்டைக்கும் மல்லைக்கும் , 
மன்னன் என்றெல்லாம் பட்டங்கள் இருந்ததும் சொல்லப் 
பட்டிருக்கிறது . அவனுடைய சமஸ்கிருத கல்வெட்டிலும் 

கோப்பெருஞ் 

கொண்டி 
ரூந்தனர் என்பது , கி . பி . 1236 - ல் 4 துன்முகி 

ஆண்டில் 
காடவனுக்கு விரோதமான ஒரு படையெடுப்பில் வீர சோமே 
சுவரன் மங்கலம் என்னுமிடத்தில் தங்கினான் என்ற குறிப்பி 
லிருந்து தெளிவாகத் தெரிகிறது . 


கிறது . 318 


வட 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


583 


87 


முதலாம் 


பாண்டியனின் தோல்வி 

கோப்பெருஞ்சிங்கன் , சோழ அரசன் ஆகியோர் பற்றி 
நரசிம்மன் 

பட்ட கட்டளைகளை அவனுடைய தளபதிகள் 
நிறைவேற்றிக் கொண்டிருந்தனர் . 

பாண்டிய 

மன்னனிடம் 
நரசிம்மன் கப்பம் வசூலித்ததாக கத்யகர்ணாமிர்தம் உறுதியாகச் 
சொல்லுகிறது . பாண்டிய , ஹொய்சாளப் படைகளுக்கு இடையே 
முக்கியத்துவம் வாய்ந்த போர் காவேரிக் கரையில் 35 மகேந்திர 
மங்கலத்தில் நிகழ்ந்ததாகத் தெரிகிறது . பாண்டிய மன்னன் மீது 
படை யெடுத்ததற்காக இரவித்டானகொப்பம் என்னுமிடத்தில் 
அடிபணிந்து அவனுடைய ஊழியனாக இருந்து அமைதியாக 
வாழுமாறு பாண்டியனுக்கு அலைகடலே அறிவுறுத்திக் கொண் 
டிருந்ததாயும் ஹரனஹல்லிக் கல்வெட்டு கூறுகிறது . இப்படை 
யெடுப்பின் போதோ அல்லது சிறிது காலத்திற்குப் பிறகோ 
இராமேசுவரத்தைக் கைப்பற்றியதாக வேறு சில ஹொய்சாளர் 
கல்வெட்டுகள் சொல்லுகின்றன . இவற்றைப் பற்றியெல்லாம் 
பாண்டியர் கல்வெட்டுகளில் சொல்லப்படவில்லை . 
மாறவர்மன் சுந்தர பாண்டியனின் மெய்க்கீர்த்தியில் சோழன் 
மீது அவனுடைய இரண்டாம் படையெடுப்பின் விவரம் விஜயாபி 
ஷேகத்துடன் நின்றுவிடுகிறது ; எனவே இது நடந்த நிகழ்ச்சி 
முழுவதையும் கூறுவது ஆகாது . 

பாண்டியர்களுக்கு தன் 
அரியணையை ஒப்புவிக்கும்படி கட்டாயப் படுத்தப்பட்ட பிறகு , 
இராஜராஜ சோழன் , மீண்டும் அரியணை ஏறியதை 
சொல்லாமல் மூடி 

மறைக்கிறது . சோழ நாட்டின் தனித் 
தன்மையையும் சுதந்தரமும் இழந்து போனதைத் தடுத்தும் 
சோழ நாடு பாண்டியரின் ஆட்சிப் பகுதியாக ஆகிவிடாமல் 
செய்தும் தென்னாட்டு அரசுகளிடையே சரிசமமான நிலைமை 
தொடர்ந்து இருந்து வர இரண்டாவது தடவையாக ஆவன 

பெருமை ஹொய்சாளரையே சேரும் . சோழருக்கு 
ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பின் இறுதியில் 
செய்யப்பட்ட 

உடன்பாட்டின் விளைவாக அரச 
குடும்பங்களுக்குள் மணவுறவுகள் ( திருமணங்கள் ) ஏற்பட்டன . 
வீர நரசிம்மன் மகன் வீர சோமேசுவரனை , முதலாம் மாறவர் 
மன் சுந்தர பாண்டியன் , மூன்றாம் இராஜராஜன் ஆகியோரின் 
பின் பட்டத்திற்கு வந்தவர்கள் ‘ மாமன் என்று உறவு முறை 
கொண்டாடினார்கள் . 
சாழ அரசின் நிலை 

இராஜராஜனின் ஆட்சியின் எஞ்சிய காலம் , பெரிய அளவில் 
தொல்லையின்றி ஓடிற்று . மூன்றாம் குலோத்துங்கன் இறந்த 


செய்த 


அரசியல் 


584 


செயல்களும் சதி 

சோழர்கள் 
போது , சோழ நாடு எங்கெல்லாம் பரவியிருந்ததோ அங்கெல்லாம் 
பெயரளவிலாவது இவனுடைய கல்வெட்டுகள் இருப்பதை இவன் 
ஆட்சிக்காலத்தின் பெரும் பகுதியில் பார்க்கிறோம் . ஹொய் 
சாளர் 

உதவியைச் சோழர் மேன்மேலும் நம்பியிருந்தனர் 
என்பது , கல்வெட்டுகளின் வாசகங்களிலிருந்து தெரிய வருகிறது 
உள்ளூர் விவகாரங்கள் , குழப்பங்கள் , அரசத் துரோக வேலைகள் 
பெருகின என்பதும் மத்திய ஆட்சியை , சக்கரவர்த்தியின் 
சிற்றரசர்கள் அலட்சியப் படுத்தினர் என்பதும் தெரிகிறது . மத்திய 
அரசாங்கம் , உள்ளாட்சி நிர்வாகம் ஆகியவற்றின் வெளித் 
தோற்றமும் புற அமைப்பும் முன்போல அப்படியே இருந்தன 
என்று தெரிகிறது . பொதுவாக , இந்துக்களின் பேரரசுகளின் 
நிர்வாக அதிகாரம் பலமாக இருந்ததில்லை ; இதற்கு மாறாகச் 
சோழ அரசமரபின் நிர்வாகம் ஆற்றலும் திறமையும் வாய்ந்த 
தாக இருந்தது ; ஆனால் , அந்த நிலை இப்போது மங்கி வரு 
வதைப் பலரும் கண்கூடாகக் கண்டனர் . கி . பி . 1246 - ல் 
இராஜேந்திரன் முடிசூடும் உரிமையுடையவனாக அறிவிக்கப் 
பட்டான் , என்று 

அவனுடைய கல்வெட்டுகளில் குறிப்பிடப் 
படும் ஆண்டுகளிலிருந்து தெரிய வருகிறது . ஆனால் , 
ராஜன் குறைந்தது 1260 வரையில் உயிரோடு இருந்திருக்க 
வேண்டும் . 

சேலம் ( தருமபுரி உட்பட ) , சித்தூர் , கடப்பை , நெல்லூர் 
ஆகிய இன்றைய மாவட்டங்களின் பகுதிகளில் மூன்றாம் இராஜ 
ராஜனின் 30 - ம் ஆண்டு வரை உள்ள கல்வெட்டுகள் காணப் 
படுகின்றன . இந்தப் பகுதிகளில் இவனுக்குப் பின் வந்த மூன்றாம் 
இராஜராஜன் கல்வெட்டுகளையும் பார்க்கிறோம் . இந்தக் காலத் 
தில் இங்கெல்லாம் சோழரின் ஆதிக்கம் தொடர்ந்து ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது 

இவற்றிலிருந்து 

முடிவு 
செய்யலாம் . இது ஏதோ மரபுதானே தவிர , சோழர்களின் 
உண்மையான அதிகாரம் நீங்கிவிட்டது . ஏனெனில் , மத்திய 
ஆட்சி தலையிட்டதாக அல்லது வலுவாகச் 

செயல்பட்டதாக 
இந்தக் கல்வெட்டுகளில் ஓர் இடத்திலும் சொல்லப்படவில்லை . 

தாராளமாக 
நடைபெற்றிருக்கின்றன . 

மத்திய ஆட்சியைக் கலக்காமல் 
சிற்றரசர்கள் ஆங்காங்கே தங்கள் பாதுகாப்புக்காகவும் எதிரியைப் 
படையெடுக்கவும் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டனர் என்பதை 
முன்னரே சுட்டிக் காட்டினோம் . இராஜராஜன் 

ஆட்சியில் 
இந்தப் பழக்கம் சோழ நாட்டில் தாயகத்திலேயே நடைபெறலா 
யிற்று . அவனுடைய மூன்றாம் ஆட்சி ஆண்டில் கி . பி . 1219 - ல் 


என்பதை 


நாம் 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


585 


குடும் 


தஞ்சை மாவட்டத்திலேயே மூன்று சிற்றரசர்கள் இவ்வாறு 
உடன்பாடு செய்து கொண்டார்கள் . மூன்றாம் இராஜராஜனின் 
பெயர் குறிப்பிட்டு 

ஆண்டு சொல்லப்பட்டிருப்பதால் 
அவனுக்கு எதிராக இந்த உடன்பாடு செய்யப்படவில்லை என்று 
கொள்ளலாம் . மற்றபடி , இந்த உடன்பாடு எவ்வகையிலும் 
மத்திய அரசை மதிக்கவில்லை . சில சமயம் நீண்ட நெடுங் 
காலப் பூசல்கள் , எதிரிகளின் குடும்பங்களுக்குள் திருமண உறவு 
டன் முடிவடைவதும் உண்டு ; இதற்குச் சான்று திருவெண்ணெய் 
நல்லூரில் 41 கி . பி . 1232 - ல் செதுக்கப்பட்ட கல்வெட்டு . இதில் 
சம்பந்தப்பட்ட கட்சியினர் காடவராயர் , சேதிராயர் 
பத்தார் ஆவர் . 
குழப்பமும் அரசாங்கத்தின் ஆற்றலின்மையும் 

அரசத் துரோக நிகழ்ச்சியைப் பற்றி நமக்கு நேரடியான 
ஆதாரம் கிடைக்கவில்லை . ஆனால் , அரசத்துரோகக் 
குற்றத்துக்குத் தண்டனையாகச் சொத்துக்கள் ஏலம் போடப் 
பட்டு , அதில் வந்த வருவாய் அரசருக்குப் பறிமுதல் செய்யப் 
பட்டதாகக் கல்வெட்டுகளில் கண்டிருப்பதிலிருந்து மறைமுகமாக 
நாம் இதை அறிகிறோம் . ஆகவே , அரசத் துரோகம் என்றால் 
என்னென்ன குற்றங்கள் 

அதில் அடங்கியிருந்தன ? எந்தக் 
குற்றங்கள் 

செய்யப்பட்டன என்பன விளக்கமாகத் தெரிய 
வில்லை . ஏனைய சோழ அரசர்கள் காலத்திலும் அரசத்துரோகக் 
குற்றங்கள் நடந்தன . ஆனால் ,, 

இராஜராஜன் 
இவற்றின் எண்ணிக்கை மிகப் பலமடங்காகப் பெருகியிருக் 
கிறது . நாட்டின் பொதுவான நிலைமையில் ஏற்பட்ட சீர்கேடும் 
மத்திய அரசாங்கம் நலிவுற்றுப் போனதுமே இதற்குக் காரணம் . 
அரசனின் எட்டாம் ஆட்சி ஆண்டின் 317 - ம் நாளில் தஞ்சை 
மாவட்டம் சீர்காழியில் சில நிலங்கள் ஏலம் ( இராஜராஜம் 

உப் 
பெருவிலைக்கு ) விடப்பட்டன . அரசத் துரோகிகள் , 

அவர் 
களுடைய உறவினர் , பணியாட்கள் , அடிமைகள் மற்றும் 
துரோகத்துக்கு உட்பட்டாரும் ஆகியோருக்கு உரிய நிலங்களை 
ஏலம் போடுவதற்கென்று விசேஷ அதிகாரிகளை அரசரே நியமித் 
தார் . கி . பி . 1230 - ல் ஏற்பட்ட வலிவலம் (தஞ்சை மாவட்டம் ) 48 
கல்வெட்டு அரசரின் அதிகாரிகள் , துரோகிகளாகிய பலரையும் 
காணி மாறின நிலம் விற்று 33,000 காசுகள் வசூலித்ததாகச் 
சொல்லுகிறது . 20 - ம் ஆட்சி ஆண்டின் 348 - ம் நாளில் போடப் 
பட்ட பறிமுதல் ஆணை , அடுத்த ஆண்டில் 80 - ம் நாளில் , மூன்று 
மாதங்களுக்குப் பிறகு நிறைவேற்றப்பட்டு ஐந்து வேலி , நான்கு 

நிலத்திற்காக 13,000 காசு அரசாங்கக் கருவூலத்திற்கு 


ஆட்சியில் 


LDIT 


ஆட்சி 


சொல்லுகிறது . சிவபுரம் (தஞ்சை மாவட்டம் ) , 
சாளர் தலையிட்டதால் , 

தலையீட்டால் , 
586 

சோழர்கள் 
வசூலிக்கப்பட்டதாகக் கோயில் | 

திருமணம் 44 

கல்வெட்டுச் 

23- ம் 
ஆண்டுக் கல்வெட்டு - இன்னும் பல விவரங்களைத் தருகிறது ; 
இதிலிருந்து அரசத்துரோகம் என்பது அரசியல் குற்றம் அன்று 
என்பதும் தெரிகிறது . இந்தக் கல்வெட்டுப்படி , இரண்டு சிவப் 
பிராமணர்கள் ( கோயில் குருக்கள்மார் ) அரசத்துரோக , 
சிவத்துரோகக் குற்றங்களுக்காக மகேசுவரத்தாலும் ஊராலும் 
தண்டிக்கப்பட்டார்கள் . குற்றவாளிகள் , அம்மனுடைய நகை 
களைத் தாங்கள் கள்ளக்காதல் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குக் 
கொடுத்ததாகவும் , தங்கள் பொறுப்பில் இருந்த கோயில் 
நிதிகளைக் கையாடியதாகவும் , தங்கள் வசமிருந்த நிலங்களுக்குச் 
செலுத்த வேண்டிய வரி முதலிய பாக்கிகளைக் கொடுக்க மறுத்த 
தாகவும் , வேறு பல வழிகளில் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட 
தாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது . அரசன் இட்ட 
ஆணைகளை அவர்கள் புறக்கணித்ததோடு , அரசன் அனுப்பிய 
தூதர்களை அடித்தும் அவமானப் படுத்தியும் வந்தனராம் . 
கன்னடியர் மூலமாக அவர்கள் 

சொல்லவொண்ணாத 
பாவங்களைச் செய்ததாயும் 50,000 ( காசுகள் ? ) வரை , உள்ளூர் 
மக்களைக் கொடுமைப்படுத்தி வசூலித்ததாயும் அவர் மீது குற்றம் 
சுமத்தப் பட்டது . கன்னடியர் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை 
முக்கியமாகக் கவனிக்க வேண்டும் . சோழ நாட்டில் ஹொய் 
கூலிப்படை தங்களுக்குப் பொருளோ பணமோ கொடுக்கக்கூடிய 
காலிக் கூட்டத்துக்கு உடந்தையாக இருந்ததையே இது காட்டு 
கிறது . அரசத்துரோகத்துக்காக சொத்தைப் பறிமுதல் செய்த 
மற்றொரு நிகழ்ச்சி ( திருவெண்காடு ) 16 தஞ்சை மாவட்டத்தில் 
திருமந்திர ஓலை என்ற பெயரிலிருந்து மூன்றாம் இராஜராஜன் 
காலத்தில் நடந்ததாகத் தெரிகிறது . இந்த நிகழ்ச்சிகள் யாவும் 
பேரரசின் மூலை முடுக்குகள் ஒதுக்குப்புறங்களில் நடைபெற 
வில்லை ; 

நடுநாயகமான பகுதியிலேயே நடந்திருக்கின்றன 
சிற்றரசர்கள் இருந்த நெடுந்தூரப் பகுதிகள் ஒருபுறமிருக்க , 
அரசரின் நேரடி ஆட்சியிலிருந்த குறுகிய பகுதியின் நிலையே , 
இத்தகையது என்றால் , மத்திய அரசாங்கம் தட்டுத் தடுமாறிக் 
கொண்டிருந்தது என்பதற்குச் சிறிதும் ஐயம் இல்லை . 
ஹொய்சாளர் 
ஹொய்சாளர் 

சோழ அரசின் முடிவு 
காலம் சற்று 

நீடித்தது . இல்லாவிடில் , பாண்டியர்கள் 
இன்னும் முன்னதாகவே சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


587 


ஆண்டில் 47 


வைத்திருப்பார்கள் . சோழர் கல்வெட்டுகளைப் படித்துப் பார்த் 
தால் , ஹொய்சாள இளவரசர்களும் தளபதிகளும் சோழ 
நாட்டின் விவகாரங்களில் எவ்வளவு தூரம் தலையிட்டனர் 
என்பது தெரியவரும் . கி . பி . 1226 - ல் 10 - ம் 
திருவடத்துறையில் ( விருத்தாசலம் வட்டம் , தென் ஆர்க்காடு 
மாவட்டம் ) ஒரு கல்வெட்டு அப்பகுதியை அழித்து ஒரு கிரா 
மத்தில் கோயிலிலிருந்த விக்கிரகங்களையும் , ஹொய்சாள அரசன் 
நரசிம்ம தேவன் தூக்கிச் சென்றுவிட்டதாயும் 

அதனால் 
மீண்டும் அக்கோயிலில் விக்கிரகங்கள் பிரதிட்டை செய்யப்பட்டன 
என்றும் சொல்லுகிறது . இதில் சொல்லப்பட்ட காலத்தைப் 
பார்க்கும்போது , திருவேந்திரபுரம் கல்வெட்டில் சொல்லப் 
பட்டவாறு அப்பண்ணா , 

சமுத்திர கொப்பய்யா 
தளபதிகள் நடத்திய நடவடிக்கைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் 
இருப்பதாகத் தெரியவில்லை , பாண்டியரின் முதல் படையெடுப் 
பின்போது நரசிம்மன் , சோழனுக்கு ஆதரவு காட்டி பாண்டிய 
னின் நண்பனான காடவரை எதிர்த்துப் போர் புரிந்திருக் 
கலாம் என்று சொல்லப் பட்டிருக்கிறது . காடவன் மீண்டும் 
சோழருக்கு அடங்கி நடக்கும்படி செய்யப்பட்டான் . போர் 
முடிந்ததும் , போர்ச் சேதங்களிலிருந்து நிவாரணம் பெறுவதற் 
கான ஏற்பாடுகளில் நாட்டுமக்கள் அனைவரும் ஈடுபட்டிருந்தனர் . 
இந்தச் சமயத்தில் ஹொய்சாளப் படை காஞ்சியில் தங்கியிருந்த 
தைப் பின்வரும் மூன்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . துவார 
சமுத்திரம் பூததேய நாயகர் மகள் பாசௗதேவி , அத்தியூர் 
ஆழ்வார்க்கு ஒரு நந்தா விளக்குக் கட்டளை ஏற்படுத்தியது , 
மூன்றாண்டுகள் கழித்து மற்றொரு விளக்கை மகா பிரதானி 
அம்மண்ண தண்டநாயகன் 1 வழங்கியது , கி . பி . 1231 - ல் 

கிராமம் முழுவதையும் மகனும் அவனுக்கு அடுத்த 
அரசனுமான சோமேசுவரனுடைய பிரதானி ஒருவன் காஞ்சியில் 
ஓர் அறக்கட்டளை ஏற்படுத்தியுள்ளமையும் " தெரிவிக்கின்றன . 

. 


50 


நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் ஹொய்சாளர் செல்வாக்கு 
பெற்றிருந்தனர் . இதைப் பல கல்வெட்டுகள் வாயிலாக அறி 
கிறோம் . நரசிம்மனின் பிரதானிகளுள் 

ஒருவனான வல்லய 
தண்டநாயகம் திருமழபாடியிலும் 4 நரசிம்மனின் பட்டத்தரசி 
யாகிய சோமால தேவியின் வேலைக்காரிகளுள் ஒருத்தி திருக்கோ 
கர்ணத்திலும் * கி . பி . 1238 - ல் சோமேசுவரனின் பிரதானி 

பதவியில் இருந்தபோது வல்லயன் மீண்டும் காஞ்சி 
புரத்திலும் நிவந்தங்களை நிறுவியுள்ளார்கள் . " 


என்ற 


> 


இதன் முடி 

தெரிகிறது 
588 

சோழர்கள் 
சோழருக்கும் பாண்டியருக்கும் இடையே நடந்த போர் 
களில் 1218- அளவில் சோழருக்கு 

ஆதரவாக ஹொய்சாளர் 
தலையிட்டனர் . இது முதல் அவர்கள் சோழ நாடு , பாண்டிய 
நாடு இரண்டிலுமே தங்கள் செல்வாக்கைப் படிப்படியாக 
வளர்த்துக் கொண்டார்கள் . தென்னிந்தியா முழுவதும் தங்கள் 
மேலாதிக்கத்தைப் பரப்ப அவர்கள் விரும்பினார்கள் போலும் . 
பதிமூன்றாம் நூற்றாண்டின் 

இரண்டாவது 

காற்பகுதியில் 
( 1226-1250 ) இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் 
ஓரளவு வெற்றி பெற்றனர் . சோழர் ஆட்சியே ஹொய்சாளர் 
தயவால் நடந்து வந்தது ; 

வந்தது ; அதனால் ஹொய்சாளர் செய்த 
எதையும் சோழரால் தடுக்க முடியவில்லை . பாண்டியர்கள் 
கூட ஹொய்சாளரை அனுமதித்து நடந்து கொண்டதால் தான் , 
போர் இல்லாமல் தப்பினார்கள் . இக்காலத்துப் பாண்டியர் 
களில் 57 ஹொய்சாள அரசர்கள் 

தளபதிகள் ஆகியோர் 
பெயர்கள் அடிக்கடி காணப்படுகின்றன; குறிப்பாக , புதுக் 
கோட்டை ஆதாரங்கள் இரண்டில் , " கி . பி . 1245 - ல் ஹொய் 
சாள வீரசோமேசுவரனின் தளபதியான ரவிதேவன் கா நாட்டைப் 
( கா நாடு ) பிடித்தது சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த நூற்றாண் 
டின் நடுப்பகுதியில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் பட்டத்துக்கு 
வந்தான் . இக்காலத்துப் பாண்டிய அரசர்களுள் ஒப்பாரும் 
மிக்காரும் இல்லாதவன் என்ற நிலையை அவன் அடைந்தான் 
இதன் பிறகே , ஹொய்சாளருடைய அதிகாரம் மேலும் பரவுவது 
தடுக்கப்பட்டது . 
மூன்றாம் இராஜராஜனின் சிற்றரசர்கள் 
எவ்வளவுதான் பலம் 

குறைந்தாலும் , சோழ அரசு , 
இராஜராஜனுடைய நீண்ட ஆட்சிக் காலம் வரை கணிசமான 
நாட்டிற்று . சிற்றரசர்கள் பலர் இன்னும் தங்களைச் சோழர் 
களுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டதாலும் 
தங்கள் கல்வெட்டுகளில் சோழர்களுடைய ஆட்சி ஆண்டுகளைக் 
விரோதமாக நடந்து கொண்டு , அதனால் புகழ் பெற்ற கோப் 
பெருஞ்சிங்கன் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல . சோழர்கட்கு 
இவன் கட்டுப்பட்டிருந்ததை மீறி சுதந்தரமாக இருக்க இவன் 
மேற்கொண்ட முயற்சி , வீர நரசிம்மன் தலையீட்டால் 1230 
31 - ல் அடக்கப்பட்டதை நாம் ஏற்கெனவே கண்டோம் . கோப் 
பெருஞ்சிங்கன் கல்வெட்டுகளிலிருந்து , அவன் நீண்ட நாள் 
வாழ்ந்தான் என்றும் சிக்கல்கள் அவனுடைய ஆட்சியில் நிறைந் 


வலு 


யெல்லாம் 

, 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 589 
திருந்தன என்றும் அரசியல் குழப்பங்கள் நிலவின என்றும் 
தெரிகிறது . அவன் ஓரளவு சுதந்திரத்துடன் இருந்தான் என்றும் 
அண்டைய நாடுகளுடன் தான் விரும்பிய கொள்கையை வகுத்துக் 
கொண்டான் என்றும் தெரிகிறது . அவனுடைய ஆட்சி ஆண்டுகள் 
கி . பி . 1243 முதல் கணக்கிடப்படுகின்றன . இந்த ஆண்டு 
தொடங்கி ஏற்பட்ட கல்வெட்டுகள் 36 - ம் ஆண்டு வரை , 
அதாவது கி.பி. 1279 வரை , இந்த அதிகாரத்தில் அடங்கிய காலப் 
பகுதி முடிய , காணப்படுகின்றன . 

அவனுடைய வாழ்க்கை 
விவரங்களை இங்கே எடுத்துரைக்கத் தேவையில்லை . வடக்கே 
ஹொய்சாளர் , காகதீயர் ஆகியோருடைய மேலாதிக்கத்தை 
இவன் ஏற்றுக் கொள்ள வேண்டியதிருந்தது . இவர்களுடன் 
இவன் கொண்டிருந்த பூசல்களும் ஜடாவர்மன் சுந்தர பாண்டி 
யன் இவனுடைய தலைநகரான சேந்த மங்கலத்தைத் தாக்கியது , 
தஞ்சை முதல் திராட்சாராமம் , திரிபுராந்தகம் வரை பரந்த 

இடங்களில் எழுப்பிய கட்டடங்களும்- இவை 
கோப்பெருஞ்சிங்கனே இல்லாவிட்டாலும் அவனுடைய அதிகாரி 
களும் உறவினர்களும் மூன்றாம் இராஜராஜனுடைய மேலாதிக் 
கத்தை ஏற்றிருக்கின்றனர் என்பதை நாம் முக்கியமாகக் கவனிக்க 
வேண்டும் .6 ° ஏனைய சிற்றரசர்களுள் , தெலுங்குச் சோடர்களை 
முதலில் கவனிப்போம் ; இவர்களைப் பற்றி ஏற்கெனவே சிறிது 
சொல்லியிருக்கிறோம் . மனு மசித்தராசனுக்குச் 

சாளுக்கிய 
நாராயணன் என்ற பட்டம் இருந்தது . அவன் கி . பி . 1218 - ல் 
காஞ்சிபுரத்திலுள்ள சிவன் கோயிலுக்கு நன்கொடைகள் வழங்கி 
யிருக்கிறான் . 1 காஞ்சிபுரத்திலும் நெல்லூரிலும் இராஜராஜன் 
தன்னுடைய ஐந்தாம் , பதினோராம் ஆட்சி ஆண்டுகளில் 82 
வெட்டிய கல்வெட்டுகளில் மதுராந்தகப் பொத்தப்பிச் சோழ 
ஏறசித்தராசனின் அதிகாரிகளும் உறவினர்களும் செய்த தருமங் 
களைச் சொல்லுகிறான் . இந்த ஆட்சியில் செழிப்புடன் திகழ்ந்த 
தெலுங்குச் சோடர்கள் சிலர் குறிப்பிடப்படுகின்றனர் . சித்தூர் 
மாவட்டத்தில் இராஜராஜனின்- ஆறாம் , எட்டாம் ஆண்டுக் 
கல்வெட்டுகளில் சொல்லப்பட்ட மலமாதேவராசன் , புடோலிய 

இராஜராஜனின் ஏராளமான கல்வெட்டுகளில் 
இடம் பெறும் கண்டகோபாலன் என்ற பெயருடைய முதலாம் 
திக்கன் என்ற புகழ்பெற்ற சிற்றரசனும் அவனுடைய பட்டத்து 
அரசியும் அதிகாரிகளும் , இவ்வாறே , முக்கியமாக ஆட்சியின் 
ஆரம்ப காலத்தில் சிற்றரசர்கள் என்று பல யாதவராயர்களும் 
சாம்புவராயர்களும் சேதியராயர்களும் - சொல்லப்படுகிறார்கள் . 


64 


ராசன் , 8 


590 


ஏனைய 


மக்களுடைய கற்பனை 

இழந்து விட்ட பழைய 
செல்வாக்கையும் - 
கல்வெட்டுகள் ஏராளமாகவும் சோம் நாம்.எல்லாப் 
பகுதி 

சோழர்கள் 
இந்த ஆட்சியின் கல்வெட்டுகளைப் படித்துத் தெரிந்து கொள்ளக் 
கூடிய சிற்றரசர்களின் பெயர்களை எல்லாம் இங்கே குறிப் 
பிடுவது வீண் வேலை . ஆனால் , இராஜராஜனின் ஆட்சியின் 
இறுதியில் கூட , இத்தனை வமிசங்களில் சிற்றரசர்கள் சோழப் 
பேரரசை மதித்தனர் என்பது அந்த அரசின் வீழ்ச்சி வரலாற் 
றுக்குப் பெருமை தரக்கூடியதே . சில பெயர்களைப் பார்த்தால் , 
வாணர் . வைதும்பர் , நுளம்பர் , கங்கர் ஆகிய வமிசங்களின் 
சிற்றரசர்கள் சோழர்களுக்குக் கட்டுப்பட்டிருந்தது தெரிகிறது . 
ஹொய்சாளத் தளபதிகள் 

காஞ்சிபுரத்திலும் கருவூரிலும் 5 
ஊர்களிலும் மானியங்கள் விட்டபோது , இராஜராஜ 
னுடைய ஆட்சி ஆண்டுகளையே குறித்தனர் என்பதை முன்னரே 
பார்த்தோம் . கி . பி . 1236 - ல் இராஜராஜனின் 25 - ம் ஆண்டில் 
அணியங்க பீமதேவ ராகுத்தன் என்ற கலிங்க மன்னன் கூட , 
காஞ்சிபுரத்தில் ஒரு தருமம் செய்த போது இந்த முறையையே 
கடைப்பிடித்தான் . 

. 
யில் சோழன் என்ற பெயருக்கும் சோழப் பேரரசு என்ற 
அதிகார வர்க்கத்துக்கும் --- மூன்றாம் இராஜராஜனின் திறமை 
யின்மையாலும் கோழைத்தனத்தாலும் எவ்வளவோ கெடுதல்கள் 
ஏற்பட்ட பிறகும் கூட - தனி மதிப்பும் மரியாதையும் இருந்து 
வந்தமை தெளிவாகப் புலனாகின்றது . 
இராஜேந்திரனின் நிலையை 

1246 - ல் இராஜேந்திரன் , பட்டத்துக்கு உரிய 
இளவரசனாக ஏற்றுக் கொள்ளப்பட்டான் என்பதை முன்னரே 
கண்டோம் . அவன் , மூன்றாம் இராஜராஜனைவிடத் திறமை 
சாலி . இராஜராஜனின் திறமையின்மையாலும் வடிகட்டின 
இராஜேந்திரன் எடுத்துக் கொண்ட முயற்சிகளை அவனுடைய 
கல்வெட்டுகளிலுள்ள ஒரு சமஸ்கிருத மெய்க்கீர்த்தி சொல்லு 
கிறது . அவனுடைய பட்டத்து உரிமை ஏற்பட்ட பின் 14 ஆண்டு 
களுக்கு இராஜராஜன் பெயரளவில் ஆண்டான் ; 
அதிகாரம் , அவனை விடத் திறமை மிக்கவனான , இராஜேந்திர 
னிடம் இருந்தது . இராஜராஜனின் ஆட்சியின் இறுதியில் , 
முக்கியமாக 34 - ம் ஆட்சி ஆண்டுக்குப் பிறகு , வட ஆர்க்காடு , 
நெல்லூர் மாவட்டங்களில் மட்டுமே அவனுடைய கல்வெட்டுகள் 
உள்ளன . மொத்தத்தில் அவனுடைய கல்வெட்டுகள் பரப்பிலும் 
எண்ணிக்கையிலும் சுருங்கின . இதே கா 

இதே காலத்தில் இராஜேந்திரன் 


. 


( 


. 


ஆனால் 


- 


ஆண்டில் 7a 


இராதே 
திருப்புராந்தகம் கல்வெட்டு 70 15 - ம் 
உண்மையே . சோழ மன்னனுக்கு அவன் 

இரண்டு தடவை சோழ நாட்டில் 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 

591 
களிலும் காணப்படுகின்றன . இது அரசியல் காரணங்களோடு 
எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும் . 
இராஜராஜனுக்கும் இராஜேந்திரனுக்கும் உள்நாட்டுப் போர் 
போல பூசல் நடந்தது என்று சிலர் சொல்லுவதும் , இருவரும் 
அரசாங்கத்தைப் பங்கிட்டுக் கொண்டதாகச் சொல்லப்படுவதும் , 
இராஜேந்திரன் இராஜராஜனைக் கொலை செய்தான் என்பதும் 7 
ஆதாரமில்லாமல் சொல்லப்படும் கருத்துகளேயாகும் . 
இராஜேந்திரனின் வெற்றி 

இராஜேந்திரனின் மெய்க்கீர்த்தி , வரலாற்று நிகழ்ச்சிகளை 
அவை நடந்த வரிசைப்படி சொல்லுகிறதா என்பது ஐயப் 
பாட்டிற்குரியதாகும் . மெய்க்கீர்த்தி , இராஜேந்திரனின் 7 - ம் 
கி . பி . 1253 - ல் ஏற்பட்டிருப்பதைக் 

கவனிக்க 
வேண்டும் ; அது , இராஜராஜன் உயிரோடிருந்த காலம் . பட்டத் 
துக்கு உரியவனாக ஏற்கப்பட்ட சில ஆண்டுகளில் இராஜேந்திரன் 
சில காரியங்களைச் சாதித்தான் என்று முடிவு செய்யலாம் .. 
ஹொய்சாளக் கல்வெட்டுகளை 

ஆதாரமாகக் 

கொண்டு , 
அவன் கி . பி . 1246 - லேயே சில சாதனைகளைச் செய்து விட் 
டான் என்று நிலைநாட்டலாம் . சோழ அரசுக்கு ஏற்பட்ட 
இழிவினை இராஜேந்திரன் நீக்கிவிட்டான் என்றும் மூன்று 
ஆண்டுக்காலத்துக்கு இராஜராஜன் இரண்டு முடிகளைச் சூட்டிக் 
கொள்ளும் அளவுக்கு இராஜேந்திரன் தன்னுடைய ஆற்றலைக் 
காட்டினான் என்றும் மெய்க்கீர்த்தி சொல்லு கிறது . முடி 
யோடு இருந்த பாண்டியனின் தலையை வெட்டுவதில் 9 
வல்லவன் என்றும் 

குறிப்பிடுகிறது . 

15 - ம் ஆண்டில் , இதை இன்னும் 
தானமாகக் சொல்லுகிறது : இருவர் பாண்டியர் முடித்தலை 
கொண்டருளின என்பது வாசகம் . இராஜேந்திரன் , பாண்டிய 
நாட்டைக் கொள்ளையடித்ததாயும் சொல்லப்பட்டிருக்கிறது , 
இராஜேந்திரன் சில வெற்றிகளை அடைந்தான் 
வது முடி , பாண்டியனுடைய முடியே.1 பாண்டியர்கள் இருப 
யெடுத்துத் தீ வைத்தும் உள்ளனர் ; கோப்பெருஞ்சிங்கன் கலகம் 
செய்து இராஜராஜனைச் சிறை வைத்ததற்கும் பாண்டியரே 
காரணம் . 

எனவே , அவர்களை முதலில் தாக்க அவனுக்கு 
முதல் சந்தர்ப்பம் எப்போது ஏற்பட்டது ? அவனுடைய வெற்றி 
ஏன் மூன்றாண்டுகளுக்கு மேல் தாக்குப் பிடிக்கவில்லை ? அவ 

வல்லமை 
னிடம் தோற்ற இரு பாண்டியர்கள் யார் யார் ? 


என்பது 


பெயர் தெரியவில்லை . இ 
அரசன், 

5 
* 
தேரேசுவரன் 
, 

சொல்லப் 
592 

சோழர்கள் 
படைத்த 

முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு 
எதிராக இராஜேந்திரன் எதையும் சாதித்து விடவில்லை என்று 
தெரிகிறது . ஆனால் அவன் இறந்த பிறகும் , கி . பி . 1251 - ல் 
முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் பட்டத்துக்கு வரும் 
வரையும் பாண்டிய நாட்டில் சரியான அரசர்கள் இல்லை . 
எனவே , சோழரின் மேலாதிக்கத்தைத் தற்காலிகமாக ஏற்ற 
அரசன் , இரண்டாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனாக ( பட்டம் 
1238 ) இருக்க வேண்டும் . இவனுடன் சேர்ந்து ஆட்சி செய்த 
மற்றொரு பாண்டியனின் 
மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ஒரு சாதாரண 
அவன் ஆட்சியில் - சோழ நாட்டில் மூன்றாம் இராஜராஜன் 
ஆட்சியில் இருந்தது போல ஹொய்சாளர் மிகவும் தலையிட்டு 
எங்கும் தங்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலைநாட்டத் 
தொடங்கினர் .72 வல்லமை மிகுந்த அண்டை நாடு தாக்க 
நேர்ந்தால் ஹொய்சாளர் உடனே பாதுகாக்க முன் வந்திருப் 
பார்கள் . இதைத் தவிர வேறு காரணம் இருந்திராது . மைசூர்க் 
கல்வெட்டுகள் சிலவற்றில் வீர சோமேசுவரன் , பாண்டிய- குல 
சம்ரட்சண -தக்ஷ-தக்ஷிண - புஜ 

பாராட்டப்பட்டிருக் 
கின்றான் . பாண்டிய வமிசத்தைப் பாதுகாப்பது இவனுடைய 
வலது கரத்துக்கு மிகவும் கைவந்த கலை என்பது இதன் பொருள் . 
, 

போர்க் 
களத்தில் 
பட்டிருக்கிறது ; அவன் தஞ்சம் அடைந்த போது அவனைக் 
காப்பாற்றியும் இருக்கிறான் .14 இராஜேந்திரனின் கல்வெட்டு 
களில் காணப்படும் சில சொற்றொடர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் 
காரணமாக இருக்கக்கூடும் . 


என்று 


சிங்கண தண்டநாயகன் என்பவன் சோழநாட்டின் 
ஒரு 
பகுதியின்மீது படையெடுத்தான் என்றும் , அதனால் ஒரு 
கோயிலில் பூஜைகள் தடைப்பட்டன் 

என்றும் 

சில காலத் 
திற்குப் பிறகு 50,000 காசுகள் செலவு செய்து கோயில் திருப் 
பணியும் பிரதிட்டையும் நடந்ததாகவும் மூன்றாம் இராஜராஜ 
னின் 25-11 ஆட்சி ஆண்டில் கி . பி . 1241 - ல் வேதாரண்யம் 
கல்வெட்டு கூறுகிறது . கி . பி . 1245 - ல் புதுக்கோட்டையில் 
ஏற்பட் ... நகல் கல்வெட்டு " " அதற்குச் சில ஆண்டுகளுக்கு முன் 
வீரசோமேசுவரன் சார்பாக 

அவனுடைய தண்டநாயக 
ரவிதேவன் காநாட்டை ( இராமநாதபுர மாவட்டம் ) கைப்பற்றிய 
தைக் கூறுகிறது . எனவே , இராஜேந்திரன் செல்வாக்குப் 
பெற்ற பிறகு ; ஹொய்சாளர் நிலைமையில் மாறுதல் ஏற்பட்டது 


ஆண் 
கால் அடக்கப்பட்டு 
, 

மன்னனின் 
சுற்றுப்புறங்களிலும் இருப்பதும் அவற்றில் இராஜராஜனின் ஆட்சி 

இருக்கச் செய்தான் என்றும் 
பெற்றான் என்றும் இந்தப் புலவர் தெளிவாகச் சொல்லுகிறார் . 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 593 
என்பதற்குத் தக்க ஆதாரம் உளது . இராஜேந்திரனின் விறு 
விறுப்பான தலைமையில் சோழர்கள் மறுமலர்ச்சி பெற்ற அதே 
நேரத்தில் , பாண்டியர்கள் புகழ் ஓரளவு மங்கிக் கொண்டிருந்தது . 
ஹொய்சாளர் கடைப்பிடித்த அரசதந்திரம் , சோழர்களையும் 
பாண்டியர்களையும் நெருங்கவிடாமல் அவர்களுக்குள் பகையை 
மூட்டிவிட்டு , அதன் மூலமாகத் தென்னாட்டு விவகாரங்களில் 
தங்களுக்கு ஒரு முக்கியமான , தலைமையான இடத்தைத் தேடிக் 
கொள்ளுவதாகும் . மூன்று ஆண்டுகள் பல பகுதிகளில் கடுமை 
யான போர் நடந்த பிறகு , பாண்டியரை அடக்கி ஆளலாம் 
என்ற எண்ணத்தை இராஜேந்திரன். கைவிட்டான் என்று தெரி 
கிறது . ஆனால் இதைப் பற்றி நமக்கு ஒரு விவரமும் இன்னும் 
கிடைக்கவில்லை . 
சோட திக்கன் 

சோமேசுவரனுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர் மீது 
கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கைப்பற்றிக் கருத்து வேறுபட்டது . 
ஆகையால் சோழர்கள் , புதிய நண்பர்களைத் தேடலாயினர் . 
நெல்லூரைச் சேர்ந்த தெலுங்குச் சோடர்கள் வல்லமை பெற்று , 
நெல்லூர், செங்கற்பட்டு , கடப்பை மாவட்டங்களில் விரிவான 
பரப்பினை 

வந்தனர் . இவர்கள் சோழ மன்னர் 
களுடன் நேசமாக இருந்து அவர்களுடைய மேலாதிக்கத்தைப் 
பெயரளவில் அங்கீகரித்து வந்தனர் . இக்காலத்தில் நெல்லூரை 
ஆண்டான் திக்கன்றபதி என்ற கண்ட கோபாலன் . இவன் 
சோழர்களின் நண்பன் என்பதற்கும் ஹொய்சாளரின் பகைவன் 
என்பதற்கும் இலக்கியச் சான்றுகள் உள்ளன . திக்கனார் என்ற 
புலவர் , தான் எழுதிய ‘ நிர்வசநோத்தா என்ற நூலுக்கு 
முன்னுரையாக எழுதிய செய்யுட்களில் , தன்ளை ஆதரித்த 
வள்ளலான மன்மசித்தனின் தந்தையான திக்கனுடைய 
சாதனையைப்பற்றி விரிவாகவும் , நடுநிலையிலும் எழுதிப் பல 
விவரங்களைத் தந்திருக்கிறார் . இதிலிருந்து சம்புராயன் மற்றும் 
எதிரி மண்டலர்களுக்கு விரோதமாக , திக்கன் போரிட்டதையும் , 
காஞ்சி , சேதிமண்டலம் , காடவபதி ஆகியோர் இவனுடைய 
மேலாதிக்கத்தை ஏற்கும்படி செய்ததையும் அறிகிறோம் , குழப் 
பம் விளைந்த கோப்பெருஞ்சிங்கனின் தடித்தனமான நட 
வடிக்கைகளும் அவனுடைய ஆதரவாளர்களின் 

செயல்களும் 
நிலைமை உறுதிப்பட்டது . கி . பி . 1230 - லும் அதன் பின்னரும் " . 
கண்ட கோபாலனின் கல்வெட்டுகள் காஞ்சிபுரத்திலும் அதன் 
ஆண்டுகள் குறிக்கப் பட்டிருப்பதும் , திக்கனுக்கும் சோழருக்கும் 
இருந்த உறவு பற்றி , திக்கன சோமயாஜி எழுதி வைத்திருப்ப 
தற்குப் பொருத்தமாக உள்ளன . சோமேசுவரன் என்ற கருநாடக 
அரசனைத் திக்கன் அடிமைப் படுத்தினான் என்றும் அவனுக்குப் 
அதனால் " சோழ - ஸ்தாபன - ஆசாரியன் என்ற பட்டத்தைப் 


79 


A375--38 


ஏறியது 
594 

சோழர்கள் 
கண்ட கோபாலனுக்கு எதிராக சோமேசுவரன் படையெடுத்ததை 
எஸ் . 1162 (கி . பி . 1240 ) 1 - ல் பொறிக்கப்பட்ட ஒரு ஹொய் 
சாளக் கல்வெட்டு இதை உறுதிப்படுத்துகிறது . இக்கல்வெட்டில் 
அரசுரிமை பெறுவதற்குச் சில ஆண்டுகள் முன்னரே , சோழர் 
செல்வாக்கை மீட்டும் மாபெரும் முயற்சியில் இறங்கிவிட்டாள் 
என்பது மீண்டும் தெளிவாகத் தெரிகிறது . எனவே ( 1 ) 
மில்லாத ஓர் அரசள் பாண்டி நாட்டில் 
( 2 ) சோழர் பெருமையை நிலை நாட்ட இராஜேந்திரனின் 

ஆரம்பமானது - ( 3 ) சோழர் - ஹொய்சாளர் இரு 
வர்க்கிடையேயும் பகை ( 4 ) சோழருடன் தெலுங்குச் சோடர் 
இணைந்து செயலாற்றியது - இவையெல்லாம் சேர்ந்து 
தென்னிந்தியாவின் 

நிலையில் 

ஒரு புரட்சியை 
உண்டாக்கின. உண்மையிலேயே , தென்னிந்தியாவின் அரசியல் 
படம் விரைந்து மாறிய ஒரு காலக்கட்டம் இது . இந்துக்களின் 
அரசியல் கருத்துக்கள் பற்றி அறிஞர்கள் படைத்துள்ள ஆராய்ச்சிக் 
கட்டுரைகளில் மண்டலங்களின் இராச்சிய உறவுகள் சொல்லப் 
பட்டிருக்கிறது ; இதற்கு ஒரு சிறந்த சான்றாக இராஜேந்திரன் 
தலையெடுத்தபின் ஏற்பட்ட நிலைமையைக் குறிப்பிடலாம் . சோழ 
நாடு , சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறது . சோழர்களுடன் 
நேசமாக உள்ள ஓரே அரசு நெடுந்தூரத்தில் இருக்கிறது : 
இடையேயுள்ள அண்டை அரசு சோழருடன் பகை கொண்டிருக் 


அரசியல் 


கிறது . 


என்ற 


உத்தர இலங்கை 

இராஜேந்திரன் பெற்ற மற்றொரு வெற்றி அவனுடைய 
மெய்க்கீர்த்தியில் வீர இராட்சசர்களால் புகழ்பெற்ற வளமான 
வட இலங்கையில் இராமனாகவே கருதப்பட்டவன் 
சொற்றொடரில் சொல்லப்பட்டிருக்கி 

சொல்லப்பட்டிருக்கிறது . சாம்புவராயர்களில் 
சிலர் தங்களை வீர ராட்சசர் என்று கூறிக் கொண்டனர் . 
இவர்கள் வட ஆர்க்காடு மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆட்சி 
செய்தனர் . இவர்களுக்கு எதிராக நடந்த படையெடுப்பையே 
இச்சொற்றொடர் குறிப்பிடுகிறது . சம்புராயனையும் மற்ற 
மண்டலர்களையும் எதிர்த்து திக்கன்றபதி படையெடுத்ததாக 
திக்கன சோமயாஜி எழுதியிருக்கிறார் . படையெடுப்புகளுக்குப் 
பிறகே திக்கன்றபதி , காஞ்சியில் நிலையான ஆட்சி செய்தான் ; 
எனவே சோழர் மீண்டும் செல்வாக்குப் பெறுவதற்காக நடை 
பெற்ற போர்களில் அவள் இராஜேந்திரனுடன் ஒத்துழைத்திருக்கக் 
கூடும் . 

எனவே , இராஜேந்திரன் மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் 
பெரிய அளவு வெற்றி தந்தன என்பது தெரிகிறது. எனவே 
1238- க்கும் 1250 - க்கும் இடையே சில ஆண்டுகள் , தங்கள் எதிரி 
களையும் சிற்றரசர்களையும் பொருட்படுத்தாமல் சோழ அரசு 
மீண்டும் தலை தூக்கிற்று . நெல்லூரை ஆண்ட தெலுங்குச் 
சோட மன்னர்களின் ஒத்துழைப்புத்தான் இதற்குப் பெரிதும் 
காரணமாக இருந்தது . எழுச்சி பெற்றுவரும் பாண்டியர்களை 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


595 


அடக்கி ஒடுக்கும் முயற்சி சிறிதும் பயன் தரவில்லை. பாண்டியருக்கு 
சோமேசுவரன் உதவ முன் வராமல் இருந்திருந்தாலும் கூட , இந்த 
நிலையில் மாறுதல் ஏற்பட்டிராது . காரணம் , சோழநாடு 
வலுவாக இருந்த நாளில்கூட , சோழர்களால் அடக்கிவிட 
முடியாத ஒரு நிலையைப் பாண்டியர்கள் அடைந்திருந்தனர் . 
விக்கிரம சோழன் காலத்திலிருந்து பாண்டிய நாட்டில் சோழர் 
கட்கு மரியாதை இருந்ததே தவிர , அதிகாரம் இல்லை . இப்போது , 
சோழர்களை முறியடித்த பெருமையும் பாண்டியருக்கு ஏற்பட்டு 
ஒரு புது மெருகுடன் அவர்கள் புகழ் நிலவிற்று . எப்படியாயினும் 
மனு வழி வந்த இனம் மீண்டும் தழைக்கச் செய்தவன் " 
“ சோழருக்கு ஏற்பட்ட இழிவைப் போக்கியவன் என்றெல்லாம் 
பொருள்பட இராஜேந்திரனுடைய மெய்க்கீர்த்திகளில் சொல்லி 
யிருப்பது நியாயமே என்பது அவனுடைய சாதனைகளால் 
உணரப்படும் . 
காஞ்சிபுரத்தை இழக்க நேர்ந்தது 

இராஜேந்திரன் அடைந்த வெற்றிகளில் காஞ்சிபுரம் சொல்லப் 
படவில்லை. எனவே இந்தக் காலப் பகுதியில் இந்த நகரத்தின் 
நிலையைச் சற்று கவனிப்போம் . கடைசியாக உள்ள சோழர்க் 
கல்வெட்டின் காலம் கி . பி . 1245884 அதாவது மூன்றாம் இராஜ 
ராஜனின் -29 - ம் ஆட்சி ஆண்டு . மூன்றாம் இராஜேந்திரன் 
கல்வெட்டு ஒன்றுகூடக் காஞ்சிபுரத்தில் கிடைக்கவில்லை . இதற்கு 
மாறாக , காகதீய மன்னனான கணபதி என்பவனின் கல்வெட்டை 
இங்கே கி . பி . 1249 , சூன் நாள் செவ்வாய்க்கிழமை 
பொறிக்கப்பட்டிருப்பதையும் இவனுடைய அமைச்சர்களில் ஒருவ 
னான சாமந்தபோஜன் " கொடுத்த பெரியதொரு மானியம் 
அதில் சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் . நந்தலூரில் 
உள்ள ஒரு கல்வெட்டில் , சொல்லப்பட வேண்டிய சில செய்திகள் 
இடம் பெறாமல் அரைகுறையாக உள்ளது . எனினும் திக்கன் 
மகன் மன்மசித்தியும் கணபதியும் நண்பர்களாக இருந்தார்கள் 
என்று அது தெளிவாகக் கூறுகிறது . 886 மன்மசித்தன் பட்டத் 
துக்கு வரவிடாமல் தடுக்கப்பட்டபோது , அவனுக்காக கணபதி , 
தெலுங்குச் சோட அரசன் விவகாரங்களில் தலையிடச் செய்தான் . 
திக்கனா என்பவன் தெலுங்குப் புலவன் என்றும் கர்ண பரம் 
பரைக் கதை சொல்லப்பட்டு வருகிறது. 3d கணபதி தலையிட்டது 
எந்த ஆண்டில் என்பதற்கு நமக்கு இன்னும் திட்டவட்டமாக 
ஆதாரம் கிடையாது . சில ஆண்டுகளுக்குப் பிறகு கண்ட 
கோபாலன் என்ற திக்கனை - ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 
ஒரு போரில் கொன்று , தெலுங்குச் சோட நாட்டைக் கைப் 
பற்றியபோது , அவன் காஞ்சிபுரத்தையும் நெல்லூரையும் தன் 
வசப்படுத்திக் கொண்டதோடு கணபதியையும் ஓட 
விரட்டினான் . எனவே , திக்கனின் கீழ் காஞ்சிபுரம் சில காலம் 
தெலுங்குச் சோடர் ஆட்சியில் இருந்தது என்றும் முதலில் 
மூன்றாம் இராஜராஜன் சார்பாகவும் 

பிறகு 

கணபதியின் 
சார்பாகவும் ஆண்டு வந்தான் என்றும் , இறுதியில் பாண்டியர் 
படையெடுத்து அவனிடமிருந்து காஞ்சி மா நகரைக் கைப்பற்றினர் 


8 - ம் 


596 


சோழர்கள் 


என்றும் கருதலாம் . மூன்றாம் குலோத்துங்கச் சோழன் தன் 
னுடைய ஆட்சியின் பிற்பகுதியில் காஞ்சியைக் கைப்பற்றியிருந்தும் 
கூட சோழர்களால் நெடுங்காலத்துக்கு இந்த நகரைத் தங்கள் 
ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்ள 

இயலாமல் 

போயிற்று . 
கோப்பெருஞ்சிங்கனும் சுதந்திரமாக ஆகிவிட்ட பிறகு , சோழ 
அரசனால் காஞ்சியில் தன் அதிகாரத்தை நிலை நாட்ட முடிய 
வில்லை . ஆகையால் தன்னுடைய நண்பராக இருந்து வந்த 
தெலுங்குச் சோடன் அந்த நகரத்தை அவனுடைய ஆட்சிப் 
பரப்பில் சேர்த்துக் கொண்டதைச் சோழனும் அங்கீகரித்தான் 
என்று சொல்லலாம் . 


என்று 


இராஜேந்திரனும் ஹொய்சாளர்களும் 

பாண்டியரிடம் கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கை வேறு 
பட்டதால் , சோழருக்கும் ஹொய்சாளருக்கும் இடையே போர் 
மூண்டது , தெலுங்குச் சோட மன்னனான முதலாம் திக்கன் , 
இப்போரில் சோழனை ஆதரித்தான் . ஆனால் , இதெல்லாம் 
இடைக்கால நிகழ்ச்சியே . சில காலம் சண்டையிட்ட பிறகு 
இராஜேந்திரனும் சோமேசுவரனும் மீண்டும் நண்பர்கள் ஆயினர் 

சோமேசுவரனின் கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது . 
இதை உறுதி செய்வதைப் போல , இராஜேந்திரனின் கல்வெட்டு 
களில் - மூன்றாம் இராஜராஜனின் கல்வெட்டுகளில் காணப் 
படுவதுபோல - ஹொய்சாள அதிகாரிகளின் நிவந்தங்கள் இடம் 
பெறுகின்றன ... சோழர்களும் ஹொய்சாளர்களும் நண்பர்களாக 
இருந்த இந்த நிலையை சோமேசுவரன் இறந்த பிறகும் நீடித் 
தது . இது தொடர்பாகத் தஞ்சை மாவட்டம் திருச்சத்துறையி 
லுள்ள இரு கல்வெட்டுகள் குறிப்பிடத்தக்கவை .ஹொய்சாள 
நாட்டின் தென் பகுதியில் சோமேசுவரனுக்குப் பிறகு பட்டத் 
துக்கு வந்த வீரராமநாதனின் 10 - ம் ஆட்சி ஆண்டைக் குறிப் 
பிடும் ஒரு கல்வெட்டு , இராஜேந்திரனின் 20 - ம் ஆட்சி ஆண்டில் 
( கி . பி . 1265-6) ஒரு நிலம் விற்கப்பட்டதைச் சொல்லுகிறது . 
மற்றொரு கல்வெட்டு இராமநாதனின் 15 - ம் ஆட்சி ஆண்டு , 
இராஜேந்திரனின் 25 - ம் ஆட்சி ஆண்டு என்ற விவரத்தைத் 
தெரிவிக்கிறது . இவை , 

இவை , இரு அரசர்களும் நெருங்கிய நண்பர் 
களாக இருந்ததற்கு ஆதாரமாக உள்ளன . கல்வெட்டுகள் 
காணப்படும் பகுதிகளில் இரு அரசர்களும் கூட்டாக ஆட்சி 
செலுத்தியிருக்கவும் கூடும் . 
பாண்டியர் ஆட்சி மேலும் விரிவடைதல் 

சோழரும் ஹொய்சாளரும் இவ்வாறு நெருங்கி இணைந்த 
தற்குக் காரணம் , தெற்கே கிளம்பிய புதிய ஆபத்து தான் . 
அதனால் தங்களுக்கு நேரக்கூடிய தீய விளைவுகளை இருவரும் 
உணர்ந்தனர் . கி . பி . 1251 - ல் பாண்டியருடைய சிம்மாக 

சனத்தில் 
முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அமர்ந்தான் . அது 
முதல் தென்னிந்தியாவின் வீர தீரமிக்க போர்த் தலைவருள் 
ஒருவனாக அவன் திகழ்ந்தான் அவனுடைய 

ஆட்சியில் 


கூட 


கல்வெட்டுகளில் கடைசியாகக் குறிக்கப் 

இது ஏறத்தாழ கி . பி . 1279 - க்குச் 
பி . 1263 - ல் திருவெண்ணெய் நல்லூரில் பொறிக்கப் 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 597 
இரண்டாவது பாண்டியப் பேரரசு ஈடு இணையில்லாத பெரும் 
புகழை , உச்ச நிலையை அடைந்தது . ஹொய்சாளர் , சோழர் 
உட்பட கிருஷ்ணா ஆறு வரை - அதற்கப்பாலும் 
தென்னிந்தியாவெங்கும் உள்ள எல்லா அரசர்களும் அவனுடைய 
பலத்தை நன்கு உணர்ந்தனர் ; ஹொய்சாளரும் சோழரும் அதை 
முதலில் உணருவார் ஆயினர் . பாண்டிய மன்னன் தன்னுடைய 
ஆட்சியின் 7 -ம் ஆண்டிற்குள்ளேயே ( கி . பி . 1258 ) சோழரையும் 
ஹொய்சாளரையும் அடக்கி , வியத்தகு வெற்றி கண்டு விட்டான் . 
சோழனைக் கப்பம் கட்ட வைத்தான் . ஹொய்சாள மன்னன் 
உயிர் தப்புவதற்காக மைசூர்ப் பீடபூமிக்கு ஓடச் செய்தான் . 
சோமேசுவரன் மீண்டும் போர் புரிந்துபோது , அவன் , 
கி . பி . 1264 - ல் கண்ணனூருக்கு அருகே ஒரு போரில் தோற் 
கடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டான் . உடனே , காடவர் , தெலுங்குச் 
சோடர் பகுதிகளையும் படையெடுத்து நெல்லூரில் வீர அபி 
ஷேகம் செய்து கொண்டான் . காற்று இவ்வாறு பாண்டியருக்கு 
ஆதரவாக அடித்துச் கொண்டிருந்த போது , சர்வ வல்லமை 
பொருந்திய பாண்டியனை வம்புக்கு இழுக்காமல் , மூன்றாம் 
இராஜேந்திரனும் வீர ராமநாதனும் ஒதுங்கி 

ஒதுங்கி வாழ்ந்தனர் . 
எனினும் பொது எதிரி ஒருவன் இருந்ததால் உள்ளன்பு கொண்டு 
வாய்ப்பை எதிர் நோக்கி இருந்தார்கள் . ஆனால் சுந்தர 
பாண்டியனுக்குப்பின் பட்டத்துக்கு வந்த மாறவர்மன் குல 
சேகரன் 1279 - ல் 

இருவரையும் போரில் 
தோற்கடித்தான் . 
சோழ நாட்டின் கேந்திரமான பகுதிகளுக்கு 

வெளியே 
இராஜேந்திரனின் கல்வெட்டுகள் அரியதாகவே 

உள்ளன 
கி . பி . 1261 , அதாவது 15 - ம் ஆண்டுக்கு பிறகு , ஒரு கல் 
வெட்டையும் காணோம் . கடப்பை மாவட்டம் நந்தளூரில் 
கி , பி . 1259- ல் , 30 - ம் ஆண்டில் ஏற்பட்ட கல்வெட்டும் , 
அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கர்னூல் மாவட்டம் 
திரிபுராந்தகத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் தான் மங்கி 
மறைந்து வந்த சோழரின் ஆதிக்கத்தின் கடைசி சுவடுகள் போல 
உள்ளன 
இராஜேந்திரன் ஆட்சியின் முடிவு 

இராஜேந்திரனின் 
சமம் . திருக்கண்ணபுரத்திலுள்ள தேதியில்லாத 
கல்வெட்டு சோமாப்பிள்ளை என்ற ஒருவனைக் குறிப்பிடு 
கிறது . இவனை , அரசன் நம் மகன் என்று சொல்லுகிறார் . 
சோழர் கல்வெட்டுகளில் கப்பம் கட்டிய சிற்றரசர்களே ; மூன் 
றாம் இராஜேந்திரனுக்குப் பிறந்தவன் என்பது ஐயப்பாட்டிற் 

. வீரபாண்டியனுக்கும் இவன் கப்பம் கட்டியிருக் 
கிறான் . 
பட்ட ஒரு கல்வெட்டில் 10 சோழகுல மாதேவியார் 

என்று 
பெயர் சொல்லப்பட்டிருப்பவள் இராஜேந்திரனின் பட்டத்து 


அவர்கள் 


தான் 


கா 


சோழபுரம் தொடர்ந்து 

பழ மன்னனும் 

, 
தீவிலுள்ள கல்வெட்டுகள் வாலக காமய , 
598 

சோழர்கள் 
அரசிகளுள் ஒருத்தியாக இருக்கலாம் . இராஜேந்திரனுக்கு உட் 
பட்டிருந்த சிற்றரசுகளின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருந் 
ருக்கலாம் . சோழ கங்கன் , களப்பாளன் என்ற இரு பெயர்கள் 

இவ்வகையில் சொல்லப்பட்டிருக்கின்றன . 1 கங்கை 
சிதம்பரத்திலுள்ள நடராஜப் பெருமானை குல தெய்வமாக 
வழிபட்டு வந்தான் . - 14 
செல்வத்திலும் செழிப்பிலும் உச்ச கட்டத்தை அடைந்தது . 
சீனர் , அராபியர் போன்ற வெளிநாட்டு பயணிகள் பாண்டியப் 
பேரரசையே சோழப் பேரரசை முன்னர் சிறப்பித்ததுபோல 
மதிக்கலாயினர் . இராஜேந்திரனுக்குப் 

பிறகு 

எந்தச் சோழ 
சிற்றரசனும் பட்டத்துக்கு வந்ததாகத் தெரியவில்லை . எனவே , 
சோழ நாட்டின் தனித்தன்மை நீங்கி , சோழ நாடு , பாண்டிய 
நாட்டுடன் இரண்டறக் கலந்து விட்டது . சோழ அரசு அழிந்த 
பிறகும் சோழ மண்டலம் 

பெயர் நிலைத்தது . 

அது கோர 
மண்டலம் 

பிற்காலத்தில் மருவிற்று . பிற்காலத்துச் 
சிற்றரசர்கள் சிலர் தெலுங்குச் சோடர் மூலமாகவோ தமிழ்ச் 
சோழர் வழியாகவோ தங்களைச் சோழ வமிச பரம்பரையினர் 
சொல்லிக் கொண்டார்கள் , கி . பி . 

1301 - ல் . 
( எஸ் . 1223 ) பெங்களூர் மாவட்டத்தில் 2 வீர 
பிரதாப சோழ ராஜன் என்ற பெயருடைய ஒருவர் பெருமை 
யான பல பட்டங்களுடன் ஆட்சி செய்ததைத் தெரிவிக்கிறது . 
இதே காலத்தில் வீர சோடனும் அவன் மகன் வீரசம்பனும் , 
வட ஆர்க்காடு மாவட்டத்தில் ஆட்சி செலுத்தியது தெரி 
கிறது . சென்னை மியூசியத்திலுள்ள எஸ் . 1277 - ம் ஆண்டுக்கு 
உரியதுமான பக்தி ராஜன் செப்பேடுகளில் , வேறு வகையில் 
பிரபலமில்லாத தெலுங்குச் சோடர்களின் ஒரு கிளை சொல்லப் 
பட்டிருக்கிறது . இன்னும் பின்னர் , 

பி . 1481 - லும் 
சென்பை பாலய ஆகியோரின் நிவந்தங்களைத் தெரிவிக்கின்றன 
இவ்விருவரும் , உறையூர் புர வராதீசுவர என்ற தெலுங்குச் 
சோடப் பட்டம் உடையவர்கள் .. 

அச்சுத தேவராயனின் 
செப்பேடுகளில் சோழர்கள் 
பட்டிருக்கிறார்கள் . கடைசியாகச் சோழர் குடியின் வழிவந்த 
சிற்றரசர் பற்றிய குறிப்பு , கும்பகோணத்தில் 
எஸ் 1476 
( கி . பி . 1554 )-ல் காணப்படுகிறது . அதில் மகா மண்டலீசுவர 
குருராஜ ருத்ரதேவ சோழ மஹாராஜா , ஆதி கும்பேசுவரர் 
கோயிலுக்கு இரண்டு கிராமங்களைத் 

கொடுத்தது 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


என்று 


என்று 


சைவ 


வீர 


* 


05 


தானம் 


மகள்சேர மன்னன் 

. 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 

குறிப்புகள் 
1 . 

இ.ஐ. viii, பக் . 260. கீல்ஹார்ன் . 169 / 1942-3 - ன் படி 
எஸ் . 1162 ( கி . பி . 1240 ) என்பது மூன்றாம் இராஜ 
ராஜனின் 24 - ம் ஆண்டு , ஏ.ஆர்.இ. 1939 / 40-42 / 3 , 

II , 42 . 
2 . 409/1908 . 

216/1908 . 
4 . மாறுபட்ட கருத்தை ஏ ஆர் இ . 1909. II , 51 , 52 

பார்க்க . இராஜேந்திரன் , 
மூன்றாம் இராஜேந்திரனுக்கும் பிறந்தவன் என்று 
சிலர் நினைக்கிறார்கள் , ஏ ஆர் இ . 1936-7 II , 33 - ம் 
48- ம் . மற்றும் 1938-9 II , 24 , இ ஐ . xxvii, பக் . 194 - ல் 
அரைகுறை ஆதாரத்தை வைத்துக் கொண்டு , இவன் 
மூன்றாம் குலோத்துங்கனின் மகன் என்று சொல்லப் 

பட்டிருக்கிறது . 
5 . 116/1911 ( n - d) . 

51/1931 , 76/1920 , 20/1891 , 93/1892 மற்றும் . 
7 .. 125/1912 . 
8 . 120/1912 ( 20 - ம் ஆண்டு ) , மற்றும் திருவொற்றியூரி 

லிருந்தும் , 
9 . 321/1911 ( 2 - ம் ஆண்டு) . 
10 . ஏ ஆர் இ . 1915 II 28 . 
11 . 

முன் 142/1914 . 
12 . 504/1918 ( 4 - ம் ஆண்டு) , 392/1918 ( 7 + 1 - ம் 

ஆண்டு ) . கடைசியாகச் சொல்லப்பட்ட கல்வெட்டு , 
தக்கவாறு பேணப்படவில்லை . அது பொறிக்கப்பட்ட 
கற்கள் மாற்றி வைக்கப்பட்டது போலத் தெரிகிறது . 
இலங்கையின் நகரத்தை வென்றது பற்றிய விவர 
மான குறிப்பு கடல் அடையாதே கொற்றவஞ்சிலை , 
வளையாதே வென்றிலங்கை மாநகர் கொண்டு என்ற 

மெய்க்கீர்த்தியைச் சேர்ந்ததா என்பது 
தெரியவில்லை . 
13 . உலகுடைய பெருமாளுடன் ஓக்க முடிகவித்தாள் 
இராஜராஜன் பிரியவேளக்காரி... இராஜராஜன் 

திருத்தாலி 
பெற்றுடையாள் ...உரை சிறந்த தனியாணை 

உடனாணை பெற்றுடையாள் 
புவனையேழ் தனதனையிற் புரக்கும் அந்தப்புரப் 

பெருமாள் ... 
வாணர் - குல - நில - விளக்கு .. 


6 . 

. 


- 


என்று 


14--0, இ ஐ . vii , பக் . 160 அடிக்குறிப்பு . 
600 

சோழர்கள் 
14 . 141/1926 ( 16 + 1 - ம் ஆண்டு ) 213/1925 ( 19 - ம் 

ஆண்டு ) . 309/1927 ( n - d ) 
15 . சி . V. CM.56 என்பதன் காலம் கி.பி. 1217 

வெங்கடசுப்பையா ( முன்னே பக் . 396 ) 
சொல்லியிருக்கிறார் . 1222 என்ற ஆண்டு தான் இதில் 
சொல்லப் பட்டிருப்பதாக ஹுல்ஷ் நினைக்கிறார் 
(இ ஐ . vii , பக் . 162 ) . பாண்டியர் படையெடுப்பால் 
ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் நரசிம்மன் ஸ்ரீரங்கத் 
திற்குப் படைகளுடன் சென்றதற்கும் ஏதோ 
தொடர்பு இருக்கும் என்று ஹுல்ஷ் கருதுகிறார் . 
cf. ஏ ஆர் இ . 1923 II 7. அப்படியாயின் அப்படை 
யெடுப்பைப் பற்றி , சோழர் , பாண்டியர் ஆகிய இரு 
தரப்புகளில் ஒருவர் கூட இதைப்பற்றி ஒரு கல்வெட்டி 

லும் குறிப்பிடாதது வியப்பாக உளது . 
16 . 271/1904 , 
17 . காடவராயனின் - அட்டி மெய்க்கீர்த்திலும் ( 296 / 

1912 ) வடநாட்டு அரசர்கள் பற்றிய செய்யுளில் 
யாதவராயனுடன் நடந்த போரைப் பற்றிக் குறிப்பு 

இருக்கக் கூடும் . 
18 . இசி . ix , Kn . 87 . 
19 . 

228/1929 . ( 10 - ம் ஆண்டு) . இந்த அதிகாரத்தின் 

பின் பகுதியில் , பக் . 428 - ல் ஆராயப்பட்டிருக்கிறது . 
20 . இசி . xii , Tp . 42 . 

இசி . V. Cn , 211b ( c 1221 ) ; மற்றும் vi சிக்மகளூர் 
150 , கி . பி . 1233 - ல் நரசிம்மன் , சோழநாடு பாஞ் 
சால நெலெ வீதினொளு 

வீதினொளு என்று (இசி . vii , Ci : 
52) -ல் சொல்லப்பட்டிருப்பதால் , பாஞ்சால என்பது 
பாச்சூரைக் குறிக்கலாம் . 
கி . பி . 1236 - க்கு முற்பட்ட எந்தக் கல்வெட்டிலும் , 
இந்த நிகழ்ச்சிகளைக் குறிப்பிடும் மெய்க்கீர்த்திகள் 
காணப்படவில்லை . பி . கே . பக் . 144 எண் 3. ஆனால் , 
142 / 190.2 ( கி . பி . 1231-2 )-ன் காலமும் கத்ய 
கர்ணாமிர்தம் இயற்றப்பட்ட 

ஆண்டும் , 

இந்த 
நிகழ்ச்சிகள் கி . பி . 1230-31 - ல் நிகழ்ந்திருக்கும் என் 

பதைத் தெளிவாகக் கூறுகின்றன . 
24 . 

இராமநாதபுர மாவட்டம் திருச்சுழியிலுள்ள 
கல்வெட்டின் சிதறுண்ட பகுதி , எஸ் . 1152 
419/1914 , சுந்தனை வணங்க மறுத்த ஜனநாதன் 
சுந்தனால் தோற்கடிக்கப்பட்டதைச் சொல்லுகிறது . 
இது , இந்தப் போர் பற்றிய குறிப்பாக இருக்கலாம் . 
அப்படியாயின் , ஜனநாதன் என்பது மூன்றாம் இராஜ 
ராஜனுடைய சிறப்புப் பெயராக இருக்கும் . 


21 , 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


601 


அ 


கூட 


நரசிம்மன் 


25 . திருமலை ஸ்ரீ வெங்கடேசுவர , vi , பக் . 677-8 - ல் 

எம் . ஆர் . கவி . எழுதியுள்ள பகுதி . ஏ ஆர் இ . 1938-9 
I 22 - ல் கத்யகர்ணாமிர்தத்தின் ஆசிரியருடைய 
குடும்பத்தைப் பற்றிய விவரங்கள் சொல்லப் 

பட்டுள்ளன . 
26 . 136/1900 , ஐ . vii , பக் . 163-4 . 

சேலம் , தென் ஆர்க்காடு மாவட்டங்களின் பகுதிகள் 
க்யூ ஜே எம் எஸ் . ii , பக் . 121 n2 , 

மகர அரசனின் , 
பெண்களையும் கருவூலத்தையும் 

கைப்பற்றினான் . 
28 . குடிக்கால்களும் கத்தும் அளித்தும் என்பதன் 

பொருள் இதுவாகவே இருக்க வேண்டும் என்று 
நினைக்கிறேன் . குடிப்பதற்கான வாய்க்கால்கள் 
என்பது பொருத்தமாக இல்லை . குடிக்கால் என்பது 

கொடிக்கால் என்பதின் மரூஉவாக இருக்காலம் , 
29 .. 

இ ஐ . vii , பக் . 162 , 
30 . சி வி . ii , பக் . xiv . 
31 . காடவராயன கிடிசி சோழன் பிடிசி தன்டு அல்லிசு 

மெச்சி - இசி . xii , ஜி பி . 95 . 
31a . 536/1921 . 
32 . 418/1922 , இ ஐ . xxiii , பக் . 180-1 . 
33 . 

419/1893 ; 197/1905 ; 182/1919. ஏஆர் இ . 
1923 II 5-8 - ல் கோப்பெருஞ்சிங்கன் பிரச்சினை 
418/1922 ஐக் குறிப்பிட்டு ஆராயப்பட்டிருக்கிறது . 
அழகிய சீயன் வேறு மஹா ராஜ சிம்மன் வேறு என்ற 
முடிவுக்கு அது வருகிறது . அழகிய சீயன் , மூன்றாம் 
ராஜராஜனைத் தோற்கடித்ததோடு - தெள்ளாற் 
றுக்குப் பிறகு 1221-22 - ல் ஒரு தடவையும் பிறகு 
1231-2 அளவிலும் ( திருவேந்திரபுரம் கல்வெட்டு ) 
இரண்டு தடவை கைது செய்து சிறையில் வைக்கப் 
பட்டிருந்ததாகவும் அது சொல்லுகிறது . ஆச்சரிய 
மூட்டும் 

இந்த முடிவுகளுக்குக் காரணங்களாகச் 
சொல்லப்படுவன இரண்டு : வயலூர்க் கல்வெட்டு 
அரசன் பெயரை அழகிய சீயன் என்று சொல்லுகிறது . 
அது , சேந்தமங்கலத்தைக் குறிப்பிடவில்லை . மஹா 
ராஜசிம்மன் , ஜீராபகா தட்சிண நாயகன் , பெண்ணா 
நாடீநாதன் என்ற பட்டங்களுடன் தாள் சொல்லப் 
படுகிறான் . அழகிய சீயன் , கோப்பெருஞ்சிங்கன் 
தெற்கே காவிரிவரைதான் வென்றான் . அவனுக்கு 
இத்தகைய பட்டங்கள் 

கிடையாது 

( பாரா -8 ) . 
மேலும் சீயன் மகன் கோப்பெருஞ்சிங்கன் என்பதே 
பொருள் , வயலூர்க் கல்வெட்டு , பின்வரும் 
நடைப் பகுதியுடன் தொடங்குகிறது - ( வரி -1 ) 
சரஸ்வதி ஸ்ரீ சகல புவன சக்ரவர்த்தி ஸ்ரீ கோப்பெருஞ் 


60 : 


சோழர்கள் 


ஆக 


சிங்கன் சோழனைத் தெள்ளாற்றில் ( வரி -2 ) வென்று 
சகல பரிச்சின்னமும் கொண்டு சோழனைச் சிறையிட்டு 
வைத்துச் சோணாடு கொண்ட அ ( வரி- 3 ) ழகிய சீயன் . 

கோப்பெருஞ்சிங்கன் என்ற பெயர் , எடுத்த எடுப்பி 
லேயே வருகிறது . பிறகு , அரசன் அழகிய சீயன் 
( அழகான சிங்கன் ) என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
இது தகப்பன் பெயர் மகன் பெயருடன் சேர்த்துச் 
சொல்லப்படுவதாயும் இருக்கலாம் . அல்லது பட்டப் 
பெயராகவும் இருக்கலாம் . கோப்பெருஞ்சிங்கன் என்று 
பெயர் சொல்லப்பட்ட பிறகு , சேந்தமங்கலம் என்ற 
ஊர்ப் பெயர் சொல்லாமல் விடப்பட்டதைப் பொருட் 
படுத்தத் தேவையே இல்லை . சோழ அரசன் , இரண்டு 
முறை சிறைப்படுத்தப் பட்டான் என்று நினைப் 
பதற்குக் காரணம் இல்லை . வயலூர்ப் பிரசஷ்டி 
சொக்கச்சியன் என்பவனால் இயற்றப்பட்டதாகச் 
சொல்லப்படுகிறது ( பாரா - 5 ) . அதன் இறுதிப் பகுதி 
வருமாறு : இது சொக்கச் சீயன் ஆணை . இதன் 
பொருள் : இதைப் பொறித்தவன் சொக்க ( அழகிய ) 

சீயன் என்பதாகும் . 
34 . இசி . V. Ak . 123. மங்கலம் 

மங்கலம் என்னும் சிற்றூர் 
விருத்தாசலம் வட்டத்தில் சேந்தமங்கலத்துக்கு 
10 மைல் தென்மேற்கே உளது 

எம் . ஆர் . கவி . 
86 . இசி . V. Ak . 123 . 
37. க்யூ ஜே எம் எஸ் . ii , பக் . 122 , பி கே . பக் . 150 . 

இந்தத் திருமண உறவுகளின் விவரங்கள் நமக்குத் 
தெரியவில்லை . இரண்டாம் நரசிம்மன் அவனுடைய 
மூன்றாம் 

இராஜராஜ சோழனுக்குத் 
திருமணம் செய்து கொடுத்தான் என்று சீவெல் 
சொல்லியிருப்பது ( HI S1, பக் . 132 ) வெறும் 
அனுமானமாகவே இருக்கும் . 
மார்ச் 21 - ஏப்ரல் 20 - இ ஐ . viii , பக் . 7 ஹெயில் 

ஹார்ன் . 
39a , 192 / 1939-40 ( 44 - ம் ஆண்டு ) ஏ ஆர் இ . 1939 / 40 

1942/43 II 42 . 

23/1897 . 
41. 480/481/1921 . 

393/1918 . 
112/1911 . 
244/1917 . 

279/1927 ; ஏ ஆர் இ . 1927 II 30 . 
- 506/1918 ( 18 - ம் ஆண்டு ) . 


மகளை 


மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 


603 


. 


47 . 228 / 1929 - ல் இராஜராஜன் என்ற பெயர் இந்தக் 

கல்வெட்டில் இல்லை ; ஆனால் அது இவனுடைய 
ஆட்சியில் ஏற்பட்டது தான் என்பது உறுதி . ஏ ஆர் இ . 

1929 II 48 . 
48 . மாறுபட்ட கருத்தை மேற்சொன்ன ஏ ஆர் இ.யில் 

காண்க . 
49. முன் பக் . 420 . 
50 . 349/1919 ( 11 - ம் ஆண்டு ) . 
51 . 408/1919 ( 14 - ம் ஆண்டு ) . 
52 . 404/1919 ( 15 - ம் ஆண்டு ) . 
53 . 369/1919 ( 20 - ம் ஆண்டு ) , ஹொய்சாள தளபதிகள் 

கொடுத்த மற்ற கொடைகள் . 611 , 612 , 615/1919 . 

( 24 - ம் ஆண்டு ) ; 138/1905 ( கருவூர் , 24 - ம் ஆண்டு ) . 
54 . 39/1920 ( 20 - ம் ஆண்டு ) . 
55. Pd . 183 ( 20 - ம் ஆண்டு ) . 
56. 366/1919 . 
57 .. பி கே . பக் . 158-9 . 
58 . Pd . 340 , 341 . 
59 . 419 - c / 1893 . காகதீயப் பேரரசுக்கும் கப்பம் கட்டிய 

அம்பதேரன் , காடவராய விமர்தக என்று சொல்லப் 

பட்டிருக்கிறான் . 
60 . 504/1902 ; 488 - a / 1902 . 
61 . 8/1893 . 

363/1918 ; என் ஐ . ஆர் . 38 , ஜி . 58 . 
63 . 104/1922 ; 88/1889 . 
64 . ஏ ஆர் இ . இங்குமங்கும் . 
65 . 138/1904 ( 24 - ம் ஆண்டு ) . 
66 .. 445/1919 மற்றும் 444 - ல் 19 - ம் ஆண்டு ( கி . பி . 

1235 ) . 
67 . மூன்றாம் இராஜராஜன் , மூன்றாம் இராஜேந்திரன் 

ஆகியோர்களிடையே இந்த உறவு குறித்து மிகவும் 
குழப்பமான கருத்துக்கள் ஏற்பட்டுள்ளன . சிறந்த 

ஆராய்ச்சியாளர் தற்காலிகமாகச் சொல்லி 
வைத்த ஒரு கருத்தை முடிந்த முடிவாகக் கொண்டு , 
அதன் விளைவாகப் புது ஊகங்களும் செய்யப்பட் 
டுள்ளன. இராஜேந்திரனின் 7-8 - ம் ஆட்சி ஆண்டு 
களில் 64/1892 , 65/1892 இரண்டும் ஏற்பட்டன . 
இவை குறித்து 
குறித்து 1900 -ம் 
1900 - ம் ஆண்டில் 

ஆண்டில் வெங்கையா 
கூறியதாவது : ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலிலுள்ள 
இரண்டு கல்வெட்டுகளிலிருந்து 64 , 65/1892 வீர 
சோமேசுவரன் காலத்தில் இன்னும் ஒரு சோழனாவது , 
சோழ மன்னன் திரிபுவனச் சக்ரவர்த்தி இராஜேந்திரச் 


62 . 


. 


ஓர் 


அதிக 


வெங்கையாவில் 
67a . 64/1892 மனுகுல மேடுட்டு நெறி முடிசூடி அருளிய 

இவலாத்துங்கனின் ஆரம்ப காலக் 
604 

சோழர்கள் 
சோழ தேவன் காலத்தில் இருந்தான் என்று தெரிகிறது . 
இந்தச் சோழ மன்னன் மூன்றாம் இராஜேந்திரன் 
காலத்தில் சுதந்திரமாக ஆண்டு வந்தான் எனின் , உள் 
நாட்டுக் குழப்பங்களால் இவன் காலத்தில் சோழர் 
அதிகாரம் சீர்குலைந்தது என்பது தெரிகிறது ( ஏ ஆர் இ . 
1900 , பாரா 30) . அதே அறிக்கையில் வேறு ஒரு 
சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருப்பதாவது : " சோழ 
அரசனை மீண்டும் அரச பதவியில் அமர்த்தியதாக 
சோட திக்கன் , வீரசோமேசுவரன் ஆகிய இருவருமே 
உரிமை கொண்டாடுவதால் , அவர்கள் தங்களுக்குள் 
போரிட்டதால் , சோழ சிம்மாசனத்தைப் பெற 
விரும்பிய போட்டிக் கட்சிகளை இவர்கள் ஆதரித் 
திருக்கக்கூடும் ( மேற்கண்ட அறிக்கை , பாரா 48) . 
இவையெல்லாம் ஊகங்களே . இவற்றுக்கு 
முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை , ஆனால் 
ந்தக் 

கருத்துக்களை வேத வாக்கியங்களாகக் 
கொண்டு இவற்றின் அடிப்படையில் , கூட கோபுரமும் 
மாட மாளிகைகளும் கட்டியிருக்கின்றனர் . மூன்றாம் 
இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் சகோ 
தரர்கள் என்று ஒரு கற்பனையும் பரவி உளது . 
மூன்று ஆண்டுகளில் இரண்டு தடவை முடிசூட்டி 
வைத்த பிறகு இராஜராஜனை , இராஜேந்திரன் 
கொன்றான் 

கட்டுக்கதையில் 

கிருஷ்ண 
சாஸ்திரியும் எழுதியுள்ளார் . இராஜேந்திரனின் மெய்க் 
கீர்த்தியில் வரும் தூர்த என்னும் சொல் துர்பத 
என்பதன் மரூஉ . தவிரவும் அதில் ஒரு சொல்லை . 
பின்வரும் பாண்டியருடன் இணைத்துப் படித்தால் 
பொருளே 

முற்றிலும் மாறிவிடுகிறது . பார்க்க : 
கோபிநாத ராவ் தமிழில் எழுதிய சோழர் வரலாறு 
பக் . 114. பாண்டியர்கள் இந்திரனை எதிர்த்துப் 
படையெடுத்தனர் என்ற மரபுவழிக் கதையை இது 
குறிப்பிடுகிறதுபோலும். இங்கே மறுக்கப்பட்ட கருத் 
துகள் எல்லாவற்றையும் எஸ் . கே . ஐயங்கார் சவுத் 
இந்தியா அண்டு ஹர் மகமடன் இன்வேடர்ஸ் என்ற 
நூலில் பக் . 35-41 - ல் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் . 

185/1908 ( நான்காம் ஆண்டு ) -ல் வரும் 
சொற்களையும் நாம் கவனிக்க வேண்டும் . பூமியும் 
திருவும் என்று தொடங்கும் சுருக்கமான மெய்க் 
கீர்த்தி உடைய மூன்று எஸ் ஐ ஐ . vii , பிற்சேர்க்கை 
ஆ - யில் சொல்லப்பட்டிருக்கிறது . ஆனால் இவை 
கல்வெட்டுகள் . இவற்றில் இரண்டில் 

பரகேசரி 
என்று சொல்லப்பட்டிருப்பது பிழை . இராஜகேசரி 
என்று இருக்க வேண்டும் . 


என்ற 


என்று 


பண்டித 


-- 


- 


515 / 1922 - லும் 
மூன்றாம் இராஜராஜனும் மூன்றாம் இராஜேந்திரனும் 605 
68 . சோழ குல பரிபவ நிராகரண 

விக்கிரம திரி வற்ஷ தாரி டமகுடத்வய -ராஜராஜ . 
69 . பாண்டிய 

மணி 

மகுடசீரஹ்- கண்டன 
420/1911 ; 515/1922 , 
70 . 201 /1906 - தலைகொண்ட என்பதன் பொருளுக்கு 

மேலே பக்கம் 143-4 பார்க்க மற்றும் 93 / 1893 - லும் 

பிரதிஷ்ட பாதாரவிந்தன . 
71 . 

கிருஷ்ண சாஸ்திரி சொல்லுகிறார் . இரண்டு முடிகள் - 
பாண்டியர் கேரளர் 

முடிகளாக இருக்கலாம் 
ஏ ஆர் இ . 1912 , II, 32 கேரளத்தவனும் பாண்டிய 
னும் அவனுக்கு சாமரம் வீசினர் என்று பெருமை 
யாகச் சொல்லப்படுவது தவிர வேறு ஓரிடத்திலும் 
கேரளம் இடம்பெறவில்லை . மேலும் பாண்டிய , 
கேரள முடிகள் இரண்டும் இராஜராஜன் மீது சூட்டப் 
பட்டால் , அவனுடைய சொந்த சோழ முடியுடன் 
மொத்தம் 

மூன்று முடிகள் ஆகுமே தவிர 
மெய்க்கீர்த்தியில் சொல்லியிருக்கிறபடி இரண்டு 
முடிகள் ஆகாது . 

பி கே . பக் . 158 . 
73. 

சி . V. பக் . KAV . 

சி . V , ஏ கே . 123 . 
கி . பி . 1254 - ல் எட்டாவது ஆண்டில் பொறிக்கப்பட்ட 
ஸ்ரீரங்கம் கல்வெட்டு 

கல்வெட்டு மாம் சோமேசுவர பிரதிகுல 
கால தண்ட என்ற சொற்றொடருடன் ஆரம்பிக் 
கிறது . இதன் பொருள் சோமேசுவர மாமனுக்கு 
எதிராக மரணக்கம்பி தொங்குகிறது என்று இருக்க 
லாம் அல்லது . - சோமேசுவர மாமனுடைய எதிரி 
களுக்கு சாவு கொடுக்கும் கம்பி " என்றும் இருக்க 
லாம் . சமஸ்கிருத மெய்க்கீர்த்தியில் இதேபோல ஒரு 
சொற்றொடர் இருக்கிறது . அதுவும் சந்தேகங்களைக் 
கிளப்புவதாகவே அமைந்திருக்கிறது . நல்ல வேளை 
யாக சமஸ்கிருத மெய்க்கீர்த்தியிலுள்ள மற்றொரு 
சொற்றொடர் இதைத் தெளிவுப்படுத்துகிறது . அதி 
* லிருந்து இராஜேந்திரன் சோமேசுவரனுக்கே விரோத 
மாக இருந்தான் என்பது தெரிகிறது . அந்தச் 
சொற்றொடராவது : கிரிதுர்க மல்ல வீர சோமேஸ் 
வர கர் ஆமுக்த பாடி வீராபரண , ”* இதன் பொருள் 
மலைகள் , கோட்டைகள் முதலியவற்றைக் கைப்பற்றி , 
வீர சோமேசுவரன் வீரர் பலருடைய சிலம்புகளை 
அணிந்து அவர்கள் பாதங்களை மிதித்தான் . இந்த 
நிகழ்ச்சிகள் இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டி 
யன் பட்டத்துக்கு வந்த கி . பி . 1238 - க்கும் இராஜேந் 
திரன் மெய்க்கீர்த்தியில் காணப்படும் முதல் ஆண்டான 
கி . பி . 1253 - க்கும் இடையே நிகழ்ந்திருக்க வேண்டும் . 


79 . 


இருப்பதாவால் 
606 

சோழர்கள் 
ர கே . 123 - ல் கி.பி. 1234 , 

1236 என்ற இரு 
தேதிகள் உள்ளன . இவை பல ஆண்டுகளுக்குப் பிறகு 
பொறிக்கப்பட்டிருக்கலாம் . தேதிகள் இந்தக் கல்வெட் 
டில் விவரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளைக் குறிப்பன . 

501/1904 ( 30 - ம் ஆண்டு ) . 
77. . 

Pd . 340 , 341, அதே . 387/1906 . ஏ ஆர் 

1907 II 26.1 
78 . கோப்பெருஞ்சிங்கனும் தன்னை பாண்டிய மண்டல் 

ஸ்தாபன சூத்ரதாரன் என்று சொல்லிக் கொண்டி 
ருக்கிறான் . அவன் பாண்டிய அரசர்களுக்கும் உதவி 
புரிந்திருக்கக் கூடும் . 

446/1919 ; ஏ ஆர் இ . 1920 II 55 . 
80. 357/1919 ; 446 / 1919 - ம் மற்றவைகளும் . 
81 . இசி . vi , Kd . 100. " வீர சோமேசுவர தேவனு 

கண்ட கோபாலன மேலே - ஈட்டி நடேது 439 / 
1937-8 , கி , பி . 1239 - ல் ( மூன்றாம் இராஜேந்திர 
னின் 23 - ம் ஆண்டில் ஏற்பட்டது ; இது இரண்டாம் 
நரசிம்மனை , கண்ட கோபாலன் குத்தியதைச் சுட்டு 
வதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது ( ஏ ஆர் இ . 1937 - 8 
தாலும் , இன்னும் தெளிவான ஆதாரத்தை எதிர் 

பார்ப்பது நல்லது . 
82 , சோழ ஸ்தாபனாச் சாரியன் 

என்ற பட்டத்தை 
வீர சோமேசுவரன் தன் தகப்பனைப் பின்பற்றிப் 
போட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் , இப்பட்டத் 
திற்கு வரலாற்று நிகழ்ச்சிகளில் அடிப்படை இருப்பது 
ஐயமே . திக்கள் பதியைப் பொறுத்தவரை , இப் 
பட்டத்திற்கு அவன் உரியவன் என்பதை திக்கனா 
அவருடைய இரண்டு செய்யுள்களில் தெளிவுபடுத்து 
கிறார் . 
சம்பு -ராஜாதி - பிரஸஸ்தாரி மண்டலிகமு ஜெர்ச்சி 

யேலடே காஞ்சீபுரமு 
சேதி - மண்டலமு காசி கஜேசி காடவப்பதி- நீய்ய 

கொலுபடே பலச்சமுனக்கு ! 


கமலாப்த- ப்ரத்திமான - மூர்த்தி - யகுனா- கர்ணாட 

மோமேஸுது 
தம தோர்கர் வமு ரூப்பு மாப்பி நிஜதர்ப்பம்பும் 

பிரதிஷ்திஞ்சி லி 


மூன்றாம் இராஜராஜனும மூன்றாம் இராஜேந்திரனும 


601 


படைகள 


லமெயிஞ் ஜொளுனி பூமிப்பாய நிலிப்பி சோளஸ் 

தாபபனாச்சாரய நா 
மமு தக்கங்கொனி திககபூவிபுடு சாமர்த்தியம்பு 

செல்லிம படே கேதன 
தசகுமார சரித்திரம் என்றும் நூலில் கேதனா 
திககன் பாண்டியர்களிடமிருந்து கப்பம் வசூலித்ததை 
( 1 16 ) ச் சொல்லுகிறார் 

பாண்டியர் போரில் 
அவனுடைய 

இராஜேந்திரனுக்கு உதவி 
யிருக்கலாம் தானே ? 
58/1908 ( மூன்றாம் குலோத்துங்கன 17 ம ஆண்டு ) 
வட இலங்கை எனபது கோதாவரி ஆறு பாயும் 
பகுதியிலுள்ள இலங்கைகளைக் குறிப்பிடவிலலை 
( ஏ கா இ 

1911 12 1913 II 43 ) ஆனால 
அது மாவிலங்கையையே குறிப்பிடுகிறது பார்க்க 
பத்துப்பாட்டு 3 பசு 13. புறகானாறு 2 முன்னுரை 

பக 61 
Sa 352 ம் 566/1919 
83b ஐ ஏ X1 பக 197 அடிக்குறிப்பு 2 / 1813 - ல் ஏற் 

பட்ட மற்றொரு கலவெட்டு இதே நடவடிக்கையில் 
தமிழாககம் போல் தெரிகிறது . இதன் தேதி சரி 

ஒரு வாரத்திறகு முன் கொடுக்கப்பட்டிருக் 
கிறது வான சாஸ்திர விவரங்கள கி பி 1249 சூன் 

நாள் செவ்வாய்க் இழமைக்குப் பொருந்து 


பாக 


கினறன 


பக 


13 580/1907 கலிங்கம் ஸவான் கலிங்கானாபிமுகம் 

அகரோ தெக வீராஸ் தடனீம் ஏ ஆர்இ 19081 
75 

வாரங்கலை ஆண்ட காகதீய மன்னன் கணபதி 
இதே 

காலத்தில் திடீரென்று தென்னாடடை 
தாக்கிக காஞ்சிபுரததைக கைப்பற்றினான் ஸ்ரீரங்கம் 
தீவில் தங்கி முற்றுகையிட்டான் என்று ( ஏ எஸ் ஐ 
1909 10 

155 ) கிருஷ்ண சாஸ்திரி சொல்லி 
யிருக்கிறார் இந்தக கூற்றுக்கு எவவிதமான ஆதார 
மும கிடைக்கவில்லை எந்த அடிபயடையில் கிருஷண 
சாஸதிரி இப்படிச் 

இப்படிச் சொன்னார் என்பது தெரிய 
வில்லை 
884 சித்தேஸ்வர சரித்திரம் என்ற வீரேசலிங்கம் அவரு 

லைவஸ் ஆப தெலுகு 

ஆய தெலுகு பொயடஸ என்ற 
நூலின 

திருந்திய பதிப்பில் முதல் பாகத்தில் 
பக 89 92 ல் மேற்கோள் காட்டியிருக்கிறார் 
846 இவனுடைய சமஸ்கிருத மெயக்கீர்த்திகளில் சொல்லப் 

படும் சொற்றொடாகளின் வரிசை முறை மிகவும் 
கவனிக்கத்தக்கது வீர கண்ட கோபால 

விபின் - 
தாவ தகன காஞ்சிபுர வராதீஸ்வர கணபதி 
ஹரிணா சாா தூல நெல்லூர்யுர வீரசித வீராபிஷேக் 
என ஐ ஐ IV 433 

43 இந்தப் படையெடுப்புப் பற்றி 


சொல்லப்பட்டிருக்கிறது 

பக் 
608 

சோழர்கள் 
சீவெலுக்கு ஏற்படும் ஐயங்கள் எனக்கு உண்டாக 

வில்லை . எச்ஐஎஸ்ஐ. பக் . 155 . 
84 . 49/1913 , 387/1903 , 498/1902 , 349/1919 . 

சிவாயம் கோயில் விவகாரங்கள் பற்றி உள்ளூரில் 
நடந்த ஒரு விசாரணையில் ( 49/1913 ) சோமேசு 
வரனின் 

அதிகாரிகள் பங்கு கொண்டிருந்ததாய் , 
இராஜேந்திரனின் மேலாதிக்கத்தை சோமேசுவரன் 
ஏற்றான் 

என்பதாய் 
( ஏ ஆர் இ . 1913 II 43 ) , ஆனால் , மூன்றாம் இராஜ 
ராஜனின் கல்வெட்டுகளில் எத்தனையோ தடவை 
ஹொய்சாள அதிகாரிகள் இடம் பெறுகிறார்கள் 
என்பதை நாம் கவனிக்கும் போது , இது ஐயத்திற்கு 
உரியதே . இரு அரசுகளுக்குமிடையே நட்பு நிலவியது 

என்று ஊகிப்பது பொருத்தமானது . 
85. 207,208 / 1931. 

ஏ ஆர் இ . 1931 , II , 16 , 
87 . பி கே . பக் . 110 அடிக்குறிப்பு . 
88 . 515/1922 , 

மாறுபட்ட கருத்து . ஏ ஆர் இ . 1923 , II , 45 . 
இவனே புதுக்கோட்டைக் கல்வெட்டுகளில் எண்கள் 
427-37 - ல் சொல்லப்படும் அழகிய சேமனாக இருக்க 
லாம் . இவன் 1257-79 - ல் ஆட்சி செய்து பாண்டி 
யருக்குக் கட்டுப்பட்டு இருந்தான் . செம்பாட்டூர் , 
திருவிடையா பட்டிக் கோயில்களை இவன் கட்டினான் 

( புதுக்கோட்டை மானுவல் , பக் . 619-21 ) . 
90. 427/1921 , 
31. 194/1985 ; 202/1908 ; 339/1925 . 
91a . 93/1897 . 
92. இ C. ix , Bn . 96 , 

1/1890 ; ஐ . iii , பக் . 70-2 . 
94 . 

30/1891 ; 56/1892 . 

பாரதி , ஆங்கிரச , சராவணா . 
17. 291/1927 , விஜய நகர ஆதாரங்களில் குறிப்பிடப் 

பட்டுள்ள ஏனைய மேற்கோள்கள் திட்டவட்டமாக 
இல்லாமல் மேற்போக்காக உள்ளன . 
எம்ஆர் . 1928 , பக் . 51 - வரிகள் 7- 8/44 


86 . 


சான்று : 


1 - வாக 


